கன்னி மாடம்‌ 


சாண்டில்யன்‌ 


வானதி பதீப்பக 


23, தீனதயாளு தெரு, 
தி.நகர்‌, சென்னை -17. 


Hi 


மூன்றாம்‌ பதிப்பு 
இருபதாம்‌ பதிப்பு 


: செப்டம்பர்‌ 1967 
: ஜூன்‌ 2005 


இருபத்து ஒன்றாம்‌ பதிப்பு : நவம்பர்‌ 2006 
இருபத்து இரண்டாம்‌ பதிப்பு : நவம்பர்‌ 2007 
இருபத்து மூன்றாம்‌ பதிப்பு : அக்டோபர்‌ 2008 
இருபத்து நான்காம்‌ பதிப்பு : செப்டம்பர்‌ 2009 
இருபத்து ஐந்தாம்‌ பதிப்பு : மார்ச்‌ 2010 
இருபத்து ஆறாம்‌ பதிப்பு : டிசம்பர்‌ 2010 
இருபத்து ஏழாம்‌ பதிப்பு : ஆகஸ்ட்‌ 2011 
இருபத்து எட்டாம்‌ பதிப்பு :மார்ச்‌, 2012 
© உரிமை : ஆசிரியருக்கு. 


திருநாவுக்கரசு 


தயாரிப்பு 


விலை: ரூ. 180.00 


Title 
Author 
Language 
Subject 
Edition 
No. of Pages : 
Published by : 


© Price 


: KANNI MAADAM 

: SANDILYAN 

: Tamil 

: Historical Novel 

: Twenty Eighth Edition, March, 2012 


viii + 616 = 624 

VANATHI PATHIPPAKAM 

23, Deenadayalu Street, 

Thyagaraya Nagar, Chennai—600017. 

Ph: 24342810 / 24310769 

E-Mail: vanathipathippakam @gmail.com 
vanathipathippakam@gmail.com 

web : www.vanathi.in 


: ¥ 180-00 


Printed at MALAR PRINTERS. Chennai. 


முகவுரை 


“ஆறில்லா ஊருக்கு அழகுபாழ்‌' என்பது முதுமொழி. 
அது நீராற்றுக்குப்‌ பொருந்தும்‌; வரலாற்றுக்கும்‌ அமையும்‌. 

வரலாறு எவ்வளவுக்கெவ்வளவு நீளமாகவும்‌ ஆழமாகவும்‌ 
வளத்துடனும்‌ ஒடுகிறதோ அவ்வளவுக்கவ்வளவு அது பாயும்‌ 
நாட்டிலே கலை வளரும்‌, பண்பு செழிக்கும்‌, அறிவு ஓங்கும்‌. 
உறுதி. 

எது சரித்திரம்‌? 

பல்கலைக்கழகக்‌ கோட்டையிலே, பேராசிரியர்களின்‌ 
மூளைக்குள்ளே அணிவகுத்து நிற்கும்‌ ஆயிரமாயிரம்‌ 
விவரங்கள்‌ சரித்திரமா? அல்ல. நூல்‌ நிலையத்திலே, கனத்த' 
அட்டைகளுக்கு நடுவே, பொடி எழுத்துக்களில்‌ திணிக்கப்‌ 
பட்டிருக்கும்‌ தேதிகளும்‌, பெயர்களும்‌, போர்க்களங்களும்‌ 
சரித்திரமா? அல்ல. 

பின்‌ எது சரித்திரம்‌? மக்கள்‌ அறிந்ததே சரித்திரம்‌; அவர்கள்‌ 
ரத்தத்தோடு ரத்தமாகக்‌ கலந்துவிட்ட நினைவுகளே, சரித்திரம்‌. 
“நாம்‌ நீர்க்குமிழிகள்‌ அல்ல. வடியாத பெரு வெள்ளத்தின்‌ 
துளிகள்‌ நாம்‌. அற்ப வாழ்வுடைய தனிமனிதர்‌ அல்லர்‌; 
அழிவற்றதோர்‌ பரம்பரையின்‌ உறுப்பினர்‌ நாம்‌. நேற்று 
இருந்தோம்‌, இன்று இருக்கிறோம்‌; நாளைக்கும்‌ இருப்போம்‌!" , 
என்று தோள்தட்டத்‌ தூண்டுவதே சரித்திரம்‌. 


iv 


அக, பொதுமக்கள்‌ கற்ற சரித்திரம்‌ வேறு. இரண்டுக்கும்‌ 
உள்ள இடைவெளி குறுகக்‌ குறுக, நாடு நலம்‌ பெறும்‌. 

இந்தக்‌ குறுக்கும்‌ பணியை ஏற்றுக்கொண்டிருப்பவரே 
சரித்திர நாவலாசிரியர்‌. வாழ்க. 

எதையும்‌ கதை வடிவில்‌ சொன்னால்‌ பொதுமக்கள்‌ 
விரும்பிப்‌ படிப்பார்கள்‌. அறிவுக்‌ கருவுலங்களை அப்படியே 
வழங்கினாலோ, பெரும்பாலோருக்குக்‌ கொட்டாவிதான்‌ வரும்‌; 
வரலாற்றுத்‌ துறை வல்லுநரோ “கதை' என்ற சொல்லைக்‌ 
கேட்டதும்‌ காதைப்‌ பொத்திக்கொண்டு விடுவர்‌. 

சிக்கலைத்‌ தீர்க்கிறார்‌ சரித்திர நாவலாசிரியர்‌. தூய ' 
விலையுயர்ந்த- ஆனால்‌, பெரும்பாலோர்க்கு எட்டாத- 
பூஞ்சாற்றை உழைத்துத்‌ திரட்டி, பொருத்தமான எண்ணெய்‌ 
களைக்‌ கலந்து அனைவரும்‌ ரசித்து மகிழத்தக்க வாசனைப்‌ 
பொருளாக அதைத்‌ தருபவர்‌ அவரே. 

“சாண்டில்யன்‌” அவர்கள்‌, சிறந்த கதாசிரியர்‌ மட்டுமல்லர்‌; 
சாமர்த்தியசாலியான கதாசிரியரும்கூட. வாசகர்களுடைய 
உள்ளத்தை அள்ளும்‌ கலையில்‌ அவர்‌ கைதேர்ந்தவர்‌. “கன்னி 
மாடம்‌' தொடர்கதையாக வெளிவந்தபோது மக்களிடையே அது 
உண்டாக்கிய பரபரப்பே சான்று. 

அவர்‌ தமிழ்நாட்டுச்‌ சரித்திரம்‌ முழுவதையும்‌ நாவல்‌ 
உருவில்‌ தருவதற்கு, “கன்னி மாடம்‌' ஓர்‌ ஆரம்பமாக 
அமையட்டும்‌. 


எஸ்‌. ஏ. பி. 
ஆசிரியர்‌, “குமுதம்‌' 


முன்னுரை 


ஈழ நாடும்‌, சோழ நாடும்‌ பாண்டிய நாட்டில்‌ தலையிட்டு 
நின்ற காலத்தில்‌ அமைக்கப்பெற்றிருக்கிறது கன்னி மாடத்தின்‌ 
கதை. ்‌ 

கி.பி. 12-வது நூற்றாண்டின்‌ பிற்பகுதியில்‌ துவங்கியது 
பாண்டிய மன்னர்களின்‌ தாயாதிச்‌ சண்டை. இரண்டு 
தலைமுறைகளைப்‌ பாதித்து சுமார்‌ 30 வருட காலம்‌ நீடித்த 
ஈழத்து ஆதிக்கம்‌ சில காலம்‌ பாண்டிய நாட்டில்‌ ஏற்பட்டது. 
தமிழர்கள்‌ பல வகைகளில்‌ துன்புறுத்தப்பட்டார்கள்‌. 
ஏராளமான தமிழர்கள்‌ அடிமைகளாக்கப்பட்டு ஈழத்துப்‌ புத்த 
விஹாரங்களில்‌ தொழில்‌ புரியவும்‌ அனுப்பப்பட்டார்கள்‌. 

இந்த நிலையைச்‌ சோழர்‌ படைபலம்‌ எப்படிச்‌ சமாளித்துத்‌ 
தமிழ்நாட்டில்‌ அமைதியை நிலை நிறுத்தியது என்பதை எடுத்துக்‌ 
காட்டவே கன்னி மாடம்‌ எழுதப்பட்டது. 

பாண்டியநாடு இரண்டாகப்‌ பிரிந்து நின்றது. 
நெல்லையில்‌ குலசேகர பாண்டியன்‌ என்பானும்‌ மதுரையில்‌ 
பராக்கிரம பாண்டியன்‌ என்பானும்‌ அரசு புரிந்து வந்தனர்‌. 
இந்த இரு தாயாதிகளுக்குள்‌ மனஸ்தாபம்‌ ஏற்படவே குலசேகர 
பாண்டியன்‌ பராக்கிரம பாண்டியன்‌ மீது படையெடுத்தான்‌. : 
பராக்கிரம பாண்டியன்‌ ஈழத்தரசனான பராக்கிரம பாகுவின்‌ 


vi 


உதவியை நாடினான்‌. பராக்கிரம பாகுவும்‌ மதுரைப்‌ 
பாண்டியனுக்குதவ இலங்காபுரத்‌ தண்டநாயகன்‌ தலைமையில்‌ 
பெரும்படையை அனுப்பி வைத்தான்‌. அந்தப்‌ படை 
வருமுன்பே குலசேகர பாண்டியன்‌ மதுரையைப்‌ பிடித்து 
பராக்கிரம பாண்டியனைக்‌ கொலை செய்துவிட்டான்‌. 
பராக்கிரம பாண்டியன்‌ மகன்‌ வீரபாண்டியன்‌ மட்டும்‌ 
குலசேகரன்‌ கையிலிருந்து தப்பி மலைநாட்டிற்கு ஓடிவிட்டான்‌. 
ஈழத்திலிருந்து வந்த இலங்காபுரத்துத்‌ தண்டநாயகன்‌ குலசேகர 
பாண்டியனை வெற்றி கொண்டு மதுரையிலிருந்து துரத்தி, 
பராக்கிரம பாண்டியன்‌ மகன்‌ வீரபாண்டியனை அரியணையில்‌ 
அமர்த்தினான்‌. அத்துடன்‌ அவன்‌ நிற்கவில்லை. பாண்டிய 
நாட்டைச்‌ சிங்களத்தின்‌ ஒரு பகுதியாக்கத்‌ திட்டம்‌ போட்டான்‌. 
தமிழர்களைத்‌ துன்புறுத்தினான்‌. பயிர்‌ பச்சைகளை அழித்தான்‌. 
வைத்தான்‌. 

இலங்காபுரனால்‌ துரத்தப்பட்ட குலசேகர பாண்டியன்‌ 
சோழ மன்னனான இரண்டாவது இராஜாதிராஜனின்‌ உதவியை 
நாடினான்‌. தமிழ்நாட்டில்‌ பெருகிவரும்‌ ஈழத்தின்‌ பலத்தை 
ஒடுக்கத்‌ திட்டமிட்ட சோழ மன்னன்‌, தன்‌ முதன்‌ மந்திரியான 
திருச்சிற்றம்பலமுடையானான பல்லவராயனையும்‌ அவன்‌ 
தம்பியும்‌ படைத்தலைவனுமான அண்ணன்‌ பல்லவராயனையும்‌ 
ஏவினான்‌. பெரிய பல்லவராயருடைய ராஜதந்திரமும்‌, 
அண்ணன்‌ பல்லவராயனுடைய படைபலமும்‌ இலங்கா 
புரனையும்‌ அவனுக்கு உதவி செய்ய ஈழத்திலிருந்து வந்த 
ஜகத்விசயத்‌ தண்டநாயகனையும்‌ முறியடித்துவிட்டன. இரண்டு 
தண்ட நாயகர்களுடைய தலைகளும்‌ வெட்டப்பட்டு மதுரைக்‌ 
கோட்டைச்‌ சுவரில்‌ செருகப்பட்டன. இந்தச்‌ சரித்திர விவரங்கள்‌ 
ஒரளவு ஈழத்தின்‌ இராஜ பரம்பரை நூலான மஹாவம்சத்திலும்‌, 
தமிழ்‌ நாட்டுச்‌ சாசனங்களிலும்‌ காணப்படுகின்றன. 
திரு. நீலகண்ட சாஸ்திரியார்‌ சோழர்களைப்‌ பற்றிய தமது 


vii 


சரித்திரப்‌ புத்தகத்தில்‌ இந்த விவரங்களை மிகத்‌ தெளிவாக 
எழுதியிருக்கிறார்‌. ராஜாதிராஜனுடைய ஆட்சியின்‌ ஐந்தாம்‌ 
ஆண்டு கொண்ட ஆரப்பாக்கத்துச்‌ சாசனம்‌ (தென்னிந்திய 
சாசனங்கள்‌ 6-ம்‌ வால்யூம்‌, நெ. 456) பாண்டிய நாட்டிலே 
ஈழப்‌ படைகள்‌ புகுந்து செய்த அக்கிரமத்தை விவரிக்கின்றன. 
மற்ற விவரங்கள்‌ எட்டாம்‌ ஆண்டில்‌ பொறிக்கப்பட்ட பல்லவ 
ராயன்‌ பேட்டை சாசனத்திலிருந்து (எபி இந்திகா 21-வது 
வால்யூம்‌ 184-193 பக்கங்கள்‌) தெரிய வருகின்றன. இந்தச்‌ 
சண்டை பற்றிய விவரங்களை Madras Government Oriental 
Series No. C.L. 7117-ல்‌ வெளியான தென்னிந்திய கோயில்‌ 
சாசனங்கள்‌ பாகம்‌ மூன்று, பகுதி இரண்டில்‌ சரித்திர 
ஆராய்ச்சியாளர்‌ தி. நா. சுப்பிரமணியம்‌ அவர்களும்‌ 
தந்துள்ளார்கள்‌. 

இந்தச்‌ சரித்திர ஆதாரங்களைக்‌ கொண்டு கதைக்குத்‌ 
தேவையான சில பாத்திரங்களைச்‌ சிருஷ்டித்துக்‌ கதையை 
உருவாக்கியிருக்கிறேன்‌. கன்னி மாடத்தில்‌ வரும்‌ குலசேகர 
பாண்டியன்‌, வீரபாண்டியன்‌, மழவராயன்‌, பல்லவராயர்கள்‌, 
கருணாகரத்தேவன்‌, வங்கார முத்தரையன்‌, நிஷதராஜன்‌ 
முதலிய பலரும்‌ சரித்திரத்தில்‌ ஜீவித்திருக்கும்‌ பாத்திரங்களே. 
சரித்திரத்தில்‌ காணப்படாதவர்கள்‌ அபராஜிதன்‌, கார்குழலி, 
சிங்களத்துப்‌ பைங்கிளி, அடிகளார்‌ முதலியோர்‌. 


கதையின்‌ அஸ்திவார அம்சங்களைப்‌ பற்றிச்‌ சொல்லி 
விட்டேன்‌. கதை எப்படி இருக்கிறது என்பதைத்‌ தீர்மானிக்க 
வேண்டியது வாசகர்களின்‌ பொறுப்பு. இந்தக்‌ கதை “குமுதம்‌ 
பத்திரிகையில்‌ ஒன்றேமுக்கால்‌ வருட காலம்‌ வெளிவந்தது." 
இந்தக்‌ கதையை எழுதத்‌ தூண்டி குமுதத்தில்‌ வெளியிட்டதன்றி, 
இப்புத்தகத்திற்கு முகவுரையும்‌ எழுதிக்‌ கொடுத்த குமுதம்‌ 
ஆசிரியர்‌ திரு. எஸ்‌.ஏ.பி. அண்ணாமலை அவர்களுக்கு நான்‌ . 
பெரிதும்‌ கடமைப்பட்டி ருக்கிறேன்‌. 


viii 


இப்புத்தகத்தில்‌ காணப்படும்‌ சரித்திர அடிப்படை 
களுக்கான சான்றுகளைச்‌ சாசனங்களிலிருந்து எடுத்தது 
தவிர, திரு. நீலகண்ட சாஸ்திரியாரின்‌ “சோழர்கள்‌” என்ற 
புத்தகத்திலிருந்தும்‌, திரு. சதாசிவ பண்டாரத்தாரின்‌ “பிற்கால 
சோழர்களிலிருந்தும்‌ திரு. மா. இராஜமாணிக்கனாரின்‌ “சோழர்‌ 
வரலாற்றி'லிருந்தும்‌ எடுத்து உபயோகப்படுத்தியிருக்கிறேன்‌. 

எங்களைப்‌ போன்ற எழுத்தாளர்களுக்காக இப்‌ 
புத்தகங்களை எழுதிவைத்துள்ள அப்‌ பெரியார்களுக்கும்‌ 
“தென்னிந்தியக்‌ கோவில்‌ சாசனங்‌'களைத்‌ தகுந்த குறிப்பு 
களுடன்‌ வெளியிட்டுள்ள திரு. தி. நா. சுப்பிரமணியம்‌ 
அவர்களுக்கும்‌ எனது நன்றி. 


சாண்டில்யன்‌ 


கன்னி மாடம்‌ 


1. நீலமலைக்‌ குடிசை 


இளவேனிற்‌ காலத்தின்‌ இரவுத்‌ தென்றல்‌ நீலமலைச்‌ 
சரிவைத்‌ தடவிக்கொடுத்துச்‌ சென்றதால்‌ லேசாக அசைந்த 
செடிகளின்‌ வாச மலர்களிலிருந்து கிளம்பிய நறுமணம்‌ நாலா 
பக்கத்திலும்‌ பரவி இணையற்ற இன்பச்‌ சூழ்நிலையைச்‌ சுட்டிக்‌ 
காட்டவோ என்னவோ காரிருள்‌ எங்கும்‌ கவிந்து சுற்றிலும்‌ 
எழுந்து நின்ற மலையுச்சிகளைப்‌ பெரிய பூதங்களைப்‌ போல்‌ 
காட்சியளிக்கச்‌ செய்தது. பெரிய மனிதர்கள்‌ இல்லாத சமயத்தில்‌ 
பிரகாசிக்கும்‌ சின்ன மனிதர்களைப்‌ போல, சந்திரனில்லாத 
வான வெளியில்‌ ஆயிரமாயிரம்‌ நட்சத்திரங்கள்‌ பிரமாதமாக 
ஜொலித்துக்கொண்டி ருந்தன. அவற்றுடன்‌ போட்டி போடுவது 
போல்‌ மலைச்சரிவின்‌ ஒரு பாகத்திலிருந்த குடிசை விளக்கு 
சுடர்விட்டுப்‌ பிரகாசமாக எரிந்துகொண்டிருந்தது. 

குடிசைக்‌ கூரையிலிருந்து தொங்கிக்கொண்டிருந்த அந்த 
விளக்கின்‌ ஒளியில்‌ உட்கார்ந்திருந்த நான்கு பேரும்‌ சிறிதும்‌ 
பேச்சு மூச்சின்றி ஒருவரையொருவர்‌ பார்த்தவண்ணம்‌ மெளன 
மாகவே காலங்கழித்துக்கொண்டிருந்தார்கள்‌. உள்ளே ஊற்றப்‌ 
பட்டிருந்த கடலை எண்ணெயின்‌ காரணமாக வெளிச்சத்தை 
விடப்‌ புகையை அதிகமாகக்‌ கிளப்பிக்கொண்டிருந்த அந்தச்‌ - 
சோழர்‌ கால விளக்கு தனது ஐந்து புலி முகங்களாலும்‌ கீழே 


2 ட கன்னி மாடம்‌ 


உட்கார்ந்திருந்தவர்களைப்‌ பார்த்துப்‌ பயங்கரமாக விழித்தது. 
போல அவ்வப்போது சலனமடைந்து, சலனமடைந்து மீண்டும்‌ 
உறுதியாய்‌ எழுந்து நின்றன. 

குடிசையின்‌ சூழ்நிலைக்கும்‌ உட்கார்ந்திருந்த நால்வருக்கும்‌ 
சிறிதும்‌ பொருத்தமில்லை என்பதை அவர்கள்‌ ஆடைகளே 
எடுத்துக்‌ காட்டின. அவர்கள்‌ அணிந்திருந்த பட்டு அங்கிகளில்‌ 
செய்யப்பட்டிருந்த சரிகை வேலைப்பாடுகளும்‌, அவற்றில்‌ 
தைக்கப்பட்டிருந்த பாண்டி நாட்டின்‌ விலையுயர்ந்த முத்துக்‌ 
களும்‌ அவர்கள்‌ : மாளிகையில்‌ வாழும்‌ மகாப்‌ பிரபுக்க 
ளென்பதை நிரூபித்ததன்றி, அவர்கள்‌ பக்கங்களில்‌ கிடந்த 
வாட்கள்‌ அவர்கள்‌ போர்‌ வீரர்கள்‌ என்பதையும்‌ சந்தேகத்துக்‌ 
கிடமின்றித்‌ தெளிவாக்கின. பெரிய பிரபுக்களான அந்த 
நால்வரும்‌ மலைக்‌ குடிசையின்‌ கரடுமுரடான தரையில்‌ சற்றுக்‌ 
கஷ்டப்பட்டே உட்கார்ந்திருந்தார்கள்‌. அந்த நால்வரும்‌ வாயால்‌ 
ஒரு வார்த்தை பேசாவிட்டாலும்‌, அவர்கள்‌ உள்ளங்களில்‌ 
கணக்கற்ற எண்ணங்கள்‌ எழுந்து அலைமோதுவதையும்‌, நேரம்‌ 
ஆக ஆக அவர்கள்‌ கவலை அதிகமாவதையும்‌ அவர்கள்‌ 
முகங்கள்‌ நன்றாக எடுத்துக்காட்டின. மலையடி வாரத்துக்குச்‌ 
சற்றுத்‌ தள்ளியிருந்த ஊரின்‌ பெரிய கோயிலிலிருந்து கிளம்பிய 
ஆரம்ப ஜாமத்தின்‌ மணியோசை மலைப்பிராந்தியத்தின்‌ 
அமைதியைக்‌ கிழித்துக்கொண்டு வந்து குடிசையிலிருந்த 
நால்வரின்‌ எண்ணங்களோடு எதிர்மோதல்‌ செய்யவே, 
அவர்களில்‌ வயோதிகனாயிருந்த கருணாகரத்தேவன்‌ மெளன 
விரதத்தைக்‌ கலைத்து இளைஞனான காரிவளவனை நோக்கி, 
“சேனாதிபதி இன்னும்‌ வரவில்லையே, செய்தி போய்ச்‌ 
சேர்ந்திருக்காதா ?” என்று கேட்டான்‌. 

“கண்டிப்பாய்ப்‌ போய்ச்‌ சேர்ந்திருக்கும்‌. என்னுடைய 
சொந்த முத்திரையை வைத்துப்‌ பூரண நம்பிக்கையுள்ள 
வீரனிடமே அனுப்பியிருக்கிறேன்‌” என்று பதில்‌ கூறினான்‌ 
காரிவளவன்‌. 


சாண்டில்யன்‌ & 3 


“இடையில்‌ தூதனுக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்து ஓலை 
அரசனிடம்‌ அகப்பட்டுக்கொண்டால்‌?” என்று வினவினான்‌ 
பொன்னமராவதியின்‌ தலைவனான நிஷதராசன்‌. 

“நம்‌ நால்வருக்கும்‌ உடனே மோட்சம்‌ கிடைக்கும்‌. அரசன்‌ 
நமது தலைக்கு உடலிலிருந்து விடுதலையளிக்கத்‌ தவற 
மாட்டான்‌” என்றான்‌ வங்கார முத்தரையன்‌ என்ற நான்காவது 
வீரன்‌. 

இவர்கள்‌ இப்படித்‌ தர்க்கம்‌ செய்ததை, “சற்றுப்‌ 
பொறுங்கள்‌” எனத்‌ தடைசெய்து எதையோ உற்றுக்‌ கேட்டான்‌ 
கருணாகரத்தேவன்‌. தேவன்‌ காதில்‌ விழுந்த காலடி ஒசை 
மற்றவர்‌ காதுகளிலும்‌ விழுந்திருக்க வேண்டும்‌. அதுவரை 
அசைவற்று உட்கார்ந்திருந்த நால்வரும்‌ யந்திரத்தால்‌ இயக்கப்‌ 
பட்டவர்களைப்‌ போல்‌ எழுந்து நின்றார்கள்‌. கீழே கிடந்த 
உறையிலிருந்து வாளை மட்டும்‌ உருவிப்‌ பிடித்துக்கொண்டு 
காரிவளவன்‌ மெள்ளச்‌ சென்று குடிசைக்‌ கதவைத்‌ திறந்தான்‌. 
மறுகணம்‌ உள்ளே நுழைந்த மனிதனைக்‌ கண்டதும்‌ வாளைத்‌ 
தாழ்த்திய காரி, “பிரபு! வரவேண்டும்‌. தாங்கள்‌ வரவில்லையே 
என்று மிகக்‌ கவலையுடன்‌ காத்திருந்தோம்‌” என்றான்‌. 

உள்ளே நுழைந்த சேனாதிபதி அபராஜிதன்‌ உடனே பதில்‌ 
ஏதும்‌ சொல்லவில்லை. ஈட்டிகள்‌ போல்‌ ஜொலித்த அவன்‌ 
கூரிய விழிகள்‌ குடிசையையும்‌ குடிசையிலிருந்தவர்களையும்‌ 
அரை விநாடியில்‌ சுற்றி வந்து உள்ள நிலையை ஓரளவு எடை 
போட்டுக்கொண்டன. தான்‌ உள்ளே நுழைந்ததும்‌ காரி 
வாளைத்‌ தாழ்த்தியதையோ, குடிசையிலிருந்த நால்வரும்‌ 
தன்னை வணங்குவதற்கு முன்பாக ஒருவரையொருவர்‌ 
பார்த்துக்கொண்டதையோ அவன்‌ கண்கள்‌ கவனிக்கத்‌ தவற 
வில்லை. குடிசைக்குள்ளேயிருந்தவர்கள்‌ ஏதோ சதியிலிறங்கி 
யிருக்கிறார்களென்பதை நொடிப்‌ பொழுதில்‌ புரிந்துகொண்ட 
அபராஜிதன்‌, ஏதும்‌ அறியாதவன்போல்‌ பதிலேதும்‌ 
சொல்லாமல்‌ மெள்ள ஏதோ யோசனையுடன்‌ நடந்து : 


குடிசையின்‌ நடுவுக்கு வந்தான்‌. 


4 ச்‌ கன்னி மாடம்‌ 


மெல்லிய சரீரத்துடனும்‌, நீண்ட கைகளுடனும்‌, குடிசை 
தலையிலிடிக்க உயரமாக நின்ற அபராஜிதனுக்கு வயது 
முப்பதுக்கு மேலிருக்காது. அவன்‌ முகத்தில்‌ சொட்டிய ராஜ 
களையும்‌ பார்வையிலிருந்த கம்பீரமும்‌, அவன்‌ மனிதர்களை 
ஆளப்‌ பிறந்தவனேயொழிய யாருக்கும்‌ அடங்கும்‌ சுபாவ 
முள்ளவனல்லன்‌ என்பதைச்‌ சந்தேகமற எடுத்துக்‌ காட்டின. 
கைகளின்‌ நீளத்துடன்‌ போட்டி போடுவதுபோல்‌ அவன்‌ 
இடையிலிருந்த நீண்ட வாள்‌ பாதம்‌ வரையில்‌ பயங்கரமாகத்‌ 
தொங்கிக்கொண்டிருந்தது. அத்துடன்‌ உறையில்லாத உடை 
வாளொன்றும்‌ அவன்‌ கச்சையில்‌ செருகப்பட்டிருந்தது. 
போர்க்களத்தில்‌ ஏற்கெனவே ஏற்பட்ட காயங்களின்‌ அடையாள 
மாக முகத்தில்‌ காணப்பட்ட ஓரிரு தழும்புகளும்‌ முகத்திற்கு 
இயற்கையாக இருந்த அழகை அதிகப்படுத்தினவேயொழிய 
விகாரத்தை விளைவிக்கவில்லை. யெளவனமும்‌, அழகும்‌, 
வீரமும்‌ இணைந்து நின்ற சேனாதிபதி அபராஜிதன்‌ குடிசை 
நடுவே வந்ததும்‌, அங்கு நிலவியிருந்த மெளனத்தைத்‌ 
தானாகவே கலைத்து, “உங்களை நீண்ட நேரம்‌ காக்க வைத்து 
விட்டேன்‌. ஆனால்‌, உங்கள்‌ ஓலை கிடைத்தபோது தமிழ்‌ 
நாட்டின்‌ பெரும்‌ படைத்தலைவர்களில்‌ நால்வரை இங்கு 
சந்திக்கப்‌ போகிறேன்‌ என்பதை நான்‌ சிறிதும்‌ எதிர்பார்க்கவே 
யில்லை. காரி ஏதோ அவசரமான காரியம்‌ என்று எழுதி 
யிருந்தானேயென்று வந்தேன்‌” என்றான்‌. 

அவன்‌ குரலில்‌ இருந்த ஒலி இரண்டுங்கெட்டானா 
யிருந்ததால்‌ அவன்‌ தங்களைப்‌ பார்த்து நகைக்கிறானா அல்லது 
உண்மையாகவே தன்‌ காலதாமதத்துக்குச்‌ சமாதானம்‌ 
சொல்கிறானா என்பதை ஊகிக்க முடியாமல்‌ திண்டாடிய 
இந்த நான்கு வீரர்களில்‌, வயோதிகனான கருணாகரத்தேவன்‌, 
கவலை நிரம்பிய குரலில்‌ விஷயம்‌ எத்தனை முக்கியமானது 
என்பதை எடுத்துச்‌ சொன்னான்‌. “பிரபு! தலை போகிற 
காரியம்‌...” என்று ஆரம்பித்த தேவனை இடைமறித்த 
அபராஜிதன்‌, “அது தெரிகிறது. இல்லாவிட்டால்‌ பெரிய 


பி 


சாண்டில்யன்‌ 5 


பிரபுக்கள்‌ குடிசையில்‌ கூடவேண்டியது அவசியமில்லை; 
அதுவும்‌ காரிருள்‌ சூழ்ந்த இந்த இரவில்‌...” என்று சொல்லிப்‌ 
பேச்சை முடிக்காமலே தான்‌ விஷயத்தை ஒரளவு ஊகித்துக்‌ 
கொண்டதை எடுத்துக்‌ காட்டினான்‌. 

“நம்‌ நால்வரைத்‌ தவிர வேறு யாரும்‌ அறியாமல்‌ கலந்து 
பேசவே தங்களை இங்கு கூப்பிட்டனுப்பினோம்‌” என்று 
பேச்சை மேலே ஓட்டினான்‌ தேவன்‌. 

ம்‌ கதி ல்‌ விவளரங்கள்‌ தடப்பதில்‌ 
தேவரே” என்றான்‌ அபராஜிதன்‌ பதிலுக்கு. அவன்‌ 
வார்த்தையின்‌ உள்ளர்த்தத்தை அறிந்துகொள்ள இயலாத 
நான்கு படைத்தலைவர்களும்‌ அவனை ஏறெடுத்துப்‌ 
பார்த்தார்கள்‌. 

“இங்கு ரகசியமாகச்‌ சந்திப்பது உங்கள்‌ உத்தேசம்‌. ஆனால்‌, 
நீங்கள்‌ இங்கு கூடப்போவது மற்றவர்களுக்கும்‌ தெரியும்‌” 
என்று விளக்கினான்‌ அபராஜிதன்‌. 

பெரிய இடி தலையில்‌ விழுந்தால்கூட ஏற்பட்டிருக்காத 
அதிர்ச்சியை அந்தப்‌ பதிலினால்‌ அடைந்த நால்வரும்‌, ஒருவரை 
யொருவர்‌ பார்த்து விழித்தார்கள்‌. 

“வேறு யாருக்குத்‌ தெரியும்‌” என்று கேட்டான்‌ முத்தரையன்‌. 

“இலங்காபுரனுக்கு !” என்று இன்னொரு இடியை எடுத்து 
வீசினான்‌ அபராஜிதன்‌. 

இந்தப்‌ பதில்‌ அந்த நால்வரையும்‌ அரை விநாடி 
ஸ்தம்பிக்கச்‌ செய்துவிட்டது. சற்று நேரம்‌ ஏதும்‌ பேசாது நின்று 
விட்ட அந்த நால்வரில்‌ கருணாகரத்தேவனே மீண்டும்‌ பேசத்‌ 
தொடங்கி, “சிங்களத்‌ தண்டநாயகன்‌ இலங்காபுரனுக்கா !” 
என்று வினவினான்‌. 

“வேறு இலங்காபுரன்‌ பாண்டி நாட்டில்‌ ஏது? சந்தேக 
மிருந்தால்‌ இதைப்‌ பாருங்கள்‌,” என்று இடையிலிருந்த 
உடைவாளை எடுத்து நீட்டினான்‌ அபராஜிதன்‌. 


6 & கன்னி மாடம்‌ 


உடைவாளைத்‌ திருப்பிப்‌ பார்த்த கருணாகரத்தேவன்‌ 
“சிங்களத்தின்‌ உடைவாள்‌” என்று முணுமுணுத்தான்‌. 

“பிடியில்‌ சிங்கள நாட்டுச்‌ சின்னமே இருக்கிறதே” என்று 
கூவினான்‌, கடந்தை வேந்தனான வங்கார முத்தரையன்‌. 

பாண்டிய நாட்டுப்‌ பொன்னமராவதியின்‌ தலைவனான 
நிஷதராசனும்‌, அவன்‌ படைத்தலைவனான காரிவளவனும்‌ 

ஏதும்‌ பேசாமலே ஒருவரையொருவர்‌ பார்த்து நயன 
பாஷையிலேயே விஷயத்தை ஊர்ஜிதம்‌ செய்‌ ண்டார்கள்‌. 
கருணாகரத்தேவன்‌ மேற்கொண்டு தகவலறிய விரும்பி, 
“இந்த உடைவாள்‌ தங்களுக்கு எப்படிக்‌ கிடைத்தது?” என்று 
அபராஜிதனை வினவினான்‌. 

“தேவரே! வரும்‌ வழியில்‌ என்‌ குதிரைக்கு இந்த உடை 
வாளினால்‌ அர்ச்சனை நடந்தது” என்றான்‌ அபராஜிதன்‌ 
இதழ்களில்‌ புன்முறுவல்‌ தவழ. 

“என்ன ! குதிரைமேல்‌ உடைவாள்‌ வீசப்பட்டதா ?” என்று 
வினவினான்‌ நிஷதராசன்‌. 

“ஆம்‌! பக்கத்துப்‌ புதர்களிலிருந்து” என்று பதிவிறுத்தான்‌ 
அபராஜிதன்‌. 

'எந்த இடத்தில்‌?” 
“மலையடிவாரத்தில்‌.” 

இந்த விவரம்‌ படைத்தலைவர்‌ நால்வருக்கும்‌ மிகுந்த 
கவலையை விளைவித்ததென்றால்‌ அபராஜிதன்‌ மேற்சொன்ன 
தகவல்கள்‌ அந்தக்‌ கவலையை உச்சத்துக்கே கொண்டு போயின. 
அவர்கள்‌ ரகசியமெனக்‌ கருதிய இந்தச்‌ சந்திப்பு இலங்காபுரத்‌ 
தண்டநாயகனுக்கு எத்தனை விளக்கமாகத்‌ தெரிந்திருக்கிறது 
என்பதை நிரூபிக்கத்‌ தனக்கு நேர்ந்த விபத்தைப்‌ பற்றி 
விவரிக்காலானான்‌ அபராஜிதன்‌. 

“தேவரே! மஞ்சள்‌ வெயில்‌ இருக்கும்போதே உங்களுடன்‌ 
பேசிவிட்டுத்‌ திரும்பிவிட உத்தேசித்தேன்‌. ஆனால்‌ நான்‌ 
மலையடிவாரத்துக்கு வரும்போதே சூரியன்‌ மலை வாயில்‌ 


(3 


சாண்டில்யன்‌ * 7 


விழும்‌ சமயமாயிருந்தது. கதிரவன்‌ கதிர்களில்‌ ஒன்றிரண்டு 
பக்கத்திலிருந்த புதர்களில்‌ பாய்ந்ததால்‌, ஏதோ பளிச்சிடுவதைக்‌ 
கண்டேன்‌. அது என்னவென்று ஆராயக்‌ குதிரையைச்‌ சற்று 
மெல்லச்‌ செலுத்தினேன்‌. புதர்களிலிருந்து பளிச்சிட்டது சிங்கள 
வீரனொருவனின்‌ போர்க்கவசம்‌ என்பதை ஊகித்ததும்‌, 
குதிரையை வேகமாகத்‌ தட்டிவிட்டேன்‌; சிங்களனும்‌ என்‌ 
எண்ணத்தை ஊகித்துக்கொண்டிருக்க வேண்டும்‌. அடுத்த 
விநாடி என்‌ குதிரை கால்‌ மடங்கிக்‌ கீழே விழுந்தது. நான்‌ 
பக்கவாட்டில்‌ குதித்துக்‌ காலைப்‌ பரிசோதிக்கும்‌ பாவனையில்‌ 
உடைவாளை எடுத்தேன்‌. புதர்களிலிருந்து ஓரிரு வீரர்‌ 
என்மேலும்‌ கத்திகளைக்‌ குறிவைப்பதைக்‌ கடைக்கண்ணால்‌ 
கவனித்தேன்‌. சாதாரண சமயமாயிருந்தால்‌, வாளை உருவி 
எதிர்த்திருப்பேன்‌. ஆனால்‌, உங்கள்‌ ஓலையிலிருந்த வாசகம்‌ 
மர்மமாயிருந்ததாலும்‌, வழியில்‌ நான்‌ மடக்கப்பட்டதாலும்‌ 
சந்தேகித்து, என்னால்‌ நீங்கள்‌ சிக்கிவிடப்‌ போகிறீர்களேயென்று 
ஓடத்‌ தொடங்கினேன்‌. வீரர்களும்‌ விடாது என்னைத்‌ துரத்தி 
னார்கள்‌. நேராக இந்த இடத்தை நோக்கி வந்தால்‌ சந்தேகம்‌. 
ஏற்படுமென்ற காரணத்தால்‌ நேர்‌ எதிர்த்திக்கில்‌ சிறிது நேரம்‌ 
ஓடிக்‌ காட்டுக்குள்‌ மறைந்துகொண்டேன்‌. வீரர்கள்‌ என்னைக்‌ 
கண்டுபிடிக்க முடியாமல்‌ வேறு திக்கில்‌ போய்விடவே சுற்று 
வழியாக நடந்து வந்து சேர்ந்தேன்‌. என்னை நீங்கள்‌ அழைத்த 
காரணம்‌ தெரியாது. ஆனால்‌ ஒன்று மட்டும்‌ சொல்ல என்னால்‌ 
முடியும்‌. மன்னனுக்கு எதிராகச்‌ சதி செய்வது உங்கள்‌ உத்தேச 
மானால்‌, அது இலங்காபுரத்‌ தண்டநாயகனுக்குத்‌ தெரிந்தே 
இருக்கிறது. ஆகையால்‌ மன்னனுக்கும்‌ தெரிய அதிக 
நேரமாகாது!” என்றான்‌. 
அபராஜிதனின்‌ கதையைக்‌ கேட்ட கருணாகரத்தேவன்‌ 
வெகுநேரம்‌ பதில்‌ பேசாமல்‌ நீண்ட யோசனையில்‌ ஆழ்ந்தான்‌. 
கடைசியாக அவன்‌ தலை தூக்கி அபராஜிதனைப்‌ பார்த்து, 
“பிரபு! மன்னனுக்குத்‌ தெரிந்தால்தானென்ன ?” என்று , 
மெல்லக்‌ கேட்டான்‌. 


8 ச கன்னி மாடம்‌ 


அபராஜிதன்‌ விழிகள்‌ தேவனை மட்டுமன்றி மற்றவர்‌ 
களையும்‌ ஒருமுறை வலம்‌ வந்தன. அதுவரை சாதாரணமா 
யிருந்த அவன்‌ பார்வையில்‌ கோபம்‌ பொங்கி வழிந்தது. “நான்‌ 
ஊகித்தது சரிதான்‌. நீங்களனைவரும்‌ மன்னனுக்குத்‌ துரோகம்‌ 
செய்யவே கூடியிருக்கிறீர்கள்‌!” என்றான்‌ அபராஜிதன்‌, 
பார்வையிலிருந்த உஷ்ணம்‌ சொற்களில்‌ தொனிக்க. 

“சந்தேகமில்லை பிரபு! நாங்களனைவரும்‌ பாண்டிய 
மன்னனின்‌ துரோகிகள்தான்‌. நாட்டு விசுவாசத்தால்‌ 
மன்னனின்‌ விசுவாசத்தை இழந்தோம்‌” என்று கடுமையாகவே 
பதில்‌ சொன்னான்‌ நிஷதராசன்‌. 

“நாட்டு விசுவாசம்‌ வேறு, ராஜ விசுவாசம்‌ வேறா?” என்று 
கேட்டான்‌ அபராஜிதன்‌ இகழ்ச்சி ததும்பும்‌ குரலில்‌. 

“நாட்டின்‌ நன்மையில்‌ மன்னன்‌ கவனம்‌ செலுத்தாதபோது 
இரண்டும்‌ வேறுபடுகிறது” என்று விளக்கினான்‌ இளைஞனான 
காரிவளவன்‌. 

தலையசைப்பினாலேயே அதை ஆமோதித்த கருணாகரத்‌ 
தேவன்‌ அபராஜிதனைப்‌ பார்த்து, உணர்ச்சி மிகுந்த குரலில்‌ 
கூறினான்‌: “பிரபு! நான்‌ எந்தப்‌ பரம்பரையில்‌ உதித்தவன்‌ 
என்பதை நீங்கள்‌ அறிவீர்கள்‌. நான்‌ சோழநாட்டு அமைச்சனான 
அண்ணன்‌ பல்லவராயனுடைய சகோதரன்‌. தமிழ்‌ நாட்டின்‌ 
சிறப்புக்காகவே என்‌ மூதாதையர்‌ இந்தப்‌ பூமியில்‌ ரத்தம்‌ 
சிந்தியிருக்கிறார்கள்‌. திடீரென்று தமிழ்நாட்டு மண்ணுக்கு நான்‌ 
துரோகம்‌ நினைப்பேனா? எனக்கு வயதாகி விட்டது பிரபு! 
இன்னும்‌ சில வருஷங்கள்தானிருப்பேன்‌. தமிழ்நாடு எப்படி 
யானாலும்‌ போகட்டுமென்று சும்மாயிருக்கலாம்‌. ஆனால்‌ 
தமிழன்னை ஊட்டிய உணவினால்‌ உடம்பில்‌ ஊறும்‌ ரத்தம்‌ 
நாட்டின்‌ கேடுகெட்ட நிலையைப்‌ பார்த்துக்கொண்டு சும்மா 
யிருக்க விடவில்லை. நான்‌ சோழநாட்டவன்‌. பாண்டிய நாடு 
எக்கேடு கெட்டால்‌ என்னவென்று இருக்கலாம்‌. தமிழ்‌ 
மன்னர்கள்‌ ஒருவருக்கொருவர்‌ போரிடுவதானால்‌ அப்படி 


ப, 


சாண்டில்யன்‌ € 9 


யிருக்கவும்‌ செய்வேன்‌. ஆனால்‌ சிங்களவர்‌ கால்களில்‌ தமிழ்‌ 
நாடு அகப்பட்டுத்‌ தத்தளிப்பதைப்‌ பார்த்துக்கொண்டு எந்த 
தேசபக்தன்‌ சும்மாயிருக்க முடியும்‌? சிங்கள ராஜ பரம்பரைச்‌ 
சரித்திரமான மஹாவம்சத்தில்‌ “சிங்கள மன்னன்‌ பராக்கிரம 
பாகுவின்‌ தண்டநாயகன்‌ இலங்காபுரன்‌ செந்தமிழ்‌ வளர்த்த 
மதுரையம்பதியைச்‌ சீரழித்தான்‌. அதன்‌ மன்னன்‌ வீர 
பாண்டியன்‌ அவனுக்கு அடிமையாய்க்‌ காலங்கழித்தான்‌' என்று 
எழுதப்படுவதை சுதந்திர உள்ளம்‌ படைத்த எந்தத்‌ தமிழன்தான்‌ 
அனுமதிக்க முடியும்‌? பிரபு! யோசித்துப்‌ பாருங்கள்‌.” 

இப்படிப்‌ பேசிக்கொண்டே போன அந்த வயோதிக வீரன்‌ 
கண்களில்‌ உணர்ச்சிப்‌ பெருக்கால்‌ ஒரு துளி நீரும்‌ வெளிப்‌ 
பட்டதைப்‌ பார்த்த அபராஜிதனின்‌ இரும்பு மனமும்‌ சற்று 
நெகிழ்ந்தது. அடுத்து பதில்‌ சொன்ன அவன்‌ குரலில்‌ கடுமையும்‌ 
குறைந்திருந்தது. “தேவரே! உங்கள்‌ ஒவ்வொரு வார்த்தையும்‌ 
உண்மை என்பதை நான்‌ அறிவேன்‌. அனால்‌ நீங்கள்‌ யாருக்கு 
எதிராகச்‌ சதி செய்ய நினைக்கிறீர்களோ அவன்‌ என்‌ ஒன்று 
விட்ட மாமன்‌ மகன்‌” என்று ஏதோ மேலே பேசப்போன 
அபராஜிதனை இடையே தடுத்த நிஷதராசன்‌, “பிரபு, நாட்டின்‌ 
உறவு, மனித உறவை மீறியது. மண்ணுக்கும்‌, மனிதனுக்கும்‌ 
உள்ள தொடர்பு உறவுமுறைக்கு அப்பாற்பட்டது. அரச 
வம்சத்தில்‌ பிறந்தவர்கள்‌ நாட்டின்‌ நன்மை ஒன்றைத்தான்‌ 
கவனிக்கவேண்டும்‌” என்றான்‌. 

“உண்மைதான்‌ அமராவதித்‌ தலைவரே! நாட்டின்‌ 
நன்மைக்கு நான்‌ செய்யக்கூடியது ஏதாவது இருந்தால்‌ 
சொல்லுங்கள்‌. உங்கள்‌ மனத்திலுள்ளதை மன்னனிடம்‌ 
தெரிவிக்கிறேன்‌.” ்‌ 

“உடனே சிறைப்படுவீர்கள்‌” என்றான்‌ தேவன்‌. 

“காரணம்‌?” 

“இப்போது பேருக்கு வீரபாண்டியன்‌ மன்னனே தவிர, 
உண்மையாக ஆள்பவன்‌ சிங்களனான இலங்காபுரன்தான்‌.” 
க. மா-2 


10 ச கன்னி மாடம்‌ 


அபராஜிதன்‌ இதற்குப்‌ பதில்‌ சொல்லாமல்‌ ஏதோ சிந்திக்கத்‌ 
தொடங்கினான்‌. அவன்‌ சிந்தனையைத்‌ துண்டித்துக்‌ 
கருணாகரத்தேவன்‌ பேசலானான்‌: “பிரபு! நாடு சிதறிவிடப்‌ 
போகிறது. நாலாபக்கங்களிலும்‌ யுத்த மேகங்கள்‌ கவிந்து 
நெருங்குகின்றன. பாண்டியநாடு சிங்களவர்‌ கைகளில்‌ சிக்கிக்‌ 
கொண்டிருப்பதை விரும்பாத சோழ மன்னனான ராஜாதி 
ராஜன்‌ பாண்டிய நாட்டைத்‌ தாக்கச்‌ சித்தமாகிறான்‌. இலங்கா 
புரனால்‌ கீழைமங்கலத்தையும்‌ மேலைமங்கலத்தையும்‌ அடைந்த 
குறுநில மன்னனான மழவராயனும்‌ இலங்காபுரனை ஒழிக்கக்‌ 
கங்கணம்‌ கட்டிக்கொண்டு, நாடு கடத்தப்பட்ட குலசேகர 
பாண்டியனுடன்‌ சதி செய்து வருகிறான்‌. இதை ஊகித்த 
இலங்காபுரன்‌ இன்னும்‌ அதிகப்‌ படைகளையனுப்புமாறு 
இலங்கைக்கு ஒலை அனுப்பியிருக்கிறான்‌. பாண்டிய நாடு 
யுத்தகளமாகி ரத்த வெள்ளம்‌ ஓடப்போகிறது. எண்ணற்ற 
தமிழ்‌ மக்களின்‌ தலைகள்‌ தரையில்‌ உருளப்‌ போகின்றன. 
எத்தனையோ பெண்கள்‌ விதவைகளாகப்‌ போகின்றனர்‌. 
குழந்தைகள்‌ அநாதைகளாகப்‌ போகின்றன. அடுத்த 

ல்‌ இங்கு சிங்கள மன்னன்‌ ஆட்சிதான்‌. இந்நிலை 
ஏற்படுவது உங்களுக்குச்‌ சம்மதமா?” 

இதைக்‌ கேட்ட அபராஜிதனின்‌ முகத்திலும்‌ தீவிரமான 
கவலை படர்ந்தது. “இந்த விஷயங்களை ஏன்‌ வீரபாண்டிய 
னிடமே சொல்லக்‌ கூடாது?” என்று கேட்டான்‌. 

“சொல்லிப்‌ பார்த்தோம்‌ பிரபு! மன்னன்‌ கேட்கவில்லை. 
இலங்காபுரனை நாட்டைவிட்டு அனுப்பாவிட்டாலும்‌ அவன்‌ 
ஆதிக்கத்தை அடக்க வழி சொன்னோம்‌. அதற்கு மன்னன்‌ 
செவி சாய்க்கவில்லை” என்று கருணாகரத்தேவன்‌ 
வருத்தத்துடன்‌ கூறினான்‌. 

“அது என்ன வழி?” 

“மழவராயன்‌ மகளை மணந்துகொள்ளச்‌ சொன்னோம்‌.” 

“மன்னன்‌ இசையவில்லையா ?” 


சாண்டில்யன்‌ ௯ ரர 


“இல்லை.” 

“ஏன்‌? பெண்‌ அழகில்லையா ?” 

“அவளைவிட அழகி தமிழ்நாட்டில்‌ கிடையாது.” 

“வேறு என்ன ஆட்சேபம்‌?” 

“மன்னர்‌ மனம்‌ மண வாழ்க்கையை விரும்பவில்லை,” 
என்று சம்பாஷணைக்கு இடையே புகுந்தான்‌ முத்தரையன்‌. 

“காரணம்‌?” 

“சிங்களத்துப்‌ பைங்கிளியிடம்‌ மன்னன்‌ மயக்கமுற்றிருக்‌ 
கிறான்‌” என்று விளக்கினான்‌ முத்தரையன்‌, மிக இகழ்ச்சி 
ததும்பும்‌ குரலில்‌. 

“இலங்காபுரனின்‌ மருமகள்‌” என்று முணுமுணுத்தான்‌ 
அபராஜிதன்‌. 

“ஆம்‌ பிரபு! அவள்‌ மையலில்‌ சிக்கியிருக்கிறார்‌ மன்னர்‌. 
ஆகையால்‌ மழவராயனோடு மணத்‌ தொடர்பு சாத்தியமில்லை. 
பாண்டிய நாட்டைக்‌ காக்க இப்பொழுது ஒரே வழிதான்‌ 
இருக்கிறது” என்றான்‌ கருணாகரத்தேவன்‌. 

அபராஜிதன்‌ விழிகள்‌ இவனை ஏறெடுத்து நோக்கிப்‌ 
பார்த்தன. “என்னை என்ன செய்யச்‌ சொல்கிறீர்கள்‌ ?” என்று 
வினவினான்‌. 

அபராஜிதனை அந்த நால்வரும்‌ சூழ்ந்து நின்றார்கள்‌. 
“பாண்டிய நாட்டு மணிமகுடத்தை சேனாதிபதியவர்கள்‌ ஏற்க 
வேண்டும்‌!” என்றான்‌ நிஷதராசன்‌ மிக மெதுவாக. 

திடீரென்று தன்‌ முன்னால்‌ பலவந்தமாகத்‌ திணிக்கப்பட்ட 
அதிர்ஷ்டத்தை எண்ணியதால்‌ மூச்சு நின்றுவிடும்‌ போலிருந்தது 
அபராஜிதனுக்கு. மணிமுடி சூடுவதால்‌ ஏற்படக்கூடிய 
பிரக்யாதிகள்‌ அவன்‌ மனத்தில்‌ ஏதேதோ கனவுகளைக்‌ கிளப்பி 
விட்டன. சற்று நேரச்‌ சிந்தனையில்‌ அந்தக்‌ கனவுகளை 
உதறினான்‌. “நான்‌ பாண்டியனல்ல. பல்லவ ரத்தம்‌ என்‌ 
உடம்பில்‌ ஓடுகிறது...” என்று பதில்‌ கூறினான்‌. 


12 ச்‌ கன்னி மாடம்‌ 


“அதுவும்‌ தமிழன்‌ ரத்தம்தான்‌” என்றான்‌ காரிவளவன்‌. 

“நான்‌ வாள்‌ தாங்கும்‌ போர்வீரன்‌. மணிமகுடம்‌ தாங்கி 
அரியணையில்‌ வீற்றிருக்கத்‌ தகுந்தவனல்ல.” 

“பாண்டிய நாட்டுக்கு இப்போது வேண்டியது மஞ்சத்தில்‌ 
புரளும்‌ மன்னனல்ல பிரபு! வாள்‌ தாங்கும்‌ வீரன்தான்‌ தேவை. 
பாண்டிய நாட்டுச்‌ சேனாதிபதியான உங்களை மக்கள்‌ பெரிதும்‌ 
விரும்புகிறார்கள்‌. நீங்கள்‌ தலைநகர வீதிகளில்‌ செல்லும்‌ போது, 
மக்கள்‌ செய்யும்‌ ஆரவாரம்‌ உங்கள்‌ காதுகளில்‌ விழுந்த 
தில்லையா? தூரக்கிளை உறவானாலும்‌ உங்கள்‌ உடம்பிலும்‌ 
மன்னர்குல ரத்தமே ஒடுகிறது. உங்களையே மக்கள்‌ நம்பி 
யிருக்கிறார்கள்‌. நீங்கள்‌ சாய்கிற பக்கம்தான்‌ பாண்டிய நாட்டுப்‌ 
படைவீரர்கள்‌ சாய்வார்கள்‌. சரி என்று ஒரு வார்த்தை 
சொல்லுங்கள்‌ பிரபு! எங்கள்‌ படைகளையும்‌ உங்கள்‌ 
படைகளோடு இணைக்கிறோம்‌. இன்னும்‌ நான்கு நாட்களில்‌ 
பாண்டிய நாட்டு ராஜ்ய பாரத்தை நீங்கள்‌ வகிக்கலாம்‌” என்று 
வற்புறுத்திச்‌ சொன்னான்‌ கருணாகரத்தேவன்‌. 

எதற்கும்‌ கலங்காத அபராஜிதன்‌ மனம்கூட ஒரு விநாடி. 
கலங்கியது. ஆனால்‌ அடுத்த நிமிஷம்‌ அந்தக்‌ கலக்கம்‌ 
பறந்தோடியது. தேவனுக்கு ஏதோ பதில்‌ சொல்லப்போன 
அபராஜிதன்‌ சட்டென்று வார்த்தையை நிறுத்தி எதையோ 
உற்றுக்‌ கேட்டான்‌. அவன்‌ காதில்‌ விழுந்தது மற்றவர்கள்‌ 
காதிலும்‌ விழுந்திருக்க வேண்டும்‌. கீழே கிடந்த வாள்களை 
வெகு துரிதமாக இடையில்‌ கட்டிக்கொண்டார்கள்‌. ஆரம்பத்தில்‌ 
மெல்லக்‌ கேட்ட குதிரைகளின்‌ காலடிச்‌ சத்தம்‌, வரவர 
மிகப்‌ பலமாகக்‌ கேட்டது. கவலை பாய்ந்த அந்த நான்கு 
வீரர்களின்‌ முகத்தைப்‌ பார்த்த அபராஜிதன்‌, “இப்பொழுது 
மகுடத்துக்குப்‌ பதில்‌ மரணம்‌ நிச்சயம்‌” என்றான்‌ 
புன்சிரிப்புடன்‌. 

அபராஜிதனை நோக்கிக்‌ கண்களை உயர்த்தினான்‌ 
கருணாகரத்தேவன்‌. 


சாண்டில்யன்‌ * 13 


“சந்தேகமே வேண்டாம்‌. நம்மைத்‌ தேடி வருவது இலங்கா 
புரனின்‌ வீரர்கள்தான்‌” என்று விளக்கினான்‌ பல்லவனான 
அபராஜிதன்‌. 


2. சரிவுப்‌ பாதையில்‌ 

அபராஜிதன்‌ சொற்களைக்‌ கேட்டவர்கள்‌ பயங்கொள்ளி 
களாயிருந்தால்‌ அச்சத்தால்‌ நிலைகுலைந்து போயிருப்பார்கள்‌. 
அனால்‌; மரணத்தை மகிழ்ச்சியுடன்‌ எதிர்நோக்கும்‌ அஞ்சா 
நெஞ்சம்‌ படைத்த அந்த மாவீரர்‌ நால்வரிடத்தும்‌ அவன்‌ 
வார்த்தைகள்‌ அச்சத்துக்குப்‌ பதில்‌ பெரும்‌ கவலையை 
விளைவித்தன. கவலைக்குக்‌ காரணமும்‌ எதிர்நோக்கி வந்து 
கொண்டிருந்த ஆபத்தல்ல. நாட்டைக்‌ காப்பாற்றக்கூடிய ஒரே 
வீரனான அபராஜிதனையும்‌ இதே அவதியில்‌ சிக்கவைத்து 
விட்டோமே என்ற நினைப்புதான்‌. ஆகவே அவனை எப்படிக்‌ 
காப்பாற்றலாம்‌ என்பதிலேயே அவர்கள்‌ எண்ணங்கள்‌ ஓடத்‌ 
தொடங்கின. முதன்‌ முதலில்‌ எதிரியின்‌ பலாபலம்‌ எப்படி 
யிருக்கிறது என்பதை ஆராய்ந்த பிறகு அபராஜிதனைத்‌ 
தப்புவிக்கும்‌ மார்க்கத்தைத்‌ தேடவேண்டும்‌ என்று தீர்மானித்த 
கருணாகரத்தேவன்‌, குதிரைகளின்‌ காலடிச்‌ சத்தத்தைச்‌ சற்று 
நேரம்‌ உற்றுக்‌ கேட்டான்‌. பிறகு சொன்னான்‌, “பிரபு! 
குதிரைகளின்‌ காலடிச்‌ சத்தத்திலிருந்து மதிப்புப்‌ போட்டால்‌ 
ஐம்பது வீரர்களாவது இருப்பார்கள்‌ போல்‌ தெரிகிறது” என்று. 

தேவனுக்கு முன்பாகவே எதிரி வீரர்கள்‌ தொகையை 
நிர்ணயிப்பதில்‌ முனைந்திருந்த அபராஜிதனும்‌ “ஆமாம்‌ 
தேவரே! ஐம்பது வீரர்களுக்குக்‌ குறைவில்லை. மேற்கொண்டும்‌ 
பத்துப்‌ பதினைந்து பேர்‌ இருக்கலாம்‌” என்று பதில்‌ 
சொன்னான்‌. 

“எதிரி படைபலம்‌ அத்தனை பெரியதாயிருந்தால்‌ 
போரிட்டுச்‌ சமாளிப்பதும்‌ சாத்தியமாகத்‌ தோன்றவில்லையே... 
நாமிருப்பதோ நான்கே பேர்‌” என்றான்‌ நிஷதராசன்‌. 


14 ட கன்னி மாடம்‌ 


இதைக்‌ கேட்ட அபராஜிதன்‌ அமராவதித்‌ தலைவனைத்‌ 
திரும்பிப்‌ பார்த்து, “கணக்கு சரியில்லை, அமராவதித்‌ 
தலைவரே ! இங்கிருப்பது ஐந்து பேர்‌” என்று திருத்தினான்‌. 

“உங்களை நான்‌ கணக்கில்‌ சேர்க்கவில்லை” என்றான்‌ 
அமராவதித்‌ தலைவன்‌. 

“ஏன்‌?” 

“நீங்கள்‌ நாட்டுக்கு முக்கியம்‌. உங்களை இந்தக்‌ குடிசைக்கு 
வரவழைத்ததே பிசகு. வரவழைத்த பின்‌ ஏற்பட்ட ஆபத்தில்‌ 
சிக்க வைப்பது அதைவிடத்‌ தவறு.” 

அமராவதித்‌ தலைவனின்‌ அபிப்பிராயத்தை மற்றவர்களும்‌ 
ஆமோதித்தார்கள்‌. “உண்மைதான்‌ பிரபு! நீங்கள்‌ நாட்டுக்கு 
முக்கியம்‌. நீங்கள்‌ எப்படியாவது தப்பித்தான்‌ ஆகவேண்டும்‌” 
என்று தீர்மானமும்‌ கண்டிப்பும்‌ நிறைந்த குரலில்‌ சொன்னான்‌ 

இதைக்‌ கேட்ட அபராஜிதன்‌ சிறிது இரைந்தே நகைத்து 
விட்டான்‌. தலை போகும்‌ ஆபத்து துரிதமாக நெருங்கிக்‌ 
கொண்டிருந்தபோது அவன்‌ சிரித்ததை, கூட இருந்தவர்களால்‌ 
ரசிக்க முடியவில்லை. ஆகவே வங்கார முத்தரையன்‌ 
வினவினான்‌: “எதற்காகச்‌ சிரிக்கிறீர்கள்‌ ?” என்று. 

“நம்மில்‌ யார்‌ தப்ப வேண்டியது, யார்‌ தப்ப வேண்டாம்‌ 
என்பதைப்‌ பற்றி நாமே தீர்மானிக்கிறோமே என்பதை 
நினைத்துச்‌ சிரித்தேன்‌!” என்றான்‌ அபராஜிதன்‌. 

இதைக்‌ கேட்டதும்‌ இளைஞனான காரிவளவனும்‌ 
பெரிதாக நகைத்தான்‌. அசந்தர்ப்பமான நிலையில்‌ அந்த 
இரண்டு வாலிபர்களும்‌ சிரித்ததைக்‌ கண்டு வெகுண்ட 
கருணாகரத்தேவன்‌ தன்‌ சினத்தைக்‌ காரியின்‌ மேல்‌ திருப்பி 
மிக உஷ்ணமாக அவனைப்‌ பார்த்தான்‌. “தேவரே! கோபித்துப்‌ 
பயனில்லை. சேனாதிபதியவர்கள்‌ சொல்லுவது! சரிதான்‌. யார்‌ 


௦ 


சாண்டில்யன்‌ * 15 


குதிரையில்‌ வரும்‌ சிங்கள வீரர்கள்தான்‌. ஆகையால்‌ இந்தப்‌ 
பயனற்ற யோசனைகளில்‌ காலத்தைச்‌ செலவிடாது போருக்கு 
ஆயத்தமாவோம்‌” என்றான்‌ காரி. 

“ஆயத்தத்திற்கு அதிக அவகாசமில்லை. கிளம்ப 
வேண்டியதுதான்‌” என்றான்‌ நிஷதராசன்‌. 

“உங்கள்‌ குதிரைகள்‌ எங்கிருக்கின்றன ?” என்று கேட்டான்‌ 
அபராஜிதன்‌. 

“குடிசைக்குப்‌ பின்னால்‌ கட்டியிருக்கிறோம்‌” என்று பதின்‌ 
சொன்னான்‌ காரி. 

“சரி, அவிழ்த்துக்கொண்டு கிளம்புங்கள்‌!” 
விட்டான்‌ அபராஜிதன்‌. 

“தாங்கள்‌...” என்று நிஷதராசன்‌ ஏதோ சொல்லப்போன 
சமயத்தில்‌ அபராஜிதனுக்குக்‌ குதிரையில்லை என்ற நினைப்பு 
அந்த நால்வருக்கும்‌ வரவே, சற்று நேரம்‌ திக்பிரமை பிடித்து 
நின்றார்கள்‌. 

“குதிரையில்லாததால்‌ பாதகமில்லை. நான்‌ நடந்து 
வருகிறேன்‌. நீங்கள்‌ முன்னால்‌ செல்லுங்கள்‌” என்று கூறினான்‌ 
அபராஜிதன்‌. 

“அது சரியல்ல பிரபு! ஐம்பது வீரர்களை ஐந்து பேர்‌ 
சமாளிப்பதே கஷ்டம்‌. அதிலொருவர்‌ குதிரை இல்லாமல்‌ 
தரையில்‌ நின்று போரிடுவதென்றால்‌ நடக்காத காரியம்‌. எங்கள்‌ 
குதிரைகளிலொன்றை நீங்கள்‌ எடுத்துக்கொள்ளுங்கள்‌”” 
என்றான்‌ கருணாகாரத்தேவன்‌. 

“குதிரையில்லாதவர்‌ என்ன செய்வதாக உத்தேசம்‌?” என்று 
அபராஜிதன்‌ வினவினான்‌. 

ஒரு விநாடிதான்‌ யோசித்தான்‌ கருணாகரத்தேவன்‌. “வேறு 
வழியில்லை; குடிசையிலேயே தங்கிவிட வேண்டியதுதான்‌” 
என்றான்‌. 


“ஏன்‌?” இது நிஷதராசன்‌ கேள்வி. 


என்று உத்தர 


16 ச கன்னி மாடம்‌ 


“தப்ப அந்த மார்க்கந்தான்‌ உண்டு. இங்கு சதி நடக்கும்‌ 
தகவல்‌ இலங்காபுரனுக்கு எட்டியிருந்தாலும்‌ நான்கு பேர்‌ 
கூடப்போகும்‌ செய்திதான்‌ கிடைத்திருக்கும்‌. சேனாதிபதி 
இங்கு வரப்போவது தெரியக்‌ காரணமில்லை. ஏனென்றால்‌, 
அவருக்குக்‌ காரியின்‌ ஆள்‌ மூலமாகத்தான்‌ செய்தி போயிருக்‌ 
கிறது. அவனும்‌ தடையின்றித்‌ திரும்பி வந்திருக்கிறான்‌. 
ஆகையால்‌ நான்கு வீரர்களைக்‌ கண்டபின்‌ ஐந்தாவது 
ஆள்‌ இருப்பாரென்று சிங்கள வீரர்கள்‌ நினைக்க இடமில்லை. 
மேலும்‌, தங்கள்‌ படையை ஊடுருவிச்‌ செல்லும்‌ நான்கு 
பேரைத்‌ துரத்திப்‌ பிடிப்பதில்‌ எதிரிகள்‌ முனைவார்களே 
தவிர, கணக்கில்‌ வராத ஒருவனைத்‌ தேடிக்கொண்டு 
குடிசைக்கு வரமாட்டார்கள்‌” என்று விவரித்தான்‌ கருணாகரத்‌ 
தேவன்‌. 

“இங்கு கூடப்போவது நான்கு பேர்தான்‌ என்று தெரிந்‌ 
திருந்தால்‌ சேனாதிபதியின்‌ குதிரைமேல்‌ அவர்கள்‌ கத்திவீசக்‌ 
காரணம்‌?” என்று கேட்டான்‌ நிஷதராசன்‌. 

“கூடப்போகும்‌ நால்வரில்‌ அவர்‌ ஒருவர்‌ என்று நினைத்‌ 
திருக்க வேண்டும்‌” என்றான்‌ தேவன்‌. 

தேவனின்‌ அபிப்பிராயம்‌ உண்மைதான்‌ என்பதை 
அபராஜிதனும்‌ ஒப்புக்கொண்டான்‌. “உங்கள்‌ கடிதத்தினால்‌ 
ஏற்பட்ட சந்தேகத்தால்‌ நான்‌ வழக்கமாக அணியும்‌ உடைகளைக்‌ 
கூட அணியாமல்‌ சாமான்ய உடைகளையே தரித்து வந்தேன்‌. 
சாதாரண வழிப்போக்கனுக்கும்‌ எனக்கும்‌ வாள்‌ ஒன்றுதான்‌ 
வித்தியாசம்‌. ஆனால்‌ கள்வர்கள்‌ கூடத்தான்‌ வாள்‌ அணிந்து 
கொள்கிறார்கள்‌” என்றான்‌. 

“தங்கள்‌ முகத்தைப்‌ பார்த்தால்‌ யார்‌ என்று புரிந்து 
கொள்ள முடியாதா?” என்றான்‌ முத்தரையன்‌. 

முடியும்‌. ஆனால்‌ புதர்களில்‌ வீரர்கள்‌ இருந்ததைக்‌ 
கண்டதும்‌ தலையை மறுபக்கம்‌ திருப்பிச்‌ சகல விவகாரங்‌ 
களையும்‌ கடைக்கண்ணாலேயே பார்த்தேன்‌. ஆகவே நெருங்கி 


சாண்டில்யன்‌ * 17 


அவர்கள்‌ வந்திருந்தாலொழிய என்னை அடையாளம்‌ கண்டு 
கொண்டிருக்க முடியாது. ஆனால்‌ அவர்கள்‌ நெருங்கு முன்பு 
தான்‌ நான்‌ ஓடிவிட்டேனே!” என்று அபராஜிதன்‌ பதில்‌ 
சொன்னான்‌. 

அவன்‌ அத்தனை முன்னெச்சரிக்கையுடன்‌ நடந்து 
கொண்டது அவர்கள்‌ யாருக்கும்‌ வியப்பை அளிக்கவில்லை. 
பாண்டிய நாட்டுச்‌ சேனாதிபதி எதையும்‌ சந்தேகிப்பவ 
னென்பதும்‌, அவனை ஏமாற்ற, தந்திரத்தில்‌ மிகுந்த இலங்கா 
“ புரனுக்கே முடியவில்லை என்பதும்‌ பிரசித்தமாயிருந்தன. 
ஆகவே வீண்‌ தர்க்கத்தில்‌ காலத்தைச்‌ செலவழிக்காமல்‌ அடுத்த 
விஷயத்தைத்‌ தீர்மானிப்பதில்‌ முனைந்த தேவன்‌, “சேனாதிபதி 
யவர்கள்‌ கூறிய தகவலிலிருந்து அவர்கள்‌ இங்கு வந்திருக்கும்‌ 
செய்தி எதிரிகளுக்குத்‌ தெரிய நியாயமில்லையென ஊர்ஜித 
மாகிறது. சதிகாரர்களில்‌ ஒருவர்‌ என்று நினைத்தே சிங்கள 
வீரர்கள்‌ அவரைத்‌ தாக்கியிருக்கவேண்டும்‌. இங்கு ஐந்தாவது 
நபர்‌ வரப்போகும்‌ விஷயம்‌ அவர்களுக்குத்‌ தெரியாது. ஆகவே 
எதிரிகளைச்‌ சமாளிக்க நான்கு பேர்தான்‌ போக வேண்டும்‌. 
உங்களில்‌ யார்‌ குடிசையில்‌ தங்குவதாக உத்தேசம்‌?” என்று 
கேட்டான்‌. 

சிறிது நேரம்‌ யாரிடமிருந்தும்‌ பதில்‌ வரவில்லை. கடைசியாக 
முத்தரையன்‌ தேவரை நோக்கி, “தேவரே! நீர்‌ தங்குவதுதான்‌ 
நல்லது. உமக்கோ வயதாகிவிட்டது” என்றான்‌. தேவன்‌ 
கண்களில்‌ கோபம்‌ பொங்கி வழிந்தது. “முத்தரையா! இதே 
பேச்சை வேறு சந்தர்ப்பத்தில்‌ என்னிடம்‌ பேசியிருந்தால்‌ எனக்கு 
வயதானாலும்‌ என்‌ வாளுக்கு வயதாகவில்லை என்பதை 
நிரூபித்திருப்பேன்‌. ஆனால்‌ அதைப்பற்றி இன்னொரு சமயம்‌ 
பேசிக்கொள்வோம்‌” என்று அவனுக்குப்‌ பதில்‌ சொல்லிவிட்டு, 
அபராஜிதனை நோக்கி, “பிரபு, நீங்கள்‌ என்‌ குதிரையை 
எடுத்துக்கொண்டு செல்லுங்கள்‌. ஆனால்‌ வழக்கம்போல்‌ 
போரின்‌ முன்னணியில்‌ நிற்காதீர்கள்‌. உங்கள்‌ உயிர்‌. 
மக்களுக்குத்‌ தேவையாயிருக்கிறது. அதை எப்படியாவது 


18 + கன்னி மாடம்‌ 


காப்பாற்றிக்கொள்ளப்‌ பிரயத்தனப்படுங்கள்‌” என்று 
சொல்லிவிட்டுப்‌ பாண்டிய சேனாதிபதியின்‌ இரு கைகளையும்‌ 
பிடித்துக்‌ கண்களில்‌ ஒத்திக்கொண்டான்‌ கருணாகரத்‌ 


அந்த மாபெரும்‌ வீரனைத்‌ தனிமையாகக்‌ குடிசையில்‌ 
விட்டுச்‌ செல்ல மனம்‌ இடங்கொடாவிட்டாலும்‌, மற்ற வீரர்கள்‌ 
துரிதப்படுத்திய காரணத்தாலும்‌ ஆபத்து வேகமாக மலைபோல்‌ 
வந்துகொண்டிருந்தபடியாலும்‌ அபராஜிதன்‌ வேண்டா 
வெறுப்பாகக்‌ குடிசையைவிட்டு வெளியே வந்தான்‌. அவன்‌ 
வருவதற்குள்‌ மற்ற வீரர்கள்‌ குதிரைகளைக்‌ குடிசை வாசலில்‌ 
தயாராக வைத்திருந்தார்கள்‌. குதிரை மேல்‌ ஏறிக்கொண்ட 
அபராஜிதன்‌ குடிசை வாசலிலிருந்தே மலைப்பிரதேசத்தைச்‌ 
சுற்றிலும்‌ நோக்கினான்‌. ஒரே மலைகளும்‌ பள்ளத்தாக்கு 
களுமாகப்‌ பார்ப்பதற்கு மிகப்‌ பயங்கரமாக விளங்கிய அந்தப்‌ 
பிரதேசத்தில்‌ எங்கும்‌ செங்குத்தான பாறைகளும்‌ கீழே அதள 
பாதாளமாக விளங்கிய பள்ளங்களும்‌ தெரிந்தனவேயொழிய, 
குதிரைகள்‌ போகும்‌ பாதை எதுவும்‌ தெரியவில்லை. அவன்‌ 
கண்களுக்குத்‌ தெரிந்த பாதை குடிசைக்கு எதிரே கீழே சென்று 
கொண்டிருந்த ஒரே பாதைதான்‌. அந்தப்‌ பாதையும்‌ சேர்ந்தாற்‌ 
போல்‌ நான்கு குதிரைகள்‌ செல்ல முடியாதபடி மிகக்‌ குறுகலா 
யிருந்தது. “இந்த ஒரு பாதையைத்‌ தவிர வேறு பாதையே 
கிடையாதா? குடிசையின்‌ பின்பக்கம்‌ செல்ல முடியுமா?” என்று 
அபராஜிதன்‌ முத்தரையனைக்‌ கேட்டான்‌. 

“வேறு பாதையே கிடையாது, பிரபு. யாரும்‌ சுலபத்தில்‌ 
வரக்கூடாத இடமாக இருக்கவேண்டுமென்பதற்காகவே தேவர்‌ 
இந்தக்‌ குடிசையைச்‌ சதியாலோசனைக்குப்‌ பொறுக்கினார்‌” 
என்றான்‌ முத்தரையன்‌. 

“குடிசைக்குப்‌ பின்புறமும்‌ பெரிய பாதாளம்‌. தவறி 
விழுந்தால்‌ எலும்புகூடக்‌ கிடைக்காது” என்று விளக்கினான்‌ 
நிஷதராசன்‌. 


சாண்டில்யன்‌ 19 


“இரண்டாம்‌ நாள்‌ பால்‌ தெளிப்பதானாலும்‌ மலை 
உச்சியிலிருந்தே தெளிக்க வேண்டியதுதான்‌” என்று காரி தன்‌ 
சாதுரியத்தைக்‌ காட்டினான்‌. 

“இந்த மலையுச்சிக்குப்‌ பாலைத்‌ தூக்கிக்கொண்டு 
வருவதும்‌ கஷ்டம்‌!” என்றான்‌ அமராவதித்‌ தலைவன்‌, 
ஹாஸ்யத்தில்‌ காரிக்குத்‌ தான்‌ சளைத்தவனல்ல என்பதைக்‌ 
காட்டுவதற்காக. 

மரணம்‌ நிச்சயமென்ற சமயத்திலும்‌ வேடிக்கையாகச்‌ 
சம்பாஷிக்க வல்ல இத்தகைய வீரர்களைப்‌ பெற்றிருந்தும்‌ 
பாண்டிய நாடு சிங்களவர்களிடம்‌ அடிமைப்பட்டுக்‌ கிடக்கிறதே 
யென்ற சிந்தனையில்‌ சில விநாடிகள்‌ ஆழ்ந்த அபராஜிதன்‌ 
முடிவில்‌ குதிரையை மெல்லச்‌ செலுத்தலானான்‌. மற்ற 
வீரர்களும்‌ அவனைப்‌ பின்பற்றிச்‌ சென்றார்கள்‌. வழி இருக்கும்‌ 
தன்மையையும்‌ எதிரிகள்‌ பலத்தையும்‌ கவனித்த பாண்டிய 
சேனாதிபதி, “நாம்‌ இரண்டு இரண்டு பேர்களாகச்‌ செல்ல 
வேண்டும்‌. பாதையில்‌ நான்கு குதிரைகளே ஏக காலத்தில்‌ 
செல்லலாம்‌. ஆகையால்‌ எதிரிகள்‌ நால்வராக அணிவகுத்து 
வரும்போது நாம்‌ இரண்டிரண்டு பேர்களாக அணிவகுத்துப்‌ 
பாய்ந்தால்தான்‌ அம்புபோல்‌ இடையே ஊடுருவிச்‌ செல்ல 
முடியும்‌” என்று உத்தரவிட்டான்‌. அவன்‌ கட்டளைப்படியே 
அவனுக்குப்‌ பக்கத்தில்‌ காரிவளவன்‌ குதிரையை நடத்தினான்‌. 
மற்ற இருவரும்‌ நெருங்கிப்‌ பின்னே வந்தார்கள்‌. மலைச்சரிவு 
கிடுகிடு என்று கீழே இறங்கும்‌ இடத்துக்கு வந்ததும்‌ தன்‌ 
குதிரையை நிறுத்திய அபராஜிதன்‌ போர்‌ முறையை 
அவர்களுக்கு விளக்கிச்‌ சொன்னான்‌. “இங்கு மரங்கள்‌ 
அடர்த்தியாயிருப்பதால்‌ நம்மை மறைத்து நிற்கும்‌. அதோ கீழே 
முப்பது அடிக்குப்‌ பிறகு பாதை திரும்புவதாகத்‌ தெரிகிறது. 
அங்கிருந்து நாம்‌ சென்று திருப்பத்தில்‌ அகப்பட்டுக்‌ கொண்டால்‌ 
எதிரிகள்‌ தாக்குதலை நேருக்கு நேர்‌ சமாளிக்க முடியாது. 
நகர்ந்தாலும்‌ பள்ளத்தாக்கில்‌ விழுந்துவிடுவோம்‌. எதிரிகள்‌ 
அந்த மூலையைத்‌ திரும்பி நமக்கு நேர்‌ எதிரில்‌ சரிவில்‌ 


20 ச கன்னி மாடம்‌ 


ஏறும்போது அவர்கள்மீது கனவேகத்துடன்‌ குதிரைகளைச்‌ 
செலுத்திப்‌ பெரிய நீர்வீழ்ச்சி அவர்கள்‌ தலையில்‌ விழுவது 
போல்‌ குறாவளி வேகத்தில்‌ தாக்க வேண்டும்‌. அப்படித்‌ தாக்கும்‌ 
போது நெருங்கி நின்று அவர்கள்‌ படைக்கு இடையே அம்பு 
போல்‌ ஊடுருவ வேண்டும்‌” என்றான்‌. அவன்‌ கட்டளைப்படி 
வாட்களை உருவி எதிரிகளை எதிர்பார்த்து நின்றார்கள்‌ அந்த 
வீரர்கள்‌. அபராஜிதனும்‌ தன்‌ வாளை உருவி ஒருமுறை அதைத்‌ 
தடவிக்‌ கொடுத்துக்‌ கூர்‌ பார்த்துக்கொண்டான்‌. 

சிங்கள வீரர்களின்‌ குதிரைகளின்‌ காலடிச்‌ சத்தம்‌ வரவரப்‌ 
பலப்பட்டது. கீழே பாதை திரும்பும்‌ வரையில்‌ வந்த வீரர்கள்‌ 
சட்டென்று நின்றார்கள்‌. சற்று நேரம்‌ பயங்கரமான அமைதி 
நிலவியது. பிறகு வந்த வீரர்களுக்குள்‌ சம்பாஷணை வலுத்தது. 
சம்பாஷணைக்குப்‌ பிறகு வீரர்கள்‌ மலைச்சரிவில்‌ ஏறி 
வரும்‌ காலடிச்‌ சத்தம்‌ மட்டுமே கேட்டது. “எதிரிகள்‌ போர்‌ 
முறையை மாற்றிக்கொள்வதாகத்‌ தெரிகிறது” என்றான்‌ 
காரிவளவன்‌. 

“ஆம்‌; பாதை குறுகலாயிருப்பதை அவர்களும்‌ ஊகித்துக்‌ 
கொண்டிருப்பார்கள்‌ போல்‌ தோன்றுகிறது. அப்படியானால்‌ 
குதிரைகளைத்‌ திருப்பத்திலேயே கட்டிவிட்டு வீரர்கள்‌ மட்டும்‌ 
ஈட்டிகளுடன்‌ அணிவகுத்து வருவார்கள்‌. நாம்‌ கீழே இறங்க 
முற்பட்டதும்‌ குதிரை வயிற்றுக்கு ஈட்டிகள்‌ குறிவைத்து எறியப்‌ 
படும்‌. குதிரைகள்‌ வீழ்ந்தால்‌ நாம்‌ மலைச்சரிவில்‌ உருளுவோம்‌. 
பிறகு நம்மை வெட்டிப்‌ போடுவது ஒரு பிரமாத காரியமல்ல” 
என்று விளக்கினான்‌ அபராஜிதன்‌. 

“சண்டையில்‌ வெற்றி தோல்வி சகஜந்தானே, பிரபு. 
ஜெயித்தால்‌ விடுதலை, மாண்டால்‌...” என்று துவங்கிய 
நிஷதராசன்‌ பேச்சை, “வீர சொர்க்கம்‌” என்று முடித்தான்‌ 

“இருக்கிற நிலையைப்‌ பார்த்தால்‌ அது நிச்சயம்‌!" என்று 
அபராஜிதன்‌ சிரித்தான்‌. 


சாண்டில்யன்‌ * 21 


எதிரிகளின்‌ ஏற்பாடு அபராஜிதன்‌ நினைத்தபடியே 
நடந்தது. சிங்கள வீரர்கள்‌ குதிரைகளை விட்டிறங்கி, தரையில்‌ 
அணிவகுத்து நின்றார்கள்‌. முதன்‌ முதலில்‌ வழியைச்‌ சரியாக 
அறியப்‌ பந்தங்கள்‌ கொளுத்தப்பட்டன. பந்தங்களைத்‌ தாங்கிய 
வர்கள்‌ பக்கவாட்டில்‌ நின்று வெளிச்சம்‌ காட்ட இடையே 
ஈட்டிகளைத்‌ தாங்கியவர்கள்‌ வரிசையாக நின்றார்கள்‌. 
அவர்களுக்குப்‌ பின்னால்‌ வாள்‌ தாங்கியவர்கள்‌ நிறுத்தப்‌ 
பட்டார்கள்‌. 

இப்படி. அணிவகுக்கப்பட்ட படை மெல்ல மெல்ல மலைச்‌ 
சரிவில்‌ ஏறி வந்தது. பாதையின்‌ நடுவுக்கு வந்ததும்‌ மேலே 
குதிரைக்‌ கடிவாளத்தை இழுத்துப்‌ பிடித்து நின்றிருந்த 
பாண்டிய சேனாதிபதி, வாளைத்‌ தலைக்கு மேலே ஒருமுறை 
சுழற்றி, “பாண்டிய நாடு வாழி!” என்று பயங்கரமாகக்‌ 
கூவிக்கொண்டே எதிரிகளை நோக்கி மலைச்சரிவில்‌ பாய்ந்து 
விட்டான்‌. அடுத்த விநாடி எதிரி வீரர்களின்‌ கூச்சலும்‌ 
கத்தியோடு கத்தி உராயும்‌ சத்தங்களும்‌ மலை, பள்ளத்‌ 
தாக்குகளில்‌ பயங்கரமாக எதிரொலி செய்தன. 

சூறாவளி வீசுவதைப்போல்‌ தங்களிடையே பாய்ந்தவர்கள்‌ 
நான்கு பேரானாலும்‌, அவர்களில்‌ ஒவ்வொருவனும்‌ பத்து 
வீரர்களுக்குச்‌ சமானம்‌ என்பதைச்‌ சற்று நேரத்தில்‌ சிங்கள 
வீரர்கள்‌ புரிந்துகொண்டார்கள்‌. முதலில்‌ பாய்ந்த 
அபராஜிதனும்‌ காரிவளவனும்‌, அணிவகுப்பில்‌ நடுப்பாகத்தி 
கவனித்தார்கள்‌. 

அபராஜிதன்‌ வாள்‌ மின்னல்‌ வேகத்தில்‌ சுழற்றப்‌ 
படுவதையும்‌ அவன்‌ வாள்‌ பாயுமிடங்களிலெல்லாம்‌ யாராவது 
ஒருவன்‌ மடிந்து விழுவதையும்‌ கண்ட எதிரி வீரர்கள்‌, அவனை 
எப்படியும்‌ தப்பவிடக்‌ கூடாது என்ற காரணத்தால்‌ அவனை 
நெருங்கி மிக உக்கிரமாகப்‌ போரிட்டார்கள்‌. அபராஜிதன்‌ . 
தன்‌ சொந்த வாளினால்‌ மட்டுமல்ல, குதிரையினாலும்‌ 


22 ச கன்னி மாடம்‌ 


போராடினான்‌. குதிரையின்‌ கடிவாளத்தை இழுத்துப்‌ பிடித்து 
வயிற்றில்‌ குதிகாலால்‌ உதைத்து, புரவியை முன்னங்கால்களைத்‌ 
தூக்கி நிற்க வைத்தும்‌, திருப்பித்‌ திருப்பிச்‌ சழற்றியும்‌, எதிரிகள்‌ 
மேல்‌ பாயும்படி செய்து பளிச்சுப்‌ பளிச்சென்று எதிரிப்‌ 
படையின்‌ நாற்புறமும்‌ வாயுவேகத்தில்‌ சுற்றிச்‌ சுற்றி 
எதிரிகளைத்‌ துரத்தினான்‌. 

அபராஜிதன்‌ இப்படிப்‌ போரிட்டுக்கொண்டு எதிரி அணி 
வகுப்பின்‌ கோடிக்கு வந்துவிட்ட சமயத்தில்‌ அவர்கள்‌ படைத்‌ 
தலைவன்‌, “அதோ போகிறான்‌! விடாதீர்கள்‌!” என்று கூவவே 
மீண்டும்‌ சில வீரர்கள்‌ அபராஜிதனை நோக்கிப்‌ பாய்ந்தார்கள்‌. 
மறுபடியும்‌ குதிரையை அபராஜிதன்‌ திருப்பினான்‌. அவன்‌ 
சைகையை உணர்ந்த அந்தப்‌ போர்ப்‌ புரவியும்‌ கம்பீரமாகத்‌ 
தன்‌ முன்னங்கால்களைத்‌ தூக்கிக்கொண்டு எதிரிகள்‌ மீது 
பாய்ந்தது. சில வீரர்கள்‌ பின்னடைந்தார்கள்‌. சிலர்‌ மிரண்டும்‌ 
ஓடினார்கள்‌. ஒருவன்‌ மட்டும்‌ தைரியமாகக்‌ குதிரைக்கு . 
அடியிலே குனிந்து அதன்‌ வயிற்றில்‌ வேலைப்‌ பாய்ச்சி 
விட்டான்‌. 

குதிரை வீரிட்டலறிக்‌ கீழே விழுந்தது. தரையில்‌ குதித்து 
நின்ற அபராஜிதனைப்‌ பத்துப்‌ பதினைந்து வீரர்கள்‌ நெருங்கி 
வந்தார்கள்‌. தனக்கு இறுதிக்‌ காலம்‌ வந்துவிட்டதென நினைத்து 
அபராஜிதனும்‌ வாளைச்‌ சுழற்றிக்கொண்டே நான்கைந்து 
வீரர்களையாவது மீனாட்சியம்மைக்குப்‌ பலி கொடுக்காமல்‌ 
சாவதில்லை என்ற உறுதியுடன்‌ எதிரிகளைச்‌ சமாளிக்க 
ஆரம்பித்தான்‌. அவன்‌ போராவேசம்‌ அதிகமாக ஆக அவனைச்‌ 
சிறைப்பிடிக்க முயன்ற எதிரிகளின்‌ உறுதியும்‌ அதிகமாகியதால்‌ 
அவர்களும்‌ சளைக்காது போரிட்டார்கள்‌. வாள்வீரர்களை 
அவன்‌ சமாளித்துக்கொண்டிருந்த சமயத்தில்‌ தூரத்திலிருந்து 
ஒருவன்‌ வீசிய ஈட்டியொன்று பாண்டிய சேனாதிபதியின்‌ இடது 
தோளில்‌ பாய்ந்தது. அதைத்‌ தோளிலிருந்து பிடுங்கியெறிய 
அபராஜிதன்‌ தன்‌ வாள்க்கரத்தை உபயோகப்படுத்திய 


சாண்டில்யன்‌ 23 


தருணத்தில்‌ ரகசியமாகப்‌ பின்பக்கம்‌ நெருங்கிய சிங்கள 
வீரனொருவன்‌ அவனை வெட்டிப்‌ போடத்‌ தன்‌ வாளை 
உயர்த்தினான்‌. 
3. திரும்பியவன்‌ யார்‌? 

மனித வாழ்வில்‌ மரணபயம்‌ சதா இருந்துகொண்டே 
இருக்கிறது. ஆயுட்கால அளவை ஒரே சீராக வைத்துக்கொண்டு ' 
, அல்லும்‌ பகலும்‌ ஓய்வின்றி இடைவிடாது இயங்கி வரும்‌ இதய 
யந்திரம்‌ எந்த விநாடியும்‌ நின்றுவிடலாம்‌. அப்படி அதுவாக 
நிற்காவிட்டாலும்‌ அதை நிற்க வைக்கக்கூடிய வியாதிகளும்‌ 
விஷப்‌ பூச்சிகளும்‌ நிலத்திலும்‌ நீரிலும்‌ காற்றிலும்‌ ஏராளமாகச்‌ 
சஞ்சரித்துக்கொண்டிருக்கின்றன. இவை தவிர, உயிரை 
மாய்த்துக்கொள்ளும்‌ வசதிகள்‌ பலவும்‌ ஏற்பட்டு, அந்த வசதி 
களைப்‌ பயன்படுத்திக்கொள்ளக்கூடிய கோணல்‌ புத்தியும்‌ 
மனிதனுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதன்‌ காரணமாக 
ஆற்றிலும்‌, குளத்திலும்‌, கிணற்றிலும்‌, கேணியிலும்‌ விழுந்து 
பிராணனை விடப்‌ பிரயத்தனம்‌ செய்யும்‌ மேதாவிகள்‌ உண்டு. 
முழம்‌ கயிற்றை நாடும்‌ முட்டாள்களும்‌ உண்டு. இத்தனையும்‌ 
போதாதென்றாலும்‌ மனிதன்‌ விரோதத்தை வளர்த்துக்‌ 
கொண்டு பரஸ்பர அழிவுக்கான சாதனங்களைத்‌ தானாகவே 
சிருஷ்டித்துக்கொள்கிறான்‌. மனித சமூகம்‌ வளர வளர இந்த 
அழிவுச்‌ சாதனங்களும்‌ வளர்ந்து வருவதால்‌ எந்த நிமிஷத்திலும்‌ 
அழிந்து போகக்கூடிய ஸ்திதியிலேயே மனிதன்‌ இருந்து 
வருகிறான்‌. “மின்னின்‌ நிலையில மன்னுயி ராக்கைகள்‌' எனச்‌ 
செந்தமிழ்க்‌ கவிவாணர்‌ சுட்டிக்‌ காட்டியதும்‌ இந்தப்‌ பெரிய 
உண்மையைத்தான்‌. 

இத்தனை ஆபத்துக்கள்‌ சூழ்ந்து கிடந்தாலும்‌, மரண 
சந்தர்ப்பங்கள்‌ மண்டிக்கிடந்தாலும்‌, வேளை வந்தாலொழிய 
உயிர்‌ உடலைவிட்டுப்‌ பிரிவதில்லை. மனித சிந்தனைக்கும்‌ ' 
மீறிய பெரிய மர்மத்தால்‌ வாழ்க்கை இயக்கப்படுவதால்‌, 


24 ச கன்னி மாடம்‌ 


இஷ்டப்படி எதையும்‌ சாதிக்க மனிதனால்‌ முடிவதில்லை. 
இறப்பதும்‌ இருப்பதும்‌ இறைவன்‌ திருவுளப்படியே நடந்தேறு 
கிறது. இதன்‌ காரணமாகத்தான்‌ கழுத்தில்‌ கயிற்றைக்‌ கட்டிக்‌ 
கொண்டு தொங்கிய பிறகும்‌ கயிறு சரியாக வேலை செய்யாமல்‌ 
பலர்‌ தப்பித்‌ தண்டனைக்கு ஆளாகிறார்கள்‌. கடலில்‌ இறங்கிய 
பலர்‌ அக்கம்‌ பக்கத்திலிருப்பவர்களால்‌ கரை சேர்க்கப்பட்டு, 
சாக முடியாததால்‌ ஏற்பட்ட அவமானத்தாலும்‌ தண்டனை 
யாலும்‌ தத்தளிக்கிறார்கள்‌. விஷத்தைக்‌ குடிப்பவர்கள்கூட 
விஷம்‌ வேலை செய்யுமுன்பாகவே வைத்தியரிடம்‌ சேர்க்கப்‌ 
பட்டு, பிழைத்து, விஷம்‌ குடித்ததற்காக விசாரிக்கப்‌ 
படுகிறார்கள்‌. வேளை வந்தாலொழிய மனிதன்‌ தானாகவும்‌ 
சாக முடிவதில்லை, பிறராலும்‌ அவனைச்‌ சாகடிக்க முடிவ 
தில்லை. இறுதிக்காலம்‌ வராத வரையில்‌ எப்பேர்ப்பட்ட 
ஆபத்தில்‌ சிக்கினாலும்‌ மனிதன்‌ மயிரிழையில்‌ தப்புகிறான்‌. 
இயற்கையின்‌ இந்த நியதியால்தான்‌ அன்று அபராஜிதன்‌ உயிர்‌ 
தப்பினான்‌. 

சிங்கள வீரனின்‌ கத்தி அபராஜிதனுக்குப்‌ பின்னால்‌ 
ஒங்கப்பட்டதைக்‌ கவனித்த எதிரி வீரர்கள்‌ பாண்டிய 
சேனாதிபதி ஒழிந்தான்‌ என்றே கருதினார்கள்‌. ஆனால்‌, கண்‌ 
மூடிக்‌ கண்திறக்கும்‌ நேரத்தில்‌ வேறு பல நிகழ்ச்சிகள்‌ 
நடந்தேறின. அபராஜிதனை நெருங்கித்‌ தொடர்ந்து வந்த 
காரிவளவன்‌ மற்ற வீரர்களோடு போரிட்டுக்கொண்டிருந்த 
சமயத்திலும்‌ ஒரு கண்ணை அபராஜிதன்‌ மேலேயே 
வைத்திருந்தான்‌. சேனாதிபதியின்‌ குதிரை அலறிக்‌ கீழே விழுந்த 
உடனேயே எதிரிகள்‌ மீது மிக வேகமாகத்‌ தன்‌ வாளை வீசி 
உக்கிரமாகத்‌ துரத்தினான்‌. அபராஜிதன்‌ தனிமையில்‌ தரையில்‌ 
நிற்பதையும்‌ நாலைந்து வீரர்கள்‌ அவன்‌ மேல்‌ பாய்ந்து 
விட்டதையும்‌ பின்னால்‌ ஒரு வீரன்‌ ஊர்ந்து வருவதையும்‌ 
கவனித்துக்கொண்டே இருந்த காரிவளவன்‌, “சரேலெனத்‌ தன்‌ 
குதிரையைத்‌ திருப்பிக்கொண்டு அபராஜிதன்‌ இருந்த திக்கில்‌ 
பாய்ந்தான்‌. அபராஜிதனுக்குப்‌ பின்னால்‌ வந்தவன்‌ வாளை 


சாண்டில்யன்‌ & 25 


ஒங்கியதும்‌ காரி தன்‌ கச்சையிலிருந்த கத்தியை எடுத்து 
அவனை நோக்கி மின்னல்‌ வேகத்தில்‌ எறிந்து விட்டான்‌. 
“சரேலென்று நேராக வந்து மார்பில்‌ தாக்கிய உடைவாளால்‌ 
தள்ளாடிய சிங்கள வீரன்‌ “ஹா'வென்று பயங்கரமாக அலறிக்‌ 
கொண்டு அப்படியே பின்னால்‌ சாய்ந்தான்‌. பின்பக்கத்தில்‌ 
கிடுகிடு பாதாளமாக இருட்டில்‌ தெரிந்த பள்ளத்தாக்கில்‌ மறு 
விநாடி. சரேலென்று அவன்‌ உடல்‌ மறைந்தது. அந்த உடல்‌ 
மறையுமுன்பாகவே எதிரே போரிட்டு நின்ற வீரர்களைத்‌ 
துவைத்துத்‌ தள்ளிக்கொண்டே பாய்ந்த காரியின்‌ குதிரை 
அபராஜிதனுக்கு அருகில்‌ வந்துவிட்டது. “பிரபு! ஈட்டியை 
அப்புறம்‌ பிடுங்கலாம்‌. என்‌ பின்னால்‌ ஏறிக்கொள்ளுங்கள்‌ 
உம்‌! சீக்கிரம்‌!” என்று துரிதப்படுத்தினான்‌ காரி. 

அதிக நேரம்‌ சம்பாஷிக்க அவகாசமில்லை. குதிரை 
திடீரெனப்‌ பாய்ந்ததால்‌ சிதறிய வீரர்கள்‌ மறு விநாடி சூழ்ந்து 
கொள்வார்கள்‌. ஆகவே குதிரை பக்கவாட்டில்‌ கால்‌ வைத்து 
ஏறுவதற்காகத்‌ தொங்கிக்கொண்டிருந்த தோலடியில்‌ தன்‌ இடது 
காலை ஊன்றித்‌ தாவி, குதிரைமீது லேசாகத்‌ தொத்திக்‌ 
கொண்ட அபராஜிதன்‌, “குதிரையில்‌ ஏற நேரமில்லை, தட்டி. 
விடு” என்று கூறிக்கொண்டே, காரி தட்டிவிடக்கூடக்‌ 
காத்திராமல்‌ தன்‌ வலது கரத்திலிருந்த வாளால்‌ குதிரையின்‌ 
முதுகில்‌ ஒங்கி ஓரடியும்‌ கொடுத்தான்‌. அடுத்த விநாடி 
பயங்கரமான அந்த மலைச்சரிவில்‌ புரவி பறந்தது. அரையும்‌ 
குறையுமாகத்‌ தொத்திக்கொண்ட அபராஜிதன்‌ தன்னை அரை 
விநாடியில்‌ சமாளித்துக்கொண்டு குதிரையின்‌ முதுகில்‌ 
காரிக்குப்‌ பின்புறம்‌ படுத்துக்கொண்டான்‌. 

கருணாகரத்தேவன்‌ சொன்னது சரியாகவே முடிந்தது. 
அபராஜிதனும்‌ காரியும்‌ தப்பியோடுவதைக்‌. கண்ட சிங்கள 
வீரர்கள்‌, “அதோ ஓடுகிறார்கள்‌, விடாதீர்கள்‌, விடாதீர்கள்‌!” 
என்று கூவிக்கொண்டே அவ்விருவரையும்‌ துரத்துவதில்‌ 
முனைந்தார்களேயொழிய நிஷதராசனையும்‌ முத்தரையனையுங்‌ 
கூட அவ்வளவாகப்‌ பொருட்படுத்திப்‌ போரிடவில்லை. 
க. மா-3 


26 ட கன்னி மாடம்‌ 


“ஒடுகிறவனைத்‌ துரத்துவது எளிது” என்ற தமிழ்ப்‌ பழமொழி 
காரணமில்லாமலா ஏற்பட்டிருக்கும்‌? நிஷதராசனையும்‌ 
முத்தரையனையும்‌ இருபது வீரர்கள்‌ சமாளித்து நிற்க, மற்ற 
எல்லா வீரர்களும்‌ ஓடுகிறவர்களைத்‌ துரத்தத்‌ தொடங்கி 
னார்கள்‌. சிங்கள வீரர்களும்‌ குதிரைகள்‌ மேலிருந்தே 
போரிட்டிருந்தால்‌ அபராஜிதனும்‌ காரிவளவனும்‌ அன்று 
அகப்பட்டுக்கொண்டிருப்பார்களென்பதில்‌ சந்தேகமில்லை. 
அனால்‌ போர்‌ முறையை மாற்றியதன்‌ காரணமாக, சரிவுப்‌ 
பாதையின்‌ திருப்பத்தில்‌ குதிரைகள்‌ கட்டிக்‌ கிடந்தன. 
அவற்றைச்‌ சாதாரணமாக அவிழ்த்துக்கொண்டு கிளம்பவே 
நேரமாகும்‌. போதாக்குறைக்கு, காரிவளவன்‌ குதிரை தடதட 
வென்று திருப்பத்தில்‌ பாய்ந்து வந்ததாலும்‌, பின்னால்‌ துரத்தி 
வந்த சிங்களவர்களில்‌ சிலர்‌ வீசிய தீப்பந்தங்கள்‌, கட்டியிருந்த 
குதிரைகள்‌ மீது விழுந்ததாலும்‌ சில குதிரைகள்‌ மிரண்டு 
குதித்துத்‌ திரும்பி நின்று பாதையை அடைத்துவிட்டன. 
ஓரிரண்டு புரவிகள்‌ தீப்பந்தம்‌ பட்டதால்‌ பிடரி மயிர்‌ பொசுங்கி 
பயங்கரமாகக்‌ கனைத்தெழுந்து கடிவாளங்களை அறுத்துக்‌ 
கொண்டு மலைச்சரிவில்‌ ஓடத்தொடங்கின. இந்த இடைஞ்சல்‌ 
களால்‌ ஏற்பட்ட தாமதத்தைக்‌ காரிவளவன்‌ பூரணமாகப்‌ 
பயன்படுத்திக்கொண்டு மலைப்பாதையில்‌ வாயு வேகத்தில்‌ 
புரவியைச்‌ செலுத்தினான்‌. சற்று தூரம்‌ சென்றதும்‌ 
அபராஜிதன்கூட மெள்ளச்‌ சமாளித்துக்கொண்டு குதிரையின்‌ 
முதுகில்‌ ஏறி, காரிக்குப்‌ பின்னால்‌ செளகரியமாக உட்கார்ந்து 
கொண்டான்‌. தோளில்‌ அதுவரை குத்திக்‌ கிடந்த ஈட்டியையும்‌ 
மெள்ளப்‌ பிடுங்கி எறிந்தான்‌. 

காரியின்‌ குதிரைக்கும்‌ துரத்துபவர்களுக்கும்‌ இடையே 
யிருந்த தூரம்‌ விநாடிக்கு விநாடி அதிகப்பட்டு வந்ததால்‌ 
பின்னால்‌ எழும்பிக்கொண்டிருந்த குதிரைகளின்‌ காலடிச்‌ 
சத்தம்‌ மெல்ல மெல்ல குறைந்துகொண்டிருந்தது. பள்ளத்தாக்கு 
களில்‌ பெரிதாக எதிரொலி செய்துகொண்டிருந்த எதிரி 


சாண்டில்யன்‌ € 27 


வீரர்களின்‌ கூச்சல்கூட வரவர பலம்‌ குறைந்து ஏதோ 
சொப்பனத்தில்‌ கேட்கும்‌ ஒலிபோல்‌ மங்கிச்‌ சப்தித்தது. 
இவ்விதம்‌ சுமார்‌ அரைக்‌ காததூரம்‌ சவாரி செய்த பிறகு 
எதிரி அபாயம்‌ நீங்கிவிட்டதென்பதை அறிந்த காரி, அமைதிக்கு 
அடையாளமாக நீண்டதொரு பெருமூச்சு விட்டு லகானையும்‌ 
தளர்த்தி, குதிரையின்‌ வேகத்தையும்‌ சற்றுக்‌ குறைத்தான்‌. 
“இனிமேல்‌ ஆபத்தில்லை, பிரபு” என்றும்‌ கூறினான்‌. 

இருவரும்‌ வந்துகொண்டிருந்த சமவெளிப்‌ பிரதேசத்தைச்‌ 
சுற்றும்‌ முற்றும்‌ நோக்கினான்‌ அபராஜிதன்‌. பின்னால்‌ வெகு 
தூரத்திலிருந்தாலும்‌ தன்‌ பயங்கரத்தைச்‌ சிறிதும்‌ குறைத்துக்‌ 
கொள்ளாத நீலமலை, தப்பியோடும்‌ அந்த இருவரையும்‌ 
காரிருளில்‌ கடுமையாகவே பார்த்துக்கொண்டிருந்தது. 
அவர்களை நோக்கித்‌ திடீரென கொள்ளிவாய்ப்‌ பிசாசைப்‌ 
போல்‌ வாயைத்‌ திறந்து அக்கினி ஜ்வாலையையும்‌ கக்கத்‌ 
தொடங்கியது. அபராஜிதனோடு திரும்பி நோக்கிய காரி, தீ 
ஜ்வாலையைக்‌ கண்டு ஏதும்‌ புரியாதவனாய்‌, “அதென்ன 
பிரபு?” என்று வினவினான்‌. 

“எதிரிகள்‌ எறிந்த தீப்பந்தங்களில்‌ சில பாதைத்‌ திருப்பத்தி 
லிருந்த மூங்கிற்‌ புதர்களில்‌ விழுந்திருக்கும்‌. புதர்‌ பற்றி எரிந்து 
காட்டுத்தீ பரவியிருக்கும்‌!” என்றான்‌ அபராஜிதன்‌. 

“பாதை குறுகலாயிற்றே! மூங்கிற்‌ புதர்‌ தீப்பிடித்தால்‌ 
வெடிக்குமே. அக்கம்‌ பக்கத்தில்‌ ஓடவும்‌ இடமிருக்காதே” என்று 
காரிவளவன்‌ கேட்டான்‌. 

“மூங்கிற்‌ புதரும்‌ பாதையை ஒட்டித்தான்‌ வளர்ந்திருக்கிறது. 
வெடித்தால்‌ ஜ்வாலையுடன்‌ மூங்கில்கள்‌ பாதையில்தான்‌. 
விழும்‌. சாதாரணமாகவே காட்டுத்தீ வேகமாகப்‌ பரவும்‌. 
அதுவும்‌ தென்றலடிக்கும்போது கேட்க வேண்டியதேயில்லை. 
எதிரிகள்‌ தப்புவது குதிரைக்‌ கொம்புதான்‌...” என்று சொல்லிக்‌ 
கொண்டு போன அபராஜிதன்‌ சட்டென்று பேச்சை நிறுத்தி, ' 
“காரி...” என்றான்‌. 


28 & கன்னி மாடம்‌ 


“என்ன பிரபு?” 

“நமது நண்பர்களும்‌ எதிரிகளுடன்‌ சிக்கிக்கொண்டிருப்‌ 
பார்களே! தீயைத்‌ தாண்டி வரமுடியாது. எதிரி வீரர்களோ 
ஏராளமாயிருக்கிறார்கள்‌. நம்மைத்‌ துரத்த முடியாததால்‌ திரும்பி 
அவர்களை வளைத்துக்‌ கொண்டால்‌?” 

காரி உடனே பதில்‌ சொல்லவில்லை. கொஞ்ச நேரங்‌ 
கழித்துப்‌ பதில்‌ சொன்னபோது அவன்‌ குரலில்‌ வருத்தமும்‌ 
கலந்திருந்தது. “ஆமாம்‌ பிரபு! அதற்கு நாம்‌ என்ன செய்ய 
முடியும்‌?...” என்றான்‌. 

வைத்‌ போய்ப்‌ பார்த்தால்‌ என்ன?” 

“பார்த்துப்‌ பிரயோசனம்‌? காட்டுத்‌ தீயைத்‌ தாண்டி நாம்‌ 
உட்செல்ல முடியுமா? அப்படியே சென்றாலும்‌ பாக்கியிருக்கும்‌ 
வீரர்களைச்‌ சமாளித்து நண்பர்களைக்‌ காப்பாற்ற முடியுமா?” 

“தீயைத்‌ தாண்டிச்‌ செல்ல வேண்டாம்‌. பக்கத்துச்‌ சரிவு 
களில்‌ தொத்தி, சுற்றுவட்டமாகச்‌ செல்ல வழியிருக்கிறதா என்று 
பார்க்கலாமே. வீரர்கள்‌ அதிகமிருந்தால்தானென்ன? மடிவ 
தானால்‌ நாம்‌ எல்லோரும்‌ ஒன்றாக மடியலாமல்லவா ?” 

“முடியாது பிரபு! உங்களை மீண்டும்‌ ஆபத்தில்‌ சிக்க 
வைத்தால்‌ நான்‌ நாட்டுக்குத்‌ துரோகம்‌ செய்தவனாவேன்‌. என்‌ 
நண்பர்கள்‌ என்னை மன்னிக்க மாட்டார்கள்‌. பாண்டிநாட்டின்‌ 
விதியை நிர்ணயிக்க வேண்டிய உங்களை எப்படியாவது 
காப்பாற்ற வேண்டுமென்பது தேவரின்‌ விருப்பம்‌. அதை நான்‌ 
எந்தக்‌ காரணத்தைக்‌ கொண்டும்‌ மீற முடியாது!” என்று 
கண்டிப்பாகச்‌ சொல்லிவிட்டான்‌ காரிவளவன்‌. 

மேலே ஏதும்‌ பேச வழியில்லாமல்‌ அபராஜிதன்‌ 
ஆகாயத்தை நோக்கிக்‌ கண்களை உயர்த்தினான்‌. “இப்பேர்ப்‌ 
பட்ட பக்தர்களிருக்கும்போது எதற்கு மீண்டும்‌ மரணத்தை 
நாடுகிறாய்‌? தப்பிவிடு' என்று பரிகசிப்பதுபோல்‌ விண்ணின்‌ 
தாரகைகள்‌ கண்ணடித்தன. அவற்றைப்‌ பார்க்கக்கூட 
வெட்கமாயிருந்தது அபராஜிதனுக்கு. பெரிய வீரர்களான 


சாண்டில்யன்‌ *ஃ 29 


மூன்று பேரை எதிரிகளிடம்‌ சிக்கவிட்டு ஒடுவது வீரனான 
அவனுக்குப்‌ பெரும்‌ வெறுப்பாயிருந்தது. நிவர்த்திக்க முடியாத 
அந்தக்‌ கஷ்டத்தைப்‌ புரிந்துகொண்ட காரி, “கவலைப்‌ 
படாதீர்கள்‌, பிரபு! தேவரைக்‌ குடிசையில்‌ யாரும்‌ தேட 
மாட்டார்கள்‌. மற்ற இருவரும்‌ போர்த்‌ தந்திரத்தை நன்றாக 
அறிந்தவர்கள்‌. அவர்களைக்‌ கொல்வதும்‌ அவ்வளவு எளிதல்ல” 
என்று அசுவாசப்படுத்தினான்‌. தன்‌ உள்ளத்திற்கு ஆறுத 
லளிப்பதற்காகச்‌ சொல்லப்பட்ட அந்த உபசார வார்த்தைகள்‌ 
அபராஜிதனுக்கு எவ்வித மனச்‌ சாந்தியையும்‌ அளிக்கா 
விட்டாலும்‌ காரியின்‌ பிடிவாதத்தாலும்‌ வேறு எதையும்‌ 
அச்சமயம்‌ செய்ய முடியாதென்ற நிர்க்கதியான நிலைமை 
யாலும்‌ எதிர்ப்பக்கமிருந்த சமவெளியை நோக்கிக்‌ கண்களைத்‌ 
திருப்பி வெறித்துப்‌ பார்த்துக்கொண்டே பயணம்‌ செய்தான்‌. 
இப்படிச்‌ சற்று தூரம்‌ சென்றதும்‌ சிறு வாய்க்கால்‌ ஒன்று 
குறுக்கிட்டது. வாய்க்காலைக்‌ கண்டதும்‌ குதாகலத்துடன்‌ காரி 
கூச்சலிட்டு, “பிரபு! வாய்க்கால்‌ வந்துவிட்டது” என்றான்‌. 

“எந்த வாய்க்கால்‌?” 

“பாண்டிய நாட்டிலிருந்து மழவராயன்‌ பிராந்தியத்தைப்‌ 
பிரிக்கும்‌ காட்டு வாய்க்கால்‌. இதைத்‌ தாண்டிவிட்டால்‌ 
அபாயமில்லை.” 

இப்படிச்‌ சொல்லிவிட்டுக்‌ காரி புரவியைத்‌ தூண்டி விடவே 
துரிதமான தூரப்‌ பிரயாணத்தால்‌ அலுத்திருந்த அந்தக்‌ 
குதிரையும்‌ வாய்க்காலில்‌ சரேலென இறங்கித்‌ தண்ணீரை 
வாரியடித்துக்கொண்டு எதிர்க்கரை ஏறியது. கரையில்‌ 
குதிரையை நிறுத்தி இருவரும்‌ கீழே இறங்கியதும்‌, ஈட்டி 
பிடுங்கப்பட்டிருந்த இடத்திலிருந்து ரத்தம்‌ பெருகிக்‌ 
கொண்டிருப்பதைக்‌ கண்ட காரி, அபராஜிதனை நோக்கி, 
“பிரபு! மேலங்கியைச்‌ சற்றுக்‌ கழற்றுங்கள்‌. காயத்தை 
அலம்பி ரத்தத்தை நிறுத்தத்‌ துணி வைத்துக்‌ கட்டுகிறேன்‌” 
என்றான்‌. 


30 & கன்னி மாடம்‌ 


“முதலில்‌ குதிரையைக்‌ கவனி” என்றான்‌ அபராஜிதன்‌. 
அவர்கள்‌ கவனிக்கும்‌ வரை குதிரை காத்துக்கொண்டிருக்க 
வில்லை. இருவரும்‌ இறங்கியதும்‌ துறைக்குச்‌ சென்று அதுவே 
நேரத்திற்குப்‌ பிறகு அப்பொழுதுதான்‌ சிரித்தான்‌. “பிரபு! 
குதிரை நமது கட்டளைக்குக்‌ காத்துக்கொண்டிருக்கவில்லை. 
நீங்கள்‌ வாருங்கள்‌. சற்றுச்‌ சட்டையைக்‌ கழற்றுங்கள்‌” என்றான்‌. 
சேனாதிபதி சட்டையைக்‌ கழற்றியதும்‌ தன்‌ அங்கியிலேயே ஒரு 
பாகத்தைக்‌ கத்தியால்‌ கிழித்த காரிவளவன்‌ துணியைத்‌ 
தண்ணீரில்‌ நனைத்துக்‌ கொண்டுவந்து காயத்தைக்‌ கழுவிப்‌ 
பரிசோதித்தான்‌. ஈட்டி ஆழமாகப்‌ பாய்ந்திருந்தது. “பிரபு! ஈட்டி 
முக்கியமான ரத்தக்குழாயில்‌ எதிலோ பாய்ந்திருக்கிறது! ரத்தம்‌ 
நிற்கமாட்டேனென்கிறதே!” என்றான்‌. 

“பாதகமில்லை. துணியை வைத்துத்‌ தற்காலிகமாகக்‌ 
கட்டிவை. பக்கத்தில்‌ காட்டு வாசிகள்‌ குடிசைகள்‌ இருக்கும்‌. 
அங்கே போய்‌ யாராவது மருத்துவர்‌ இருந்தால்‌ பச்சிலை 
வைத்துக்‌ கட்டச்‌ சொல்லுவோம்‌.” 

அபராஜிதன்‌ சொன்னபடியே தோள்‌ காயத்தில்‌ துணியை 
அடைத்துத்‌ தற்காலிகமாக ஒரு கட்டைப்‌ போட்டான்‌ காரி. 
இருவரும்‌ அங்கிருந்து நடைப்பிரயாணமாகவே சிறிது தூரம்‌ 
வந்ததும்‌ தெற்குப்‌ பக்கத்தில்‌ சிறிது தூரத்தில்‌ வெளிச்சம்‌ 
ஜாஜ்வல்லியமாகத்‌ தெரிந்தது. அதைச்‌ சுட்டிக்காட்டிய 
அபராஜிதன்‌, “காரி! பார்த்தாயா பெரிய வெளிச்சம்‌?” 
என்றான்‌. 

“ஆமாம்‌, வெளிச்சம்‌ பிரமாதமாக இருக்கிறதே! நூறு 
பந்தங்களாவது எரிந்தால்தான்‌ அவ்வளவு வெளிச்சம்‌ 
இருக்கும்‌” என்றான்‌ காரி. 

“நூறு பந்தங்கள்‌ எரியவேண்டுமானால்‌ இந்தப்‌ பக்கம்‌ 
ஏதாவது ஒரு சிறு படை வந்திருக்க வேண்டும்‌ அல்லது 


சாண்டில்யன்‌ €* 91 


வேட்டைக்காக யாராவது வந்து கூடாரமடித்துத்‌ தங்கியிருக்க 
வேண்டும்‌.” 
“அமாம்‌, பிரபு! படையாயிருந்தால்‌ மழவராயன்‌ படையா 
யிருக்க வேண்டும்‌. இது மழவநாட்டு எல்லையாயிற்றே !” 
காரிவளவனின்‌ இந்த ஊகம்‌ மிகத்‌ தவறு என்பதை 
அவ்விருவரும்‌ கூடாரங்களின்‌ அருகே வந்ததும்‌ புரிந்து 
கொண்டார்கள்‌. கூடாரமொன்றின்‌ தலையில்‌ பறந்து 
கொண்டிருந்த கொடியைப்‌ பார்த்த காரி, “பிரபு! நல்லவேளை! 
இங்கிருப்பது நமது படைகள்‌ தான்‌. அதோ பார்த்தீர்களா, 
பாண்டியநாட்டு மீன்கொடி” என்று சுட்டிக்‌ காட்டினான்‌. 
அபராஜிதன்‌ முகத்தில்‌ சந்தோஷத்திற்குப்‌ பதிலாக சந்தேகச்‌ 
சாயை படர்ந்தது. “நமது படைகள்‌ எதற்காகப்‌ பிறர்‌ எல்லையில்‌ 
தங்கவேண்டும்‌?” என்று கேட்டுக்கொண்டே நடந்தான்‌. 
இருவரும்‌ கூடாரங்களை அணுகியதும்‌ பாராக்‌ கொடுத்துக்‌ 
கொண்டிருந்த பாண்டிய நாட்டு வீரன்‌ ஒருவன்‌ “அபராஜித 
மகாப்பிரபு!” என்று கூவினான்‌. சற்று நேரத்தில்‌ சேனாதிபதி 
யின்‌ வருகையைக்‌ குறிக்கும்‌ தாரை முழங்கப்பட்டது. கூடாரங்‌ 
களுக்கு பக்கத்தில்‌ உட்கார்ந்திருந்த படைவீரர்கள்‌ எழுந்து 
நின்றார்கள்‌. இந்த ஆர்ப்பாட்டங்களால்‌ காரி மிஞ்சிய மகிழ்ச்சி 
யடைந்ததோடு நில்லாமல்‌, “பிரபு! உங்களை ஜாக்கிரதையாக 
உங்கள்‌ வீரர்களிடத்தில்‌ ஒப்படைத்துவிட்டேன்‌!'” என்றான்‌. 
அபராஜிதன்‌ பதிலேதும்‌ பேசவில்லை. குதிரை லகானைப்‌ 
பிடித்து காரி பின்தொடர முகத்தில்‌ சந்தேகச்‌ சாயை படர 
மெளனமாக முன்னால்‌ சென்றான்‌. பின்பு சட்டென்று 
ஓரிடத்தில்‌ நின்று, “உங்கள்‌ தலைவன்‌ எங்கே?” என்று 
அங்கிருந்த வீரனை வினவினான்‌. 
“அதோ அந்தக்‌ கூடாரத்திலிருக்கிறார்‌, பிரபு!” என்று ஒரு 
வீரன்‌ ஒரு கூடாரத்தைச்‌ சுட்டிக்‌ காட்டியதும்‌ அபராஜிதன்‌ 
காரியை நோக்கி, “காரி! நான்‌ அழைக்கு முன்பு நீ கூடாரத்‌ . 
திற்குள்‌ வரவேண்டாம்‌. அதோ, அந்த மரங்களுக்குப்‌ பின்னால்‌ 


92 - கன்னி மாடம்‌ 


குதிரையுடன்‌ நில்‌” என்று கூடாரங்களுக்குப்‌ பின்னாலிருந்த 
ஓர்‌ இடத்தைச்‌ சுட்டிக்‌ காட்டிவிட்டுத்‌ தான்‌ மட்டும்‌ கூடாரத்தை 
நோக்கிச்‌ சென்றான்‌. 

உள்ளே நுழைந்த அபராஜிதன்‌ ஒரு கணம்‌ நின்றான்‌. 
உள்ளே மஞ்சத்தில்‌ உட்கார்ந்து முதுகை வாயிற்‌ பக்கம்‌ காட்டி 
எதிரேயிருந்த விளக்கு வெளிச்சத்தில்‌ எதையோ எழுதிக்‌ 
கொண்டிருந்த மனிதன்‌ பின்னால்‌ காலடிச்‌ சத்தம்‌ கேட்டதும்‌ 
தலைநிமிர்ந்து திரும்பி அபராஜிதனை நோக்கினான்‌. 
திரும்மியவன்‌ முகத்தைக்‌ கண்ட அபராஜிதன்‌ சொல்ல 
வொண்ணாப்‌ பிரமையால்‌ ஒருகணம்‌ ஸ்தம்பித்துப்‌ போனான்‌. 
திரும்பியவன்‌ இலங்காபுரத்‌ தண்டநாயகன்‌. 

4. ஒதுங்கிய திரையும்‌ ஓவியப்‌ பாவையும்‌ 

எதிர்பாராதவிதமாக ஏற்பட்ட அந்தச்‌ சந்திப்பினால்‌ 
அபராஜிதனுக்கு எந்தவிதமான திகைப்போ திண்டாட்டமோ 
ஏற்படும்‌ என்று சிங்களத்துத்‌ தண்டநாயகன்‌ எதிர்பார்த்திருந்த 
தால்‌ அவன்‌ ஏமாந்தே போனான்‌. அபராஜிதனுடைய கண்கள்‌ 
சற்றும்‌ சலனமின்றித்‌ தன்னைக்‌ கூர்ந்து நோக்குவதையும்‌, தான்‌ 
திரும்பிப்‌ பார்த்தபோது அவன்‌ முகத்தில்‌ தாண்டவமாடிக்‌ 
கொண்டிருந்த சந்தேகச்‌ சாயைகூட நொடிப்பொழுதில்‌ விலகி 
விட்டதையும்‌, அவன்‌ இதழ்களில்‌ லேசான புன்முறுவ 
லொன்றும்‌ படரத்‌ தொடங்கியதையும்‌ கண்ட இலங்காபுரன்‌, 
தன்னுடைய ஜன்ம விரோதியான அந்த வீரனின்‌ தைரியத்தை 
அந்தச்‌ சமயத்தில்‌ பெரிதும்‌ வியந்தான்‌. உள்ளத்தே அந்த 
வியப்பு ஒருபுறம்‌ ஓட, “இவன்‌ எங்கிருந்து வருகிறான்‌?” என்ற 
கேள்வி சிந்தனையில்‌ மற்றொரு புறம்‌ எழவே, சிங்களத்துத்‌ 
தண்டநாயகனின்‌ கண்கள்‌ அபராஜிதனை ஒருமுறை ஏற 
இறங்கப்‌ பார்த்தன. ஆசனத்திலிருந்து எழுந்திருக்காமலே 
இலங்காபுரன்‌ தன்‌ மீது பார்வையைச்‌ செலுத்தியதையும்‌, 
அவனுடைய கண்கள்‌ அரை நொடியில்‌ தன்‌ உடலைத்‌ 


சாண்டில்யன்‌ ௯ 33 


துழாவியதையும்‌ இடது தோளில்‌ ஈட்டி பாய்ந்ததால்‌ சட்டை 
கிழிந்தும்‌ சற்று ரத்தக்கறை பட்டும்‌ இருந்த இடத்துக்கு வந்ததும்‌ 
அவன்‌ கண்‌ சற்று நிலைத்ததையும்‌ அபராஜிதன்‌ கவனித்தாலும்‌, 
கவனிக்காதது போலவே நின்று கொண்டு, தன்‌ எதிரியின்‌ 
எண்ணங்கள்‌ எந்த மார்க்கத்தில்‌ ஓடுகின்றன என்பதை 
ஊகிப்பதில்‌ முனைந்தான்‌. 
பரஸ்பர எண்ணங்களை அறிய எண்ணிய அந்தப்‌ பரம 
வைரிகள்‌ இருவரும்‌ சிந்தனையின்‌ ஓட்டத்தின்‌ காரணமாகப்‌ 
பல நிமிடங்கள்‌ பேசாமலே இருந்தனர்‌. இறுதியில்‌ இலங்கா 
புரனே அசைந்து கொடுத்து மஞ்சத்திலிருந்து எழுந்து 
அபராஜிதனை நோக்கி இரண்டடி எடுத்து வைத்தவன்‌, ஏதோ 
கேட்க வாயெடுத்துத்‌ திரும்பவும்‌ பேசாமல்‌ கூடாரத்துக்‌ 
குள்ளேயே அங்குமிங்கும்‌ உலாவ ஆரம்பித்தான்‌. ஆறடி 
உயரத்துடன்‌ ஆஜானுபாகுவாசவும்‌, திடகாத்திரத்துடனுமிருந்த 
இலங்காபுரன்‌ அழ்ந்த யோசனையுடன்‌ வேட்டைக்கு முன்பாக 
நிதான நடைபோடும்‌ சிங்கத்தைப்போல மெதுவாக அங்கு 
மிங்கும்‌ நடப்பதையும்‌, அவன்‌ அகன்ற முகத்திலிருந்த 
அடர்த்தியான பெரிய புருவங்கள்‌ சிந்தனையில்‌ ஏற்படாத 
முடிவின்‌ காரணமாக அவ்வப்பொழுது சுழித்து நெருங்கி 
அகலுவதையும்‌, உதடுகள்‌ அவ்வப்பொழுது மடிக்கப்படுவதால்‌ 
பயங்கரமான அவன்‌ பெரிய மீசை லேசாக அசைவதையும்‌ 
கவனித்த அபராஜிதன்‌ தன்னைப்பற்றிய திட்டமான 
தகவலேதும்‌ கிடைக்காததாலேயே தண்டநாயசனுக்குப்‌ பெரும்‌ 
குழப்பமேற்பட்டி ருக்கிறதென்பதை ஊகித்துக்கொண்டான்‌. 
இருந்தபோதிலும்‌ கேள்வி எதிரியிடமிருந்தே வரட்டுமென்று 
பேசாமலே இருந்தான்‌. ஆனால்‌ கேள்வி வரவில்லை. 
கேள்விக்குச்‌ சமமான வார்த்தை மாத்திரமே வெளிப்பட்டது. 
உலவிக்கொண்டிருந்த இலங்காபுரன்‌ சட்டென்று நின்று, 
“பாண்டிய நாட்டுச்‌ சேனாதிபதியை இங்கு நான்‌ எதிர்பார்க்க 
வில்லை” என்றான்‌. “எங்கிருந்து வருகிறாய்‌' என்ற கேள்வி . 
அந்த வார்த்தைகளில்‌ தொக்கி நின்றதைக்‌ கவனித்த ! 


34 ச கன்னி மாடம்‌ 


அபராஜிதனும்‌ நேர்முகமாகப்‌ பதில்‌ சொல்லாமல்‌, “எதிர்‌ 
பாராத சந்திப்பில்தான்‌ இன்பமிருக்கிறது. அதுவும்‌ நம்மைப்‌ 
போன்ற நண்பர்கள்‌ சந்திக்கும்போது அந்த இன்பம்‌ பன்மடங்‌ 
காகிறது!” என்று கூறினான்‌. 

அபராஜிதன்‌ பதிலிலிருந்த ஏளனத்தை ரசித்த இலங்கா 
புரனும்‌, “அப்பொழுது இன்பம்‌ என்னைப்‌ போலவே 
தங்களுக்கும்‌ அதிகமாக இருக்கவேண்டும்‌” என்று சொல்லி 
விட்டு அபராஜிதனை நோக்கினான்‌. 

“இல்லை , அத்தனை இன்பம்‌ எனக்கு இல்லை த்‌ 

“இல்லையா !” இலங்காபுரனின்‌ முகத்தில்‌ ஆச்சரியக்குறி 
தோன்றியது. 

“இல்லை. எதிர்பாராத சந்திப்பில்தானே இன்பம்‌ 
இருக்கும்‌?” 

“அப்படியானால்‌ நான்‌ இங்கிருப்பது உங்களுக்கு முன்னமே 
தெரியுமா?” 

எடு) தரியும்‌.” 

“எப்படித்‌ தெரியும்‌? யார்‌ சொன்னது?” 

“யாரும்‌ சொல்லவில்லை. சொல்லத்‌ தேவையுமில்லை.” 

இலங்காபுரனின்‌ புருவங்கள்‌ கேள்வி கேட்கும்‌ 
பாவனையில்‌ சற்றே உயர்ந்தன. கேள்வி கிளம்புமுன்பாக 
அபராஜிதனே பதில்‌ சொன்னான்‌: “இதில்‌ பிரமாத மர்மம்‌ 
ஏதுமில்லை. என்னைக்‌ கண்டவுடனேயே வீரர்கள்‌ நான்‌ வந்து 
விட்டதைப்‌ பெரிதாகக்‌ கூவி அறிவித்தார்கள்‌. சேனாதிபதி 
வரவைக்‌ குறிக்கும்‌ தாரையும்‌ பலமாக முழங்கப்பட்டது. 
பாண்டிய நாட்டின்‌ சாதாரண உபசேனாதிபதி யாராவது இங்கு 
கூடாரமடித்துத்‌ தங்கியிருந்தால்‌, உடனே வந்து என்னை 
எதிர்கொண்டிருப்பான்‌. தாரை ஊதப்பட்ட பின்பும்‌ அத்தகைய 
சுறுசுறுப்பைக்‌ காட்டாமல்‌ கூடாரத்துக்குள்ளேயே தங்கி 
யிருக்கக்கூடி யவர்கள்‌ பாண்டி நாட்டில்‌ மூவர்தான்‌...” 


பி 


சாண்டில்யன்‌ € 35 


“யார்‌ அந்த மூவர்‌?” இடையே வெட்டி எழுந்தது 
இலங்காபுரனின்‌ கேள்வி. 

“எனக்கு மேற்பட்ட மன்னர்‌, முதலமைச்சர்‌...” என்று 
இழுத்தான்‌ அபராஜிதன்‌. 

மூன்றாவது பேர்வழி யாரென்பதை இலங்காபுரன்‌ 
அறிந்துகொண்டாலும்‌ அபராஜிதன்‌ வாயாலேயே அதுவும்‌ 
வரட்டுமென்று கேட்டான்‌: “மூன்றாவது...?'” 

“எனக்குச்‌ சமமான அந்தஸ்துடைய தாங்கள்‌” என்று பதில்‌ 

' சொன்னான்‌ அபராஜிதன்‌. 

இலங்காபுரன்‌ மேலும்‌ சம்பாஷணையைத்‌ தொடர்ந்தான்‌. 
“மூவரில்‌ நான்தான்‌ வந்திருக்கிறேனென்று உங்களுக்கு எப்படித்‌ 
தெரியும்‌?” 

பாண்டிய நாட்டு முதலமைச்சருக்குச்‌ சைனியத்திடம்‌ அதிக 
வேலை கிடையாது. வேட்டைக்குப்‌ போகும்‌ பழக்கமும்‌ 
அவருக்குக்‌ கிடையாது. ஆகையால்‌ இரவில்‌ இன்னொருவர்‌ 
எல்லையில்‌ நூறு வீரர்களுடன்‌ கூடாரமடித்துத்‌ தங்கமாட்டார்‌. 
மன்னரும்‌ வந்திருக்க முடியாது.” 

“மன்னருக்கு என்ன தடை?” 

“தடை ஏதுமில்லை. ஆனால்‌ மன்னர்‌ வந்திருந்தால்‌ 
தனியாக வரமாட்டார்‌, இத்தனை அமைதியையும்‌ இங்கு காண 
முடியாது.” 

“மன்னர்‌ வந்தால்‌ அவருக்குப்‌ பிரியமான பெண்கள்‌ 
கூட்டமும்‌ வந்திருக்கும்‌. மதுவுக்கும்‌ குறைவிருக்காது. இந்த 
இடம்‌ பெண்களின்‌ சிரிப்பினாலும்‌ மதுவின்‌ சேஷ்டை 
யினாலும்‌ அல்லோலகல்லோலப்பட்டு எவ்வளவு களைகட்டி 
யிருக்கும்‌!” என்று சொல்லிவிட்டு மெல்லச்‌ சிரித்தான்‌, 
அபராஜிதன்‌. 

அந்தச்‌ சிரிப்பு இலங்காபுரனை ஓர்‌ உலுக்கு உலுக்கவே, 
அதுவரை நிதானமாகி இருந்த அவன்‌ கண்களிலும்‌ சிறிது சினம்‌ 


36 ட கன்னி மாடம்‌ 


எழுந்தது. “மன்னரைப்‌ பற்றிச்‌ சேனாதிபதியவர்களுக்கு 
மிக உயர்ந்த அபிப்பிராயம்‌ போலிருக்கிறதே?” என்று அவன்‌ 
சொன்னபோது அவன்‌ குரலில்‌ சற்றுக்‌ கடுப்பும்‌ இருந்தது. 
“மன்னரிடமென்ன, தங்களிடமும்‌ உயர்ந்த அபிப்பிராயம்‌ 
தான்‌! மன்னர்‌ இந்த உயர்ந்த நிலையிலிருப்பதற்குத்‌ தாங்கள்‌ 
தானே காரணம்‌? அப்படியிருக்கும்போது தங்களைப்பற்றி 
மட்டும்‌ தாழ்வான அபிப்பிராயம்‌ கொள்ள முடியுமா?” 
என்றான்‌ அபராஜிதன்‌. 
எப்படி வேண்டுமானாலும்‌ அர்த்தம்‌ செய்துகொள்ளக்‌ 
கூடிய முறையில்‌ பாண்டிய சேனாதிபதியின்‌ பேச்சு அமைந்‌ 
திருந்ததை அறிந்துகொள்ள, சூட்சும புத்தியுள்ள சிங்களத்துத்‌ 
தண்டநாயகனுக்கு அரை விநாடிகூட ஆகவில்லை. மன்னன்‌ 
உயர்ந்த நிலையில்‌ இருப்பதற்குத்‌ தான்தான்‌ காரணம்‌ என்று 
அபராஜிதன்‌ சொல்லியதை இரண்டுவிதமாக அர்த்தம்‌ 
செய்யலாமென்பதை இலங்காபுரன்‌ புரிந்துகொண்டான்‌. 
மன்னனை அரியாசனத்தில்‌ உட்கார வைத்ததை மட்டுமன்றி, 
மன்னன்‌ தன்‌ கைப்பொம்மையாயிருப்பதையும்‌ மதுவுக்கும்‌ 
மாதருக்கும்‌ அடிமையாயிருப்பதையும்‌ அது குறிக்கும்‌ என்பதைச்‌ 
சந்தேகமற அறிந்த இலங்காபுரன்‌ மேற்கொண்டு மர்மமாகப்‌ 
பேசுவதால்‌ பயனில்லை என்பதை உணர்ந்து நேரடியாகக்‌ 
கேள்வியை வீசினான்‌. “இப்பொழுது எங்கிருந்து வருகிறீர்கள்‌?” 
பதில்‌ இலங்காபுரனுக்குப்‌ பேரதிர்ச்சியை விளைவித்தது. 
“நீலமலைக்கு அருகிலிருந்து” என்றான்‌ அபராஜிதன்‌. 
அபராஜிதனுடைய கிழிந்த ஆடையிலிருந்தும்‌ தோளிலிருந்த 
ரத்தக்‌ கறையிலிருந்தும்‌ விஷயத்தை ஏற்கெனவே இலங்காபுரன்‌ 
ஊகித்திருந்தாலும்‌ அபராஜிதன்‌ இப்படிப்‌ பட்டவர்த்தனமாக 
அதை ஒப்புக்கொள்ளுவானென்று அவன்‌ எதிர்பார்க்கவில்லை. 
ஆகவே பாண்டிய சேனாதிபதி எத்தனை தூரம்‌ உண்மையை 
ஒப்புக்கொள்வான்‌ பார்ப்போம்‌ என்ற யோசனையில்‌ மீண்டும்‌ 
கேட்டான்‌, “நீலமலைக்கு எதற்காகச்‌ சென்றீர்கள்‌?” என்று. 


சாண்டில்யன்‌ & 37 


முதல்‌ கேள்விக்கு அபராஜிதன்‌ அளித்த பதில்‌ இலங்கா 
புரனுக்கு அதிர்ச்சி விளைவித்ததென்றால்‌ இரண்டாவது 
கேள்விக்கு அளித்த பதில்‌ அவனை அடியோடு அயர வைத்து 
விட்டது. “மன்னனுக்கு எதிராக அங்கு ஒரு சதி நடப்பதாகத்‌ 
தகவல்‌ கிடைத்தது” என்று அபராஜிதன்‌ பதில்‌ சொன்னான்‌. 

“சதியா!” என்று சட்டென்று நின்ற இலங்காபுரன்‌, 
அபராஜிதனைக்‌ கூர்ந்து நோக்கினான்‌. 

“மன்னனைச்‌ சிம்மாசனத்திலிருந்து நீக்கச்‌ சதி நடப்பதாகக்‌ 
"கேள்விப்பட்டேன்‌. சதிகாரர்கள்‌ யார்‌ என்பதைக்‌ கண்டுபிடிக்கச்‌ 
சென்றேன்‌.” 

“கண்டுபிடித்தீர்களா ?” 

“இல்லை. ௫9. 

“ஏன்‌?” 

“வழியில்‌ சதிகாரர்களின்‌ ஆட்கள்‌ ஒளிந்திருந்து என்‌ 
குதிரை மீது உடைவாளை வீசிக்‌ கொன்றுவிட்டார்கள்‌. தவிர 
அவர்கள்‌ எறிந்த ஈட்டியொன்று என்‌ இடது தோளில்‌ பாய்ந்து 
விட்டது.” 

இந்தக்‌ கோட்டைப்‌ புளுகைக்‌ கேட்ட இலங்காபுரனுக்குப்‌ 
பதில்‌ என்ன சொல்வதென்று தெரியவில்லை. ஏதோ கேட்க 
வேண்டும்‌ என்பதற்காக, “அவ்வளவு அபாயமான இடத்துக்குச்‌ 
சேனாதிபதி தனியாகச்‌ சொல்லலாமா?” என்று கேட்டான்‌. 

“தனியாகச்‌ செல்வதுதான்‌ உசிதம்‌. கூட்டமாக வீரர்களை 
அழைத்துப்‌ போனால்‌ சதிகாரர்கள்‌ எச்சரிக்கையடைந்து 
ஒடிப்போய்விடுவார்கள்‌. தங்களை வேவு பார்க்க வருபவன்‌ 
சேனாதிபதி என்று அறிந்தாலும்‌ ஒளிந்துவிடுவார்கள்‌. 
ஆகையால்தான்‌ நான்‌ இந்தச்‌ சாதாரண உடைகள்‌ அணிந்து 
சென்றேன்‌. அப்படியும்‌ சதிகாரர்கள்‌ என்னை அடையாளம்‌ 
கண்டு கொண்டார்கள்‌” என்று சொல்லிச்‌ சற்றுப்‌ பேச்சை 
நிறுத்திய அபராஜிதன்‌, “இத்தனைக்கும்‌ நான்‌ அடியோடு ' 
தனியாகச்‌ செல்லவில்லை” என்றான்‌. 


98 ்‌ கன்னி மாடம்‌ 


“யாரைத்‌ துணைக்கு அழைத்துச்‌ சென்றீர்கள்‌?” 

“என்‌ படைத்தலைவர்களில்‌ ஒருவனை அழைத்துச்‌ 
சென்றேன்‌. இதோ கூப்பிடுகிறேன்‌” என்று சொல்லி அவன்‌ 
திரும்ப யத்தனித்த சமயத்தில்‌ காரி உள்ளே தலையை 

அத்தனை சிரமம்‌ வேண்டாம்‌. இதோ நானே வந்துவிட்டேன்‌” 
என்றான்‌. 

அபராஜிதனைக்‌ கவனித்துக்கொண்டிருந்த இலங்கா 

புரனின்‌ கண்கள்‌ காரியின்‌ மேல்‌ திரும்பின. அவன்‌ இதழ்களில்‌ 

குரூரமான புன்முறுவலும்‌ படர்ந்தது. “காரிவளவன்‌” என்று 
அவன்‌ உதடுகள்‌ முணுமுணுத்தன. 

அந்த முணுமுணுப்பு அபராஜிதன்‌ பாம்புச்‌ செவிகளில்‌ 
விழவே, “ஆம்‌; காரிவளவன்தான்‌ !” என்றான்‌. 

“இவர்‌ நிஷதராசன்‌ படைத்தலைவரல்லவா?'” 

“முன்பு இருந்தார்‌.” 

“எப்பொழுது தங்கள்‌ படையில்‌ சேர்ந்தார்‌?” 

“கொஞ்ச நாட்களுக்கு முன்‌” 

அடுத்த விநாடி அந்தக்‌ கூடாரம்‌ அதிரும்படியாக 
இரைந்தான்‌ இலங்காபுரன்‌. அவன்‌ அமைதியெல்லாம்‌ காற்றில்‌ 
பறந்தது. முகத்தில்‌ கோபம்‌ பயங்கரமாகப்‌ பொங்கி எழுந்தது. 
மிதமிஞ்சிய கோபத்தால்‌ மீசை துடித்தது. “கொஞ்ச நாட்களுக்கு 
முன்பா, கொஞ்சம்‌ நாழிகைக்கு முன்பா?” என்று கோடை 
காலத்து இடியைப்‌ போல்‌ வார்த்தைகளை உதிர்த்தான்‌. கோடை 
இடியைத்‌ தொடர்ந்து வீசும்‌ குளிர்ந்த சாரலைப்‌ போல 
இலங்காபுரன்‌ சொற்களில்‌ குறுக்கிட்டன, “யாரிடம்‌ அப்படிக்‌ 
கோபிக்கிறீர்கள்‌ ?” என்ற கிள்ளையின்‌ சப்தத்தையும்‌ பழிக்கும்‌ 
கொஞ்சலான சொற்கள்‌. 

அந்தக்‌ கேள்வி வந்த திக்கை நோக்கித்‌ திரும்பிய 
அபராஜிதனும்‌ காரியும்‌ மிதமிஞ்‌ய ஆச்சரியத்தால்‌ வாயைப்‌ 
பிளந்துகொண்டு அப்படியே சிலையென ஸ்தம்பித்து 


சாண்டில்யன்‌ 39 


விட்டார்கள்‌. கூடாரத்தின்‌ பக்கத்துத்‌ திரையை ஒதுக்கிக்‌ 
கொண்டு அபாரமான எழிலுடன்‌ இதழில்‌ புன்னகை தவழ 
ஓவியப்‌ பாவையென நின்றாள்‌, சிங்களத்துப்‌ பைங்கிளியெனப்‌ 
பிரசித்தமான இலங்காபுரனின்‌ மருமகள்‌. 


5. சிங்களத்துப்‌ பைங்கிளி 


கண்டவர்‌ உள்ளத்தைக்‌ கணப்பொழுதில்‌ கொள்ளை 
கொள்ளும்‌ பேரெழில்‌ வாய்ந்த அந்தக்‌ காரிகையின்‌ அங்க 
லாவண்யங்களைத்‌ திரும்பத்‌ திரும்ப நோக்கிய அபராஜிதன்‌ 
“மன்னன்‌ இவளிடம்‌ மையல்‌ கொண்டதில்‌ மர்மம்‌ ஏதுமில்லை” 
என்ற தீர்மானத்துக்கு வந்தான்‌. திரைக்கருகே திடீரென்று 
தோன்றிய அவள்‌ மோகன உருவத்தைக்‌ கண்ட காரி, சிந்தனை 
செய்யக்கூடச்‌ சக்தியற்றவனாய்‌ வைத்த கண்‌ வாங்காமல்‌ 
அவளையே பார்த்துக்கொண்டு நின்றான்‌. 
ஒரு கை சற்றே திரையைத்‌ தள்ளிப்‌ பிடிக்க மற்றொரு 
கையை இடையில்‌ கொடுத்துக்கொண்டு மிக ஒய்யாரமாக நின்ற 
சிங்களத்துப்‌ பைங்கிளிக்கு வயது இருபத்திரண்டுக்கு மேலாகி 
யிருந்தாலும்‌, உடல்‌ கட்டு இருந்த வாகின்‌ காரணமாக அவள்‌ 
அப்பொழுது பருவமடைந்த பதினாறு வயதுப்‌ பெண்ணைப்‌ 
போலவே காணப்பட்டாள்‌. அதிக உயரமில்லாததால்‌ அவள்‌ 
சரீரம்‌ சிறிது பருமனாகத்‌ தெரிந்தாலும்‌, இயற்கையின்‌ கைகள்‌ 
அவள்‌ உடலை வளைக்கவேண்டிய இடத்தில்‌ அதிகமாக 
வளைத்துக்‌ கொடுத்தும்‌, எடுப்பாக இருக்கவேண்டிய 
இடங்களை அதிக எடுப்பாக அமைத்துக்‌ கொடுத்தும்‌ இருந்த 
படியால்‌ அவள்‌ வசீகர அம்சங்கள்‌ எப்பொழுதும்‌ திருஷ்டிக்குப்‌ 
புலப்படும்படியான நிலையில்‌ அமைந்திருந்தன. சிவந்த அவள்‌ 
விசாலமான நெற்றியில்‌ அடர்ந்து வளர்ந்து வளைந்து நின்ற 
புருவங்களுக்கு அடியில்‌ இருந்த கண்கள்‌ சற்று மங்கினாற்‌ 
போலக்‌ காணப்பட்டாலும்‌, அந்த மங்கலில்‌ ஒரு மயக்கம்‌ கலந்து ' 
நின்றது. கொவ்வைக்கனி நிறத்தைப்‌ பெற்ற அவள்‌ உதடுகள்‌ 


40 & கன்னி மாடம்‌ 


சற்றுப்‌ பெரிதாக இருந்ததாலும்‌, அவற்றில்‌ சதா தவழ்ந்து நின்ற 
புன்னகையின்‌ காரணமாகவும்‌ காம இச்சையைக்‌ கொட்டிக்‌ 
கொண்டிருந்தன. கழுத்தில்‌ அணிந்திருந்த முத்துச்சரங்கள்‌ 
அவள்‌ மார்பகத்தில்‌ தவழ்ந்து பாறைகளில்‌ சரிந்தோடும்‌ மலை 
யருவிகளைப்‌ போல்‌ வளைந்து கிடந்தன. இடையில்‌ ஒரு 
கையைக்‌ கொடுத்துச்‌ சாய்ந்து நின்றதால்‌ ஒரு பக்கத்தின்‌ 
வளைவு மிகப்‌ பெரிதாகவும்‌ மற்றப்‌ பக்கம்‌ மிகச்‌ சிறியதாகவும்‌ 
தெரிந்ததன்‌ காரணமாக, ஏதோ நடன பாவத்தில்‌ நிற்கும்‌ 
சித்திரத்தைப்‌ போல்‌ அந்தச்‌ சிங்களத்துச்‌ சிங்காரி தோற்றமளித்‌ 
தாளேயொழிய, உயிருள்ள ஒரு பெண்‌ நிற்பதான பாவமே 
புலப்படவில்லை. நன்றாகச்‌ சீவப்பட்டிருந்தாலும்‌, அவள்‌ 
அடர்த்தியான கேசத்திலிருந்து கட்டு மீறி விடுபட்டு முகத்தில்‌ 
தவழ்ந்த இரண்டொரு சுருட்டை இழைகள்‌ காற்றில்‌ மெல்ல 
அசைந்ததாலும்‌, மூச்சு விடுவதால்‌ மார்பகம்‌ எழுந்து எழுந்து 
தவழ்ந்ததாலும்‌ மட்டுமே அவள்‌ உயிருள்ள இந்த மாநிலத்து 
மங்கையாகத்‌ திகழ்ந்தாள்‌. தலையில்‌ சூடியிருந்த புஷ்பச்‌ 
சரமொன்று பாதி அவிழ்ந்து தொங்கிக்கொண்டிருந்ததாலும்‌, 
ஆடை சீராக உடலில்‌ படாமல்‌ சற்றுக்‌ கலைந்திருந்ததாலும்‌ 
அவள்‌ படுக்கையிலிருந்து அப்பொழுதுதான்‌ எழுந்து வருகிறா 
ளென்பதை ஊகித்த அபராஜிதன்‌ அந்தக்‌ கலைந்த ஆடை 
அவள்‌ அழகை மேம்படுத்துவதைக்‌ கவனித்தான்‌. காரி 
அடியோடு சுரணையை இழந்து நின்றதால்‌ எதையும்‌ யோசனை 
செய்யச்‌ சக்தியற்றவனானான்‌. 

கூடாரத்தின்‌ உள்ளே நின்ற அந்த நால்வரில்‌ நிதானத்தோடு 
இருந்தவள்‌ இலங்காபுரனின்‌ மருமகள்‌ ஒருத்திதான்‌. 
அபராஜிதனும்‌ காரியும்‌ அவள்‌ பேரெழிலைக்‌ கண்டு பிரமை 
பிடித்திருந்தனர்‌. இலங்காபுரனோ கோபத்திற்கு மதியைப்‌ 
ப ன்‌. தன்னைக்‌ கண்டு வாயைப்‌ பிளந்து நின்ற 
புருஷ சிங்கங்களைச்‌ சுய நிலைக்குக்‌ கொண்டுவரவும்‌, மாமன்‌ 
கோபத்துக்குக்‌ காரணத்தை அறியவும்‌ மீண்டும்‌ தன்‌ கேள்வி 
யைக்‌ கேட்டாள்‌ இலங்காபுரனின்‌ மருமகள்‌: “மாமா! ஏன்‌ 


சாண்டில்யன்‌ * 41 


இப்படிக்‌ கூச்சல்‌ போடுகிறீர்கள்‌? யார்‌ மேல்‌ இத்தனை 
கோபம்‌?” 

இடியென சப்தித்த இலங்காபுரன்கூட அவளைக்‌ 
கண்டதும்‌ தன்னை ஓரளவு நிதானப்படுத்திக்கொண்டான்‌. 
இருந்தாலும்‌ முழுக்‌ கோபம்‌ மறையாத குரலில்‌, “மாதவி! இது 
பெண்கள்‌ சம்பந்தப்பட வேண்டிய விஷயமல்ல, ராஜ காரியம்‌, 
நீ உள்ளே போ” என்றான்‌. 

அவன்‌ உத்தரவை நிறைவேற்றச்‌ சிறிதும்‌ முயலாமல்‌, நின்ற 
இடத்திலேயே நின்ற மாதவியின்‌ முகத்திலிருந்த புன்னகை 
அதிகமாக விகசித்துக்‌ “களுக்‌ என்று சிரிப்பாகவும்‌ உதிர்ந்தது. 
“என்ன சிரிக்கிறாய்‌?” என்று இலங்காபுரன்‌ தன்‌ மருமகளைப்‌ 
பார்த்துக்‌ கடுமையாகவே கேட்டான்‌. “ராஜ காரியத்தில்‌ 
பெண்களுக்குச்‌ சம்பந்தமில்லை என்று சொல்கிறீர்களே, 
அதற்காகத்தான்‌ சிரித்தேன்‌” என்றாள்‌ மாதவி. 

அதில்‌ சிரிப்பென்ன இருக்கிறது?” 

“பாண்டிய :*ட்டு ராஜவிவகாரங்களில்‌ நான்‌ சம்பந்தப்‌ 
பட்டிருக்கும்‌ அளவுக்கு யார்‌ சம்பந்தப்பட்டி ருக்கிறார்கள்‌?” 

அந்தப்‌ பதிலிலிருந்த உண்மையை மூன்று ஆண்‌ 
பிள்ளைகளும்‌ நன்றாகப்‌ புரிந்தகொண்டார்கள்‌. அதுவரையில்‌ 
கோடையிடிபோல்‌ சப்தித்த இலங்காபுரன்கூட என்ன பதில்‌ 
சொல்வதெனத்‌ தெரியாமல்‌ வாயடைத்து நின்றான்‌. 
மன்னனுக்கும்‌ மாதவிக்கும்‌ உள்ள உறவு உலகமறிந்ததுதான்‌. 
ஆனால்‌, அதை அவள்‌ பகிரங்கமாக எடுத்துச்‌ சொல்வாள்‌ 
என்று அபராஜிதனோ, காரிவளவனோ எதிபார்க்கவில்லை. 
அவள்‌ துணிச்சலைக்‌ கண்டு எத்தனைக்கெத்தனை இலங்கா . 
புரன்‌ உள்ளூறக்‌ குமுறிக்கொண்டிருந்தானோ, அத்தனைக்‌ 
கத்தனை அபராஜிதன்‌ ஆச்சரியத்தில்‌ ஆழ்ந்தான்‌. மாமன்‌ 
உள்ளக்‌ குமுறலையோ, மற்றவர்‌ ஆச்சரியத்தையோ சிறிதும்‌ 
லட்சியம்‌ செய்யாத மாதவி அபராஜிதனை நோக்கி நேராகவே 
கேட்டாள்‌, “பாண்டிய சேனாதிபதியைப்‌ பற்றி அடிக்கடி 


க. மா-4 


42 ச கன்னி மாடம்‌ 


கேள்விப்பட்டி ருக்கிறேன்‌. ஆனால்‌ நேரில்‌ பார்த்ததில்லை. இந்த 
ராத்திரியில்‌ இங்கு எதற்காக வந்தீர்கள்‌ ?” என்று. 

“அம்மணி! நீலமலையில்‌ மன்னனுக்கு எதிராகச்‌ சதி 
நடக்கிறதென்று கேள்விப்பட்டு அதைப்பற்றித்‌ தகவலறியச்‌ 
சென்றேன்‌. வழியில்‌...” என்று மேலே ஏதோ பேசப்‌ போன 
அபராஜிதனின்‌ சொற்களை “சிங்கள வீரர்களால்‌ தாக்கப்‌ 
பட்டாய்‌” என்று மிகக்‌ கடுமையாக இடையில்‌ புகுந்து 
வெட்டினான்‌ இலங்காபுரன்‌. 

“தங்கள்‌ மாமன்‌ விஷயம்‌ புரியாமல்‌ பேசுகிறார்‌...” என்று 
இழுத்தான்‌ அபராஜிதன்‌. 

“நன்றாகப்‌ புரிந்தே பேசுகிறேன்‌!” என்று சீறினான்‌ 
இலங்காபுரன்‌. 

“அப்படித்‌ தாங்கள்‌ புரிந்து பேசுவதானால்‌, நீங்கள்‌ 
சொல்வது உண்மையாயிருக்கும்‌ பக்ஷத்தில்‌ ராஜீய 
இடைஞ்சல்கள்‌ ஏற்படக்கூடும்‌” என்று பதில்‌ சொன்னான்‌ 
அபராஜிதன்‌. 

“என்ன இடைஞ்சல்கள்‌?" 

“என்னைச்‌ சிங்கள வீரர்கள்தான்‌ தாக்கியிருப்பதாகத்‌ 
தாங்கள்‌ ஒப்புக்கொள்கிறீர்கள்‌. இதைப்‌ பாண்டிய வீரர்கள்‌ 
அறிந்தால்‌ அடுத்த விநாடி. மதுரையின்‌ தெருக்களில்‌ ரத்தக்‌ 
களரி ஏற்படும்‌. தங்கள்‌ சேனாதிபதி சிங்களவர்களால்‌ 
தாக்கப்படுவதை பாண்டிய நாட்டு வீரர்கள்‌ சகிக்கமாட்டார்கள்‌. 
மதுரையின்‌ மாவீரர்களைப்பற்றித்‌ தாங்கள்‌ இன்னும்‌ சரியாக 
அறிந்துகொள்ளவில்லை. அறிந்திருந்தால்‌ சிங்கள வீரர்களின்‌ 
குற்றத்தைப்‌ பகிரங்கமாக ஒப்புக்கொள்ள மாட்டீர்கள்‌.” 

இந்தப்‌ பதில்‌ சற்று இலங்காபுரனையும்‌ யோசனையில்‌ 
அழ்த்தியது. “மன்னனுக்கு எதிராகப்‌ பாண்டிய சேனாதிபதி 
சதி செய்தால்‌ அதையும்‌ பாண்டிய வீரர்கள்‌ பொறுத்துக்‌ 
கொண்டிருப்பார்களா ?” என்று கேட்டான்‌ இலங்காபுரன்‌. 


சாண்டில்யன்‌ * 43 


“சேனாதிபதி மீது சதிக்குற்றம்‌ ருசுப்படுத்தப்படவில்லை. 
சதியைக்‌ கண்டுபிடிக்க வந்திருப்பதாக நான்‌ சொல்லுகிறேன்‌. 
நானே சதி செய்ய வந்திருப்பதாக நீங்கள்‌ கூறுகிறீர்கள்‌. 
பாண்டிய சேனாதிபதி மீது இதைவிடப்‌ பெரிய குற்றத்தைச்‌ 
சாட்ட முடியாது. குற்றஞ்‌ சாற்றிய பின்‌ ௬சு அளிக்கப்பட 
வேண்டும்‌. இல்லையேல்‌ மதுரையில்‌ கலவரத்தைத்‌ தங்களால்‌ 
மட்டுமல்ல; மன்னரால்‌ கூடத்‌ தவிர்க்க முடியாது. நினை 
விருக்கட்டும்‌” என்று கோபத்துடனேயே பதில்‌ சொன்னான்‌ 
அபராஜிதன்‌. 

“அவர்‌ சொல்வதில்‌ நியாயமிருக்கிறதே!” என்று இடையே 
பேசினாள்‌ மாதவி, 

“என்ன நியாயத்தை நீ கண்டுவிட்டாய்‌?” என்று கேட்டான்‌ 
இலங்காபுரன்‌. 

“எந்தக்‌ குற்றத்திற்கும்‌ ரசு வேண்டும்‌ என்பது நியாயந்‌ 
தானே” என்று மாதவி அழுத்தியே சொன்னாள்‌. 

“இந்த இருவரும்‌ வந்திருப்பதே சரியான ரசு.” 

“இங்கு வந்திருப்பது எப்படி ருசுவாகும்‌? எனக்குப்‌ புரிய 
வில்லையே!” 

“பெண்ணான உனக்குப்‌ புரியாது.” 

“ஆண்பிள்ளையான நீங்கள்தான்‌ விளக்கிச்‌ சொல்லுங்‌ 
களேன்‌.” 

இலங்காபுரன்‌ இதழ்கள்‌ லேசாகத்‌ துடித்தன. கோபத்துடன்‌ 
கேட்டான்‌ அவளை, “நான்‌ இந்த இடத்தில்‌ எதற்காகக்‌ கூடாரம்‌ 
அடித்துத்‌ தங்கியிருக்கிறேன்‌ தெரியுமா? என்னுடன்‌ சிங்கள 
வீரர்களுக்குப்‌ பதில்‌ பாண்டிய வீரர்களை எதற்காக அழைத்து _- 
வந்திருக்கிறேன்‌ தெரியுமா?” என்று. 

“இதைக்‌ குழந்தைகூடப்‌ புரிந்துகொள்ள முடியும்‌. நீல 
மாலையில்‌ சதி செய்பவர்கள்‌ தப்பினால்‌ அவர்கள்‌ நேராக 
வரக்கூடிய இடம்‌ இதுதான்‌. நீலமலைக்கு அருகில்‌ பாண்டிய 


44 ட கன்னி மாடம்‌ 


நாட்டு எல்லையைத்‌ தாண்ட வேண்டுமானால்‌ மழவராயன்‌ 
எல்லைக்குள்தான்‌ புக வேண்டும்‌. அதுதான்‌ வெகு அருகில்‌ 
இருக்கிறது. அதற்காகத்தான்‌ இங்கு கூடாரமடித்துத்‌ தங்கி 
யிருக்கிறீர்கள்‌. சதிகாரர்கள்‌ பாண்டிய வீரர்களாதலால்‌ சிங்கள 
ராணுவ வீரர்கள்‌ இருப்பதைக்‌ கண்டால்‌ அருகில்‌ வர 
மாட்டார்கள்‌. பாண்டிய வீரர்கள்‌ காவல்‌ புரிந்தால்‌ தங்களைச்‌ 
சேர்ந்தவர்களென்று நினைத்து வந்து சிக்கிக்கொள்வார்கள்‌. 
அதற்காகத்தான்‌ மன்னரிடம்‌ அனுமதி பெற்று நூறு பாண்டிய 
வீரர்களை அழைத்து வந்திருக்கிறீர்கள்‌”” என்று விளக்கினாள்‌ 
மாதவி. 

அந்தப்‌ பெண்ணின்‌ கூரிய அறிவை மட்டுமின்றிச்‌ 
சிங்களத்துத்‌ தண்டநாயகனின்‌ தந்திரத்தையும்‌ நன்றாகத்‌ 
தெரிந்துகொண்ட அபராஜிதன்‌ அவர்கள்‌ சம்பாஷணையில்‌ 
குறுக்கிட்டு, “தங்கள்‌ மாமனின்‌ தந்திரம்‌ மெச்சத்தக்கதுதான்‌. 
ஆனால்‌ தந்திரம்‌ வேறு, ரசு வேறு அல்லவா?” என்று 
வினவினான்‌. 

“சந்தேகமென்ன? இரண்டும்‌ வெவ்வேறுதான்‌” என்று 
மாதவி ஒப்புக்கொண்டாள்‌. 

“என்ன சொல்கிறாய்‌ மாதவி?” என்றான்‌ இலங்காபுரன்‌. 

“அவர்‌ சொல்வது சரிதானே? சதிகாரர்கள்‌ இங்கு வந்து 
அகப்பட்டுக்கொள்ளக்கூடிய நிலைமையை நீங்கள்‌ ஏற்படுத்தி 
யிருப்பது வாஸ்தவம்‌. ஆனால்‌ இங்கு வருகிறவர்களை 
யெல்லாம்‌ சதிகாரர்கள்‌ என்று சொல்ல முடியுமா?” என்று 
கேட்டாள்‌ மாதவி. 

தன்‌ கட்சியை எதற்காக எடுத்து மாதவி பேசுகிறாள்‌ 
என்பதை அறியாத அபராஜிதன்‌ மலைத்து அவளை 
நோக்கினான்‌. எதிரிக்குப்‌ பரிந்து பேசும்‌ தன்‌ மருமகளைச்‌ 
சுடச்சுடப்‌ பார்த்தான்‌ இலங்காபுரன்‌. சிங்களத்துப்‌ பைங்கிளி 
மேலே நடக்க வேண்டியதைப்பற்றியும்‌ தானே உத்தரவிட்டாள்‌. 
“சேனாதிபதியும்‌ அவருடைய நண்பரும்‌ அடுத்து இருக்கும்‌ என்‌ 


சாண்டில்யன்‌ € 45 


கூடாரத்துக்குப்‌ போயிருக்கட்டும்‌. முதலில்‌ அவர்‌ காயத்தைக்‌ 
கவனித்து மருந்து வைத்துக்‌ கட்டுகிறேன்‌. எப்படியும்‌ சதிகாரர்‌ 
களைப்‌ பிடிக்கப்போன நமது வீரர்கள்‌ வந்து விடுவார்கள்‌. 
அவர்கள்‌ வந்ததும்‌ உண்மை விளங்கிவிடும்‌. அதுவரை 
பொறுப்போமே!” என்று மாமனிடம்‌ சொல்லிவிட்டு, “நீங்க 
ளிருவரும்‌ பக்கத்துக்‌ கூடாரத்தில்‌ இருங்கள்‌. இதோ வந்து 
விட்டேன்‌” என்று அபராஜிதனைப்‌ பார்த்துக்‌ கூறினாள்‌. 

அவர்கள்‌ தலை மறைந்ததும்‌ இலங்காபுரன்‌ மருமகளைப்‌ 
பார்த்து, “உனக்கு புத்தி இருக்கிறதா? என்‌ வலையில்‌ அகப்பட்ட 
இருவரையும்‌ வெளியே அனுப்பிவிட்டாயே!” என்று சீறி 
விழுந்தான்‌. 

“மாமா! நல்லவேளையாக நான்‌ குறுக்கே வந்தேன்‌. இல்லா 
விட்டால்‌ காரியத்தை நீங்கள்‌ அடியோடு கெடுத்திருப்பீர்கள்‌. 
அபராஜிதன்‌ குற்றத்தை என்ன சாமர்த்தியமாகத்‌ திருப்பி 
விட்டான்‌ பார்த்தீர்களா? தவிர அபராஜிதனை அவன்‌ வீரர்கள்‌ 
தெய்வம்போல்‌ நினைக்கிறார்கள்‌. மன்னரைத்‌ தவிர வேறு யார்‌ 
அவன்மேல்‌ குற்றம்‌ சாட்டினாலும்‌ நம்பமாட்டார்கள்‌. இந்த 
மாதிரி அபாயமான எதிரியைப்‌ பிடிக்கும்போது கோபம்‌ 
பயன்படாது. நிதானம்‌ வேண்டும்‌” என்றாள்‌ மாதவி. 

இலங்காபுரன்‌ ஏதும்‌ புரியாமல்‌ அவளைப்‌ பார்த்தான்‌. 
“அவன்‌ குற்றத்தை அவனே நிரூபிக்கச்‌ சந்தர்ப்பம்‌ 
கொடுங்கள்‌!” என்றாள்‌ மாதவி. “நீ சொல்வது எனக்கு 
ஒன்றுமே புரியவில்லை” என்றான்‌ இலங்காபுரன்‌. 

“இதோ புரியும்‌, பாருங்கள்‌!” என்று சொல்லிய மாதவி 

மஞ்சத்தில்‌ கிடந்த உடைவாளை எடுத்துக்‌ கூடாரத்தின்‌ பின்‌ 
பக்கத்துத்‌ திரையைச்‌ சரேலெனக்‌ கிழித்தாள்‌. கிழிந்த துணியைப்‌ 
பிரித்துப்‌ பிடித்து, “அதோ பார்த்தீர்களா?” என்று கூடாரத்தின்‌ 
பின்புறமாகச்‌ சுட்டிக்காட்டினாள்‌. பின்புறம்‌ அடர்த்தியாக 
இருந்த மரங்களை நோக்கி அபராஜிதனும்‌ காரிவளவனும்‌ ஓடிக்‌ : 
கொண்டிருந்தார்கள்‌. இலங்காபுரன்‌ பிரமித்துத்‌ தன்‌ மருமகளை 


46 ்‌ கன்னி மாடம்‌ 


நோக்கினான்‌. சிங்களத்துப்‌ பைங்கிளி விஷமமாகச்‌ சிரித்தாள்‌. 

அபராஜிதன்‌ குற்றமற்றவனானால்‌ என்‌ சொற்படி. கூடாரத்‌ 
துக்குப்‌ போயிருக்க வேண்டும்‌. சதிகாரனானால்‌ தப்பியோடப்‌ 
பார்ப்பார்கள்‌. இதுதான்‌ அவனுக்கு நான்‌ அளித்த சந்தர்ப்பம்‌. 
அவ்விருவரையும்‌ கைது செய்ய இப்பொழுது பாண்டிய 
வீரர்களை ஏவுங்கள்‌. ௬௪ பூர்த்தியாகிவிடும்‌” என்றாள்‌. ஒரே 
பாய்ச்சலில்‌ கூடாரத்தின்‌ வாயிலுக்கு வந்த இலங்காபுரன்‌, 
£யாரங்கே?” என்று வீரர்களைக்‌ கூவியழைத்து, “அதோ அந்தத்‌ 
தோப்புக்குள்‌ ஒடுபவர்களைப்‌ பிடித்து வாருங்கள்‌” என்று 
ஆக்ஞாபித்தான்‌. அடுத்த நிமிஷம்‌ வீரர்கள்‌ தடதடவென்று 
வாளும்‌ கையுமாகத்‌ தோப்பை நோக்கி விரைந்தார்கள்‌. 
கூடாரத்துக்குள்ளிருந்த சிங்களத்துப்‌ பைங்கிளி “புத்திசாலியான 
நீகூட நான்‌ விரித்த வலையில்‌ சிக்கிக்கொண்டாயே 
அபராஜிதா?' என்று தனக்குள்ளேயே எண்ணியதல்லாமல்‌, 
தாமரைத்‌ தடாகத்தில்‌ கல்‌ விழுந்தது போல்‌ “களுக்‌'கென்று 
ஒரு சிரிப்பையும்‌ உதிர்த்தாள்‌. 


6. நிலவில்‌ வந்த தேவதை 
இரவு மூன்றாம்‌ ஜாமத்தைக்‌ கடந்து இறுதி ஜாமத்தை 


, எட்டிக்கொண்டிருந்தது. அதுவரை கருமை தட்டிக்கிடந்த 


பிரபஞ்சத்தின்‌ மீது கிருஷ்ணபட்சத்து உதயகாலச்‌ சந்திரன்‌ 


4 வெளேரென்ற தன்‌ கதிர்களை வீசத்‌ தொடங்கினான்‌. 


தோப்பின்‌ மரக்கூடுகளில்‌ உறங்கிக்‌ கிடந்த பட்சி ஜாலங்கள்‌ 
கூடச்‌ சந்திரோயத்தைக்‌ கண்டு சப்திக்கத்‌ தொடங்கின. தோப்பு 
அடர்த்தியாயிருந்ததால்‌ மரக்கிளைகள்‌ அசைந்து ஒன்றோடு 


- ஒன்று உராயும்‌ ஓசையும்‌ கேட்டது. அந்த ஓசையுடன்‌ வீரர்கள்‌ 


நடமாட்டத்தால்‌ கீழே உதிர்ந்து கிடந்த இலைச்‌ சருகுகளின்‌ 
சலசலப்பும்‌ சேர்ந்து தோப்பைப்‌ பயங்கரமாக அடித்துக்‌ 
கொண்டிருந்தன. அந்தச்‌ சலசலப்பின்‌ காரணமாக வீரர்கள்‌ 
தேடிவரும்‌ திக்கை ஊகித்துக்கொண்ட அபராஜிதனும்‌ காரி 


சாண்டில்யன்‌ 47 


வளவனும்‌ வீரர்களின்‌ பார்வைக்கு அகப்படாமல்‌ வேறு 
பக்கமாகத்‌ தோப்பில்‌ திரும்பித்‌ திரும்பிச்‌ சென்றார்கள்‌. 
தோப்பின்‌ ஒரு பகுதியில்‌ கட்டிக்‌ கிடந்த குதிரையை அவிழ்க்க 
முனைந்த காரியைத்‌ தடுத்த அபராஜிதன்‌, “குதிரையை 
அவிழ்க்க வேண்டாம்‌. குதிரையின்‌ காலடிச்‌ சத்தத்திலிருந்து 
வீரர்கள்‌ நாமிருக்கும்‌ திசையை ஊகிக்கலாம்‌” என்று கூறினான்‌. 

“ஊகித்தாலென்ன? வருகிறவர்கள்‌ பாண்டிய வீரர்கள்‌ 
தானே? அவர்கள்‌ தங்களைக்‌ கைது செய்வார்களென்று 
நினைக்கிறீர்களா ?” என்று கேட்டான்‌. 

“கைது செய்ய மாட்டார்கள்‌. வேண்டுமானால்‌ இங்குள்ள 
பாண்டிய வீரர்களை இலங்காபுரனுக்கு எதிராகத்‌ திருப்பி 
அவனையே நாம்‌ கைது செய்யவும்‌ முடியும்‌. ஆனால்‌ வீரர்களை 
இந்தச்‌ சந்தர்ப்பத்தில்‌ அவனுக்கு எதிராகவோ நமக்கு அனுகூல 
மாகவே திருப்புவது அவர்களுக்கு ஆபத்தை விளைவிக்கக்‌ 
கூடும்‌” என்றான்‌ அபராஜிதன்‌. 

க்‌ ல்‌ 

“மன்னர்‌ உத்தரவுப்படி வீரர்கள்‌ இலங்காபுரனுடன்‌ 
வந்திருக்கிறார்கள்‌. அவன்‌ இடும்‌ கட்டளைக்கு இவர்கள்‌ கீழ்ப்‌ 
படிந்து நடக்காவிட்டால்‌ இவர்களைச்‌ சிரச்சேதம்‌ செய்யும்படி 
மன்னர்‌ உத்தரவிடலாம்‌. அப்போது சேனாதிபதியான என்னால்‌ 
கூட அவர்களைக்‌ காப்பாற்ற முடியாது. தவிர இலங்காபுரன்‌ 
இந்த நூறு பாண்டிய வீரர்களை மட்டும்‌ நம்பி வந்திருப்பா 
னென்று எனக்குத்‌ தோன்றவில்லை. இவர்கள்‌ ஏதாவது 
எதிர்ப்பைக்‌ காட்டும்‌ பட்சத்தில்‌ இவர்களைத்‌ தீர்த்துக்கட்டத்‌ 
தன்‌ படையின்‌ ஒரு பகுதியையும்‌ எங்காவது சற்று தூரத்தில்‌ 
தங்க வைத்திருப்பான்‌. ஆகவே வீரர்களுக்கு அபாயத்தைத்‌ 
தரக்கூடிய எந்த நிலைமையையும்‌ நாம்‌ சிருஷ்டிக்கக்‌ கூடாது. 
எதிரி வீரர்கள்‌ துரத்தும்‌ போது நாம்‌ எப்படி நடந்து 
கொள்வோமோ அப்படித்தான்‌ இப்பொழுதும்‌ நடந்துகொள்ள : 
வேண்டும்‌. சத்தம்‌ போடாமல்‌ மெல்ல வா. குதிரை இங்கேயே 


48 ட கன்னி மாடம்‌ 


இருக்கட்டும்‌” என்று சொல்லிக்கொண்டு மேலே நடந்தான்‌ 
அபராஜிதன்‌. 

அவனைத்‌ தொடர்ந்த காரி, “குதிரையை இப்படியே 
விட்டுப்‌ போனால்‌...” என்று ஆட்சேபிக்கப்‌ போனான்‌. 

“குதிரைக்கு எந்த நஷ்டமுமில்லை. நம்மைத்‌ தேடும்‌ 
வீரர்கள்‌ குதிரையை அவிழ்த்துக்கொண்டு இலங்காபுரனிடம்‌ 
போய்க்‌ குதிரை மாத்திரம்தான்‌ அகப்பட்டதாகவும்‌ நாம்‌ அகப்‌ 
படவில்லையென்றும்‌ சொல்வார்கள்‌. இலங்காபுரன்‌ நமக்குப்‌ 
பதில்‌ குதிரையை ஒப்புக்கொள்ளாவிட்டாலும்‌ வீரர்கள்‌ தங்கள்‌ 
கடமையைச்‌ சரியாகச்‌ செய்துவிட்டார்கள்‌ என்று அறுத 
லடைவான்‌. அந்த ஆறுதல்‌ நமது வீரர்களுக்குப்‌ பெரிய 
பாதுகாப்பு” என்று அபராஜிதன்‌ காரிக்குச்‌ சமாதானம்‌ 
சொல்லிக்கொண்டே மரங்களிடையே புகுந்து வேகமாகச்‌ 
சென்றான்‌. 

தோப்பு வெகு அடர்த்தியாகக்‌ காடு போலிருந்தது. எந்த 
இடத்தில்‌ போய்‌ முடிகிறதென்பதே தெரியாதபடி பரம 
சிக்கலாகவும்‌ அமைந்திருந்தபடியால்‌ திக்குத்‌ திசை தெரியாமல்‌ 
அபராஜிதனும்‌ காரிவளவனும்‌ போய்க்கொண்டே 
ஒவ்வோரிடங்களில்‌ மரங்களிலிருந்து பணக அன்கிள்‌ 
கொடிகள்‌ வழியை அடைத்தன. இத்தனை இடைஞ்சல்களிலும்‌, 
மரங்களின்‌ இடையே பாய்ந்து கீழே திட்டை திட்டையாகக்‌ 
கல்‌ இழைத்தது போல்‌ விழுந்து கிடந்த சந்திர வெளிச்சம்‌ 
மட்டும்‌ தோப்பை ஊடுருவிச்‌ செல்வதற்கு உதவியாக 
நின்றது. இப்படிச்‌ சுமார்‌ கால்‌ ஜாமம்‌ நடந்தபிறகு தோப்பின்‌ 
எல்லையைக்‌ கடந்த இரு வீரர்களும்‌ சற்று நிதானித்து, 
தாங்கள்‌ எந்த இடத்திலிருக்கிறோம்‌ என்பதை ஆராயத்‌ 
தொடங்கினார்கள்‌. 

நிலப்பரப்பைச்‌ சுற்றுமுற்றும்‌ நோக்கிய காரி, “பிரபு, நாம்‌ 
கால்‌ காதத்திற்கு மேல்‌ நடந்து வந்திருக்கிறோம்‌” என்றான்‌. 


சாண்டில்யன்‌ * 49 


“எங்கு வந்திருக்கிறோம்‌ என்பது தெரிகிறதா?” என்று 
அபராஜிதன்‌ கேட்டான்‌. 

“திட்டமாகத்‌ தெரியவில்லை. ஆனால்‌ எதிரே இருக்கும்‌ 
சிறு காட்டைத்‌ தாண்டினால்‌ ஊர்‌ இருப்பது நிச்சயம்‌” என்றான்‌ 
காரி. 

“இப்பொழுதுதானே தோப்பைத்‌ தாண்டினோம்‌. மீண்டும்‌ 
காட்டுக்குள்‌ புகுந்தால்‌ எப்பொழுது ஊரைக்‌ காண்பது, 
எப்பொழுது என்‌ காயத்திலிருந்து ஊற்றெடுத்திருக்கும்‌ 
ரத்தத்தை நிறுத்துவது?” 

“பிரபு! இது சாதாரணக்‌ காடல்ல. இதோ கவனித்துப்‌ 
பாருங்கள்‌” என்று கீழேயிருந்த பாதையைச்‌ சுட்டிக்‌ காட்டினான்‌ 
காரி, 

ஊன்றிக்‌ கவனித்த அபராஜிதனும்‌, “ஆமாம்‌, காரி இந்தப்‌ 
பாதையில்‌ அடிக்கடி மனித நடமாட்டம்‌ இருக்கிறது. ஆகையால்‌ 
காடு இயற்கையாக ஏற்பட்டதல்ல. கோட்டைப்‌ பாதுகாப்புக்காக 
வளர்க்கப்பட்ட காடாயிருக்க வேண்டும்‌” என்றான்‌. 

“இதைத்‌ தாண்டினால்‌ கோட்டையிருப்பது நிச்சயம்‌ பிரபு! 
மெல்லக்‌ காட்டைத்‌ தாண்டிவிட்டால்‌ உங்கள்‌ காயத்தைக்‌ 
கவனிக்கச்‌ செளகரியமாயிருக்கும்‌” என்று காரி யோசனை 
சொன்னான்‌. 

காரியின்‌ ஊகமும்‌ யோசனையும்‌ சரியென்பதைக்‌ 
காட்டுக்குள்‌ நுழைந்த சிறிது நேரத்தில்‌ அபராஜிதன்‌ புரிந்து 
கொண்டான்‌. பழங்காலத்துத்‌ தமிழர்களின்‌ கோட்டை 
அமைப்பில்‌ காடும்‌ முக்கிய பாகம்‌ வகித்து வந்தது. கோட்டை 
யைச்‌ சுற்றிப்‌ பெரிய அகழி வெட்டுவதும்‌ அகழிக்கு முன்பாக 
அடர்ந்த காட்டை வளர்ப்பதும்‌ பழக்கமாயிருந்து வந்தது. 
யானை, குதிரைப்‌ படைகளோ, ஆயுத வண்டிகளோ திடீரெனக்‌ 
கோட்டையை அணுக முடியாமலிருப்பதற்காகக்‌ காடு வளர்க்கப்‌ 
பட்டு வந்தது. ஆனால்‌ இதே காடுகள்‌ பல சமயங்களில்‌ : 
எதிரிகளுக்கும்‌ பேரனுகூலமாக முடிந்தது. தாக்கும்‌ எதிரிகள்‌ 


50 4 கன்னி மாடம்‌ 


காடுகளை அழித்து, முறித்த மரங்களைப்‌ போட்டு அகழிகளைத்‌ 
தூர்த்து, கோட்டைச்‌ சுவர்களை அடைந்து அவற்றின்‌ மேல்‌ 
ஏறிப்‌ போரிட்டதும்‌ உண்டு. இப்படிப்‌ போரிடும்‌ இருதரப்புக்கும்‌ 
அனுகூலமாகச்‌ சிருஷ்டிக்கப்பட்ட காட்டின்‌ அமைப்பைக்‌ 
கண்டு அதைத்‌ தாண்டியவுடன்‌ கோட்டையிருக்கிறதென்ற 
தீர்மானத்துடன்‌ உள்ளே நுழைந்து சென்ற அவ்விருவர்‌ 
கண்களிலும்‌ சற்று நேரத்திற்கெல்லாம்‌ தூர இருந்த ஒரு 
பிரம்மாண்டமான கோட்டையின்‌ சிகரமும்‌ தெரிந்தது. 

“பிரபு! நான்‌ சொன்னது சரியாகிவிட்டது பார்த்தீர்களா?” 
என்றான்‌ காரி, குதூகலத்துடன்‌ கோட்டைச்‌ சிகரத்தைச்‌ 
சுட்டிக்காட்டி. 

அபராஜிதன்‌ பதில்‌ ஏதும்‌ சொல்லாமல்‌ சிறிது தூரம்‌ 
நடந்தவன்‌ தீவிர யோசனைக்குப்‌ பின்‌ காரியை நோக்கிச்‌ 
சொன்னான்‌. “காரி! நூம்‌ மழவராயன்‌ எல்லையிலிருக்கிறோம்‌. 
நீலமலைக்கு இவ்வளவு அருகில்‌ கோட்டை ஏதுமிருப்பதாக 
இதுவரை கேள்விப்பட்டதில்லை. மழவராயனுக்கு இருப்பதே 
இரண்டு கோட்டைகள்தான்‌. ஒன்று, மேலைமங்கலத்திலும்‌ 
மற்றொன்று, கீழைமங்கலத்திலுமிருக்கின்றன. இந்த இரண்டு 
ஊர்களும்‌ தொலை தூரமிருக்கின்றன. ராணுவப்‌ பட்டியலில்‌ 
வராத இந்தக்‌ கோட்டை எதுவென்று எனக்குப்‌ பிடிபட 
வில்லை.” 

காரிக்கும்‌ திட்டமாய்‌ அந்தக்‌ கோட்டையைப்பற்றிய 
தகவலேதும்‌ கிடைக்காததால்‌ பதில்‌ எதுவும்‌ சொல்ல வகை 
தெரியாமல்‌ திகைத்தான்‌. இருந்தாலும்‌, “பிரபு! ஆயிற்று. கிட்டே 
வந்துவிட்டோம்‌. போய்ப்‌ பார்த்தால்‌ கோட்டை நிலவரம்‌ புரிந்து 
விடுகிறது” என்று கூறிவிட்டு நடந்தான்‌. இப்படி நடந்து 
கொண்டே காட்டின்‌ எல்லைக்கு இருவரும்‌ வந்ததும்‌ காட்டு 
முனையிலிருந்த மரத்தடியிலே நின்றுகொண்டு அபராஜிதன்‌ 
கோட்டை மதிற்புறங்களையும்‌ உள்ளே எழும்பி நின்ற 
இரண்டொரு கட்டடங்களையும்‌ நிதானித்துப்‌ பார்த்தான்‌. 


சாண்டில்யன்‌ € 51 


கோட்டை மிகச்‌ சிறியதாகவே காட்சியளித்தது. உள்ளேயும்‌ 
இரண்டொரு கட்டடங்கள்தான்‌ தெரிந்தன. வெளியே இருந்த 
அகழி சமீபத்தில்‌ ஆழமாக்கப்பட்டதற்கு அறிகுறியாக, வெட்டிப்‌ 
போட்ட மண்‌ ஆங்காங்கு மேடு மேடாகக்‌ கிடந்தது. கோட்டைச்‌ 
சுவர்களும்‌ பல இடங்களில்‌ புதுபிக்கப்பட்டதன்‌ காரணமாகப்‌ 
பல ஒட்டுகளுடன்‌ விளங்கியது. கோட்டையின்‌ பெரிய கதவுகள்‌ 
இரண்டும்‌ புதியனவாயிருந்தாலும்‌ அவை பொருத்தப்பட்ட 
நாதாங்கிகளும்‌, நாதாங்கிகளைத்‌ தாங்கி நின்ற சுவர்ப்புறங்களும்‌ 
பூச்சு உதிர்ந்து பழைமையை நிரூபித்தன. இவற்றிலெல்லாம்‌ 
கண்ணை ஓட்டிய அபராஜிதன்‌, “காரி! நாட்டில்‌ நாமறியாமலே 
காரியங்கள்‌ பல நடந்து வருகின்றன” என்றான்‌. 

“என்ன பிரபு! எதைக்‌ குறிப்பிடுகிறீர்கள்‌?” என்று 
கேட்டான்‌ காரி. ்‌ 

“இந்தக்‌. கோட்டையைப்‌ பார்‌. உனக்கு என்ன புலப்படு 
கிறது?” 

“கோட்டையைப்‌ பழுது பார்த்திருக்கிறார்கள்‌.” 

“பழுது பார்க்கவில்லை காரி, பழுது பார்க்கவில்லை. 
பழைய இடிந்த கோட்டையைப்‌ பெரும்‌ செலவில்‌ புதிதாகக்‌ 
கட்டியிருக்கிறார்கள்‌. சென்ற ஆறு மாதங்களில்‌ இந்த வேலை 
நடந்திருக்க வேண்டும்‌. பாண்டிய எல்லைக்கு வெகு அருகே 
நீண்ட நாளாகப்‌ பாழாகக்‌ கிடந்து யாரும்‌ ஏறெடுத்துப்‌ 
பார்க்காத இந்தக்‌ கோட்டையை எந்தக்‌ காரணம்‌ கொண்டோ 
மழவராயன்‌ புதுப்பித்திருக்கிறான்‌. அகழியை எத்தனை 
ஆழமாகத்‌ தோண்டியிருக்கிறான்‌ பார்‌” என்று வாரிக்‌ கொட்டி 
யிருந்த மணல்‌ திட்டுக்களைக்‌ காட்டினான்‌ அபராஜிதன்‌. 

சேனாதிபதியின்‌ அபிப்பிராயங்களை ஆமோதித்த காரியும்‌, 
“எதற்காக இவ்வளவு சிரமப்பட்டு இந்தப்‌ பழைய கோட்டை 
யைத்‌ திரும்பக்‌ கட்டியிருக்கிறார்கள்‌ ?” என்று வினவினான்‌. 

“பாண்டிய நாட்டுடன்‌ சிநேகம்‌ தொடர்ந்திருந்தால்‌ அந்த . 
நாட்டு எல்லைக்கருகே மழவராயனுக்குக்‌ கோட்டை அவசிய 


52 ச கன்னி மாடம்‌ 


மில்லை. ஆனால்‌ சிநேகம்‌ முறிவதானால்‌ இது மிக அவசியம்‌. 
மேலைமங்கலத்தை நாடுமுன்‌ படைகள்‌ இந்தக்‌ கோட்டையைத்‌ 
தாண்டித்தான்‌ செல்லவேண்டும்‌. இருக்கிற நிலைமையைப்‌ 
பார்த்தால்‌ மழவராயன்‌ சீக்கிரமே பாண்டிய நாட்டுடன்‌ 
யுத்தத்தை எதிர்பார்ப்பதாகத்‌ தெரிகிறது!” என்று கூறிய 
அபராஜிதன்‌ நீண்ட நேரம்‌ ராஜீய சிந்தனையில்‌ அழ்ந்து 
விட்டான்‌. பிறகு காரியை நோக்கி, “காரி, ரத்தம்‌ அதிகமாக 
விரயமாகி எனக்கு மிகவும்‌ களைப்பாயிருக்கிறது. சற்று இந்த 
மரத்தடியில்‌ படுக்கிறேன்‌. நீ மட்டும்‌ கோட்டைக்குள்‌ சென்று 
யாராவது வைத்தியனிருந்தால்‌ அழைத்து வா. நாம்‌ யார்‌ 
என்பதை மட்டும்‌ சொல்லிவிடாதே” என்று கூறிவிட்டு அந்த 
மரத்தடியிலேயே ஒருபுறமாகப்‌ படுத்தான்‌. மனத்தே துரிதமாக 
ஓடிக்கொண்டிருந்த சிந்தனையின்‌ காரணமாகவோ அல்லது 
அயர்ச்சியின்‌ காரணமாகவோ படுத்தும்‌ படுக்காததுமாக 
அபராஜிதன்‌ கண்கள்‌ மூடிக்கொண்டன. 

சேனாதிபதியை ஒருமுறை உற்று நோக்கிய காரி ஆகாயத்‌ 
தையும்‌ அண்ணாந்து பார்த்தான்‌. வெள்ளி முளைத்து வெகு 
நேரமாகி விட்டிருந்தது. கோட்டைக்குள்‌ ஆள்‌ நடமாட்டமும்‌ 
கேட்டது. சேனாதிபதி அப்பொழுதிருந்த நிலைமை கவலைக்‌ 
கிடமாயிருந்தபடியால்‌ அப்படியே விட்டுச்‌ செல்வது உசிதமா 
என்று ஒரு நிமிஷம்‌ யோசித்த காரி, எதற்கும்‌ போய்‌ வருவோம்‌ 
என்று கிளம்ப யத்தனித்தான்‌. அந்தச்‌ சமயத்தில்‌ மரங்களுக்குப்‌ 
பின்னால்‌ பதுங்கிப்‌ பதுங்கி யாரோ வருவது தெரியவே 
சேனாதிபதி படுத்திருந்த மரத்துக்குப்‌ பின்பக்கமாக காரி 
மறைந்து நின்று வருவது யாரென்று கவனித்தான்‌. கர்ப்ப 
ஸ்திரீயின்‌ முகம்போல வெளிறிப்‌ போயிருந்த சந்திரனிட 
மிருந்து கிளம்பிய கதிர்கள்‌ மிக மங்கலாயிருந்தபடியாலும்‌ 
மரத்தின்‌ நிழல்கள்‌ குறுக்கும்‌ நெடுக்குமாக விழுந்திருந்த 
படியாலும்‌ வருவது யாரென்று திட்டமாகக்‌ கண்டுபிடிக்க 


சாண்டில்யன்‌ 53 

வந்த மனிதனும்‌ நேராக வராமல்‌ யாருக்கோ பாய்ச்சல்‌ 
காட்டி வருவது போல்‌ மரங்களிடையே மறைந்தும்‌ தாவியும்‌ 
வந்துகொண்டிருந்தான்‌. கடைசியாக அபராஜிதன்‌ படுத்திருந்த 
மரத்தடிக்கு வந்ததும்‌ கீழேயிருக்கும்‌ மனிதனைப்‌ பார்க்காமல்‌ 
சேனாதிபதியின்‌ காயத்தின்‌ மீது காலை வைத்துவிடவே 
வலி தாங்க மாட்டாமல்‌ அபராஜிதன்‌ “ஹா” என்று சத்தமிட்டு 
எழுந்து வலது கையைத்‌ தரையிலூன்றிச்‌ சாய்ந்து உட்கார்ந்‌ 
தான்‌. அவன்‌ அப்படி உட்காருவதற்கும்‌ மரத்திற்குப்‌ பின்னால்‌ 
நின்றிருந்த காரியின்‌ வாள்‌ சரேலென வெளிப்பட்டு, வந்த 
மனிதனின்‌ ஊட்டியைத்‌ தடவுவதற்கும்‌ சரியாயிருந்தது. 

“கத்தியா! நமசிவாயம்‌ நமசிவாயம்‌!” என்று கதறினான்‌ 
வந்திருந்த மனிதன்‌. 

பிரும்மாண்டமான உருவத்துடனும்‌ கழுத்தில்‌ ருத்திராக்ஷத்‌ 
துடனும்‌ இடையில்‌ காஷாயத்துடனும்‌ விளங்கிய சிவனடியார்‌ 
எதிரில்‌ நிற்பதைக்‌ கண்ட அபராஜிதன்‌, “காரி! யாரோ துறவி . 
போலிருக்கிறது. கத்தியை உறையில்‌ போடு” என்றான்‌. வந்த 
துறவியும்‌ அபராஜிதனைப்‌ பார்த்து ஒரு விநாடி பிரமித்தார்‌. . 
பிறகு ஏதோ யோசனை செய்வதுபோல்‌ தமது வழுக்கைத்‌ 
தலையைத்‌ தடவிக்கொண்டார்‌. கடைசியில்‌, “புரிந்துவிட்டது, 
புரிந்துவிட்டது” என்றார்‌. க 

“என்ன புரிந்துவிட்டது?” என்று கேட்டான்‌ அபராஜிதன்‌. 

துறவியின்‌ குரல்‌ நடுங்கியது. “பிரபு! பாண்டிய சேனாதி 
பதியான தாங்கள்‌ இந்த இடத்தில்‌, இந்த இரவில்‌...” என்று 
மேலே பேசப்போனவர்‌, தொண்டையில்‌ வந்த வார்த்தைகளை 
அப்படியே விழுங்கிக்கொண்டார்‌. இந்தச்‌ சமயம்‌ காரியின்‌ 
உடைவாள்‌ ருத்திராக்ஷ்மணிந்த அவர்‌ மார்பைத்‌ தடவிக்‌: 
(௫) த்தது. 

“அடிகளாரே, தங்கள்‌ பெயர்‌ என்னவோ?” என்று காரி 

“சிவானந்த அடிகள்‌” என்றார்‌ அடிகள்‌. 


54 ச கன்னி மாடம்‌ 


“அடிகளாரே! இங்கு பாண்டிய சேனாதிபதியைப்‌ பார்த்த 
தகவல்‌ இன்னொரு முறை தங்கள்‌ திருநாக்கிலிருந்து உதிரும்‌ 
பட்சத்தில்‌ எந்தச்‌ சிவானந்தத்தை அடையத்‌ தாங்கள்‌ துறவறம்‌ 
பூண்டிருக்கிற்களோ அதை அடைய இப்போதே அனுப்பி 

விடுவேன்‌ !” என்றான்‌ காரி. 

தமது மார்பில்‌ தடவிக்கொண்டிருந்த கூரிய கத்தியையும்‌ 

அதைவிடச்‌ சுருக்கென்று தைக்கக்கூடிய காரியின்‌ வார்த்தை 
களையும்‌ கேட்ட அடிகளார்‌ பயத்தால்‌ பதிலேதும்‌ பேசாமல்‌ 
நடுங்கினார்‌. அரிசி உணவை அறவே வெறுத்து, பழங்களிலும்‌ 
பாலிலும்‌ காலத்தை ஓட்டிக்கொண்டிருந்ததால்‌ நன்றாகச்‌ 
சதைபிடித்து வளர்ந்திருந்த அடிகளாரின்‌ வயிற்றிலிருந்து 
கிளம்பிய பயங்கலந்த பெருமூச்சு சிவபதத்தை அந்த வயதில்‌ 
நாடுவதில்‌ அவருக்குப்‌ பிரியமில்லை என்பதை நன்றாக 
எடுத்துக்‌ காட்டியது. “காரி! உடைவாளை உறையில்‌ போடு. 
வீணாக அடிகளாரை மிரட்டாதே” என்று காரிக்கு உத்தரவிட்ட 
அபராஜிதன்‌, “ஸ்வாமி! நான்‌ யார்‌ என்று இங்குள்ளவர்‌ 
களுக்குத்‌ தெரிந்தால்‌ பல கஷ்டங்கள்‌ ஏற்படக்கூடும்‌. 
ஆகையால்தான்‌ காரி அவசரப்பட்டான்‌. ஆனால்‌ தங்கள்‌ 
திருவடி பலத்தைத்‌ தாங்க அடியேனால்‌ முடியவில்லை,” 
என்றான்‌ அடிகளாரை நோக்கி. அடிகளார்‌ ஏதும்‌ புரியாமல்‌ 
விழித்தார்‌. “ஸ்வாமி! ஈட்டி பாய்ந்து காயமடைந்துள்ள என்‌ 
தோளில்‌ தங்கள்‌ திருவடியைச்‌ சார்த்திவிட்டீர்கள்‌. ஸ்வாமி 
களின்‌ உடல்‌ எடையும்‌ அதிகமாயிருப்பதால்‌ வலி அதிகப்‌ 
பட்டதோடு காயத்தின்‌ கண்ணும்‌ விரிந்துவிட்டது. ரத்தம்‌ எப்படி 
ஓடுகிறது பாருங்கள்‌” என்று தோளைக்‌ காட்டினான்‌. 
அடிகளாருக்கு விஷயம்‌ அப்போதுதான்‌ புரிந்தது. “இதை 
முன்பே சொல்லியிருந்தால்‌ வைத்தியத்துக்கு ஏற்பாடு 
செய்திருப்பேனே” என்று சொல்லியபடி அடிகளார்‌ கீழே 
உட்கார்ந்து அபராஜிதனின்‌ காயத்தைப்‌ பரிசோதித்தார்‌. பிறகு 
முடியாது என்பதற்கு அறிகுறியாகத்‌ தமது வழுக்கைத்‌ தலையை 
அசைத்தார்‌. 


சாண்டில்யன்‌ 55 

“என்ன தலையை ஆட்டுகிறீர்‌?” என்று காரி கேட்டான்‌. 

“இந்தக்‌ காயத்துக்குச்‌ சிகிச்சை செய்ய என்னால்‌ முடியாது. 
ஈட்டி மிக அழமாகப்‌ பாய்ந்திருக்கிறது. ரத்தக்‌ குழாய்களைப்‌ 
பரிசோதித்துப்‌ பச்சிலையைத்‌ திணித்துக்‌ கட்டவேண்டும்‌” 
என்றார்‌ அடிகளார்‌. 

“அப்படிச்‌ செய்யக்‌ கூடியவர்கள்‌ யாராவது இருக்‌ 
கிறார்களா ?” என்று அபராஜிதன்‌ கேட்டான்‌. 

“இருக்கிறார்கள்‌. ஆனால்‌ அவர்களை நீங்கள்‌ பார்க்க 
முடியாது” என்றார்‌ அடிகளார்‌. 

அபராஜிதன்‌ ஆச்சரியம்‌ ததும்பும்‌ கண்களுடன்‌ 
அடிகளாரை நோக்கி, “ஏன்‌?” என்று வினவினான்‌. 

“முதல்‌ காரணம்‌ நீங்கள்‌ கிழவரல்ல.” 

“இரண்டாவது காரணம்‌?” 

“குள்ளமில்லை. தவிர உங்களுக்குக்‌ கூனுமில்லை” என்று 
முடித்தார்‌ அடிகளார்‌. 

அடிகளாருக்குப்‌ பைத்தியம்‌ பிடித்திருக்கிறது என்று 
நினைத்த காரியின்‌ கண்களில்‌ மீண்டும்‌ கோபம்‌ கிளைத்தது. 
அபராஜிதன்‌ மட்டும்‌ அடிகளார்‌ எதைக்‌ குறிப்பிடுகிறார்‌ 
என்பதைப்‌ புரிந்துகொண்டான்‌. பழந்தமிழர்களின்‌ கன்னி 
மாடங்களுக்குள்‌ கிழவர்கள்‌, சித்திரக்குள்ளர்கள்‌, கூனர்கள்‌ 
இவர்களே அனுமதிக்கப்பட்டார்கள்‌. ஆகையால்‌ அடிகளார்‌ 
கன்னி மாடம்‌ ஒன்றைப்‌ பற்றிப்‌ பிரஸ்தாபிக்கிறார்‌ என்பதை 
அறிந்தாலும்‌ இங்கு ஏது கன்னிமாடம்‌ என்று எண்ணியவனாய்‌, 
“ஸ்வாமி, இங்கே கன்னிமாடம்‌ ஏதாவது இருக்கிறதா ?” என்று 
வினவினான்‌. 

“ஆமாம்‌.” 

“எங்கிருக்கிறது?” 

“எதிரே தெரிவது என்ன?” 

“அது கோட்டையல்லவா ?” 


56 ச கன்னி மாடம்‌ 


“கோட்டைதான்‌ கன்னி மாடம்‌. கன்னி மாடந்தான்‌ 
கோட்டை.” 

“கன்னி மாடத்தை எதற்காகக்‌ கோட்டைக்குள்‌ வைத்திருக்‌ 
கிறார்கள்‌?” 

“ஜாக்கிரதையை முன்னிட்டு.” 

அடிகளார்‌ பார்ப்பதற்கு மந்தியாயிருந்தாலும்‌ அவர்‌ 
பதில்களிலிருக்கும்‌ ஜாக்கிரதையைக்‌ கவனித்த அபராஜிதன்‌ 
கோட்டையைப்பற்றி அதிகக்‌ கேள்விகள்‌ கேட்காமல்‌ 
வைத்தியரைப்பற்றி வினவினான்‌. 

“வைத்தியரை நான்‌ பார்க்க முடியாதென்கிறீர்களே 
எதனால்‌?” 

“அவர்‌ கன்னி மாடத்திலிருப்பதனால்‌.” 

“கொஞ்சம்‌ அழைத்து வரமுடியாதா?” 

அடிகளார்‌ மெல்லச்‌ சிரித்தார்‌. 

“என்ன சிரிக்கிறீர்‌?” என்றான்‌ காரி. 

“கன்னி மாடத்திலிருக்கும்‌ வைத்தியரை அழைத்துவர 
முடியாதா என்று கேட்டீர்களே, அந்தக்‌ கேள்வியின்‌ அழகை 
நினைத்துச்‌ சிரித்தேன்‌ !” என்றார்‌ அடிகளார்‌. 

“நீர்‌ மேற்கொண்டு சிரிக்க முடியாதபடி. என்னால்‌ செய்ய 
முடியும்‌” என்று காரி மீண்டும்‌ கையை உடைவாளுக்காகக்‌ 
கொண்டு போனான்‌. தன்‌ சமிக்ஞையால்‌ அதை நிறுத்திய 
அபராஜிதன்‌ அடிகளாரை நோக்கி, “ஸ்வாமி! நானிருக்கும்‌ 
நிலை உங்களுக்குப்‌ புரிகிறதா, இல்லையா ?” என்று கேட்டான்‌. 

“புரிகிறது. ஆனால்‌ நான்‌ என்ன செய்ய முடியும்‌? 
உங்களையும்‌ கன்னி மாடத்திற்கு அழைத்துப்‌ போக முடியாது. 
எங்கள்‌ தலைவியையும்‌ இங்கு அழைத்துவர முடியாது...” என்று 
மேலும்‌ ஏதோ பேசப்‌ போன அடிகளாரைத்‌ தடுத்த 
அபராஜிதன்‌ “என்ன? அடிகளாருக்குத்‌ தலைவியா !” என்று 
கூறிப்‌ பலமாகச்‌ சிரித்தான்‌. சிரிப்பில்‌ காரியும்‌ கலந்து 


சாண்டில்யன்‌ * 57 


கொண்டான்‌. அடிகளார்‌ சிரிப்பில்‌ கலந்துகொள்ளவில்லை. 
மரத்துக்குச்‌ சிறிது தூரத்திலிருந்த இடைவெளியில்‌ அடித்துக்‌ 
மூச்சை இழுத்துப்‌ பிடித்தார்‌. அவரைத்‌ தொடர்ந்து கண்களை 
ஓட்டிய அபராஜிதனும்‌ காரியும்‌ கூட பிரமித்தார்கள்‌. 
நிலவொளியில்‌ தேவதையென நின்றுகொண்டிருந்தாள்‌ ஓர்‌ 
இளமங்கை. 

விடியற்கால ஸ்நானத்தின்‌ காரணமாகப்‌ பின்னப்படாமல்‌ 
அள்ளிச்‌ செருகியிருந்த அவள்‌ கூந்தலில்‌ வைக்கப்பட்டி ருந்த 
செங்கழுநீர்ப்‌ புஷ்பமும்‌, முகம்‌ சரியாகத்‌ துடைக்கப்படாததால்‌ 
நிலவொளியில்‌ பளிச்சிட்ட ஓரிரு நீர்த்துளிகளும்‌ தேகத்தைச்‌ 
சுற்றி நன்றாகப்‌ போர்த்தப்பட்டி ருந்தாலும்‌ உடலின்‌ எழிலை 
ஆங்காங்கு புலப்படுத்திக்கொண்டிருந்த சேலையும்‌ கன்னங்‌ 
களைத்‌ தடவிக்கொடுத்த காதணிகளும்‌ ஒன்றாகச்‌ சேர்ந்து 
அவளை ஒரு தேவபிம்பமாகச்‌ செய்திருந்தன. அந்தத்‌ தெய்வீக 
தோற்றத்தைக்‌ கண்டு அதற்கு அஞ்சலி செய்யும்‌ நோக்கத்துடன்‌ 
எழுந்த அபராஜிதன்‌ ஓடிவிட்ட ரத்தப்‌ பெருக்கால்‌ ஒரு விநாடி 
தள்ளாடினான்‌. அடுத்த விநாடி. அந்தத்‌ தெய்வீகச்‌ சிலையிருந்த 
திக்கில்‌ தடாலென உணர்விழந்து விழுந்து விட்டான்‌. 

அதுவரை சிலை போலிருந்த மங்கை அபராஜிதனை 
நோக்கி ஓடி. வந்தாள்‌. அவள்‌ வருமுன்பாகவே அடிகளார்‌ 
அவனை வாரியெடுத்து சிரசை தமது மடிமேல்‌ வைத்துக்‌ 
கொண்டார்‌. அருகே விரைந்து அபராஜிதனை நோக்கிய அந்த 
அழகி அமுதமென வார்த்தைகளை உதிர்த்தாள்‌. “ஸ்வாமி! 
இவர்‌ ஏன்‌ விழுந்து விட்டார்‌?” என்றாள்‌. 

“ஆழமாகத்‌ தோளில்‌ ட்டி பாய்ந்து ரத்தம்‌ ஓடியிருக்கிறது, 
இதோ பார்‌” என்றார்‌ அடிகளார்‌. 

காயத்தைப்‌ பரிசோதித்த அந்தக்‌ காரிகை ஒரு விநாடி 
ஏதோ யோசித்தாள்‌. பிறகு சொன்னாள்‌: “ஸ்வாமி! தடாகத்தில்‌ 
து குளித்துக்கொண்டிருக்கிறாள்‌. அவளை அழைத்துப்‌ 


58 ட கன்னி மாடம்‌ 


போய்‌ என்‌ அறையிலிருந்து மருந்துப்‌ பெட்டியை எடுத்து 
வாருங்கள்‌. இவரை இந்த நிலையில்‌ எடுத்துப்‌ போவதும்‌ 
ஆபத்து” என்றாள்‌. 

அவள்‌ சொற்படி அடிகளார்‌ செய்யவே, சற்று நேரத்திற்‌ 
கெல்லாம்‌ இன்னொரு பெண்ணுடன்‌ மருந்துப்‌ பெட்டியி 
லிருந்து பச்சிலைகளை எடுத்துக்‌ கசக்கி, சாற்றைக்‌ காயத்தில்‌” 
பிழிந்து ரத்தத்தை நிறுத்தினாள்‌. காயத்தில்‌ மெழுகொன்றையும்‌ 
தடவிய பின்‌ துணியை வைத்துக்‌ கட்டுமாறு துறவியிடம்‌ 
கூறினாள்‌. இந்தச்‌ சைத்தியோபசாரங்களால்‌ கண்களை 
மெள்ளத்‌ திறந்த அபராஜிதன்‌ எதிரே தெரிந்த எழில்‌ முகத்தை 
நோக்கினான்‌. “நான்‌ காண்பது வனதேவதையோ ?” என்றான்‌. 

“இல்லை, மாநிலத்துப்‌ பெண்தான்‌.” 

“தங்கள்‌ பெயர்‌?” 

“கார்குழலி.” 

“எந்தக்‌ கார்குழலி? மழவராயன்‌ மகளா!” என்று 
ஆச்சரியத்துடன்‌ கூவிய அபராஜிதன்‌ கண்களை உயரத்‌ 
தூக்கினான்‌. அந்தக்‌ கண்களுடன்‌ கருணை சொட்டும்‌ இரு 

7. அடிகளாரும்‌ அந்தரங்க வழியும்‌ 

காந்தம்போல்‌ தன்‌ கண்களோடு உள்ளத்தையும்‌ கவர்ந்து 
நின்ற கார்குழலியின்‌ கருவிழியிலிருந்து விடுபட இயலாத 
வனாய்‌, அந்த ஒரு பார்வைக்கே தன்‌ உணர்ச்சிகளையெல்லாம்‌ 
பறிகொடுத்துவிட்ட அபராஜிதன்‌, அடிகளாரின்‌ மடியிலேயே 
அரை விநாடி அசைவற்றுக்‌ கிடந்தான்‌. விழிகளின்‌ வீச்சோடு 
குனிந்து காயத்தை நோக்கியதால்‌ முகத்துக்கு வெகு சமீபத்தில்‌ 
கொண்டுவரப்பட்ட அவள்‌ தேகத்தின்‌ அசைவும்‌ சற்று 
முன்பே நீராடியதன்‌ பயனாக அப்பொழுதும்‌ உடலில்‌ கமழ்ந்து 
கொண்டிருந்த ஸ்நானப்‌ பொடிகளின்‌ சுகந்தமும்‌, கழுத்தி 


சாண்டில்யன்‌ ஃ 59 


லிருந்து தொங்கி ஊஞ்சலாடிய நகைகள்‌ உராய்ந்ததால்‌ ஏற்பட்ட 
இன்ப அனுபவமும்‌ எல்லாமாகச்‌ சேர்ந்து அவனை எங்கோ 
சொர்க்கலோகத்திற்கு அழைத்துச்‌ சென்றுகொண்டிருந்தன. 
கார்குழலி மட்டும்‌ சீக்கிரமாகக்‌ காயப்‌ பரீட்சையை முடித்துக்‌ 
கொண்டு விலகி நின்றிருக்காவிட்டால்‌ அபராஜிதன்‌ அந்த 
இன்பக்‌ கனவிலிருந்து இக உலகத்துக்கு வர இஷ்டப்பட்டே 
யிருக்க மாட்டான்‌. அடிகளார்‌ கட்டுப்‌ போட்டதும்‌ கார்குழலி 
கட்டைத்‌ தன்‌ கையால்‌ லேசாக அசைத்துப்‌ பார்த்துத்‌ 
திருப்தியடைந்தவளாய்‌ அபராஜிதனின்‌ அருகிலிருந்து சற்று 
விலகி நின்றாள்‌. அபராஜிதனும்‌ அவள்‌ சமீபத்தால்‌ ஏற்பட்ட 
சொப்பனத்திலிருந்து மெல்லத்‌ தன்னை விடுவித்துக்‌ 
கொண்டதன்றி ரத்தம்‌ நின்றதால்‌ ஏற்பட்ட அல்ப சக்தியின்‌ 
காரணமாக அடிகளாரின்‌ மடியிலிருந்து எழுந்திருந்து நகர்ந்து 
பின்னாலிருந்த மரத்தில்‌ சாய்ந்துகொண்டே எதிரேயிருந்த 
கார்குழலியின்‌ எழில்‌ பூராவையும்‌ ஆராயத்‌ தன்‌ கண்களை 
ஓட்டினான்‌. 

அபராஜிதன்‌ தன்‌ சுய உணர்வு பெற்றதுமே கார்குழலி 
அவன்‌ உட்கார்ந்திருந்த மரத்தடியிலிருந்து நாலடி நகர்ந்து 
பக்கத்திலிருந்த ஒரு கொடியின்‌ கிளையைப்‌ பிடித்துக்கொண்டு 
சாய்ந்து நின்றாள்‌. இன்னொருவன்‌ அபாயத்திலிருக்கிறான்‌ 
என்ற அச்சத்தினால்‌ தற்காலிகமாக உடைத்தெறியப்பட்ட 
அம்மடந்தையின்‌ இயற்கையான உணர்ச்சிகள்‌ மீண்டும்‌ 
அவளைச்‌ கசூழ்ந்துகொள்ளவே, அபராஜிதனை ஏறிட்டுப்‌ 
பார்க்கவும்‌ அவள்‌ கண்கள்‌ சக்தியை இழந்தன. பக்கப்‌ பார்வை 
யாகப்‌ பார்த்த போதிலும்‌ இதயத்தை ஆகர்ஷித்த அவளது 
மான்‌ விழிகளிலிருந்த மிரட்சியே அவள்‌ முகத்துக்கு இணை 
யற்ற சோபையை அளித்ததை அபராஜிதன்‌ கவனித்தான்‌. 
விழிகளைப்‌ பாதுகாத்து நின்ற கறுத்த இமைகளும்‌, அந்த 
இமைகளின்‌ கோடியில்‌ மயிலை பாய்ந்திருந்த மெல்லிய 
மடிப்பும்‌ அவள்‌ கண்களுக்கு எப்பொழுதும்‌ மை தீட்டியிருந்த - 
தைப்‌ போன்ற பிரமையை உண்டாக்கியிருந்தன. மஞ்சள்‌ கலந்த 


60 * கன்னி மாடம்‌ 


ஸ்நானப்‌ பொடியால்‌ லேசான தங்க நிறத்தைப்‌ பெற்ற அவள்‌ 
மாம்பழக்‌ கன்னங்களில்‌ நாணத்தின்‌ காரணமாகக்‌ குபீரெனப்‌ 
பாய்ந்த ரத்தச்‌ சிவப்பும்‌ கலந்துகொள்ளவே அவள்‌ 
கபோலங்கள்‌ பொன்‌ தட்டில்‌ உதிர்க்கப்பட்ட தாமரைத்‌ 
தளங்களைப்போல்‌ காட்சியளித்தன. கூந்தலில்‌ பக்கவாட்டில்‌ 
செருகப்பட்டிருந்த செங்கழுநீர்ப்பூ அவள்‌ கன்னத்தில்‌ 
மூலையில்‌ சாய்ந்து புஷ்பத்தோடு புஷ்பம்‌ உராய்வதுபோல 
உள்ளத்துக்கு உன்மத்தத்தை உண்டுபண்ணியது. வில்லைப்‌ 
போல்‌ வளைந்து இருளைப்போல்‌ கருமை பாய்ந்து கிடந்த 
புருவங்களுக்கு இடையே கிளம்பி மேலே சென்ற குங்குமத்‌ 
திலகம்‌, விசாலமான நெற்றியில்‌ படர்ந்த வெட்கச்‌ சிரிப்புடன்‌ 
போட்டி. போட்டது. சற்றே விகசித்த ரோஜா புஷ்பம்போல்‌ 
மிருதுவாக ஒன்றோடொன்று பொருந்திச்‌ சிவந்திருந்த 
உதடுகளின்‌ வசீகர சக்தி அபாரமாயிருந்தாலும்‌, அவை 
பொருத்தப்பட்டிருந்த மாதிரியில்‌ மிகுந்த உறுதியும்‌, ஒரளவு 
எச்சரிக்கையும்‌ கலந்திருந்தன. கைகளில்‌ பிடி படாத அளவுக்கு 
அடர்ந்து கறுத்து நீண்டு வளர்ந்திருந்த அவள்‌ குழல்‌ அள்ளிச்‌ 
செருகப்பட்டி ருந்தாலும்‌ மீறி நின்ற இழைகள்‌ அக்கம்‌ பக்கத்தில்‌ 
விலகித்‌ தொங்கி முகத்தாமரை பன்மடங்கு சோபிக்கும்படியான 
இருண்ட பின்னணியைச்‌ சிருஷ்டித்திருந்தன. கோதி விட்டிருந்த 
முன்னுச்சி மயிர்களில்கூட ஒன்றிரண்டு அகன்று முகத்தில்‌ 
வளைந்து கிடந்தன. 

மங்கைப்‌ பருவமடைந்து ஒன்றிரண்டு ஆண்டுகளே ஆன 
போதிலும்‌ சுமக்க முடியாத புஷ்பங்களைத்‌ தாங்கி நிற்கும்‌ 
இளங்கொடிபோல்‌ பேரெழிலுடன்‌ விளங்கினாள்‌ கார்குழலி. 
நல்ல பழக்கத்தின்‌ காரணமாக நன்றாக இழுத்துப்‌ போர்த்தப்‌ 
பட்டிருந்தாலும்‌, சீலை மறைக்க முடியாமல்‌ எடுப்பாக எழுந்து 
நின்ற கவர்ச்சிப்‌ பிரதேசங்கள்‌ அவ்விளமடந்தை வாழ்க்கையின்‌ 
தென்றலை ஸ்பரிசிக்காத தூய்மையான மலரென்பதைச்‌ 
சந்தேகமற எடுத்துக்‌ காட்டின. மேலோர்‌ வளர்ச்சியால்‌ குன்றும்‌ 
எளியவரைப்போல, இருக்கும்‌ இடம்‌ தெரியாமல்‌ ஒடுங்கிக்‌ 


சாண்டில்யன்‌ * 61 


கிடந்த இடை, அவள்‌ அசைவுக்குத்‌ தனி மெருகைக்‌ கொடுத்தது. 
இயற்கைச்‌ சிற்பியால்‌ செதுக்கப்பட்ட அவள்‌ உடல்‌ பூராவும்‌ 
மறைந்தோடினாலும்‌ இன்பமான ஊகங்களுக்கு இடங்கொடுத்த 
வளைவுகளும்‌ கண்ணைப்‌ பறித்த எழுச்சிகளும்‌ காண்பவர்‌ 
மீது கணக்கற்ற மோகனாஸ்திரங்களை அள்ளி வீசிக்‌ 
கொண்டிருந்தன. மாதவியைக்‌ கண்டு, மலைத்து, மன்னன்‌ 
அவளிடம்‌ மையல்‌ கொண்டதில்‌ மர்மமில்லையென நினைத்த 
அபராஜிதன்‌, மழவராயன்‌ மகள்மீது கண்களை ஒட்டிய அந்தச்‌ 
சில விநாடிகளுக்குள்‌, “இவளை வேண்டாமென்று விலக்கும்‌ 
வீரபாண்டியனைவிட அடிமுட்டாள்‌ உலகத்தில்‌ இருக்க 
முடியாது என்ற முடிவுக்கு வந்தான்‌. 

அவன்‌ சிந்தனை அலைகளை உடைக்கவோ என்னவோ 
கார்குழலி வாயைத்‌ திறந்து இன்ப ஒலிகளான சில வார்த்தை 
களை உதிர்த்தாள்‌. “ஸ்வாமி, அவர்‌ காயத்திலிருந்து ரத்தம்‌ 
மிகவும்‌ சேதமாயிருக்கிறது. அதிகமாக நடந்தால்‌ உயிருக்கு 
அபாயம்‌. ஒரு நாளாவது படுக்கையிலிருக்க வேண்டும்‌” 
என்றாள்‌ கார்குழலி, சிவானந்த அடிகளாரை நோக்கி. 
அடிகளார்‌ மெல்லச்‌ சமாளித்துக்கொண்டு எழுந்து நின்று 
அபராஜிதனையும்‌ காரியையும்‌ பார்த்தார்‌. பிறகு கார்குழலியை 
நோக்கிச்‌ சொன்னார்‌: “இவர்களைத்‌ தங்கவைக்க இடம்‌ ஏது 
மில்லையே? கன்னிமாடத்திற்குள்‌ ஆண்களை அழைத்துப்‌ 
போவது முடியாத காரியமாயிற்றே!” 

இந்தச்‌ சமயத்தில்‌ சம்பாஷணையில்‌ புகுந்த காரி ஒரு 
சந்தேகம்‌ கேட்டான்‌, “அடிகளாரே! தாங்கள்‌ எங்கே 
வசிக்கிறிர்கள்‌?” என்று. 

காரியின்‌ கேள்வியிலிருந்த விஷமத்தை ஒரு நொடியில்‌ 
புரிந்துகொண்ட அடிகளாரும்‌ சிறிதும்‌ சளைக்காமல்‌, 
“உங்களைப்‌ போன்ற ஆண்பிள்ளைகள்தான்‌ கன்னி மாடத்‌ 
திற்குள்‌ போகமுடியாதே தவிர, என்னைப்‌ போன்றவர்கள்‌ 
போவதற்குத்‌ தடையில்லை. அங்கேயே வசிப்பதற்கும்‌ ' 
விலக்கில்லை” என்றார்‌ அடிகளார்‌. 


62 ச்‌ கன்னி மாடம்‌ 


“உங்களுக்கும்‌ எங்களுக்கும்‌ என்ன வித்தியாசம்‌?” என்று 
காரி கேட்டான்‌. 

“குணத்தில்‌ வித்தியாசமிருக்கிறது'” என்று கூறிய அடிகளார்‌ 
விஷமமாகச்‌ சிரித்தார்‌. 

வீண்‌ சம்பாஷணையை அத்துடன்‌ வெட்டிவிட இஷ்டப்‌ 
பட்ட கார்குழலி, “ஸ்வாமி! பொழுது புலருவதற்குள்‌ நாம்‌ 
கோட்டைக்குள்‌ போகவேண்டும்‌. இன்னும்‌ சற்று தாமதித்தால்‌ 
சிவிகை தாங்கும்‌ ஆட்கள்‌ நம்மைத்‌ தேடி வந்துவிடுவார்கள்‌. 
இவரை இந்த நிலையில்‌ விட்டுப்‌ போவதும்‌ பிசகு. இன்று 
மாலை ஒருமுறையும்‌ மருந்து வைத்துக்‌ கட்டினால்தான்‌ 
காயமும்‌ குணமாகும்‌. இவர்‌ பிரயாணப்பட்டுப்‌ போவதும்‌ 
சாத்தியமாகும்‌” என்று பாதி நேரம்‌ அடிகளாரைப்‌ பார்த்தும்‌ 
ஓரிருமுறை அபராஜிதன்‌ மீது கண்களை ஓட்டியும்‌ கூறினாள்‌. 

இத்தனை நேரம்‌ தன்‌ காயத்திற்குச்‌ சிகிச்சை செய்த 
கார்குழலி தனக்குச்‌ சுரணை வந்ததும்‌ அடிகளார்‌ மூலமாகத்‌ 
தன்னுடன்‌ சம்பாஷிக்க முற்பட்டதைக்‌ கண்ட அபராஜிதன்‌ 
மனம்‌ சொல்லொண்ணா வேதனையால்‌ அல்லல்‌ பட்டாலும்‌, 
நேரிடையாகப்‌ பேசுவது உசிதமில்லையென்ற காரணத்தால்‌ 
அடிகளாரை நோக்கி, “ஸ்வாமி, தங்கள்‌ தலைவி இவ்வளவு 
தூரம்‌ உதவியதே பெரியது. இனிமேல்‌ மெல்லச்‌ சமாளித்துக்‌ 
கொண்டு போய்விட எங்களால்‌ முடியும்‌” என்றான்‌. 

கார்குழலியின்‌ கண்கள்‌ மீண்டும்‌ தைரியமாக. 
அபராஜிதனை நோக்கின. “எங்கு போக முடியும்‌? இங்கிருந்து 
ஒன்றரைக்‌ காத தூரத்துக்கு எந்த இடமும்‌ கிடையாதே!” என்ற 
வார்த்தைகளும்‌ அவள்‌ உதடுகளிலிருந்து உதிர்ந்தன. அவள்‌ 
வார்த்தைகளைக்‌ கேட்ட அபராஜிதன்‌ இதழ்களில்‌ புன்முறுவ 
லொன்று படர்ந்தது. காட்டைத்‌ தாண்டி கால்‌ காத தூரத்தில்‌ 
இலங்காபுரன்‌ கூடாரமடித்துத்‌ தங்கியிருக்கிறானென்ற 
செய்தியை அவள்‌ அறியாமலிருப்பது குறித்து லேசாகச்‌ 
சிரிக்கவும்‌ சிரித்தான்‌. தமிழ்நாடே நடுங்கும்‌ எதிரி இவ்வளவு 


சாண்டில்யன்‌ ஃ 63 


அருகிலிருப்பதைக்கூட அறியாமல்‌ கன்னி மாடத்துக்‌ காவலர்‌ 
காலங்கழிப்பதை எண்ணியதால்‌ கார்குழலியின்‌ நிலைமையைப்‌ . 
பற்றிய கவலையும்‌ அடுத்த விநாடி, அபராஜிதன்‌ கருத்தில்‌ 
புகுந்து கொள்ளவே சற்றுத்‌ தீவிரமாக யோசிக்க ஆரம்பித்தான்‌. 
அவன்‌ உள்ளத்தில்‌ மாறிமாறி எழுந்த உணர்ச்சிகளை 
முகபாவத்திலிருந்து கண்டறிந்த காரியும்‌, அடிகளாரும்‌, அவன்‌ 
எதைப்பற்றி யோசிக்கிறானென்பதை அறியமாட்டாதவர்‌ 
களாய்த்‌ திகைத்த சமயத்தில்‌ அபராஜிதன்‌ கார்குழலியுடன்‌ 
நேர்முகமாகவே சம்பாஷணையைத்‌ தொடர்ந்தான்‌. 

“ஒன்றரைக்‌ காத தூரத்துக்கு ஊரில்லாமலிருந்தாலென்ன? 

அதற்கப்புறமாவது இருக்குமல்லவா?” என்று அபராஜிதன்‌ 
கேட்டான்‌. 


“இருக்கும்‌. ஆனால்‌ பிறர்‌ உதவியின்றி ஓர்‌ அடிகூட நகர 
முடியாத நிலையிலிருக்கும்‌ நீங்கள்‌ ஒன்றரைக்‌ காதம்‌ எப்படிப்‌ 
போகமுடியும்‌?” என்றாள்‌ குழலி. 

“முடியாது என்று நீங்கள்‌ நினைக்கிறீர்கள்‌. முடியும்‌ என்று 
எனக்குத்‌ தோன்றுகிறதே!” 

“நிற்க முடியும்‌ என்று நினைத்துத்தான்‌ சற்று முன்பு 
நின்றீர்கள்‌. ஆனால்‌ முடிந்ததா ? தோன்றுவது வேறு, உண்மை 
நிலை வேறல்லவா ?” 

“அது உண்மை!” என்று சம்பாஷணையில்‌ குறுக்கிட்டார்‌ 
அடிகளார்‌. 

கேள்வி கேட்கும்‌ தோரணையில்‌ கார்குழலி அடிகளாரை 
நோக்கிக்‌ கண்களை உயர்த்தினாள்‌. அபராஜிதனும்‌ அடிகளார்‌ . 
எதைக்‌ குறிக்கிறார்‌ என்பதை அறிய அவருக்காகத்‌ திரும்பி 
“எது உண்மை?” என்று வினவினான்‌. 

“தோற்றம்‌ வேறு, உண்மை வேறு என்று இளவரசி 
சொன்னாளை, அது!” என்றார்‌ அடிகளார்‌. 

“நீங்கள்‌ சொல்வது விளங்கவில்லை” என்றான்‌ காரி. 


64 - கன்னி மாடம்‌ 


“ஏன்‌ விளங்கவில்லை? தோற்றத்தைப்‌ பார்த்தால்‌ இவர்‌ 
சாதாரண வீரர்‌. ஆனால்‌ உண்மையில்‌...” என்று சாதுர்யத்தைக்‌ 
காட்டப்போன அடிகளின்‌ நாவை அபராஜிதன்‌ பார்த்த ஒரு 
பார்வை அப்படியே ஸ்தம்பிக்கச்‌ செய்துவிட்டது. அவர்‌ 
அப்படிப்‌ பாதியில்‌ வார்த்தைகளை நீறுத்திவிட்டதைக்‌ கண்ட 
கார்குழலி, “ஸ்வாமி! ஏன்‌ அப்படிப்‌ பாதியில்‌ நிறுத்தி 
விட்டீர்கள்‌? உண்மையில்‌ இவர்‌ யார்‌?” என்று அபராஜிதனைச்‌ 
சுட்டிக்‌ காட்டிக்‌ கேட்டாள்‌. 

“இவர்‌ பிரபு...” என்று திக்குமுக்காடிச்‌ சொன்னார்‌ 
அடிகளார்‌. 

“இவரை முன்பே உங்களுக்குத்‌ தெரியுமா?” 

“தெரியாது. ஆனால்‌ மனிதரைப்‌ பார்க்கும்போதே 
அந்தஸ்து தெரியாதா? ஆடையால்‌ அந்தஸ்து உயருவதுமில்லை, 
தாழ்வதுமில்லை. உண்மையைத்தான்‌ முகம்‌ புலப்படுத்தி 
விடுகிறதே” என்று மெள்ளச்‌ சமாளித்துக்கொண்டார்‌ 
அடிகளார்‌. 

அபராஜிதனுடைய கம்பீரமான முகத்தை நோக்கிய 
கார்குழலியும்‌ அடிகளாரின்‌ அபிப்பிராயத்தைப்‌ பூராவாக 
உள்ளூற ஆமோதித்துக்கொண்டாள்‌. இருந்தாலும்‌ தன்‌ 
அபிப்பிராயத்தை வெளிக்குக்‌ காட்டாமல்‌, “எளியவரா 
யிருந்தாலும்‌ பிரபுவாயிருந்தாலும்‌ கிடைத்திருக்கிற காயத்துக்குச்‌ 
சிகிச்சை முறை ஒன்றுதான்‌. இவர்‌ எங்கும்‌ பயணம்‌ செய்ய 
முடியாது. நீங்கள்‌ எதற்கும்‌ இவருடன்‌ பூராவாக உதயமாகும்‌ 
வரையில்‌ தங்கியிருந்து கோட்டைக்‌ காவலனிடம்‌ இவரை 
ஒப்படைத்து ஏதாவது ஓர்‌ அறையில்‌ தங்கச்‌ செய்யுங்கள்‌" என்று 
அடிகளாரை நோக்கிக்‌ கூறிவிட்டு, “முத்துநகை, வா 
போகலாம்‌” என்று அவ்விடத்தைவிட்டு நகர ஓர்‌ அடி எடுத்து 
வைத்தவளை அபராஜிதன்‌ அழைத்து நிறுத்தினான்‌. 

“அம்மணி! நீங்கள்‌ செய்த உதவிக்கு எவ்வள? . 
பட்டிருக்கிறேன்‌. ஆனால்‌ கோட்டைக்‌ காவலரிடம்‌ எங்களுக்கு 


சாண்டில்யன்‌ * 65 


அடைக்கலம்‌ தேடித்தர வேண்டாம்‌. நாங்கள்‌ இங்கிருப்பது 
உங்கள்‌ கோட்டைக்‌ காவலருக்குத்‌ தெரியக்‌ கூடாது!” என்றான்‌. 

கார்குழலி திரும்பி அவனைச்‌ சந்தேகத்துடன்‌ நோக்கினாள்‌. 
“ஏன்‌, தெரிந்தாலென்ன? எதற்காகப்‌ பயப்படுகிறீர்கள்‌ ?” என்று 
கேட்டாள்‌. 

'பயத்துக்கும்‌ எனக்கும்‌ வெகுதூரம்‌. காலப்போக்கில்‌ அதை 
நீங்களே புரிந்துகொள்வீர்கள்‌. ஆனால்‌ தற்சமயம்‌ நான்‌ இந்த 
எல்‌ ப்பது யாருக்காவது தெரிந்தால்‌ விளையக்கூடிய 
அனர்த்தங்கள்‌ பல. இத்தனை உதவி செய்துள்ள உங்களுக்குக்‌ 
கூட இன்னல்‌ நேரலாம்‌. இன்னும்‌ விளக்கமாகச்‌ சொல்ல 
முடியாத நிலைமையிலிருக்கிறேன்‌. என்னை நம்புங்கள்‌. உங்கள்‌ 
காவலாளிக்குத்‌ தெரியாமல்‌ நான்‌ கோட்டைக்குள்‌ வர 
முடியுமானால்‌ ஒருநாள்‌ தங்கிச்‌ செல்கிறேன்‌. இல்லையேல்‌ 
எது எப்படியானாலும்‌ ஆகட்டும்‌, நீங்கள்‌ சென்று வாருங்கள்‌” 
என்று கூறினான்‌ அபராஜிதன்‌. 

அவன்‌ வார்த்தைகளில்‌ தொனித்த தீர்மானத்தைக்‌ கண்ட 
கார்குழலி என்ன செய்வதென்று தெரியாமல்‌ தயங்கினாள்‌. 
பிறகு முத்துநகையைப்‌ பார்த்துக்‌ கேட்டாள்‌, “இவர்களிருவரை 
யும்‌ கோட்டைக்குள்‌ அழைத்துவரக்‌ கோட்டையின்‌ பெரிய 
வாசலைத்‌ தவிர வேறு ஏதாவது வழி இருக்கிறதா ?” என்று. 

“ஒரே ஒரு வழியிருக்கிறது அம்மணி! ஆனால்‌, அது உங்கள்‌ 
தகப்பனாருக்கும்‌ அடிகளாருக்கும்‌ மட்டுந்தான்‌ தெரியும்‌” என்று 
முத்துநகை பதில்‌ சொன்னாள்‌. 

அதுவரை சாந்த சொரூபியாகக்‌ காட்சியளித்த சிவானந்த 
அடிகளார்‌ குரோதத்திற்கு வசப்பட்டு அசல்‌ ரத்திரனாக மாறித்‌ 
தோழியை எரித்துவிடுவதுபோல்‌ பார்த்தார்‌. தோழியின்‌ 
பதிலினால்‌ அடிகளாருக்கு ஏற்பட்ட கோபக்கனலைக்‌ கண்ட 
கார்குழலி அதன்‌ காரணத்தை அறிய மாட்டாதவளாய்‌ நிமிஷ 
நேரம்‌ குழப்பமடைந்திருந்தாலும்‌, இறுதியில்‌ அடிகளாரை ' 
நோக்கி, “ஸ்வாமி, அப்படி. ஏதாவது வழி இருக்கும்‌ பட்சத்தில்‌ 


66 & கன்னி மாடம்‌ 


இவர்களை அழைத்து வாருங்கள்‌” என்று உத்தரவிட்டு நகர 
ஆரம்பித்தாள்‌. 

“என்னால்‌ முடியாது!” என்று திட்டமாக அறிவித்தார்‌ 
அடிகளார்‌. 

அடிகளார்‌ அப்படிப்‌ பட்டவர்த்தனமாக மறுத்ததன்‌ 
காரணம்‌ கார்குழலிக்குப்‌ புரியாவிட்டாலும்‌ அபராஜிதனும்‌ 
காரியும்‌ விநாடியில்‌ புரிந்துகொண்டதுமன்றி ஒருவரை 
யொருவர்‌ பார்த்துக்கொண்டு, தங்கள்‌ ஊகம்‌ சரிதானென்ப 
தைப்‌ பரஸ்பரம்‌ ஊர்ஜிதம்‌ செய்துகொண்டார்கள்‌. 
கோட்டைக்குள்‌ செல்லச்‌ சுரங்கவழி இருக்கிறதென்பதும்‌, 
அது மழவராயனைத்‌ தவிர அடிகளாருக்கு மட்டுமே தெரியு 
மென்பதும்‌ அபராஜிதனுக்கும்‌ காரிக்கும்‌ விளங்கிவிட்டது. 
கோட்டையை முதன்‌ முதல்‌ பார்த்தபோது அது பலப்படுத்தப்‌ 
பட்டதன்‌ காரணத்தைப்பற்றிச்‌ சந்தேகித்த அபராஜிதன்‌, அதற்கு 
ஒரு ரகசியச்‌ சுரங்க வழியிருக்கிறதென்பதையும்‌ அறிந்தவுடன்‌ 
மழவராயன்‌ ஏதோ பெரிய மர்மமான ராஜாங்க அலுவல்களில்‌ 
இறங்கியிருக்கிறானென்பதைத்‌ தீர்மானித்துக்கொண்டான்‌. 
இருந்தபோதிலும்‌ தன்‌ யோசனைகளை வெளியில்‌ காட்டாமல்‌, 
“அடிகளாருக்கு இஷ்டமில்லாவிட்டால்‌ அழைத்துப்போக 
வேண்டாம்‌” என்றான்‌. 

கார்குழலி அவ்வளவு சுலபமாக அடிகளாரை விடுவதா 
யில்லை. “ஸ்வாமி! நான்‌ சொல்கிறபடி செய்யுங்கள்‌. வீணாக 
அந்த மனிதர்‌ பிராணனை விடுவதற்குக்‌ காரணமாயிருந்து 
பாவத்தைத்‌ தலைமேல்‌ போட்டுக்கொள்ளாதீர்கள்‌. 
கோட்டையில்‌ ஒரு நாளிருந்து செல்லட்டும்‌!” என்றாள்‌ 
அவள்‌. 

அடிகளார்‌ கார்குழலியின்‌ முகத்தைச்‌ சற்று நேரம்‌ 
பார்த்தார்‌. பிறகு ஏதோ யோசனை செய்தார்‌. “சரி, அப்படியே 
அழைத்து வந்தாலும்‌ இவர்கள்‌ தங்க இடம்‌ ஏது?” என்று 
கேட்டார்‌. 


சாண்டில்ன்‌ * 67 

“கோட்டைக்குள்‌ இடமாயில்லை!” என்று ஆச்சரியத்துடன்‌ 
வினவினாள்‌ முத்துநகை. 

“எங்கிருக்கிறது இடம்‌? இருப்பது இரண்டு கட்டடங்கள்‌. 
முன்பக்கத்திலிருக்கும்‌ பெரிய கட்டடத்தில்‌ கோட்டையைக்‌ 
காவல்‌ புரியும்‌ வீரர்கள்‌ இருக்கிறார்கள்‌. பின்பக்கத்திலிருக்கும்‌ 
சிறு கட்டடத்தின்‌ கீழ்ப்பாகத்தில்‌ ஒரு பக்கத்தில்‌ பணிப்‌ 
பெண்களிருக்கிறார்கள்‌. மற்றொரு பக்கம்‌ நானிருக்கிறேன்‌. 
மேலே நீ வசிக்கும்‌ இரு அறைகளும்‌, முத்துநகையின்‌ அறையும்‌ 
இருக்கின்றன. இவர்களைக்‌ கோட்டைக்குள்‌ அழைத்துவந்தால்‌ 
எங்கு தங்க வைப்பது? பணிப்பெண்களுக்குத்‌ தெரிந்தாலும்‌ 
விஷயம்‌ அம்பலப்பட்டுவிடும்‌. கன்னிமாடத்திற்குள்‌ இரண்டு 
ஆண்பிள்ளைகளை அடிகளார்‌ ரகசியமாக அழைத்து 
வந்தாரென்ற தகவலை உன்‌ தந்தையோ அல்லது இங்குள்ள 
வீரர்களோ அறிந்தால்‌ என்‌ உயிர்‌ அரைக்காசு பெறுமா?” 
என்று இருக்கும்‌ கஷ்டத்தைச்‌ சுட்டிக்‌ காட்டினார்‌ அடிகளார்‌. 

அடிகளாரின்‌ கேள்விகளுக்குப்‌ பதில்‌ சொல்லத்‌ 
தெரியாமல்‌ கார்குழலிகூடத்‌ தயங்கினாள்‌. அடிகளாரே 
தொடர்ந்து பேசினார்‌. “இளவரசி! இந்தப்‌ பிரபுவை நாம்‌ 
காப்பாற்ற வேண்டுமென்பதில்‌ சந்தேகமில்லை. ஆனால்‌ 
எப்படிக்‌ காப்பாற்றுவது, தங்க வைப்பது என்பதுதான்‌ 
யோசனையாயிருக்கிறது. ஒரு வழியிருக்கிறது. ஆனால்‌ மிக 
அபாயமான வழி.” 

“சொல்லுங்கள்‌,” என்றாள்‌ கார்குழலி. 

“பணிப்பெண்களுக்குக்கூடத்‌ தெரியாத ரகசியப்‌ படிகள்‌ 
மூலமாக இவர்களை உன்‌ அறைக்குள்‌ இருக்குமிடத்திற்கு 
அழைத்து வரலாம்‌. அங்கு உன்‌ அறைகளிலொன்றில்‌ இன்று 
மட்டும்‌ தங்கவைத்து இரவில்‌ மீண்டும்‌ வெளியே அனுப்பி 
விடலாம்‌” என்றார்‌ அடிகளார்‌. . 

இதற்கு அபராஜிதன்‌ ஒப்பவில்லை. தான்‌ பாண்டிய 


68 - கன்னி மாடம்‌ 


அடிகளார்‌ சிரமப்படுகிறார்‌ என்பதை உணர்ந்தாலும்‌ ஏது 
மறியாத பேதையான கார்குழலியின்‌ அந்தப்புரத்தில்‌ திருட்டுத்‌ 
தனமாகத்‌ தங்கி, அவள்‌ பேருக்கு மாசு நேரக்கூடிய எதையும்‌ 
செய்ய இஷ்டப்படாத அபராஜிதன்‌, “ஸ்வாமி! தாங்கள்‌ 
சொல்லும்‌ யோசனை சரியல்ல” என்றான்‌. 

“உங்களைத்‌ தவிர வேறு யாராவது இருந்தால்‌ இந்த 
யோசனையைச்‌ சொல்லிக்கூட இருக்க மாட்டேன்‌” என்று பதில்‌ 
சொன்னார்‌ அடிகளார்‌. 

“அடிகளாரே! ஒருவருக்கிருவராகத்தானே தங்கப்‌ 
போகிறார்கள்‌? துணைக்கு நீங்களும்‌ முத்துநகையுமிருக்கிறீர்கள்‌. 
பாதகமில்லை. அழைத்து வாருங்கள்‌” என்று சொல்லிவிட்டு 
முத்துநகையுடன்‌ விடுவிடென நடந்து சென்றுவிட்டாள்‌ 
கார்குழலி. சிறிது நேரத்திற்கெல்லாம்‌ பெருத்த ஓசையுடன்‌ 
கோட்டைக்‌ கதவுகள்‌ திறக்கப்பட்டதையும்‌ திரைச்‌ சீலைகளால்‌ 
நன்றாக மூடப்பட்ட சிவிகையொன்று கோட்டைக்குள்‌ 
சென்றதையும்‌ கவனித்த அடிகளார்‌, “இளவரசி கோட்டைக்குள்‌ 
சென்றுவிட்டாள்‌. சேனாதிபதியவர்களே! இனி நாம்‌ 
புறப்படலாம்‌” என்றார்‌. 

“அடிகளாரே! நீங்கள்‌ செய்யும்‌ கைம்மாறுக்கு என்ன பதில்‌ 
செய்யப்‌ போகிறேன்‌?” என்று ஏதோ உபசாரமாகச்‌ சொல்ல 
ஆரம்பித்த அபராஜிதனைத்‌ தடுத்த அடிகளார்‌, “சேனாதிபதி 
அவர்களே! அத்து மீறிச்‌ செய்யும்‌ இந்த உதவியை நான்‌ 
காரணமாகவே செய்கிறேன்‌. காரணத்தை இப்பொழுது கேட்க 
வேண்டாம்‌. பின்னால்‌ உங்களுக்கே தெரியும்‌” என்று கூறி 
விட்டு, அபராஜிதனையும்‌ காரியையும்‌ அழைத்துக்கொண்டு, 
மெல்லக்‌ கோட்டையின்‌ பின்புறமாகச்‌ சென்றார்‌. அங்கு தன்‌ 
யும்‌ இறுகக்‌ கட்டினார்‌. பிறகு அபராஜிதனின்‌ ஒரு கையைக்‌ 
காரியைப்‌ பிடித்துக்கொள்ளச்‌ சொல்லிவிட்டு, மற்றொரு 
கையைத்‌ தான்‌ பற்றி அழைத்துச்‌ சென்றார்‌. சிறிது நேரம்‌ 


சாண்டில்யன்‌ * 69 


நடந்த பிறகு ஏதோ ஒரு கதவு திறக்கப்பட்டுப்‌ பாதாளப்‌ 
படிகளில்‌ தான்‌ இறங்கிச்‌ செல்லப்படுவதை அபராஜிதன்‌ 
உணர்ந்தான்‌. மீண்டும்‌ மீண்டும்‌ வளைந்து சென்ற படிகள்‌ 
வேறு ஒரிடத்தில்‌ ஏறத்‌ தொடங்கின. இப்படிச்‌ சுற்றி வளைத்து 
இருமுறை ஏறி இறங்கிய பிறகு சில்லென்ற காற்று தன்‌ 
முகத்திலடிப்பதை உணர்ந்த அபராஜிதன்‌ குறிப்பிட்ட 
இடத்திற்குத்‌ தான்‌ வந்து சேர்ந்ததை உணர்ந்தான்‌. 

அடிகளார்‌, அவ்விருவர்‌ கண்‌ கட்டுக்களையும்‌ அவிழ்த்தார்‌. 
கூசிய கண்களை ஒருமுறை கசக்கிக்கொண்ட அபராஜிதன்‌ 
மிக நன்றாக அலங்கரிக்கப்பட்ட பெரிய அறையில்‌ 
தானிருப்பதை அறிந்தான்‌. திறந்திருந்த சாளரத்தின்‌ வழியாக 
எதிரே தெரிந்த காட்டிலிருந்தும்‌ கீழே தெரிந்த கோட்டை 
மதிலிலிருந்தும்‌ அடிகளார்‌ கூறிய கார்குழலியின்‌ அறைகளி 
லொன்றுக்குத்‌ தான்‌ வந்துவிட்டதை உணர்ந்தான்‌. 

அவர்கள்‌ அந்த அறையை அடைந்த சிறிது நேரத்திற்‌ 
கெல்லாம்‌ அவ்வறையின்‌ மற்றொரு பக்கத்திலிருந்த கதவைத்‌ 
திறந்துகொண்டு முத்துநகை பின்தொடரக்‌ கார்குழலி வந்து, 
அவ்விருவருக்கும்‌ அடுத்திருந்த மற்றோர்‌ அறையில்‌ 
தங்குவதற்கான ஏற்பாடுகளைச்‌ செய்யும்படி முத்துநகைக்கு 
உத்தரவிட்டாள்‌. முத்துநகை சைகை செய்ய அவளைப்‌ 
பின்தொடர்ந்து அபராஜிதனும்‌ காரியும்‌ பக்கத்தறைக்குச்‌ 
பண்ரது 

“உன்‌ இஷ்டப்படி அவர்களைக்‌ ளண்றவந்து சேர்த்து 
விட்டேன்‌” என்று சொல்லிவிட்டு அறையிலிருந்து நகர 
முற்பட்ட அடிகளார்‌ சட்டென்று நின்ற இடத்திலேயே ஒருகணம்‌ 
நின்று, “அதென்ன சத்தம்‌” என்று கேட்டுக்கொண்டே 
சாளரத்தின்‌ வெளியே தலையை நீட்டிப்‌ பார்த்தார்‌. அடுத்த 
விநாடி கோட்டைக்‌ கதவுகள்‌ திறக்கப்பட்டன; குதிரைகள்‌ பல 
கோட்டைக்குள்‌ தடதடவெனப்‌ பாய்ந்து வந்தன. 

“என்ன அடிகளாரே?” என்று வினவினாள்‌ கார்குழலி. 


70 * கன்னி மாடம்‌ 


“யாரோ வந்திருக்கிறார்கள்‌. குதிரைகள்‌ மிக வேகமாக 
உள்ளே நுழைந்திருக்கின்றன”' என்றார்‌ அடிகளார்‌. 

“யாராயிருக்கும்‌?” என்று கார்குழலி வினவினாள்‌. 

அடிகளார்‌ தம்மை நிதானப்படுத்திக்கொண்டு பதில்‌ 
சொல்வதற்குள்‌ மாடிப்படிகளில்‌ யாரோ மிக வேகமாக 
ஏறிவரும்‌ சத்தம்‌ கேட்டது. அந்தச்‌ சத்தத்தைத்‌ தொடர்ந்து 
“குழலி?” என்ற குரலொன்றும்‌ அதிகாரமாக வெளிவந்தது. 
மிதமிஞ்சிய பயத்தால்‌ கார்குழலி திக்பிரமையடைந்தாள்‌. மறு 
நிமிடம்‌ கார்குழலியின்‌ தந்தையான கண்டதேவ மழவராயன்‌ 
உள்ளே நுழைந்தான்‌. கலவரத்தால்‌ கலங்கி நின்ற தன்‌ மகளின்‌ 
வதனத்தைக்‌ கண்டு அதில்‌ படர்ந்திருந்த கிலிக்குக்‌ காரணத்தை 
அறியாமல்‌ திகைத்த மழவராயன்‌, அடிகளாரை நோக்கினான்‌. 
அடிகளார்‌ ஆந்தை போல்‌ விழித்தார்‌. அதே சமயத்தில்‌ 
அபராஜிதனும்‌ காரியும்‌ தங்கியிருந்த கோடி அறைக்கதவும்‌ 
மெல்லத்‌ திறக்கவே, விஷயம்‌ வெளிப்பட்டுவிட்டால்‌ என்ன 
செய்வதென்ற திகைப்பால்‌ அடிகளார்‌ வெலவெலத்துப்‌ 
போனார்‌. மழவராயன்‌ பார்வை திறந்த கதவின்‌ திக்கிலும்‌ 
பாய்ந்தது. 


8. மழவராயன்‌ மனம்‌ 


அறைக்கதவு திறந்ததும்‌ மழவராயன்‌ அந்தப்‌ பக்கமாகப்‌ 
பார்வையைச்‌ செலுத்தியதைக்‌ கண்ட அடிகளார்‌ அபரிமிதமான 
அச்சத்தால்‌ மூச்சை இழுத்துப்‌ பிடித்துக்கொண்டார்‌. “சரி, 
காரியம்‌ மிஞ்சிவிட்டது' என்ற முடிவுக்கும்‌ வந்து கலவர 
மடைந்த கண்களுடன்‌ கார்குழலியைப்‌ பார்த்தார்‌. கார்குழலி 
அடிகளாரின்‌ பார்வையுடன்‌ சட்டென்று விநாடி நேரம்‌ கலந்த 
அவள்‌ பார்வையிலும்‌ குழப்பமிருக்கத்தான்‌ செய்தது. அந்தக்‌ 
குழப்பத்தையும்‌ அடிகளாரின்‌ நடுக்கத்தையும்‌ அதிகப்படுத்தும்‌ 
முறையில்‌ அமைந்தது மழவராயனின்‌ முதற்‌ கேள்வி. 


சாண்டில்யன்‌ *& 71. 


கதவு திறக்கப்பட்டுச்‌ சிறிது நேரமாகியும்‌ அறையிலிருந்து 
யாரும்‌ வெளிவராததையும்‌, திறந்த கதவும்‌ பாதியிலேயே 
நின்றுவிட்டதையும்‌, அறையில்‌ பேச்சு மூச்சு இல்லாதிருந்தாலும்‌ 
யாரோ நடமாடும்‌ சத்தம்‌ மட்டும்‌ கேட்பதையும்‌ கவனித்த 
மழவராயன்‌, “அந்த அறையில்‌ யாரிருக்கிறார்கள்‌?” என்று 
அடிகளாரை நோக்கித்‌ திரும்பிக்‌ கேட்டான்‌. 
இந்தக்‌ கிலியில்‌ என்ன சொல்வதென்பதை அறியாத 
அடிகளார்‌, “பணிப்‌ பெண்கள்‌... பணிப்‌ பெண்களிருக்‌ 
கிறார்கள்‌” என்று தடுமாறி வார்த்தைகளை உதிர்த்தார்‌. 
வார்த்தைகளைச்‌ சொல்லியபோது அவருக்கு ஏற்பட்ட 
திணறலையும்‌, குரலில்‌ தொனித்த நடுக்கத்தையும்‌ கவனித்த 
மழவராயன்‌ அவர்‌ கைகளும்‌ நடுங்குவதைக்‌ கண்டு, “ஏன்‌ 
இப்படி நடுங்குகிறீர்‌?” என்று வினவினான்‌. 
“குளிர்‌” என்று அடிகளார்‌ புளுகினார்‌. 
“குளிரா?” 
“காலையில்‌ பனி அதிகமாயிருந்தது. அத்துடன்‌ தாமரைத்‌ 
தடாகத்தில்‌ முழுக்கு” 
“எந்தத்‌ தாமரைத்‌ தடாகத்தில்‌? கோட்டைக்கு வெளியி 
லிருக்கும்‌ குளத்திலா?” 
4. ஆமாம்‌.” 
மழவராயன்‌ முகத்தில்‌ கோபக்கனல்‌ வீசியது. “கோட்டைக்கு 
வெளியே யாரும்‌ செல்லக்கூடாதென்று நான்‌ உத்தரவிட்டிருக்‌ 
கிறது உமக்கு நினைவில்லையா ?” என்று கேட்டான்‌. 
“இருக்கிறது. ஆனால்‌...” என்று இழுத்தார்‌ அடிகளார்‌. 
“என்ன ஆனால்‌? எதற்காகக்‌ கோட்டையை விட்டு 
வெளியே போனீர்‌?” 
இந்தச்‌ சமயத்தில்‌ கார்குழலி குறுக்கிட்டு, “அப்பா! அவரைக்‌ 
, கோபித்துப்‌ பயனில்லை; உங்கள்‌ உத்தரவை அவர்‌ மீறியதற்கு . 
நான்தான்‌ காரணம்‌” என்று சொன்னாள்‌. 


72 % கன்னி மாடம்‌ 


“நீ சொல்வது எனக்குப்‌ புரியவில்லை” என்றான்‌ 
மழவராயன்‌. 

“அவராகக்‌ கோட்டையை விட்டுப்‌ போகவில்லை, 
துணையாக வரும்படி நான்தான்‌ கூப்பிட்டேன்‌” என்றாள்‌ 
கார்குழலி. 

“என்ன! கன்னி மாடத்தை விட்டு வெளியே சென்றாயா?” 
என்று கோபமும்‌ பிரமிப்பும்‌ கலந்த குரலில்‌ கேட்டான்‌ 
மழவராயன்‌. அவன்‌ கோபமும்‌ பிரமிப்பும்‌ அடிகளாருக்கும்‌ 
ஓரளவு சாந்தியை அளித்தன. கன்னிமாடத்தை விட்டுப்‌ பெண்‌ 
வெளியே சென்றாள்‌ என்பதால்‌ மழவராயன்‌ மனோநிலை 
அடியோடு மாறிவிட்டதையும்‌ பக்கத்தறையில்‌ இருக்கும்‌ 
விருந்தினர்களைப்‌ பற்றிய சந்தேகமும்‌ அந்த விநாடிக்கு 
அடிபட்டுப்‌ போய்விட்டதையும்‌ கண்ட அடிகளார்‌ சிறிது 
ஆறுதலடைந்து, மழவராயன்‌ மனப்போக்கை மாறுபட்ட 
சுவட்டிலே திருப்ப முயன்று, “இந்த அற்ப விஷயத்துக்காகத்‌ 
தாங்கள்‌ இளவரசி மீது கோபிக்கக்‌ கூடாது” என்று துணிந்து 
சொன்னார்‌. 

“அற்ப விஷயமா! கன்னிமாடத்திலிருந்து ராஜ குடும்பப்‌ 
பெண்‌ வெளியே செல்வது அற்பவிஷயமென்றா நினைக்‌ 
கிறீர்கள்‌? அப்படியானால்‌ கன்னிமாடம்‌ எதற்கு? கட்டுக்காவல்‌ 
எதற்கு?” என்று உஷ்ணமாகக்‌ கேள்விகளை வீசினான்‌ 
ன்‌ 

“மணமாகாத அரச குடும்ப மகளிர்‌ ஆடவர்‌ கண்களில்‌ 
படக்கூடாது என்பதற்காகத்தான்‌ கன்னி மாடங்கள்‌ கட்டப்‌ 
படுகின்றன...” 

“அந்த நோக்கம்‌ நிறைவேற வேண்டுமானால்‌ அரச குடும்ப 
மகளிர்‌ அவ்வப்பொழுது வெளியே சென்று உலாவி வர 
வேண்டுமாக்கும்‌?” 

“உலாவி வரப்போகவில்லையே. தாமரைத்‌ தடாகத்தில்‌ 
ஸ்நானஞ்‌ செய்ய வேண்டுமென்று குழந்தை ஆசைப்‌ 


சாண்டில்யன்‌ 4 73 


பட்டாள்‌. விடிவதற்குள்‌ போய்‌ வந்துவிடலாமென்று 
சம்மதித்தேன்‌.” 

“உம்மை யார்‌ சம்மதிக்கச்‌ சொன்னது? நீர்தான்‌ சம்மதித்தீர்‌ 
என்றால்‌ கோட்டைக்‌ காவலன்‌ எப்படிச்‌ சம்மதித்தான்‌?” என்று 
மழவராயன்‌ மிகுந்த கோபத்துடன்‌ கேள்விகளை அடுக்கினான்‌. 

“கோட்டைக்‌ காவலன்‌ முதலில்‌ சம்மதிக்கவில்லை. நான்‌ 
கண்டிப்பாகப்‌ போகத்தான்‌ வேண்டுமென்று அடிகளார்‌ மூலம்‌ 
சொல்லியனுப்பினேன்‌. பிறகுதான்‌ சம்மதித்தான்‌” என்று 
கார்குழலி சொன்னாள்‌, தரையில்‌ கண்களைச்‌ சாய்த்துக்‌ 
கொண்டே 

மழவராயன்‌ அவளுக்கு ஏதும்‌ பதில்‌ சொல்லவில்லை. 
அடிகளாரை நோக்கியே பேசினார்‌: “அடிகளாரே! அறியாச்‌ 
சிறுமியான இவள்‌ பொறுப்பில்லாமல்‌ நடந்துகொள்வதை நான்‌ 
அர்த்தம்‌ செய்துகொள்ள முடியும்‌. ஆனால்‌, இப்பொழுதுள்ள 
ராஜீய நிலைமையையும்‌ நாம்‌ இருக்கும்‌ ஆபத்தான 
காலத்தையும்‌ அறிந்த நீரும்‌ என்‌ உத்தரவுகளை மீறி நடப்ப 
தானால்‌ நான்‌ என்ன செய்ய முடியும்‌? மேலைமங்கலத்தில்‌ 
தனிக்‌ கன்னி மாடம்‌ ஏதும்‌ இல்லையென்றா குழலியை இந்தக்‌ 
கோட்டையில்‌ கொண்டு வந்து வைத்திருக்கிறேன்‌? காரண 
மில்லாமலா கன்னி மாடத்தில்‌ காவலர்‌ படையையும்‌ தங்க 
வைத்திருக்கிறேன்‌ !” என்று வினவினான்‌. 

அடிகளார்‌ பதிலேதும்‌ சொல்லவில்லை. கார்குழலியை 
வீரபாண்டியனுக்கு மணமுடிக்கப்‌ பாண்டியநாட்டுப்‌ பிரபுக்கள்‌ 
முயல்வதும்‌, அதன்‌ காரணமாக இலங்காபுரன்‌ கூட கார்குழலி 
யின்‌ மீது ஒரு கண்ணை வைத்திருப்பதும்‌ அடிகளாருக்குத்‌ 
தெரியும்‌. தன்னுடைய திட்டங்களுக்குத்‌ தடையாக நிற்கும்‌ 
யாவரையும்‌ எப்படியும்‌ தீர்த்துக்‌ கட்ட இலங்காபுரன்‌ சளைக்க 
மாட்டானென்பதையும்‌ அடிகளார்‌ அறிவார்‌. இலங்காபுரனிட 
முள்ள பயத்தாலேயே மழவராயன்‌ இந்தப்‌ பழைய கோட்டை 
யைப்‌ பலப்படுத்தி, இதில்‌ தன்‌ மகளுக்கு ஒரு கன்னி மாடமும்‌ 


க. மா-6 


74 கன்னி மாடம்‌ 


கட்டிக்‌ கொடுத்துச்‌ சரியான காவலையும்‌ ஏற்படுத்தியிருக்கிறா 
னென்பது அடிகளார்‌ அறியாத விஷயமல்ல. தேவையானால்‌ 
கார்குழலியைத்‌ தூக்கிச்‌ செல்லக்கூட முயற்சி நடக்குமென்ற 
காரணத்தாலேயே கோட்டையை விட்டு வெளியே காலடி 
எடுத்து வைக்கக்‌ கூடாதென்று மழவராயன்‌ கண்டிப்பான 
உத்தரவிட்டிருந்தானென்பதையும்‌ அடிகளார்‌ நன்றாக 
உணர்ந்தே இருந்தார்‌. இருந்தபோதிலும்‌ கார்குழலிக்குச்‌ சிறு 
வயது முதல்‌ படிப்புச்‌ சொல்லிக்கொடுத்து தகப்பனைவிட 
வாஞ்சையுடன்‌ வளர்த்த அடிகளார்‌, அவள்‌ ஆசைக்குக்‌ 
குறுக்கே செல்ல இஷ்டமில்லாமலேயே கோட்டைக்கு 
வெளிப்புறமிருந்த தடாகத்துக்குச்‌ செல்ல ஒப்புக்கொண்டார்‌. 
அப்படி. ஒப்புக்கொண்டது எவ்வளவு முட்டாள்தனம்‌ என்பதை 
அந்தச்‌ சமயத்தில்‌ அடிகளாரைவிட நன்றாக அறிந்து 
கொண்டவர்‌ யாருமில்லை. இருந்தாலும்‌, நிலைமையை மெல்லச்‌ 
சமாளிக்கப்‌ பிரயத்தனப்பட்டு, “இந்தப்‌ பக்கம்‌ சில நாட்களாக 
அமைதியாகத்தானே இருக்கிறது என்ற தைரியத்தில்தான்‌ நான்‌ 
இளவரசியின்‌ இஷ்டத்துக்கு உட்பட்டேன்‌” என்று சமாதானம்‌ 
சொன்னார்‌. 

மழவராயன்‌ கேட்ட அடுத்த கேள்வி அடிகளாரின்‌ உடலை 
மீண்டும்‌ ஒரு குலுக்குக்‌ குலுக்கியது. “காட்டுப்‌ பக்கத்தில்‌ 
திடீரெனப்‌ பாண்டிய வீரர்கள்‌ தோன்ற மாட்டார்கள்‌ என்பது 
என்ன நிச்சயம்‌?” 

விஷயம்‌ ஏதாவது ஏற்கெனவே வெளிப்பட்டு விட்டதோ 
என்ற பீதியில்‌ அடிகளார்‌ நிரம்ப சங்கடத்துக்கும்‌ சந்தேகத்‌ 
துக்கும்‌ வசமாகி, “பாண்டிய வீரர்கள்‌ திடீரென்று காட்டுப்‌ 
பக்கத்தில்‌ தோன்ற வேண்டிய அவசியம்‌?” என்று விசாரித்தார்‌. 

அவ்விருவர்‌ சம்பாஷணையும்‌ அபாயமான மார்க்கத்தில்‌ 
திரும்புவதைக்‌ கண்ட கார்குழலி மேலும்‌ நிற்க மாட்டாதவளாய்‌ 
சற்றுத்‌ தள்ளியிருந்த ஆசனத்தில்‌ உட்கார்ந்துகொண்டாள்‌. 
தகப்பனார்‌ மேலும்‌ என்னென்ன கேட்பாரோ என்ற பயமும்‌ 


சாண்டில்யன்‌ $ 75 


அவளைச்‌ தழ்ந்துகொள்ளவே செயலும்‌ பேச்சுமற்று 
அவர்களையே நோக்கிக்கொண்டிருந்தாள்‌. 

அடிகளாரைக்‌ கோபத்துடன்‌ உற்றுப்‌ பார்த்த மழவராயன்‌ 
சொன்னான்‌: “அவசியமிருக்கிறது அடிகளாரே! பாண்டிய 
வீரர்கள்‌ காட்டைத்‌ தாண்டி கால்‌ காத தூரத்தில்‌ தங்கியிருக்‌ 
கிறார்கள்‌.” 

“என்ன! காட்டைத்‌ தாண்டி கால்‌ காத தூரத்திலா? 
பாண்டியப்‌ படைவீரர்களா ?” 

“ஆமாம்‌ ஸ்வாமி! அவர்களுடன்‌ வந்திருப்பது யார்‌ 
தெரியுமா?” 

அடிகளார்‌ பதில்‌ பேசமாட்டாமல்‌ மென்று விழுங்கினார்‌. 
பாண்டியப்‌ படைகள்‌ வந்திருந்தால்‌ சேனாதிபதியும்‌ வந்திருக்க 
வேண்டும்‌. அந்தச்‌ சேனாதிபதியோ அடுத்த அறையிலிருக்‌ 
கிறான்‌. “சிவ சிவ! என்ன சங்கடம்‌' என்று உள்‌ 
திணறிய அடிகளார்‌ மேலுக்கு, “யார்‌ வந்திருப்பது?” என்று 
விசாரித்தார்‌. 

“இலங்காபுரன்‌ ?” என்று எதிர்பாராத பதிலைக்‌ கூறினான்‌ 
மழவராயன்‌. 

“பாண்டிய வீரர்களுடன்‌ இலங்காபுரன்‌! எதற்காக 
வந்திருக்கிறான்‌ ?” என்று குளறினார்‌ அடிகளார்‌. ' 

“யாருக்குத்‌ தெரியும்‌? பல காரணங்களுக்காக வந்திருக்‌ 
கலாம்‌. தன்‌ ல்‌ த்‌ பாண்டிய சிம்மாசனத்தில்‌ உட்காருவதற்கு 
இடைஞ்சலா. க இருக்கும்‌ கார்குழலியைப்‌ பாதையிலிருந்து 
அகற்றுவதற்காக வந்திருக்கலாம்‌. அல்லது இந்தப்‌ 
பிராந்தியத்தில்‌ ஏதாவது ராணுவ நடமாட்டம்‌ இருக்கிறதா 
என்பதைப்‌ பார்க்க வந்திருக்கலாம்‌. நம்முடன்‌ குலசேகர 
பாண்டியன்‌ ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்த இஷ்டப்‌ 
படுகிறானா என்பதை நோட்டம்‌ பார்க்கவும்‌ வந்திருக்கலாம்‌'” 
என்றான்‌ மழவராயன்‌. 


76 ச கன்னி மாடம்‌ 


“மற்றதெல்லாம்‌ சரி. கார்குழலி இங்கிருப்பது இலங்கா 
புரனுக்குத்‌ தெரிய நியாயமில்லையே?”” 

“இலங்காபுரனுக்குத்‌ தெரியாத விஷயங்கள்‌ ஏதும்‌ தமிழ்‌ 
நாட்டிலிருப்பதாகத்‌ தெரியவில்லை. அவன்‌ ஒற்றர்கள்‌ இல்லாத 
இடமில்லை. அவனைப்‌ பற்றிப்‌ பேசும்‌ ஒவ்வொரு வார்த்தை 
யையும்‌, எடுக்கப்படும்‌ ஒவ்வொரு நடவடிக்கையையும்‌ கவனிக்க 
ஆட்களிருக்கிறார்கள்‌. அடிகளாரே ! நாம்‌ மிக எச்சரிக்கையாக 
இருக்கவேண்டும்‌. அபாயமான காலத்தில்‌ அஜாக்கிரதையாக 
இருப்பதால்‌ ஏற்படக்‌ கூடிய ஆபத்துக்கள்‌ பல. இந்த இலங்கா 
புரன்‌ இவ்வளவு அருகிலிருக்கிறான்‌ என்பது நமது கோட்டைக்‌ 
காவலருக்குக்கூடத்‌ தெரியாது. எனக்கும்‌ ஒற்றர்கள்‌ மூலமாக 
நேற்றுத்தான்‌ தெரியும்‌. இவ்வளவு ரகசியமாகக்‌ காரியம்‌ 
நடக்கும்போது இலங்காபுரனுக்கு எது தெரியும்‌, எது தெரியாது 
என்பதை நாமாக ஊகிப்பது மிக முட்டாள்தனம்‌. அவன்‌ 
இவ்வளவு அருகில்‌ இருப்பதை நேற்றுவரை அறியாததால்‌ 
தானே ஒரு மடத்தனமான காரியத்தைச்‌ செய்கிறேன்‌” என்றான்‌ 
மழவராயன்‌. 

“என்ன அது?” 


“குலசேகர பாண்டியனை இங்கு வரச்‌ சொல்லி 
யிருக்கிறேன்‌.” 

மழவராயனுக்குக்‌ கேடுகாலம்‌ கிட்டிவிட்டதென்று 
அடிகளார்‌ தீர்மானித்துக்கொண்டார்‌. மழவராயனுக்கு மேலை 
மங்கலத்தை அளித்த இலங்காபுரன்‌ அவனிடம்‌ சமீப காலத்தில்‌ 
சந்தேகம்‌ கொண்டிருக்கிறானென்பதையும்‌, அரசை அளித்த 
அவனால்‌ அரசை நசுக்கவும்‌ முடியுமென்பதையும்‌ சந்தேகமறப்‌ 
புரிந்துகொண்டிருந்தார்‌. குலசேகரன்‌ மழவராயனுடன்‌ 
தொடர்புகொண்டான்‌ என்பதை இலங்காபுரன்‌ அறிந்தால்‌ 
மழவன்‌ அரசு விநாடியில்‌ பிடுங்கப்பட்டு விடும்‌ என்பது 
அடிகளாருக்குத்‌ தெரியும்‌. 


சாண்டில்யன்‌ * 77 


ஆகவே, “இப்பொழுதுதான்‌ என்ன முழுகிவிட்டது. 
குலசேகர பாண்டியனை வரவேண்டாமென்று 
விட்டால்‌ போகிறது” என்று அவர்‌ யோசனை சொன்னார்‌. 

“அதற்கு அவகாசமில்லை. எந்த நிமிஷத்திலும்‌ அவர்‌ 
வந்துவிடலாம்‌. இந்தக்‌ கோட்டையில்‌ அவரைச்‌ சந்திப்பதாக 
வாக்களித்துவிட்டேன்‌” என்று மழவராயன்‌ சொல்லிவிட்டுத்‌ 
தன்‌ மகளிடம்‌ சென்று அவளருகில்‌ உட்கார்ந்துகொண்டு 
“குழலி! எனக்குள்ள கவலையால்தான்‌ உன்னிடம்‌ கோபித்தேன்‌. 
இனிமேல்‌ எக்காரணத்தை முன்னிட்டும்‌ கன்னி மாடத்தை 
விட்டு அகலாதே” என்று சொல்லி அவள்‌ முதுகை அதுரமாகத்‌ 
தடவிக்‌ கொடுத்தான்‌. அடிகளாரும்‌ தானும்‌ அத்தனை நேரம்‌ 
பேசிக்கொண்டிருந்தும்‌ கோடி அறையிலிருந்து யாரும்‌ 
கிளம்பாததைப்‌ பார்த்த மழவராயன்‌, “குழலி! பணிப்பெண்கள்‌ 
அந்த அறையில்‌ : இத்தனை நேரம்‌ எந்தக்‌ கோட்டையைப்‌ 
பிடிக்கிறார்கள்‌? யாராவது ஒரு பெண்ணைக்‌ கூப்பிட்டு என்‌ 
ஸ்நானத்துக்கு ஏற்பாடு செய்யச்‌ சொல்‌” என்றான்‌. 

கார்குழலி கூப்பிடும்‌ முன்பாகவே அவள்‌ அபிப்பிராயத்‌ 
தைப்‌ புரிந்தகொண்டவள்போல்‌ கோடி அறையிலிருந்து 
முத்துநுகை வெளியில்‌ வந்தாள்‌. “யார்‌, முத்துநகையா? 
இவ்வளவு நேரம்‌ நீயா அந்த அறையிலிருந்தாய்‌?” என்று 
மழவராயன்‌ கேட்டான்‌. 

“ஆமாம்‌ மகாராஜா! நானும்‌ இளவரசியுடன்‌ தடாகத்துக்குப்‌ 
போயிருந்தேன்‌. வேறு ஆடை அணிந்துகொண்டிருந்த சமயத்தில்‌ 
தாங்கள்‌ வந்து சேர்ந்தீர்கள்‌. வந்ததும்‌ ஏதோ அடிகளாருடன்‌ 
பேசிக்கொண்டிருக்கவே அறையிலேயே தங்கினேன்‌” என்று 
மழவராயனைப்‌ பார்த்துக்‌ கூறிய முத்துநகை, கார்குழலியையும்‌ 
சட்டென்று ஒரு பார்வை பார்த்தாள்‌. அந்தப்‌ பார்வையில்‌ 
தனக்கு ஆறுதலளிக்கக்‌ கூடிய குறி தோன்றியதைக்‌ கண்ட 
கார்குழலி ஆறுதலடைந்ததற்கு அறிகுறியாக ஒரு பெரு 
மூச்சையும்‌ விட்டாள்‌. 


78 ்‌ கன்னி மாடம்‌ 


அதற்குமேல்‌ மழவராயனை அங்குத்‌ தாமதிக்கவிடுவது 

- பிசகு என்று தீர்மானித்த அடிகளார்‌ முத்துநகையை நோக்கி, 

“சீக்கிரம்‌ போய்ப்‌ பணிப்பெண்களிடம்‌ சொல்லி மன்னர்‌ 

ஸ்நானத்துக்கு வேண்டியவற்றைத்‌ தயார்‌ செய்‌” என்று உத்தர 

விட்டு, “மகாராஜா! தாங்கள்‌ அடியேன்‌ ஆஸ்ரமத்துக்கு வந்தால்‌ 

அங்கேயே ஆடைகளை மாற்றிக்கொண்டு ஸ்நானத்துக்குச்‌ 
செல்லலாம்‌” என்று அழைத்தார்‌. 

“தேவையில்லை. இங்கேயே சற்று நேரமிருக்கிறேன்‌. ஸ்நான 
அறையில்‌ ஏற்பாடானதும்‌ சொல்லியனுப்புங்கள்‌” என்றான்‌ 
மழவராயன்‌. 

அடிகளார்‌ விடுவதாயில்லை. “வெந்நீர்‌ தயார்‌ செய்யவும்‌ 
அதில்‌ பன்னீரைக்‌ கலக்கவும்‌ எத்தனை நேரமாகப்‌ போகிறது? 
வாருங்கள்‌, சீக்கிரம்‌ ஸ்நானம்‌ செய்துவிட்டுக்‌ குலசேகர 
பாண்டியன்‌ வருவதற்குள்‌ தாங்கள்‌ காலைக்‌ கடன்களை 
முடித்துக்கொண்டாலல்லவோ நல்லது” என்று வற்புறுத்தினார்‌. 
- “குழலி! அடிகளார்‌ சொல்வதும்‌ சரிதான்‌. நான்‌ போய்க்‌ 
செய்த நீ இன்னும்‌ உன்‌ ஆபரணங்களைக்‌ கூட அணிய 
வில்லையே. விடியற்காலையில்‌ ஸ்நானம்‌ செய்துவிட்டு 
வந்தவள்‌, இத்தனை நேரம்‌ என்ன செய்துகொண்டிருந்தாய்‌? 
குலசேகர பாண்டியன்‌ வந்தால்‌ உன்னைப்‌ பார்க்கப்‌ பிரியப்‌ 
பட்டாலும்‌ படலாம்‌. சீக்கிரம்‌ அலங்காரத்தை முடித்துக்‌ 
கொள்‌” என்று சொல்லிவிட்டு அடிகளாருடன்‌ கிளம்பிய 
மழவராயனைத்‌ தடுத்து, “ஏன்‌ அப்பா! அவர்‌ எதற்காக 
என்னைப்‌ பார்க்க வேண்டும்‌? நான்‌ அவரைப்‌ பார்ப்பது 
உசிதமாயிருக்குமா ?”” என்று கேட்டாள்‌ கார்குழலி. 

“குலசேகர பாண்டியனுக்கும்‌ எனக்கும்‌ ஒரே வயதுதான்‌. 
அவர்‌ பார்த்தாலென்ன? தவிர வேறு காரணமும்‌ இருக்கிறது. 
குலசேகர பாண்டியன்‌ பாண்டிய நாட்டின்‌ மன்னனாகலாம்‌ 
என்பதையும்‌, அவனுக்கு ஒரு மகன்‌ இருக்கிறானென்பதையும்‌ 


சாண்டில்யன்‌ * 79 


நினைவில்‌ வைத்துக்கொள்‌” என்று மழவராயன்‌ கூறிவிட்டுச்‌ 
சிரித்துக்கொண்டே அறையைவிட்டு நகர்ந்தான்‌. 

அவன்‌ யோசனைகள்‌ எந்த மார்க்கத்தில்‌ ஓடுகின்றன 
என்பதை நன்றாக உணர்ந்திருந்த அடிகளார்‌ பதிலேதும்‌ 
பேசாமல்‌ நடந்தார்‌. அடிகளாரின்‌ அறைக்காகப்‌ படிகளில்‌ 
இறங்கிச்‌ சென்றுகொண்டிருக்கையில்‌ மழவராயன்‌ 
அடிகளாரைக்‌ கேட்டான்‌. “அடிகளாரே! குலசேகர பாண்டியன்‌ 
மகன்‌ விக்கிரம பாண்டியனுக்கும்‌ என்‌ மகளுக்கும்‌ ஈடு 
சரியாயிருக்குமா ?” 

“மகள்‌ பாண்டிய நாட்டு ராணியாக வேண்டும்‌ என்ற 
ஆசையிருக்கும்‌ போது ஈடு போதுமா போதாதா என்பதைப்‌ 
பற்றி என்ன கவலை?” என்று அடிகளார்‌ கேட்டார்‌. 

“அடிகளாரே! ஆசை வேறு, அவசியம்‌ வேறு.” 

“நீங்கள்‌ சொல்வது புரியவில்லை.” 

“நாட்டு நன்மைக்காக என்‌ மகளைத்‌ தியாகம்‌ செய்ய 
அவசியமிருக்கிறது.” 

“எப்படி அவசியம்‌ ஏற்படுகிறது?” 

“பாண்டிய நாட்டுத்‌ தலைவிதியைச்‌ சிற்றரசான மேலை 
மங்கலமே தீர்மானிக்கப்‌ போகிறது. சோழர்களின்‌ படை 
யெடுப்பிலிருந்து வீரபாண்டியன்‌ தப்ப வேண்டுமானால்‌ என்‌ 
மகளை மணந்து, என்‌ படை பலத்தையும்‌ இணைத்து, மக்கள்‌ 
அன்புக்குப்‌ பாத்திரமாகி இலங்காபுரனையும்‌ உதற வேண்டும்‌. 
அது நடக்காவிட்டால்‌ சோழர்‌ படையெடுப்பு நடக்கும்‌. சோழ 
மன்னன்‌, குலசேகர பாண்டியன்‌ பக்கத்தில்‌ இருக்கிறான்‌. 
குலசேகர பாண்டியன்‌ என்‌ உதவியை நாடுகிறான்‌. அதற்குப்‌ 
பூர்வாங்கமாக என்‌ பெண்ணைத்‌ தன்‌ மகனுக்குக்‌ கேட்கிறான்‌.” 

“மறுத்தால்‌.” 

“சோழப்‌ படை பாண்டிய நாட்டோடு நமது ம்கப்கதள்‌ அ 
சேர்த்து நசுக்கிவிடும்‌.” 


80 கன்னி மாடம்‌ 


இருக்கிற அசந்தர்ப்பமான நிலைமை புரிந்ததால்‌ அடிகளார்‌ 
மேற்கொண்டு எதுவும்‌ பேசாமல்‌ மழவராயனுடன்‌ மெளன 
மாகவே சென்றார்‌. மன்னனை ஸ்நான அறைக்கு அனுப்பி 
விட்டு மேலறைகளில்‌ என்ன நடக்கிறதென்பதைக்‌ கவனிக்கப்‌ 
படிகளேறி இறைக்க இறைக்க ஓடிவந்தார்‌. பெரிய அறையில்‌ 
அரசகுமாரியைக்‌ காணாததால்‌ அவளைத்‌ தேடிக்கொண்டு 
கோடி அறைக்குச்‌ சென்றார்‌. வெளிப்புறமாயிருந்த மொட்டை 
மாடிக்‌ கைப்பிடிக்கருகில்‌ காரி மட்டும்‌ தனித்து நின்று காட்டை 
நோக்கிக்கொண்டிருந்தான்‌. அந்தப்‌ பக்கத்தில்‌ கார்குழலியைக்‌ 
காணாததால்‌ அறையின்‌ வேறு திசையில்‌ கண்களைச்‌ 
செலுத்திய அடிகளார்‌ தம்‌ முன்‌ எழுந்த காட்சியைக்‌ கண்டு 
தமது கண்களைத்‌ தாமே நம்ப முடியாதவராய்த்‌ திக்பிரமை 
பிடித்து நின்றார்‌. 


9. வெள்ளிச்‌ சாவி 


அடிகளார்‌ அணிந்திருந்தது காஷாயமானாலும்‌ உலக 
பந்தங்களை அறவே உதறிவிட்ட துறவியென்று அவரைக்‌ கூற 
முடியாது. இகப்‌ பிணைப்புகள்‌ பலவற்றிலும்‌ அகப்பட்டு 
இல்லாத தொல்லைகளையெல்லாம்‌ தலைமேல்‌ போட்டுக்‌ 
கொண்டு தத்தளிக்கும்‌ சாமியார்களின்‌ சந்ததியில்தான்‌ 
அவரையும்‌ சேர்க்க வேண்டும்‌. மழவராயனின்‌ தனிப்பட்ட 
நம்பிக்கைக்குப்‌ பாத்திரமாயிருந்த அடிகளார்‌ அதன்‌ காரண 
மாகவே பல அரசியல்‌ சிக்கல்களில்‌ சம்பந்தப்பட்டி ருந்தார்‌. 
அரனுடைய அடிகளை அடைவதற்குத்‌ தேவையான வேதாந்‌ 
தத்திலிருந்த அறிவைவிட ஒன்றரை மடங்கு அதிக அறிவு 
அரசியல்‌ வேதாந்தத்தில்‌ அடிகளாருக்கு இருந்தபடியால்‌ முக்கிய 
ராஜீயப்‌ பிரச்சனைகளிலெல்லாம்‌ மழவராயன்‌ அவரைக்‌ 
கலக்காமல்‌ எந்த முடிவுக்கும்‌ வருவதில்லை. இப்படி மழவ 
ராயனுக்கு யோசனை சொல்லும்‌ பொறுப்பு அடிக்கடி 
ஏற்படவே, அதற்குத்‌ தம்மைத்‌ தகுதியாக்கிக்கொள்வதற்கு 


சாண்டில்யன்‌ * 81 


வேண்டிய வசதிகளையும்‌ அடிகளார்‌ கைப்பிடித்துச்‌ சதா 
எந்த ராஜ்யத்தில்‌ என்ன நடக்கிறது என்ற விவரங்களை 
ஆராய்வதிலும்‌ அவை மழவராயன்‌ சிற்றரசை எத்தனை தூரம்‌ 
பாதிக்கும்‌ என்பதைத்‌ தீர்மானிப்பதிலும்‌ காலங்கடத்தி வந்தார்‌. 

இப்படி உலக விவகாரங்களில்‌ சிக்கிக்கொண்ட 
அடிகளாருக்குக்‌ காலக்கிரமத்தில்‌ கார்குழலியைக்‌ கவனித்துக்‌ 
கொள்ளும்‌ பொறுப்பும்‌, அவளுக்குத்‌ தமிழ்‌ சொல்லித்‌ தரும்‌ 
பணியும்‌ ஏற்பட்டுவிடவே, அவளிடம்‌ அளவற்ற பாசம்‌ 
கொண்டார்‌. அவள்‌ வளர வளர அந்தப்‌ பாசமும்‌ வளரவே 
மானிடத்தில்‌ மனதைப்‌ பறிகொடுத்த ஜடபரதன்‌ நிலைக்கு 
அடிகளார்‌ வந்துவிட்டார்‌. இப்படிக்‌ கார்குழலியின்‌ நலத்தைப்‌ 
பற்றிய அக்கறை வேர்விட்டு அவர்‌ உள்ளத்தில்‌ வளர்ந்து 
விட்டதாலும்‌ நாடு இருந்த நிலைமையாலும்‌ அவள்‌ பிற்கால 
ஸ்திதியைப்‌ பற்றிய கவலை நாளுக்கு நாள்‌ அவர்‌ மனத்தில்‌ 
பெருகிக்கொண்டே வந்தது. இந்தக்‌ காரணத்தினாலும்‌ 
பாண்டிய நாட்டு விவகாரங்களில்‌ அவர்‌ பெயர்‌ இடைவிடாது 
சம்பந்தப்பட்டபடியாலும்‌ தியானம்‌ செய்யும்‌ நேரங்களில்‌ கூட 
அடிகளார்‌ நிம்மதியிழந்து திண்டாடிக்கொண்டிருந்தார்‌. அவர்‌ 
உதடுகள்‌ சிவநாமத்தை உச்சரித்துக்கொண்டிருந்த சமயத்திலும்‌, 
கார்குழலியைப்‌ பற்றிய எண்ணங்கள்‌ சிந்தனையில்‌ சுழன்றதால்‌ 
வீரபாண்டியனும்‌ விக்ரம பாண்டியனும்‌, சோழ மன்னனும்‌ 
இலங்காபுரனும்‌ இன்னும்‌ பலரும்‌ பெருங்‌ கூட்டமாக அவர்‌ 
மனத்தில்‌ நின்று உதட்டில்‌ தாண்டவமாடிக்கொண்டிருந்த 
சிவபிரான்‌ உள்ளத்தில்‌ நுழையக்கூட இடமில்லாமல்‌ அடித்து 
விட்டார்கள்‌. 

“இத்தனை பெயர்களிடமிருந்து கார்குழலி எப்படித்‌ 
தப்புவாள்‌? யாருக்கு இவளை மணம்‌ செய்வித்தால்‌ இவள்‌ 
பிற்காலம்‌ சந்துஷ்டியாயிருக்கும்‌?' என்பதைப்‌ பற்றியே சதா 
சர்வகாலம்‌ கவலைகொண்டிருந்த அடிகளார்‌ அவளைப்பற்றி 
ஏதேதோ கனவுகள்‌ கண்டுகொண்டிருந்தார்‌. அவள்‌ பிற்‌ 


82 % கன்னி மாடம்‌ 


காலத்தில்‌ பெரிய ராணியாகப்‌ போகிறாளென்பதும்‌ அவளால்‌ 
தமிழ்நாடு பெரிதும்‌ சுபிட்சமடையப்‌ போகிறதென்பதும்‌ அக்‌ 
கனவுகளில்‌ ஒன்று. இந்தக்‌ கனவுக்கு கார்குழலி வளர்ந்த 
முறையும்‌ பெரிதும்‌ ஊக்கம்‌ கொடுத்தது. கார்குழலியின்‌ 
அடக்கவொடுக்கத்தையும்‌ நெறியினின்று சற்றும்‌ பிறழாத 
மனப்போக்கையும்‌, கம்பீரமான சுபாவத்தையும்‌ கண்ட 
அடிகளார்‌ அவளை எந்த ஆண்மகனும்‌ சுலபத்தில்‌ அணுகி 
விட முடியாதென்ற உறுதிக்கு வந்து, பெண்ணை அப்படி 
வளர்த்த தன்‌ சாமர்த்தியத்தைப்‌ பற்றி மிகுந்த பெருமையும்‌ 
கொண்டிருந்தார்‌. அத்தனை பெருமிதத்தையும்‌ சுக்கு நூறாக்க 
வல்ல ஒரு காட்சியைக்‌ கண்டதும்‌ அடிகளார்‌ திகைப்படை 
யாமல்‌ எப்படியிருக்க முடியும்‌? 

மழவராயனை ஸ்நானத்துக்கு அனுப்பிவிட்ட அடிகளார்‌ 
மீண்டும்‌ மாடிக்கு வந்தபோது சூரியன்‌ கிளம்பிச்‌ சற்று நேரம்‌ 
ஆகிவிட்டது. மொட்டை மாடியில்‌ ஒன்றிரண்டு இடங்களில்‌ 
வெயில்‌ பட்டையாக விழுந்து கிடந்தது. அடித்த வெயில்‌ 
அறைக்குள்‌ புக மார்க்கமில்லாவிட்டாலும்‌ உள்ளே நடந்த 
நாடகம்‌ பட்டவர்த்தனமாகக்‌ கண்களுக்குத்‌ தெரிந்தது. அறைக்‌ 
கோடியில்‌ மஞ்சத்தை முத்துநகை வெகு சாமர்த்தியமாகத்‌ 
தயாரித்திருந்தாள்‌. எதிர்பாராதவிதமாக மழவராயன்‌ வந்து 
விட்டதைக்‌ கண்டு தங்களைப்‌ போலவே முத்துநகை கலங்கிப்‌ 
போனாலும்‌, மழவராயன்‌ திடீரென அவ்வறைக்குள்‌ நுழையும்‌ 
பக்ஷத்தில்‌ விருந்தாளிகளை மறைக்கத்‌ தேவையான 
ஏற்பாடுகளை அவள்‌ செய்து முடித்திருந்ததை அடிகளார்‌ 
கவனித்தார்‌. வேண்டுமென்றே அவள்‌ மஞ்சத்தை அறைக்‌ 
கோடியில்‌ போட்டு வைத்திருந்ததையும்‌, அந்த மஞ்சத்துக்கு 
முன்னால்‌ சேலைகளாலேயே ஒரு திரையை அமைத்திருந்த 
தையும்‌ கவனித்த அடிகளார்‌, ஒருவேளை மழவராயன்‌ உள்ளே 
புகுந்திருந்தாலும்‌ விருந்தினர்‌ இருவரும்‌ திரைக்குப்‌ பின்னால்‌ 
ஒளிந்துகொள்ள முடியுமென்பதைச்‌ சந்தேகமறப்‌ புரிந்து 
கொண்டார்‌. திரைக்கு முன்‌ நின்று ஆடைகளை அணிவது 


சாண்டில்யன்‌ 63 


போல முத்துநகை பாசாங்கு செய்யும்‌ பக்ஷத்தில்‌ 
மழவராயனைத்‌ திரைப்‌ பக்கத்துக்கே போகவொட்டாமல்‌ 
அடித்துவிடலா மென்பதும்‌ அடிகளாருக்கு நன்றாக 
விளங்கித்தானிருந்தது. அவருக்குச்‌ சற்றும்‌ விளங்காதிருந்தது 
கார்குழலியை அவர்‌ கண்ட நிலைதான்‌. 

மஞ்சத்தை மறைத்து மிக சாமர்த்தியமாக முத்துநகையால்‌ 
கட்டப்பட்டிருந்த திரை ஒருபுறமாகத்‌ தள்ளப்பட்டுக்‌ கிடந்தது. 
அதற்கருகே கார்குழலியை அவசியத்துக்கு அதிகமாக நெருங்கி 
நின்ற அபராஜிதன்‌ அவள்‌ கைகளையும்‌ தன்‌ கைகளில்‌ 
சிறைப்படுத்திக்கொண்டு அவள்‌ காதுக்கருகில்‌ ஏதோ 
முணுமுணுத்ததை அடிகளார்‌ கண்டு திடுக்கிட்டுப்‌ போனார்‌. 
அவன்‌ சொன்ன வார்த்தைகளை அவள்‌ ரசித்ததாக அவள்‌ 
முகபாவம்‌ காட்டியதோடு, அவள்‌ சற்று நாணி அவனைப்‌ 
பார்த்து ஒரு வெட்கச்‌ சிரிப்புச்‌ சிரித்ததையும்‌ பார்த்த 
அடிகளாருக்கு அடியோடு தூக்கிவாரிப்‌ போட்டது. கன்னி 
மாடத்தில்‌ சரியான கட்டுக்‌ காவலுக்கிடையே வளர்க்கப்பட்ட 
கார்குழலி, தன்னால்‌ நெறி தளராத மார்க்கத்தில்‌ பழக்கப்பட்ட 
மழவராயன்‌ மகள்‌ சில நாழிகை நேரமே அறிமுகமான ஒரு 
பரபுருஷனிடம்‌ நெருங்கிப்‌ பேச எப்படித்‌ துணிவு கொண்டாள்‌ 
என்று நினைத்து நினைத்து அடிகளார்‌ பிரமித்துப்‌ போனார்‌. 
அத்துடன்‌ அவன்‌ பேச்சை எப்படி அவள்‌ ரசிக்க முடிந்த 
தென்பதையும்‌ புரிந்துகொள்ள முடியாமல்‌ திண்டாடிய 
அடிகளார்‌ அந்தச்‌ சமயத்தில்‌ நிஜத்துறவியாக மாறி, பெண்‌ 
வர்க்கத்திடமே பெரும்‌ கோபம்‌ கொண்டார்‌. அவர்‌ மனம்‌ 
பெண்களை இழிவுபடுத்திப்‌ பாடிய பழைய தமிழ்க்‌ கவிதை 
களை நினைவுபடுத்திக்கொண்டதன்றி, அவற்றில்‌ எத்தனை 
தூரம்‌ உண்மையிருக்கிறதென்பதையும்‌ சிந்தித்து, “சிவசிவ! 
பெண்களுக்கு இத்தனை தூரம்‌ கட்டுப்பாடி ருக்கையிலேயே 
விநாடியில்‌ நிலை மாறுபடுகிறதே. சுதந்திரமாக விட்டால்‌ கதி 


அதோகதிதான்‌” என்ற முடிவுக்கும்‌ வந்தது. சிந்தனை அலைகள்‌ , 


அடிகளாரை இப்படிப்‌ பலவிதமாகச்‌ சித்திரவதை செய்த 


84 + கன்னி மாடம்‌ 


சமயத்தில்‌ அவரை அறைக்கோடிக்கு கார்‌ ய 
கூப்பிட்டாள்‌. 

அடிகளார்‌ அவசர அவசரமாக உள்ளே நுழைந்ததையும்‌ 
தங்களைக்‌ கண்டதும்‌ அசைவற்று மிரளமிரள விழித்து ஏதோ 
யோசித்ததையும்‌ கண்ட கார்குழலி, “ஏன்‌ அங்கேயே நிற்‌ 
கிறீர்கள்‌? இப்படி வாருங்களேன்‌” என்று சிரித்துக்கொண்டே 
கூறினாள்‌. அடிகளார்‌ வந்ததை அவள்‌ பேசிய பின்பே அறிந்த 
அபராஜிதன்‌ மிகுந்த குழப்பமடைந்து அவள்‌ கைகளை விட்டுச்‌ 
சற்று விலகி நின்றான்‌. தன்னை நோக்கிய அடிகளாரின்‌ 
பார்வையில்‌, “இதுதானா உன்‌ யோக்கியதை?” என்ற 
கேள்வி எழுந்து நிற்பதைக்‌ கவனித்த பாண்டிய சேனாதிபதி 
அவரைப்‌ பதிலுக்கு ஏறெடுத்துப்‌ பார்க்கச்‌ சக்தியில்லாத 
வனாய்க்‌ கண்களைத்‌ தரைப்‌ பக்கமாகச்‌ சாய்த்துக்‌ 
கொண்டான்‌. A 

அவ்விருவரையும்‌ நெருங்கி வந்த அடிகளாரும்‌ கேள்வி 
எதையும்‌ கோட்காமலேயே கார்குழலியை உற்று நோக்கினார்‌. 
கார்குழலியின்‌ வதனம்‌ மட்டும்‌ எந்தவிதக்‌ குழப்பத்தையும்‌ 
காட்டாமல்‌ பிறைச்‌ சந்திரனைப்‌ போல்‌ களங்கமின்றியே 
காட்சியளித்தது. அடிகளாரின்‌ முகத்தில்‌ தெரிந்த கோபத்தால்‌ 
சற்று ஆச்சரியத்தையும்‌ அடைந்த கார்குழலி, “ஸ்வாமி! இவர்‌ 
இப்பொழுது என்ன சொன்னார்‌ தெரியுமா?” என்று ஒரு 
கேள்வியும்‌ கேட்டு, அடிகளாரின்‌ எரிந்த உள்ளத்தில்‌ 
எண்ணெயையும்‌ ஊற்றினாள்‌. 

“என்ன சொன்னார்‌?” உக்கிரமாக எழுந்தது அடிகளாரின்‌ 
கேள்வி. 

“பகிரங்கமாக உங்களிடம்‌ நான்‌ சொல்லக்‌ கூடாத 
விஷயம்‌” என்றாள்‌ கார்குழலி, அடிகளாரைப்‌ பக்கவாட்டில்‌ 
பார்த்துக்கொண்டே. 

“ஆனால்‌ உன்னிடம்‌ அவர்‌ சொல்லக்கூடிய விஷய 
மாக்கும்‌?” 


சாண்டில்யன்‌ * 85 


“அவர்‌ ஆண்‌; சொன்னார்‌. என்னை அப்படியே திருப்பிச்‌ 
சொல்‌ என்றால்‌ எப்படி முடியும்‌? நீங்கள்‌ என்னைப்‌ போல்‌ 
ஒரு பெண்ணாக இருந்தால்‌...” 

“நல்ல வேளையாகக்‌ கடவுள்‌ அந்தப்‌ பாக்கியத்தை எனக்கு 
அளிக்கவில்லை.” 

“அப்படியானால்‌ நான்‌ பாக்கியசாலிதானென்பதை ஒப்புக்‌ 
கொள்கிறீர்களா ?” 

“அகா! சந்தேகமென்ன?” என்று அரை இசழ்ச்சியுடன்‌ 
கிளம்பியது அடிகளாரின்‌ பதில்‌. 

“அப்படியானால்‌ நான்‌ ராணியாகப்‌ போவது நிச்சயந்‌ 
தானா?” என்று கார்குழலி வினவினாள்‌. 

“ராணியா! எந்த நாட்டு ராணி!” என்று பிரமித்தார்‌ 
அடிகளார்‌. 

“பாண்டிய நாட்டு ராணி!” என்று சொல்லிக்‌ கார்குழலி 
சிரித்தாள்‌. 

இந்தப்‌ பதிலைக்‌ கேட்டதும்‌ அடிகளாரின்‌ திகைப்பு 
அதிகமாகவே, “பாண்டிய நாட்டு ராணியாகப்‌ போவதாக யார்‌ 
சொன்னது?” என்று கேட்டார்‌. 

“இவர்தான்‌. நீங்கள்‌ வரும்போது அதைத்தான்‌ சொல்லிக்‌ 
கொண்டிருந்தார்‌,” என்றாள்‌ கார்குழலி. 

இதைக்‌ கேட்டதும்‌ அபராஜிதனுக்காகத்‌ திரும்பிய 
அடிகளாரின்‌ முகத்தில்‌ எள்ளும்‌ கொள்ளும்‌ வெடித்தது. 

“பிரபு! கார்குழலி சிறுபெண்‌...” என்று அறம்பித்தார்‌. . 
“ஆமாம்‌” என்று ஒப்புக்கொண்டான்‌ அபராஜிதன்‌. 

“உலகமறியாதவள்‌.” 

“வாஸ்தவம்‌.” 

“அவள்‌ உள்ளத்தில்‌ வீண்‌ கனவுகளை எதற்காகக்‌ கிளறி 
விடுகிறீர்‌?" 


86 ச கன்னி மாடம்‌ 


இந்தக்‌ கேள்விக்கு அபராஜிதன்‌ உடனே பதில்‌ சொல்ல 
வில்லை. ஏதோ யோசித்துவிட்டுச்‌ சொன்னான்‌: “வீண்‌ 
கனவுகளல்ல, அடிகளாரே. விவாதத்திலிருக்கும்‌ விஷயம்தான்‌.” 

“யார்‌ விவாதத்தில்‌?” என்று அடிகளார்‌ கேட்டார்‌. 

“மக்கள்‌ விவாதத்தில்‌. ஏன்‌ சற்று முன்பு உங்கள்‌ 
விவாதத்தில்‌ கூடத்தான்‌.” 

“உங்கள்‌ என்றால்‌?” 

“நீரும்‌ இளவரசியின்‌ தந்தையும்‌ படிகளில்‌ பேசிய ஓரிரு 
வார்த்தைகள்‌ என்‌ காதுகளிலும்‌ விழுந்தன.” 

“எதற்காகத்‌ தாங்கள்‌ உற்றுக்‌ கேட்டீர்கள்‌?” என்று 
வினவினார்‌ அடிகளார்‌. 

“உற்றுக்‌ கேட்கவில்லை அடிகளாரே! நாங்கள்‌ இந்தக்‌ 
கன்னி மாடத்துக்கு வந்ததே தவறு. வந்த பிறகு உங்களை 
இளவரசியின்‌ தந்தையை நாம்‌ யாரும்‌ இங்கு எதிர்பார்க்க 
வில்லை. அவர்‌ வந்தபிறகு நாங்கள்‌ இங்கிருப்பது சரி 
யல்லவென என்‌ புத்தியில்‌ படவே, நீங்கள்‌ மாடிப்படிகளில்‌ 
இறங்கியவுடனே இளவரசியிடம்‌ விடைபெற வந்தேன்‌. 
விடைபெறும்‌ முன்பாக நீங்கள்‌ இறங்கிவிட்டீர்களா என்பதைக்‌ 
கவனிக்க மாடிப்படியில்‌ தலையை நீட்டினேன்‌. அப்போது 
காதில்‌ விழுந்த வார்த்தைகளைத்தான்‌ இளவரசியிடம்‌ 
சொன்னேன்‌. எனக்குச்‌ சிகிச்சை செய்து காப்பாற்றியதற்கு 
நன்றி தெரிவிக்கவே அவர்‌ கைகளைப்‌ பிடித்துக்கொண்டேன்‌. 
மற்றபடி. முறை தவறி இங்கு எதுவும்‌ நடக்கவில்லை” என்று 
விளக்கினான்‌ அபராஜிதன்‌. 

இந்தச்‌ சமாதானத்தால்‌ ஓரளவு சாந்தியை அடைந்த 
அடிகளார்‌ மேற்கொண்டு என்ன செய்வது என்பதைப்‌ பற்றிச்‌ 
சிந்திக்கலானார்‌. அவர்‌ சிந்தனைக்குச்‌ சிறிதும்‌ இடங்கொடாமல்‌ 
அபராஜிதனே சொன்னான்‌, “அடிகளாரே, மீண்டும்‌ எங்களை 


சாண்டில்யன்‌ ஃ 87 


சுரங்கப்பாதை வழியாக வெளியே அனுப்பிவிட வேண்டும்‌” 
என்று. 

“சுரங்கப்பாதையின்‌ ரகசியம்‌ இக்கோட்டையின்‌ 
பாதுகாப்புக்கு முக்கியமானது” என்றார்‌ அடிகளார்‌. 

“அதைவிட முக்கியமானது இளவரசியின்‌ நற்பெயர்‌” 
என்றான்‌ அபராஜிதன்‌. 

“அதற்கு இப்பொழுது எந்த ஆபத்துமில்லை.” 

“நாங்கள்‌ இங்கிருப்பது தெரிந்தால்‌ ஆபத்து உண்டாகலாம்‌.” 

“தெரியாமல்‌ பாதுகாக்கப்‌ பிரயத்தனப்படுகிறேன்‌.” 

“பிரயத்தனம்‌ பலிப்பது மிகவும்‌ கஷ்டம்‌. சுரங்கப்‌ 
பாதையைக்‌ காட்டுங்கள்‌. கோட்டையிலிருந்து வெளியேறியதும்‌ 
அதை முற்றும்‌ மறந்து விடுகிறேன்‌” என்று மன்றாடினான்‌ 
அபராஜிதன்‌. - 

அடிகளார்‌ அடியோடு மறுத்துவிட்டார்‌. “அது என்‌ ரகசியம்‌ 
மட்டுமல்ல, மழவராயனுக்குச்‌ சொந்தமான ரகசியம்‌. அதை 
நான்‌ வெளியிடுவது பெரிய ராணுவ ரகசியத்தை வெளியிடுவ 
தாகும்‌” என்று திட்டமாகச்‌ சொல்லிவிட்டார்‌. 

“அப்படியானால்‌ முன்போலவே கண்களைக்‌ கட்டி 
அழைத்துக்கொண்டு போங்களேன்‌.” 

“அதுவும்‌ சாத்தியப்படாது. கோட்டைக்கு வெளியே 
சென்றதும்‌ காவலர்‌ கண்களில்‌ பட்டுவிட்டால்‌ உங்களுக்குப்‌ 
பேராபத்து ஏற்படும்‌.” 

“போகும்படியான நிலைமையிலும்‌ நீங்களில்லை” என்றாள்‌ 
கார்குழலி. 

என்ன செய்வது, என்ன சொல்வது என்று தெரியாமல்‌ 
திண்டாடினான்‌ அபராஜிதன்‌. அடிகளாரே கடைசியில்‌ ஓர்‌ 
உபாயம்‌ சொன்னார்‌: “பிரபு! உங்கள்‌ இருவரையும்‌ இந்த 
அறையில்‌ போட்டுப்‌ பூட்டிவிட்டால்‌ யாருக்கும்‌ சந்தேகம்‌ - 
ஏற்படாது. மெல்ல பகலைத்‌ தள்ளிவிட்டால்‌ இரவில்‌ உங்களை 
பழையபடி வெளியே அனுப்பி விடுகிறேன்‌.” 


88 - கன்னி மாடம்‌ 


ரொம்ப நல்ல உபாயமாகக்‌ கார்குழலிக்குக்கூடப்‌ பட்டதால்‌ 
அவளும்‌ அபராஜிதனைப்‌ பார்த்து, “ஏன்‌, அப்படியே 
செய்யலாமே?” என்றாள்‌. 

அவள்‌ பார்வையிலிருந்த கனிவும்‌ “ஏன்‌ இருந்துதான்‌ 
செல்லுங்களேன்‌' என்ற அர்த்தம்‌ தொனிக்கும்‌ வார்த்தைக்‌ 
குழைவும்‌ அபராஜிதன்‌ மனத்தை ஒரு விநாடி கலக்கினாலும்‌ 
இறுதியில்‌ நல்லெண்ணங்களே மேலெழுந்து நின்றதால்‌ அவன்‌ 
அடிகளாரை நோக்கி, “அடிகளாரே! நான்‌ இங்கிருப்பது 
முறையல்ல” என்றான்‌. 

“ஏன்‌?” என்று கேட்டார்‌ அடிகளார்‌. 

அந்தப்‌ பெரிய அறையில்‌ பேசும்‌ ஒவ்வொரு வார்த்தையும்‌ 
இந்த அறையில்‌ கேட்கிறது” என்றான்‌ அபராஜிதன்‌. 

“கேட்டாலென்ன ?” என்று கார்குழலியும்‌ வினவினாள்‌. 

“கேட்கக்‌ கூடியதைக்‌ கேட்டால்‌ சரிதான்‌; கேட்கக்‌ 
கூடாதவை கேட்டால்‌?” என்றான்‌ அபராஜிதன்‌. 

கார்குழலி மெல்ல நகைத்தாள்‌. “அப்படி உங்கள்‌ காதில்‌ 
விழக்கூடாத எதை நாங்கள்‌ பேசிவிடப்‌ போகிறோம்‌!” என்றும்‌ 

ள்‌. 

“குலசேகர பாண்டியன்‌ இங்கு வரப்போவதாக உங்கள்‌ 
தகப்பனார்‌ சொல்லவில்லையா?” 

“அமாம்‌! சொன்னார்‌.” 

“அவருடன்‌ உங்கள்‌ தகப்பனார்‌ தனித்துப்‌ பேச 
விரும்பினால்‌?” 

“அதற்கு அடுத்த கட்டடத்தில்‌ அவர்‌ அந்தரங்க அறை 
இருக்கிறது” என்று சம்பாஷணையில்‌ குறுக்கிட்டுச்‌ சொன்னார்‌ 

அதைக்‌ 

“அப்படிப்‌ பேசினாலும்‌ என்‌ மண விஷயத்தைப்‌ பற்றித்‌ 
தானே பேசப்‌ போகிறார்கள்‌. அதைக்‌ கேட்பதில்‌ உங்களுக்‌ 
கென்ன ஆட்சேபம்‌?” என்று கார்குழலியும்‌ வேடிக்கையாகக்‌ 


கேட்டு ஒரு புன்முறுவலும்‌ கோட்டினாள்‌. 


சாண்டில்யன்‌ &* 89 


அவள்‌ புன்முறுவலையோ பேச்சையோ ரசிக்கக்‌ கூடிய 
மனோ நிலையில்‌ அபராஜிதன்‌ அப்பொழுது இல்லை. 
குலசேகர பாண்டியன்‌ பெண்‌ கேட்த வருகிறான்‌ என்ற 
செய்தியே அவனுக்கு வேம்பாக இருந்தது. அதை ஒரு வேடிக்கை 
யாக நினைத்துக்‌ கார்குழலி பேசியதும்‌ சிரித்ததும்‌ சற்றுகூடப்‌ 
பிடிக்கவில்லை. இதே பெண்ணை வீரபாண்டியனுக்கு 
மணமுடிக்கும்‌ விஷயமாக நீலமலைக்‌ குடிசையில்‌ விவாதித்த 
போது ஏற்படாத மனக்கஷ்டம்‌ இப்பொழுது ஏற்படுவானேன்‌ 
என்று யோசிக்கக்கூடச்‌ சக்தியற்றவனானான்‌ அபராஜிதன்‌. 
அந்தப்‌ பெண்ணின்‌ திருமண விஷயம்‌ பாண்டிய நாட்டு 
நலத்தையும்‌, இதர பிரச்சனைகளையும்‌ நொறுக்கி எறிந்து 
விடவே என்றுமில்லாத பிடிவாதத்துடனேயே அபராஜிதன்‌ 
பதில்‌ சொன்னான்‌: “இளவரசி! உங்கள்‌ திருமண விஷயம்‌ 
உங்கள்‌ குடும்ப விஷயம்‌...” என்று ஆரம்பித்தவனை இடை 
மறித்த கார்குழலி, “அதுதான்‌ குடும்ப விஷயமல்லவென்று 
தீர்ந்துபோய்‌ விட்டதே!” என்று சொல்லி மீண்டும்‌ புன்முறுவல்‌ 
செய்தாள்‌. 

“உண்மைதான்‌, பிரபு! அது தமிழ்நாட்டின்‌ நலத்தைப்‌ 
பொறுத்த விஷயமாகிவிட்டது. அதில்‌ உங்களுக்கு அக்கறை 
இருக்கத்தானே செய்யும்‌. ஆகவே குலசேகரன்‌ பேசுவதை நீங்கள்‌ 
கேட்பதால்‌ என்ன தீமை நேரிடப்‌ போகிறது?” என்று 
அடிகளாரும்‌ சமாதானப்படுத்த முயன்றார்‌. 

“அடிகளாரே, பிறர்‌ பேசுவதை ஒட்டுக்‌ கேட்பது 
யோக்கியன்‌ செய்யும்‌ காரியமல்ல. தவிர, குலசேகர பாண்டியன்‌ 
பேச வந்திருப்பது மண விஷயம்‌ மட்டும்தான்‌ என்று எப்படிச்‌ 
சொல்ல முடியும்‌? வேறு அரசியல்‌ விஷயங்கள்‌ விவாதிக்கப்‌ 
பட்டால்‌? என்‌ காதில்‌ விழுவதால்‌ உங்கள்‌ சிற்றரசுக்கோ 
அல்லது குலசேகரனுக்கோ அபாயம்‌ ஏற்படக்கூடிய 
விஷயங்கள்‌ பேசப்பட்டால்‌ என்ன செய்வது?” என்று 
வினவினான்‌ அபராஜிதன்‌. 


க. மா-7 


90 + கன்னி மாடம்‌ 


அபராஜிதன்‌ பேச்சைக்‌ கேட்கக்‌ கேட்க கார்குழலியின்‌ 
ஆச்சரியம்‌ அதிகப்பட்டது. “உங்கள்‌ காதில்‌ விழுந்தால்‌ அப்படி 
என்ன அபாயம்‌ நேரிட்டுவிடப்‌ போகிறது? நீங்கள்‌ என்ன 
பாண்டியநாட்டு மந்திரியா, சேனாதிபதியா? இந்தச்‌ சம்பாஷ 
ணையில்‌ உங்களுக்குச்‌ சம்பந்தமில்லையென்று இருந்துவிட்டால்‌ 
போகிறது” என்று கூறினாள்‌ அந்த இளமங்கை. 

அபராஜிதன்‌ பதில்‌ சொல்லத்‌ தெரியாமல்‌ சங்கடப்‌ 
பட்டான்‌. தான்‌ உண்மையில்‌ யார்‌ என்று அறிந்துகொண்டால்‌ 
கார்குழலி தன்னைப்பற்றி என்ன நினைப்பாள்‌ என்று 
அஞ்சினான்‌. இருந்தபோதிலும்‌ நேர்மைக்கு மாறான எந்தக்‌ 
காரியத்திலும்‌ ஈடுபட இஷ்டமில்லாதவனாய்த்‌ தன்னை 
எப்படியாவது வெளியே அனுப்பிவிடும்படி அடிகளாரைக்‌ 
கெஞ்சினான்‌. அடிகளார்‌ நிலைமையும்‌ பெரிய சங்கடத்தி 
விருந்தது. அபராஜிதன்‌ சொல்வதில்‌ எவ்வளவோ உண்மை 
யிருக்கிறது என்பதைப்‌ பூரணமாக அறிந்திருந்தாலும்‌ 
காட்டிக்‌ கொடுக்க இஷ்டமில்லாதவராய்‌ அவனை அந்த 
அறையிலேயே தங்கச்‌ செய்வதற்கான ஏற்பாட்டிலேயே 
முனைந்தார்‌. 

“ராஜாங்க விஷயங்களைப்‌ பேசுவதானால்‌ எங்கள்‌ மன்னர்‌ 
தமது அந்தரங்க அறையில்தான்‌ பேசுவார்‌. ஆகையால்‌ தாங்கள்‌ 
நினைப்பது போல்‌ எந்தவிதச்‌ சங்கடமும்‌ ஏற்படாது. இங்கு 
ஏதாவது பேச்சு நடந்தால்‌ அது திருமணத்தைப்‌ பற்றித்தான்‌ 
இருக்கும்‌. அந்த விஷயத்திலும்‌ எங்கள்‌ மன்னர்‌ எந்த 
முடிவுக்கும்‌ வரவில்லை. பாண்டியநாட்டு அரசியல்‌ காற்று 
எந்தப்‌ பக்கம்‌ அடிக்கிறது என்பதைப்‌ பார்த்துக்கொண்டிருக்‌ 
கிறார்‌. ஆகையால்‌ நீங்கள்‌ கேட்கக்‌ கூடாத முக்கிய 
சமாசாரத்தை யாரும்‌ பேச மாட்டார்கள்‌. தவிர எந்தப்‌ பேச்சும்‌ 
இங்கு நடக்காமல்‌ எல்லோரையும்‌ மன்னரின்‌ அந்தரங்க 
அறைக்கே அனுப்பிவிட முயற்சி செய்கிறேன்‌” என்று 
முடிவாகச்‌ சொல்லிவிட்டு, அடிகளார்‌ கார்குழலியை நோக்கி, 


சாண்டில்யன்‌ * 91 


“குழலி! இப்படிப்‌ பேசிக்கொண்டேயிருந்தால்‌ உன்‌ தகப்பனார்‌ 
வந்துவிடுவார்‌. சீக்கிரம்‌ அலங்காரத்தை முடித்துக்கொள்‌. நான்‌ 
இந்த அறையைப்‌ பூட்டிக்கொள்கிறேன்‌” என்று அவளை 
முதலில்‌ வெளியே அனுப்பினார்‌. அவள்‌ சென்றதும்‌ மீண்டும்‌ 
அபராஜிதனை நோக்கிய அடிகளார்‌, “சேனாதிபதியவர்களே ! 
இந்த அறைக்குள்‌ வந்தவுடன்‌ உம்மீது கோபப்பட்டேன்‌ ! 
அதற்காக வருந்துகிறேன்‌” என்றார்‌. 

“கோபப்படுவதற்கான காரணமும்‌ இருந்தது. இளவரசியின்‌ 
கரங்களை நான்‌ தொட்டது பிசகுதானே?” என்று கூறிய 
அபராஜிதன்‌, ஏதோ ஏக்கத்தால்‌ பெருமூச்செறிந்தான்‌. 

“நன்றியைத்‌ தெரிவிக்க உணர்ச்சி வெள்ளத்தில்‌ 
செய்தீர்கள்‌. இதனால்‌ பாதகமில்லை. அபராஜிதனுடைய 
நேர்மையைப்‌ பற்றிக்‌ கவலைப்படாதவர்கள்‌ தமிழ்நாட்டில்‌ 
யாரிருக்கிறார்கள்‌? அப்பேர்ப்பட்ட அபராஜிதன்‌ நேர்மையற்ற 
காரியத்தைச்‌ செய்வாரா என்று நானும்‌ யோசித்திருக்க 
வேண்டாமா?” என்று சமாதானம்‌ சொல்லிவிட்டு மேலும்‌ 
கூறினார்‌: “நம்மை மீறிய சந்தர்ப்பங்களில்‌ நாம்‌ சிக்கிக்‌ 
கொண்டிருக்கிறோம்‌. ஆகவே பொறுத்திருங்கள்‌. மழவராயன்‌ 
அடுத்த அறையில்‌ பேசாதபடி பார்த்துக்கொள்கிறேன்‌. 
அப்படியே மீறிப்‌ பேசினால்‌ அரசியல்‌ விஷயங்கள்‌ கிளம்பாத 
படி நான்‌ தடுத்து விடுகிறேன்‌.” 

இந்த உறுதியால்‌ ஒரளவு நிம்மதியடைந்த அபராஜிதன்‌ 
அதுவரை மொட்டை மாடியிலேயே எட்ட நின்றுகொண்டிருந்த 
காரியையும்‌ கூப்பிட்டு, இருக்கும்‌ நிலைமையையும்‌ விவரித்துச்‌ 
சொன்னான்‌. குலசேகர பாண்டியன்‌ வருகிறாரென்பதைக்‌ 
கேட்டதும்‌, பாண்டிய நாட்டுப்‌ பிற்காலத்‌ தலைவிதி எப்படி 
யிருக்குமோ என்று கலங்கிய காரி, வெளிக்குத்‌ தன்‌ 
நினைவுகளைச்‌ சிறிதும்‌ காட்டாமல்‌ எது எப்படி நடந்தாலும்‌ ' 
நடக்கட்டும்‌ என்று விரக்தியடைந்து விட்டான்‌. அடிகளாரும்‌ 


92 ட கன்னி மாடம்‌ 


அறைக்‌ கதவை நன்றாக இழுத்துப்‌ பூட்டிச்‌ சாவியை மடியில்‌ 
செருகிக்கொண்டு மழவராயனை நாடிச்‌ சென்றார்‌. 

மழவராயன்‌ ஸ்நானத்தில்‌ அதிக காலத்தைச்‌ செலவிட 
வில்லை. அடிகளார்‌ தமது ஆசிரம அறைக்கு வருமுன்பாகவே 
காலைக்‌ கடன்களை முடித்து மேலே செல்லத்‌ தயாரானான்‌. 
அவ்வளவு துரிதமாக அவன்‌ தயாராகி விட்டதைக்‌ கண்ட 
அடிகளார்‌, “ஸ்நானம்‌ வெகு சீக்கிரம்‌ முடிந்துவிட்டதே” என்று 
ஏதோ சொல்லப்‌ போனார்‌. 

“ஆமாம்‌; காரியமிருக்கிறதல்லவா ?” என்று அவர்‌ பேச்சை 
இடையிலேயே வெட்டினான்‌ மழவராயன்‌. 

“உண்மை, உண்மை! என்னால்தான்‌ தாமதம்‌. தங்கள்‌ 
அந்தரங்க அறையைத்‌ தயார்ப்படுத்தச்‌ சொல்லவில்லை” 
என்றார்‌ அடிகளார்‌. 

“அந்தரங்க அறை தேவையில்லை. குலசேகர 
பாண்டியனைக்‌ குழலியின்‌ அறையிலே சந்திக்கப்‌ போகிறேன்‌.” 

“அங்கு எதற்காக? அந்தரங்க அறையானால்‌ ராஜீய 
விஷயங்களையும்‌ பேசலாம்‌...” 

“குழலியின்‌ அறையில்‌ பேசினால்‌ என்ன? யார்‌ கேட்கப்‌ 
போகிறார்கள்‌? பணிப்பெண்களைக்‌ கீழேயே தங்கச்‌ 
சொல்லலாம்‌. மீதி இருப்பது நீர்‌, நான்‌, கார்குழலிதானே!” 

“ஆமாம்‌. இருந்தாலும்‌...” என்று அடிகளார்‌ ஏதோ 
இழுத்தார்‌. மழவராயன்‌ அவரை மேற்கொண்டு எதுவும்‌ பேச 
அனுமதிக்கவில்லை. குலசேகர பாண்டியன்‌ வந்ததும்‌ நேராக 
மாடி. அறைக்கு அழைத்துவரச்‌ சொல்லிவிட்டுப்‌ படி.களில்‌ ஏறிக்‌ 
கார்குழலியின்‌ அறையை நோக்கிச்‌ சென்றான்‌. 

அன்று காலையில்‌ அடிகளார்‌ அடைந்த திண்டாட்டம்‌ 
சொல்லி முடியாது. “எந்த விநாடியில்‌ பாண்டிய சேனாதிபதி 
யின்‌ முகத்தில்‌ விழித்தேனேோ” என்று தம்மைப்‌ பலமுறை 
நொந்துகொண்டார்‌. “கார்குழலிதான்‌ சொன்னானென்றால்‌ 


சாண்டில்யன்‌ &* 93 
நான்‌ எதற்காக அவர்களை கன்னிமாடத்திற்கு அழைத்து 
வந்தேன்‌! சிவ சிவ” என்று தமது வழுக்கைத்‌ தலையில்‌ 
இருமுறை போட்டுக்கொண்டார்‌. அவர்‌ சங்கடங்கள்‌ அத்துடன்‌ 
நிற்கவில்லை. குலசேகர பாண்டியனைக்‌ கார்குழலியின்‌ 
அறைக்கு அழைத்துச்‌ சென்றதும்‌ வேறு பல அனர்த்தங்கள்‌ 
காத்துக்கொண்டிருந்தன. சகல ஆபரணங்களையும்‌ அணிந்து 
வந்த கார்குழலி குலசேகர பாண்டியனை வணங்கிய பிறகு 
அவளை, “குழலி! நீ அந்தக்‌ கோடியறைக்குப்‌ போயிரு. நாங்கள்‌ 
சற்றுத்‌ தனித்துப்‌ பேச வேண்டியிருக்கிறது” என்றான்‌ 
மழவராயன்‌. 

கார்குழலி அடிகளாரைப்‌ பார்த்தாள்‌. அந்தப்‌ பார்வையின்‌ 
அர்த்தத்தைப்‌ புரிந்துகொண்ட அடிகளாரும்‌, “பேச 
வேண்டியதை இங்கேயே பேசலாமே! இங்கு யாரிருக்கிறார்கள்‌? 
குழலியும்‌ நானுந்தானே ?” என்றார்‌. 

“இல்லை, அடிகளாரே! பாண்டிய மன்னர்‌ தனித்துப்‌ பேச 
விரும்புகிறார்‌” என்று கூறிய மழவராயன்‌ சிறிது யோசனைக்குப்‌ 
பிறகு, “சரி, நாங்கள்‌ அந்த அறைக்குப்‌ போய்‌ விடுகிறோம்‌. 
நீரும்‌ குழலியும்‌ இங்கு இருங்கள்‌” என்று கூறிக்கொண்டு 
எழுந்தவன்‌, அறை பூட்டப்பட்டிருப்பதைக்‌ கண்டு “சீக்கிரம்‌ 
சாவியை வரவழையுங்கள்‌,” என்று அடிகளாருக்கு உத்தர 
விட்டான்‌. 

அடிகளார்‌ அந்தச்‌ சமயத்தில்‌ உண்மையாகவே அரனை 
நினைத்தார்‌. “வேண்டாம்‌ வேண்டாம்‌, இங்கேயே பேசுங்கள்‌” 
என்று மழவராயனையும்‌ வேண்டாக்‌ குறையாகச்‌ சொன்னார்‌. 
அவர்‌ சொல்வதற்கு சற்றும்‌ காது கொடுக்காத மழவராயன்‌, 
“எங்கே சாவி? முத்துநகையைக்‌ கூப்பிடுங்கள்‌” என்று 
ஆக்ஞாபித்து, “முத்துநகை! முத்துநகை!” என்று கூவினான்‌. 
அடிகளாரும்‌ என்ன செய்வதென்று அறியாமல்‌ திண்டாடி 
முத்துநகையைக்‌ கூப்பிடுவதுபோல்‌ பாசாங்கு செய்து, “முத்து 
நகை! எங்கே போய்விட்டாய்‌?” என்று கூவிக்கொண்டே சரீரம்‌ 


94 * கன்னி மாடம்‌ 


தள்ளாட இரண்டடி வேகமாக எடுத்து வைக்கவே அவர்‌ 
காஷாயம்‌ சற்று அவிழ்ந்து, மடியிலிருந்த பெரிய வெள்ளிச்‌ 
சாவி தரையில்‌ விழுந்து “கணீி'ரென்ற ஒலியை அறை 
முழுவதும்‌ பயங்கரமாகப்‌ பரப்பியது. 


10. அடிகளார்‌ தவிக்கிறார்‌ 


அசந்தர்ப்பமாக அப்படிக்‌ கீழே விழுந்தது அறைச்‌ சாவியா 
அல்லது தமது ஆவியா என்பதை நிர்ணயிக்க முடியாத 
அளவுக்குத்‌ திக்குமுக்காடிப்‌ போன அடிகளார்‌ நிலைமையை 
எப்படிச்‌ சமாளிப்பதென்று அறியாமல்‌ அடியோடு 
சுவாதீனத்தை இழந்து வெறும்‌ மரக்கட்டை போல்‌ நின்று 
விட்டார்‌. அறையில்‌ மட்டுமின்றித்‌ தன்‌ இதயத்திலும்‌ 
பயங்கரமான எதிரொலியைக்‌ கிளப்பிய அந்தச்‌ சாவியைக்‌ 
கண்ட கார்குழலி அடுத்த நிமிஷம்‌ எவ்விதமான விபரீதம்‌ 
நேரிடப்‌ போகிறதோ என்ற அச்சத்தால்‌ அசைவற்று நின்றாள்‌. 
மழவராயனாலும்‌ பிறகு அடிகளாராலும்‌ திரும்பத்‌ திரும்ப 
அழைக்கப்பட்டதால்‌ வேகமாய்ப்‌ படிகளேறி வந்த முத்து 
நகையும்‌ திகைத்து நின்றாள்‌. சாவியையும்‌ நோக்கி 
அடிகளாரையும்‌ நோக்கிய மழவராயன்‌ அவர்‌ குழப்பத்துக்குக்‌ 
காரணத்தை அறியாவிட்டாலும்‌, அவர்‌ எதையோ ஒளிக்க 
முயலுகிறார்‌ என்பதை மட்டும்‌ தீர்மானித்துக்கொண்டான்‌. 
இருந்தாலும்‌ அதை வெளிப்படையாகக்‌ காட்டிக்கொள்ளாமல்‌, 
“இது என்ன சாவி?” என்று வினவினான்‌. அவன்‌ குரலில்‌ 
சற்றுக்‌ கோபமும்‌ கலந்திருந்தது. 

அடிகளாரின்‌ உதடுகள்‌ அசைந்தனவே தவிர வார்த்தைகள்‌ 
உடனடியாக வெளிவரவில்லை. தம்மை நிதானப்படுத்திக்‌ 
கொண்டு அவர்‌ பதில்‌ சொன்னபோதும்‌ பேச்சு ஓரளவு 
உளறலாகவே இருந்தது. “மடியிலிருந்த...” என்று தடுமாறிச்‌ 
சொன்னார்‌ அடிகளார்‌. 


சாண்டில்யன்‌ ஓ 95 


“அது தெரிகிறது. அது எந்த அறையின்‌ சாவி?” என்று 
கேட்டான்‌ மழவராயன்‌. 

மேலும்‌ பொய்‌ சொல்வதில்‌ பயனில்லை என்பதைப்‌ 
புரிந்துகொண்ட அடிகளாரும்‌, “அந்தக்‌ கோடி அறையின்‌ 
சாவிதான்‌” என்றார்‌. 

“மடியிலேயே சாவியை வைத்துக்கொண்டு நீரும்‌ எதற்காக 
என்னுடன்‌ வது கூப்பிட்டீர்‌?” 


[0 


அடிகளாரே! யாரிடம்‌ பேசுகிறீர்‌ என்பதை யோசித்துப்‌ 
பேசும்‌. உமக்கு மறதி என்பது இந்த ஜன்மத்தில்‌ கிடையா 
தென்பது எனக்குத்‌ தெரியும்‌. உண்மையைச்‌ சொல்லும்‌. அந்த 
அறையில்‌ என்ன இருக்கிறது? எதை மறைக்கப்‌ பார்க்கிறீர்‌?” 
என்று கோபத்துடன்‌ வினவினான்‌ மழவராயன்‌. 

அடிகளார்‌ பதிலேதும்‌ சொல்லாமல்‌ மெளனம்‌ சாதிக்கவே 
அதுவரை சும்மாயிருந்த குலசேகர பாண்டியன்‌ நிலைமையை 
ஒரு நிதானத்துக்குக்‌ கொண்டுவர விரும்பி, “அறை விஷயமாக 
இத்தனை விவாதம்‌ எதற்கு? இந்த அறையிலேயே நாம்‌ 
பேசலாமே” என்றான்‌. 

அந்த யோசனைக்கு மழவராயன்‌ மசிந்து கொடுக்கவில்லை. 
அடிகளார்‌ எதையோ மறைக்கிறார்‌ என்பது திட்டவட்டமாகத்‌ 
தெரிந்துவிட்டதாலும்‌ எதை மறைக்கிறார்‌ என்பதை அறிந்து 
கொள்ளும்‌ ஆசையாலும்‌ “வேண்டாம்‌, வேண்டாம்‌, அடுத்த 
அறையே செளகரியம்‌” என்று சொல்லிவிட்டு அடிகளாரை 
நோக்கி, “அந்த அறையைத்‌ திறவுங்கள்‌” என்று உத்தரவிட்டான்‌. 
அப்பொழுது. அடிகளார்‌ உத்தரவை நிறைவேற்றச்‌ சிறிதும்‌ 
அசையாமல்‌ இடித்த புளிபோல்‌ நின்ற இடத்திலேயே 
நின்றிருக்கவே, “நீர்‌ திறக்காவிட்டாலென்ன? நானே திறந்து 
கொள்கிறேன்‌” என்று கூறிவிட்டுக்‌ கோபத்துடன்‌ கீழே இருந்த 
சாவியை எடுத்துக்கொண்டு கோடி அறையை நோக்கி மிக 
வேகமாகச்‌ சென்றான்‌. முத்துநகை அடிகளாரையும்‌ பார்த்து 


96 - கன்னி மாடம்‌ 


குழலியையும்‌ பார்த்தாள்‌. அடிகளார்‌ அவ்விருவரையும்‌ பார்த்து 
விழித்தார்‌. அந்த மூவர்‌ கண்களும்‌ சந்தித்ததைக்‌ கவனித்த 
குலசேகரபாண்டியன்கூட அடுத்த அறையில்‌ அம்மூவரும்‌ 
எதையோ ஒளிக்கப்‌ பாடுபடுகிறார்‌ களென்று சந்தேகமறப்‌ 
புரிந்துகொண்டான்‌. சந்தேகத்தாலும்‌ கோபத்தாலும்‌ உந்தப்பட்ட 
மழவராயன்‌ பூட்டில்‌ சாவியைப்‌ போட்டு முரட்டுத்தனமாகத்‌ 
திறந்து, அறைக்குள்‌ நுழைந்தான்‌. காரியம்‌ மிஞ்சிவிட்டதென்ற 
நினைப்பால்‌ அடிகளார்‌ கண்களை இறுக மூடிக்கொண்டு 
சிவநாம ஸ்மரணையில்‌ இறங்கினார்‌. 

அரசியல்‌ துறவியான அடிகளார்கூட அந்த விநாடியில்‌ 
சிவபிரானை உள்ளும்‌ புறமும்‌ ஒன்றாகி உருகி நினைத்துத்‌ 
தங்களைக்‌ காப்பாற்ற வேண்டும்‌ என்று இறைஞ்சினார்‌. சக்தி 
யிழந்த நிலையில்தான்‌ மனிதன்‌ ஈசுவரனை நினைக்கிறான்‌. 
சுய பலத்தில்‌ நம்பிக்கையிருக்கும்‌ வரையில்‌ மனித எண்ணத்தில்‌ 
மமதை ஓங்கி நிற்கிறது. நிர்பலமாகித்‌ திண்டாடும்‌ சமயத்தில்‌ 
தான்‌ அகங்காரம்‌ விலகி ஈசுவரானுபவத்துக்கு இடம்‌ 
கொடுக்கிறது. வேண்டிய வேளையில்‌ மட்டும்‌ கடவுளை 
நினைத்தால்‌ போதுமா என்ற சர்ச்சையில்கூட மனித மனம்‌ 
அந்தச்‌ சமயத்தில்‌ இயங்குவதில்லை. ஆபத்தான நிலைமையில்‌ 
ஆதரவாகப்‌ பிடித்துக்கொள்ளக்கூடிய இடத்தை மனம்‌ 
நாடுகிறது. திக்கற்ற நிலைமையில்‌ மனித மனத்துக்குப்‌ பிடிப்பை 
அளிப்பது “திட விசும்பு எரிவெளி நீர்‌ நிலம்‌ இவை மிசை 
எங்கும்‌ பரந்து உள' கடவுளின்‌ நினைப்பு ஒன்றுதான்‌. கடைசி 
விநாடியில்‌ பாரத்தைப்‌ போட்டாலும்‌ கடவுள்‌ மனிதனைக்‌ 
கைவிடுவதில்லை என்ற வேதாந்தத்தைப்‌ பல தடவை படித்‌ 
திருந்த அடிகளார்‌, “இந்தச்‌ சமயத்தில்‌ ஆண்டவன்‌ ஒருவன்தான்‌ 
காப்பாற்ற முடியும்‌' என்ற முடிவுக்கு வந்ததோ, அவர்மேல்‌ 
பாரத்தைப்‌ போட்டுச்‌ செயலற்று இருந்துவிட்டதோ ஆச்சரிய 
மில்லையல்லவா? 

அடிகளாருக்கு இந்தச்‌ சித்தாந்தத்தில்‌ ஆச்சரியமிஃ ஸ்‌ 
ஆனால்‌ கோடி அறைக்குள்‌ நுழைந்த மழவராயன்‌ அங்கிருந்து 


சாண்டில்யன்‌ €* 97 


திரும்பி வந்தபோது சிரித்துக்கொண்டே வந்ததும்‌, தம்மிடம்‌ 
வேடிக்கையாகப்‌ பேச ஆரம்பித்ததுந்தான்‌ அவரைச்‌ சொல்ல 
வொண்ணா ஆச்சரியத்தில்‌ ஆழ்த்தியது. 

“என்ன அடிகளாரே ! விஷயம்‌ இப்படியென்று என்னிடம்‌ 
ஒரு வார்த்தை சொல்லியிருக்கக்‌ கூடாது?” என்று மழவராயன்‌ 
கேட்டான்‌. 

அடிகளாருக்கு என்ன பதில்‌ சொல்வதென்று தெரிய 
வில்லை. இருந்தாலும்‌ நிதானப்படுத்திக்கொண்டு, “எப்படிச்‌ 
சொல்வதென்று புரியவில்லை...” என்று இழுத்தார்‌. 

“புரியாமலென்ன? உள்ளதை உள்ளபடி சொன்னால்‌ 
உம்மிடமா நான்‌ ஆட்சேபிப்பேன்‌?” என்று கேட்டான்‌ மழவ 
ராயன்‌. 

“ஆட்சேபிக்க மாட்டீர்களென்று தெரிந்திருந்தால்‌ சொல்லி 
யிருப்பேன்‌.” 

“ஆட்சேபிக்க மாட்டேனென்று உமக்குத்‌ தெரிந்திருக்க 
வேண்டாமா?” 

“அவ்வளவு தூரம்‌ என்‌ சிந்தனை ஓடவில்லை.” 

“குலசேகர பாண்டிய மன்னன்‌ அங்கு போகக்கூடாது 
என்பதற்கு மட்டும்‌ சிந்தனை ஓடியதோ?”” 

“தூங்கள்‌ கூட அங்கு போயிருக்கக்‌ கூடாதென்பதுதான்‌ 
என்‌ உத்தேசம்‌” என்றார்‌ அடிகளார்‌. 

“அங்குதான்‌ தவறு செய்து விட்டீர்‌” என்று சிரித்தான்‌ 
மழவராயன்‌. 

“இப்போதுதானே புரிகிறது...” என்று கூறினார்‌ அடிகளார்‌. 

“அறையை நான்‌ பார்த்தது நல்லதாகப்‌ போய்விட்டது” 
என்றான்‌ மழவராயன்‌. 

“நல்லதாகப்‌ போய்விடும்‌ என்று நினைத்திருந்தால்‌ 
சாவியை ஒளித்தேயிருக்க மாட்டேன்‌” என்று சமாதானம்‌ : 
சொன்னார்‌ அடிகளார்‌. 


98 ச கன்னி மாடம்‌ 


“இத்தனை முன்‌ யோசனையுடன்‌ நீர்‌ நடந்துகொண் 
டிருப்பீர்‌ என்பதை நான்‌ அறிந்திருந்தால்‌ உம்மிடம்‌ சந்தேகித்தே 
இருக்கமாட்டேன்‌. மன்னித்து விடும்‌” என்றான்‌ மழவராயன்‌. 

இந்தச்‌ சம்பாஷணையின்‌ ஆரம்பத்திலேயே ஆச்சரியத்தை 
அடைந்த அடிகளார்‌, கடைசியில்‌ மழவராயன்‌ சொன்னதைக்‌ 
கேட்டதும்‌ மழவராயனுக்குப்‌ பைத்தியம்‌ பிடித்திருக்கிறதா 
என்பதை நிர்ணயிக்க முடியாமல்‌ திண்டாடினார்‌. பேச்சின்‌ 
ஓட்டத்தைக்‌ கவனித்த கார்குழலிகூட ஆச்சரியத்தால்‌ கண்களை 
அகல விழித்து அடிகளாரையும்‌ தனது தந்தையையும்‌ 
மாறிமாறிப்‌ பார்த்தாள்‌. முத்துநகை பெரிதும்‌ பிரமிப்படைந்து 
மெத்தைப்‌ படிக்கதவின்‌ மேல்‌ லேசாகச்‌ சாய்ந்துகொண்டாள்‌. 
மழவராயனை ஒருகணம்‌ உற்று நோக்கிய அடிகளார்‌ ஏதோ 
சொல்ல வேண்டும்‌ என்பதற்காக, “இதில்‌ மன்னிப்பதற்கு 
என்ன இருக்கிறது” என்றார்‌. மழவராயன்‌ சொன்ன அடுத்த 
வார்த்தைகள்‌ அவரை மீண்டும்‌ அயர வைத்தன. “அறையி 
லிருந்த வஸ்துக்கள்‌ என்‌ கண்களில்‌ படவில்லையென்று 
நினைக்கிறீரா !” என்றான்‌ மழவராயன்‌. 

“பட்டுவிட்டதா !” வாயைப்‌ பிளந்தார்‌ அடிகளார்‌. 

“அகா! நன்றாகப்‌ பட்டுவிட்டன. என்‌ கண்கள்‌ என்ன 
குருடா?” என்றான்‌ மழவராயன்‌. 

“இல்லை. அதற்காகச்‌ சொல்லவில்லை. நீங்கள்‌ அறையி 
லிருப்பதைப்‌ பார்த்தும்‌...” 

“நீர்‌ செய்தது சரியென்று தீர்மானித்தேன்‌. அறையி 
லிருப்பதைப்‌ பார்த்த பிறகு குழலியைக்கூட அங்கு போகச்‌ 
சொல்வது சரியல்லவென்று தோன்றுகிறது.” 

“சரி, மழவராயன்‌ விருந்தினர்களைப்‌ பார்த்துவிட்டான்‌' 
என்று தமக்குள்ளேயே சொல்லிக்கொண்ட அடிகளார்‌ “பார்த்த 
பிறகும்‌ மழவராயன்‌ ஏன்‌ இப்படிப்‌ பேசுகிறான்‌? ஒருவேளை 
பெண்‌ கேட்க வந்திருக்கும்‌ குலசேகர பாண்டியனுக்கு எதிரில்‌ 
விஷயத்தை மறைப்பதற்காக இந்த நாடகம்‌ ஆடுகிறானா? 


சாண்டில்யன்‌ * 99 


ஈவிட்டால்‌ அபராஜிதனும்‌ காரியும்‌ அறையிலிருந்து 
தப்பிப்‌ போய்விட்டார்களா? எப்படித்‌ தப்பியிருக்க முடியும்‌? 
அந்த அறைக்கதவு இருக்குமிடம்‌ நமக்குத்தானே தெரியும்‌? 
அப்படி அவர்களைப்‌ பார்த்திருந்தால்‌ மழவராயன்‌ கோபத்தை 
எப்படி. அடக்க முடியும்‌? தன்‌ பெண்ணின்‌ கன்னி மாடத்தில்‌ 
ஆண்பிள்ளைகள்‌ இருக்கிறார்கள்‌ என்பதை அறிந்ததுமே 
கொதித்தெழுந்திருக்க வேண்டாமா?” இப்படியாக ஏதேதோ 
யோசித்துப்‌ பார்த்து மழவராயன்‌ போக்குக்கு எந்தவித 
விடையும்‌ புலப்படாதவராய்ப்‌ பிரமை பிடித்து நின்றார்‌. அவர்‌ 
பிரமிப்பைக்‌ கண்ட மழவராயன்‌ அவர்‌ ஏதோ யோசிப்பதாக 
நினைத்து, “என்ன யோசிக்கிறீர்கள்‌ ?”” என்று வினவினான்‌. 

“ஒன்றும்‌ யோசிக்கவில்லை. நீங்கள்‌ சொல்வது நியாயந்‌ 
தான்‌--” என்று ஆரம்பித்தார்‌. 

“நீர்‌ தயங்குவதும்‌ நியாயந்தான்‌. அந்த அறைக்குக்‌ 
கார்குழலியை அனுப்புவது சரியல்லதான்‌. இருந்தாலும்‌ 
இப்பொழுதிருக்கும்‌ நிலைமையில்‌ வேறெதுவும்‌ செய்ய 
முடியாது. கார்குழலியையே அந்த அறைக்கு அனுப்பி 
விடுவோம்‌” என்றான்‌ மழவராயன்‌. 

“வேண்டாம்‌, வேண்டாம்‌!” என்றார்‌ அடிகளார்‌. 

“பரவாயில்லை, போகட்டும்‌” என்று மழவராயன்‌ பிடிவாத 
மாகச்‌ சொல்லிவிட்டுக்‌ கார்குழலியையும்‌ நோக்கி, “குழலி! நீ 
அந்த அறையில்‌ சற்று நேரம்‌ போயிரு. நானும்‌ மன்னரும்‌ 
முக்கிய விஷயங்களைப்பற்றிப்‌ பேசவேண்டியிருக்கிறது'” என்று 
ஆக்ஞாபித்தான்‌. கார்குழலி அடிகளாரைப்‌ பார்க்கவே 

அடிகளார்‌ அவள்‌ சகாயத்துக்கு வந்து, “அப்படியானால்‌ 
முத்துநகை, நீயும்‌ குழலியுடன்‌ அந்த அறைக்குப்‌ போ!” என்றார்‌ 
முத்துநகையை நோக்கி. 

“வேண்டாம்‌, முத்துநகை! நீ கீழே போ; குழலி மட்டும்‌ 
அந்த அறைக்குப்‌ போகட்டும்‌!” என்று வ கட்டளையை 
வெட்டிக்‌ கின்‌ மழவராயன்‌. ்‌ 

“இல்லை...” என்று துவங்கினார்‌ அடிகளார்‌. 


100 ச கன்னி மாடம்‌ 


“குறுக்கே பேசவேண்டாம்‌. சொன்னபடி செய்யுங்கள்‌ !” 
என்று மழவராயன்‌ ஆக்ஞாபிக்கவே அதற்கு மேல்‌ எதுவும்‌ 
செய்யச்‌ சக்தியற்ற அடிகளார்‌ முத்துநகையைக்‌ கீழே போகச்‌ 
சொல்லிவிட்டுக்‌ கார்குழலியையும்‌ கோடி அறைக்கு 
அனுப்பினார்‌. அவள்‌ அறைக்குள்‌ போனதும்‌, “அந்த அறையை 
நன்றாக இழுத்துச்‌ சார்த்தும்‌!” என்று மழவராயன்‌ உத்தர 
விட்டதைக்‌ கேட்ட அடிகளாருக்கு விதியை நினைத்து 
அழுவதா? சிரிப்பதா? என்பதே தெரியாவிட்டாலும்‌ அவன்‌ 
சொன்னபடியே செய்து முடித்தார்‌. இத்தனை குழப்பத்திலும்‌ 
அவர்‌ கோபத்தைக்‌ கிளறிவிட்ட காரியமும்‌ ஒன்று உண்டு. 
மழவராயன்‌ உத்தரவுப்படி. குழலி கோடி. அறைக்குச்‌ செல்லும்‌ 
போது தம்மைப்‌ பார்த்துக்‌ குறும்பாகச்‌ சிரித்துவிட்டுப்‌ 
போனதை மட்டும்‌ அடிகளாரால்‌ பொறுக்க முடியவில்லை. 
பகிரங்கமாகத்‌ தமது கோபத்தை வெளிக்குக்‌ காட்ட 
முடியாததால்‌ “சிரிக்கவா சிரிக்கிறாய்‌? இரு இரு. இவர்கள்‌ 
போகட்டும்‌. உன்னுடன்‌ பேசிக்கொள்கிறேன்‌' என்று 
தமக்குள்ளேயே கறுவிக்கொண்டார்‌. 

கோடி அறைக்கதவு சாத்தப்பட்டதும்‌ குலசேகர 
பாண்டியனை மஞ்சமொன்றில்‌ உட்காரச்‌ சொல்லிப்‌ பக்கத்தில்‌ 
தானும்‌ உட்கார்ந்த மழவராயன்‌ அடிகளாருக்கும்‌ ஓர்‌ 
ஆசனத்தைச்‌ சுட்டிக்‌ காட்டினான்‌. அவன்‌ காட்டிய ஆசனத்தில்‌ 
உட்கார இஷ்டமில்லாத அடிகளார்‌, “இருக்கட்டும்‌! பாதக 
மில்லை!” என்று மதிப்பாகச்‌ சொல்லிவிட்டு அவர்கள்‌ உட்கார்ந்‌ 
திருந்த இடத்துக்கும்‌ கோடி அறைக்கும்‌ இடையே நின்று ஒரு 
காதை அந்த அறைக்கும்‌ இன்னொரு காதை இரு மன்னர்‌ 
களுக்குமாகப்‌ பகிர்ந்தளித்து நடக்கும்‌ விவகாரங்களை மிகுந்த 
எச்சரிக்கையுடன்‌ கவனிக்கலானார்‌. 

குலசேகர பாண்டியன்‌ முதன்‌ முதலாகத்‌ தமிழ்நாட்டு 
ராஜீயப்‌ பிரச்சினைகளைப்‌ பேசத்‌ துவங்கி, “மழவராய 
மன்னரே ! தமிழ்நாடு இருக்கும்‌ நிலைமையைப்பற்றி உங்களுக்கு 
நான்‌ விவரிக்க வேண்டிய அவசியமில்லை. ஒற்றுமை குலைந்த 


சாண்டில்யன்‌ &* 101 


தமிழ்‌ மக்கள்‌ சிங்களவர்‌ கால்களில்‌ மிதிபட்டுக்‌ கிடக்கிறார்கள்‌” 
என்று கூறிப்‌ பெருமூச்செறிந்தான்‌. 

குலசேகரன்‌ பேச்சு அடிகளாருக்குப்‌ பெருத்த விந்தையா 
யிருந்தது. “பாண்டிய பிரஜைகள்‌ இலங்காபுரன்‌ அடிகளில்‌ 
மிதிபட்டுக்‌ கிடப்பதற்கு நீங்கள்தானே பொறுப்பாளி' என்று 
கேட்டுவிட வேண்டும்‌ போலிருந்தது அவருக்கு. “நெல்லையில்‌ 
அரசாண்டுகொண்டிருந்த குலசேகர பாண்டியன்‌ நாடாசையால்‌ 
மதுரை மீது படையெடுத்திருக்காவிட்டால்‌, மதுரை மன்னனான 
பராக்கிரம பாண்டியன்‌ சிங்களவரின்‌ உதவியை நாடியிருக்க 
மாட்டான்‌. சிங்களவர்‌ உதவியை அவன்‌ நாடாதிருந்தால்‌ நாடும்‌ 
அடிமைப்படக்‌ காரணமிருக்காது. குலசேகர பாண்டியன்‌ 
நாடாசையோடு நிறுத்தினானா? பராக்கிரம பாண்டியனை 
வெற்றிகொண்டதோடு அவனையும்‌ அவன்‌ மனைவியையும்‌ 
கொன்றுவிட்டானே? அந்தப்‌ பாவமெல்லாம்‌ எங்கே போகும்‌? 
பராக்கிரம பாண்டியன்‌ மகனான வீரபாண்டியன்‌ தப்பியிருக்கா 
விட்டால்‌ அந்த வம்சமே நிர்மூலமாகியிருக்குமே' என்று 
குலசேகரன்‌ அவனுடைய தாயாதிக்குப்‌ புரிந்த அட்டூழியங்களை 
நினைத்துப்‌ பார்த்த அடிகளார்‌ “தன்வினை தன்னைச்‌ சுடும்‌' 
என்ற பழமொழியையும்‌ நினைவுபடுத்திக்கொண்டார்‌. “இலங்கா 
புரன்‌ சிங்கள சைன்னியத்தோடு வந்து இந்தக்‌ குலசேகரனை 
மதுரையிலிருந்து விரட்டி. வீரபாண்டியனுக்கு முடிதட்டியிருக்கா 
விட்டால்‌ இவன்‌ இவ்வளவு அடக்கமாக உட்கார்ந்திருப்பானா?' 
என்றும்‌ யோசித்துப்‌ பார்த்தார்‌. இத்தகைய சிந்தனையின்‌ 
விளைவாக அவர்‌ குலசேகரனைப்‌ பெரிதும்‌ வெறுத்தாலும்‌ 
மேற்கொண்டு என்ன பேசுகிறானென்பதைக்‌ கவனத்துடன்‌ 
கேட்கலானார்‌. 

குலசேகரன்‌ பேச்சுக்கு மழவராயனும்‌ ஒத்துப்‌ பாடினான்‌. 
“ஆமாம்‌ தமிழ்‌ மக்கள்‌ கதி அதோகதியாகக்தானிருக்கிறது. 
ஆனால்‌ நாம்‌ என்ன செய்ய முடியும்‌?” என்றான்‌. 

“என்ன செய்ய முடியுமா? இலங்காபுரனின்‌ அட்டூழியங்‌ 
களை உம்மையும்‌ எம்மையும்‌ போன்ற வீரர்கள்‌ சகித்துக்‌ 


102 ச கன்னி மாடம்‌ 


கொண்டு சும்மாயிருக்க முடியுமா?” என்று குலசேகர 
பாண்டியன்‌ கேட்டான்‌. 

“சகிக்காமல்‌ என்ன செய்வது? தாங்களோ நாடில்லாத 
மன்னர்‌. நானோ இரண்டொரு ஊர்களை வைத்துக்கொண்‌ 
டிருக்கும்‌ சிற்றரசன்‌. மதுரைக்குக்‌ கப்பம்‌ செலுத்துபவன்‌” 
என்றான்‌ மழவராயன்‌, அரைக்‌ குத்தலாகவும்‌ அரை 
வருத்தமாகவும்‌. 

“எனக்கு நாடில்லாவிட்டாலும்‌ தமிழ்நாட்டில்‌ அக்கறை 
யுள்ள மற்றவர்களுக்கு இருக்கிறதல்லவா ?” 
“யாருக்கு?” 

“ஏன்‌? சோழமன்னர்‌ ராஜாதி ராஜனில்லையா ?”” 

“ராஜாதிராஜன்‌ இதில்‌ என்ன செய்யமுடியும்‌?” 

“எனக்கு எவ்வளவு படைபலம்‌ தேவையானாலும்‌ 
தருவதாகச்‌ சொல்லியிருக்கிறார்‌. அவருடைய இரு மந்திரி 
களான திருச்சிற்றம்பலமுடையான்‌ பல்லவராயனையும்‌ 
அண்ணன்‌ பல்லவராயனையும்‌ படைகளை நடத்தச்‌ சொல்லி, 
வெற்றி வாங்கித்‌ தருவதாகவும்‌ உறுதி கூறியிருக்கிறார்‌.” 

பாண்டியனின்‌ இந்தப்‌ பிரதாபத்தைக்‌ கேட்ட அடிகளார்‌ 
பேச்சில்‌ புகுந்து, “புளியங்கிளையையே பிடித்துவிட்டீர்கள்‌ ! 
இனி யார்‌ உதவியும்‌ தங்களுக்குத்‌ தேவையில்லை” என்றார்‌. 

“யார்‌ சொன்னது? மழவராயன்‌ உதவியின்றி இக்காரியம்‌ 
எப்படி. நடக்கும்‌?” என்று பாண்டியன்‌ கேட்டான்‌. 

“என்‌ உதவியா? நான்‌ என்ன செய்யமுடியும்‌?” என்று 
ஆச்சரியப்படுவது போல்‌ நடித்தான்‌ மழவராயன்‌. 

“குறுநில மன்னரே! மேலைமங்கலச்‌ சிற்றரசு இந்தப்‌ 
போரில்‌ மிக முக்கியமான பாகத்தை வகிக்கப்போவது ராஜ 
தந்திரிகள்‌ அனைவருக்கும்‌ தெரியும்‌. உமது உதவியை நாடியே 
வந்திருக்கிறேன்‌. நீர்‌ யார்‌ பக்கமிருக்கப்‌ போகிறீர்‌ என்பதை 
அறியவே இங்கு வந்தேன்‌” என்றான்‌ பாண்டியன்‌. 


சாண்டில்யன்‌ 4 103 


“கேட்பானேன்‌? தங்கள்‌ பக்கம்தான்‌ !” 

“வெறும்‌ பேச்சில்‌ அது இருந்தால்‌ போதாது.” 

“வேறு எப்படியிருக்க வேண்டும்‌?” 

“சரியான ரசு காட்டவேண்டும்‌.” 

“எப்படிக்‌ காட்ட முடியும்‌?” 

“உமது பெண்ணை விக்கிரமனுக்கு மணமுடிப்பதன்‌ 
மூலம்‌.” 

இப்படித்‌ திடும்‌ பிரவேசமாகப்‌ பாண்டியன்‌ மண 
விஷயத்தைப்‌ பிரஸ்தாபிப்பானென்பதை மழவராயனோ, 
அடிகளாரோ எதிர்பார்க்கவில்லை. மழவராயன்‌ பதில்‌ சொல்லு 
முன்பாகவே அடிகளார்‌, “இது யோசிக்க வேண்டிய விஷயம்‌” 
என்றார்‌. 

குலசேகர பாண்டியன்‌ முகத்தில்‌ கோபம்‌ தாண்டவமாடத்‌ 
தொடங்கியது. “உம்மை நான்‌ கேட்கவில்லை. உமது மன்னரைக்‌ 
கேட்கிறேன்‌” என்றார்‌ உக்கிரமாக. 

“மன்னருக்கும்‌ எனது அபிப்பிராயம்தான்‌” என்றார்‌ 
அடிகளார்‌ சற்றும்‌ அச்சப்படாமல்‌. 

“ஏன்‌, அப்படித்தானா?” என்று குலசேகரன்‌ மழவ 
ராயனைப்‌ பார்த்துக்‌ கேட்டான்‌. 

“மன்னர்‌ கோபிக்கக்‌ கூடாது. தாங்கள்‌ பெண்‌ கேட்கிறீர்கள்‌. 
இந்தச்‌ சம்பந்தம்‌ கிடைப்பது சுலபமல்ல. இதில்‌ எவ்வளவு 
கெளரவம்‌ இருக்கிறதென்பதும்‌ நாம்‌ அறியாத விஷயமல்ல. 
இருந்தாலும்‌ திருமண விஷயம்‌ பாருங்கள்‌. பெண்ணையும்‌ ஒரு 
வார்த்தை கேட்க வேண்டாமா?” என்றான்‌ மழவராயன்‌. 

“இது ராஜீய விவாகம்‌.” 

“இருந்தாலும்‌ விவாகம்‌ பெண்ணுக்கும்‌ பிள்ளைக்கும்‌ 
தானே?" | 

மழவராயனின்‌ இந்தப்‌ பதிலைக்‌ கேட்டு அடுத்‌ ல்‌ 
யாரோ களுக்கென்று சிரித்தார்கள்‌. அந்தச்‌ சிரிப்பு குலசேகரன்‌ 


104 ச கன்னி மாடம்‌ 


காதிலும்‌ விழுந்தது. “குழலி சிரிக்கிறாள்‌!” என்றான்‌ 
கோபத்துடன்‌. 

“கழ்‌ னே?” 

கார்குழலியின்‌ திருமண விஷயத்தைப்‌ பற்றி நாடிழந்த 
மன்னனும்‌, நடுநிலைமை வகித்த மேலைமங்கலச்‌ சிற்றரசின்‌ 
தலைவனும்‌ காலத்தை லட்சியம்‌ செய்யாமல்‌ நீண்ட நேரம்‌ 
பேசியும்‌ முடிவு மட்டும்‌ எதுவும்‌ ஏற்படவில்லை. மழவராயன்‌ 
பாண்டியனிடம்‌ மிகுந்த மரியாதையுடன்‌ நடந்துகொண்ட 
போதிலும்‌, பிடிகொடுத்துப்‌ பதில்‌ மட்டும்‌ சொல்லவில்லை. 
“உங்கள்‌ சம்பந்தம்‌ மிக உயர்ந்தது. என்னைக்‌ கெளரவம்‌ ' 
படுத்துகிறீர்கள்‌” என்று சொல்லிக்கொண்டே, “எதையும்‌ 
ஒருமாத காலத்திற்குப்‌ பிறகுதான்‌ திட்டமாகச்‌ சொல்லலாம்‌” 
எனச்‌ சாமர்த்தியமாகத்‌ தெரிவித்துவிட்டான்‌. பேச்சினால்‌ 
எதிர்பார்த்த பலன்‌ கிடைக்காவிட்டாலும்‌ மனம்‌ தளராத 
குலசேகர பாண்டியன்‌ கடைசியாக விடைபெற்றுக்கொண்டு 
புறப்படுகையில்‌, “சீக்கிரம்‌ யோசித்து நாட்டின்‌ நன்மைக்கு 
அவசியமான முடிவுக்கு வாருங்கள்‌” என்று கேட்டுக்‌ 
கொண்டான்‌. , “ஆகட்டும்‌” என்று கூறிய மழவராயன்‌, 
“அடிகளாரே! மன்னரை நான்‌ ஜாக்கிரதையாக வெளியே 
அனுப்பிவிட்டு வருகிறேன்‌. அடுத்த அறையைக்‌ கவனியும்‌,” 
என்று சொல்லிவிட்டுக்‌ குலசேகர பாண்டியனுடன்‌ படிகளில்‌ 
இறங்கிச்‌ சென்றான்‌. 

அவர்கள்‌ போனதும்‌ அடிகளார்‌ மிக விரைவாகக்‌ கோடி 
அறைக்கு ஓடினார்‌. கதவைத்‌ திறந்து பார்த்ததும்‌ அறையிலிருந்த 
நிலையைக்‌ கண்டு, “அடடா! மர்மம்‌ இதுதானா? நான்‌ 
எத்தனை முட்டாள்‌” என்று சொல்லிக்கொண்டதோடு 
நில்லாமல்‌ சிரிப்பை அடக்க முடியாதவராய்த்‌ தமது சரீரம்‌ 
குலுங்க இடிஇடியென்று கட்டடமே அதிரும்படியாகப்‌ 
பெரிதாகச்‌ சிரித்தார்‌. 


11. கோட்டை வாசல்‌ கழுகுகள்‌ 


அறை இருந்த நிலையைக்‌ கண்டதும்‌ அப்படி அத்துமீறி 
அடிகளார்‌ சிரித்ததில்‌ ஆச்சரியமேதுமில்லை. அடி களாரென்ன, 
வேறு யாராயிருந்தாலும்‌ அந்தச்‌ சந்தர்ப்பத்தில்‌ சிரிப்பை 
அடக்கியே இருக்க முடியாது. தமது மடியிலிருந்து தவறி விழுந்த 
சாவியை எடுத்துக்கொண்டு கோபத்துடன்‌ அறையைத்‌ திறந்து 
நுழைந்த மழவராயன்‌ அடியோடு மனோநிலை மாறித்‌ 
திரும்பியதன்‌ உள்வயணம்‌ அறையைக்‌ கண்டபிறகுதான்‌ 
அடிகளாருக்குப்‌ புரியலாயிற்று. திரும்பப்‌ பெரிய அறைக்குள்‌ 
வந்த மழவராயன்‌ தம்முடன்‌ பேசிய பேச்சுக்களின்‌ அர்த்தமும்‌ 
அவன்‌ சிரித்ததன்‌ காரணமும்‌ அவருக்கு உள்ளங்கை நெல்லிக்‌ 
கனி போல்‌ சிறுகச்‌ சிறுக விளங்கவும்‌ தொடங்கியது. எப்பேர்ப்‌ 
பட்ட ஆபத்தை எத்தனை சிறிய தந்திரத்தால்‌ அபராஜிதன்‌ 
உடைத்தெறிந்துவிட்டான்‌ என்பதை நினைக்க நினைக்க 
அவருக்குச்‌ சொல்லவொண்ணா வியப்பும்‌ பாண்டிய சேனாதி 
பதியின்‌ புத்திக்கூர்மையைப்பற்றி மிதமிஞ்சிய மதிப்பும்‌ 
ஏற்பட்டு, “அப்பா சேனாதிபதி யமப்பேர்வழி!” என்று 
தமக்குள்ளேயே சிலாகித்துக்கொண்டார்‌. 
அறை ஒரே அலங்கோலமாகக்‌ கிடந்தது.. கோடியில்‌ ஒரு 
மூலையில்‌ படுப்பதற்காகப்‌ போடப்பட்டிருந்த பெரிய 
மஞ்சத்தைத்‌ தவிர சின்னஞ்சிறு உட்காரும்‌ மஞ்சங்கள்‌ குப்புறக்‌ 
கவிழ்ந்து கிடந்தன. திரைச்‌ சீலைகள்‌ கிழிக்கப்பட்டு ஆங்காங்கு 
எறியப்பட்டுக்‌ கிடந்தன. 
_” கிழிக்கப்பட்ட கந்தலில்‌ ஒன்றிரண்டு குப்புறக்‌ கிடந்த 
மஞ்சத்திலொன்றின்‌ மூலையில்‌ செருகப்பட்டு, யாரோ மஞ்சத்‌ 
தைத்‌ துடைத்துக்கொண்டிருந்தவர்கள்‌ பாதியில்‌ நிறுத்தியதைப்‌ 
போன்ற தோற்றத்தைக்‌ கொடுத்துக்கொண்டி ருந்தது. வெளியில்‌ 
மொட்டை மாடியில்‌ ஒருபுறத்தில்‌ ஒதுக்கி வைக்கப்பட்டி ருந்த 
அறையைச்‌ சுத்தம்‌ செய்யும்‌ துடைப்பம்‌ முதலிய சாமான்கள்‌ 
அங்கிருந்து கொண்டுவரப்பட்டு அறையில்‌ அங்குமிங்கும்‌ 


க. மா-8 


106 “ கன்னி மாடம்‌ 


எறியப்பட்டி ருந்ததோடு அறையை அலம்ப நீர்‌ கொண்டு வரும்‌ 
தவலைகள்‌ இரண்டும்‌ உருட்டி விடப்பட்டுக்‌ கிடந்தன. அறை 
யிருந்த நிலையை யார்‌ சுவனித்திருந்தாலும்‌ அதை ஏதோ அன்று 
காலையில்தான்‌ யாரோ சுத்தம்‌ செய்யக்‌ கிளம்பிப்‌ பாதியில்‌ 
விட்டிருக்கிறார்கள்‌ என்ற பிரமையை அளித்திருக்குமேயன்றி, 
வேண்டுமென்றே அந்த நிலை சிருஷ்டிக்கப்பட்டதென்ற 
ஊகத்துக்குச்‌ சிறிதும்‌ இடம்‌ கொடுத்திருக்காது. அபராஜிதனும்‌ 
காரியும்‌ அத்தனை க அறு அறையை அலங்கோலப்‌ 
படுத்தியிருந்தார்கள்‌. 

அறை இவ்வளவு கேவல ஸ்திதியில்‌ இருந்ததால்தான்‌ 
மழவராயன்‌, பாண்டிய மன்னனை அந்த அறைக்குள்‌ அழைக்க 
இஷ்டப்படவில்லை என்பதைச்‌ சந்தேகமறத்‌ தெரிந்துகொண்ட 
அடிகளார்‌ மழவராயன்‌ பேசிய ஒவ்வொரு பேச்சையும்‌ 
மனத்தில்‌ நினைத்துப்‌ பார்த்து அவற்றுக்கெல்லாம்‌ தாம்‌ செய்து 
கொண்ட விபரீத அர்த்தத்தையும்‌ எண்ணித்‌ திரும்பத்‌ திரும்ப 
நகைத்தார்‌. குலசேகர பாண்டியனை அந்த அறைக்கு அழைத்து 
வரக்‌ கூடாதென்பது நியாயம்தானென்று மழவராயன்‌ ஒப்புக்‌ 
கொண்டதற்கும்‌, குழலியைக்கூட அங்கு அனுப்புவது சரியல்ல 
வென்று அவன்‌ சொன்னதற்கும்‌ சரியான அர்த்தம்‌ அவருக்கு 
அப்பொழுதுதான்‌ புரிந்தது. “அங்கிருந்த வஸ்துக்களைக்‌ 
கண்டேன்‌” என மழவராயன்‌ கூறியது கிழிந்து கிடந்த திரைச்‌ 
சீலைகளையும்‌, குடம்‌ துடைப்பம்‌ வகையறாக்களையுமே தவிர, 
தாம்‌ நினைத்தது போல்‌ அபராஜிதனையும்‌, காரியையும்‌ அவன்‌ 
மறைமுகமாகச்‌ சுட்டிக்‌ காட்டவில்லை என்பதையும்‌ அடிகளார்‌ 
தெரிந்துகொண்டார்‌. சந்தர்ப்பங்கள்‌ லேசாக மாறுபட்டாலும்‌ 
மனிதர்களின்‌ வார்த்தைகளில்‌ எத்தனை மாறுபட்ட அர்த்தங்கள்‌ 
தொனிக்கின்றன என்பதை எண்ணிய அடிகளார்‌ சிருஷ்டியின்‌ 
விசித்திரத்தை நினைத்துப்‌ பெரிதும்‌ வியந்தார்‌. 

இப்படிப்‌ பழைய சம்பாஷணைகளை நினைத்து மெள்ள 
மெள்ளச்‌ சுயநிலைக்கு வந்த அடிகளார்‌ அறைக்‌ கோடியில்‌ 
கார்குழலி மட்டும்‌ சிலையென உட்கார்ந்திருந்ததையும்‌ வேறு 


சாண்டில்யன்‌ & 107 


யாரும்‌ இல்லை என்பதையும்‌ கண்டு வெளி மாடிக்கு ஓடி 
சுற்றுமுற்றும்‌ பார்த்தார்‌. அங்கு யாரையும்‌ காணாது போகவே 
கார்குழலியிடம்‌ திரும்பி வந்து, “எங்கே அவர்கள்‌?” என்று 
விசாரித்தார்‌. 

“எனக்குத்‌ தெரியாது” என்றாள்‌ கார்குழலி. 

“நீ வந்தபோதே அறையில்‌ இல்லையா?” என்று 
அச்சத்துடன்‌ வினவினார்‌ அடிகளார்‌. 

“இல்லை.” 

“எங்கு போயிருப்பார்கள்‌? எங்கு போக முடியும்‌?” என்று 
அடிகளார்‌ திணறினார்‌. 

“அதுதான்‌ எனக்கும்‌ புரியவில்லை. மனிதர்கள்‌ காற்றில்‌ 
பறக்க முடியாது. இங்கிருந்து வெளியேற மாடிப்படி வழி 
யொன்றுதான்‌ எனக்குத்‌ தெரியும்‌. ரகசிய வழி உங்களுக்குத்‌ 
தான்‌ தெரியும்‌” என்று கார்குழலி அடிகளாரைப்‌ பார்த்துச்‌ 
சொன்னாள்‌. : 

அடிகளார்‌ மேற்கொண்டு அவளிடம்‌ பதிலேதும்‌ 
சொல்லாமல்‌ தீவிர யோசனையில்‌ இறங்கினார்‌. அறை 
முழுவதையும்‌ மீண்டும்‌ ஒருமுறை சுற்றிப்‌ பார்த்ததன்றி வெளி 
மாடிக்கும்‌ இரண்டு தடவை போய்வந்தார்‌. பிறகு அறையில்‌ 
கிடந்த சாமான்களையெல்லாம்‌ உற்றுப்‌ பார்த்தார்‌. பிறகு ஏதோ 
கணக்குப்‌ போட்டார்‌. கடைசியில்‌ “புரிந்துவிட்டது, புரிந்து 
விட்டது” என்று அவர்‌ கூறியபோது வார்த்தையில்‌ மிதமிஞ்சிய 
அச்சமும்‌ தொனித்தது. விஷயத்தை அடிகளார்‌ ஓரளவு 
ஊகித்துவிட்டார்‌ என்பதை அவர்‌ பேச்சிலிருந்தும்‌ முகபாவத்தி 
லிருந்தும்‌ தெரிந்துகொண்ட கார்குழலி கட்டிலிலிருந்து எழுந்து 
அவர்‌ நின்றிருந்த இடத்துக்கு வந்து, “என்ன புரிந்துவிட்டது?” 
என வினவினாள்‌. 

“இதோ, அறையைச்‌ சுத்தம்‌ செய்யும்‌ சாமான்கள்‌ இருக்‌ 
கின்றன. கவனித்தாயா?” என்று அடிகளார்‌ துடைப்பம்‌ 
முதலியவற்றைச்‌ சுட்டிக்‌ காட்டினார்‌. 


108 - கன்னி மாடம்‌ 


“ஆம்‌” என்று கார்குழலி தலையை அசைத்தாள்‌. 

“இதில்‌ ஒரு சாமான்‌ காணவில்லை.” 

“என்ன?” 

“என்னவா? சரியாகப்‌ பார்‌.” 

என்ன பார்த்தாலும்‌ கார்குழலிக்குப்‌ புரியவில்லை. 
அடிகளாரைப்‌ போன்ற சன்னியாசிகளுக்கும்‌, மடாதிபதி 
களுக்கும்‌ இந்தச்‌ சில்லறைப்‌ பொருள்களில்‌ மிகுந்த பிடிப்பு 
உண்டென்பதும்‌, பூண்டது துறவறமாயிருந்தாலும்‌ மடாதிபதிகள்‌ 
மடத்துச்‌ சாமான்களை ஒன்று விடாமல்‌ கணக்குப்‌ போட்டு 
வைத்திருப்பதைப்‌ போல்‌, கன்னிமாடத்திலிருந்த தட்டுமுட்டுச்‌ 
சாமான்களிலிருந்து சகலத்தையும்‌ அடிகளார்‌ கணக்குப்‌ போட்டு 
வைத்திருந்தாரென்பது கார்குழலிக்குத்‌ தெரியுமானாலும்‌, இந்தச்‌ 
சில்லறை விஷயங்களில்‌ அவள்‌ மட்டும்‌ என்றும்‌ அக்கறை 
கொண்டதே கிடையாது. ஆகையால்‌ சொன்னாள்‌, “பார்த்தேன்‌, 
தெரியவில்லையே ஸ்வாமி” என்று. 

“இதிலெல்லாம்‌ நான்‌ அக்கறை காட்டியபோதெல்‌ 
லாம்‌ சன்னியாசிக்கு இது சரியா என்று பரிகசித்தாயே 
பார்த்தாயா?” 

“இதையெல்லாம்‌ கவனிக்கப்‌ பணிப்பெண்கள்‌ இருக்‌ 
கிறார்களே என்று சொன்னேன்‌.” 

“இப்பொழுது இந்த இரண்டுபேரும்‌ ஓடிப்போனதற்குக்‌ 
காரணம்‌ உன்‌ பணிப்பெண்களால்‌ சொல்ல முடியுமா?” 

“அதற்கும்‌ இந்தச்‌ சாமான்களுக்கும்‌ என்ன ஸ்வாமி 
சம்பந்தம்‌?” 

“என்ன சம்பந்தமா? இங்கிருந்து தப்ப வேண்டுமானால்‌ 
வசதி வேண்டாமா?” 

“ஆறாம்‌.” 

“இங்கிருந்த பெரிய தாம்புக்‌ கயிறு இரண்டையும்‌ 
காணோம்‌.” 


சாண்டில்யன்‌ %* 109 


அடிகளாரின்‌ இந்தப்‌ பேச்சினால்‌ பேரதிர்ச்சி அடைந்த 
கார்குழலி விடுவிடென்று வெளிமாடிக்கு ஓடினாள்‌. கைப்பிடிச்‌ 
சுவர்ப்‌ பகுதிகளைப்‌ பார்த்துத்‌ திரும்பவும்‌ அறைக்கு வந்து, 
“அடிகளாரே! எங்கும்‌ கயிறு கட்டித்‌ தொங்கக்‌ காணோமே!” 
என்றாள்‌. 

“உன்‌ கண்ணுக்குப்‌ புலப்படாது. நான்‌ காட்டுகிறேன்‌ வா” 
என்று அழைத்துப்போன அடிகளார்‌ வெளிமாடியின்‌ கைப்‌ 
பிடிச்‌ சுவரில்‌ வெளிப்பக்கமாக இருந்த பெரிய இரும்பு ஆணி 
யில்‌ கயிறு கட்டப்பட்டிருந்ததைக்‌ காட்டி “குழலி! இப்பொழுது 
தான்‌ உண்மை ஆபத்து ஆரம்பமாகிறது. இந்தக்‌ கயிற்றைப்‌ 
பிடித்துக்கொண்டு இறங்கினால்‌ நேராகப்‌ பணிப்பெண்கள்‌ 
அறைக்குப்‌ பக்கத்தில்தான்‌ இறங்க முடியும்‌. பணிப்பெண்கள்‌ 
கண்டால்‌ பயந்து கூச்சலிடுவார்கள்‌. வேறு பக்கம்‌ ஓடத்‌ 
தொடங்கினால்‌ வீரர்கள்‌ மடக்கிக்கொள்வார்கள்‌. எப்படியும்‌ ' 
இன்னும்‌ சிறிது நேரத்தில்‌ இருவரும்‌ நமது வீரர்கள்‌ கையில்‌ 
சிக்குவது என்னவோ திண்ணம்‌” என்று விளக்கிச்‌ சொன்னார்‌. 

கார்குழலியின்‌ கள்ளமற்ற உள்ளத்தில்‌ அபராஜிதனைப்‌ 
பற்றிக்‌ கவலை அலைபாயத்‌ தொடங்கவே அவள்‌ பெருமூச்‌ 
செறிந்து, “இத்தனையும்‌ அவர்‌ எனக்காகத்தானே செய்தார்‌” 
என்று வார்த்தைகளைச்‌ சற்று இழுத்து ஏக்கத்துடன்‌ 
சொன்னாள்‌. 

“உனக்காகச்‌ செய்தாரா? ஏன்‌, எனக்காகச்‌ செய்திருக்கக்‌ 
கூடாதோ!” என்று அடிகளார்‌ வினவினார்‌ விஷமத்துடன்‌ 
அவளைப்‌ பார்த்து. 

இத்தனை துக்கத்திலும்‌ கார்குழலி வெட்கம்‌ கலந்த ஒரு 
புன்முறுவலையும்‌ காட்டினாள்‌. “உங்களுக்காக எப்படிச்‌ 
செய்யமுடியும்‌ அடிகளாரே ! நீங்கள்‌ ஆண்பிள்ளை...” என்றும்‌ 
மெல்லச்‌ சொன்னாள்‌. 

“ஆண்பிள்ளையாக இருந்தாலென்ன?” அடிகளார்‌ 
இடக்காகக்‌ கேட்டார்‌. ர 


110 ச கன்னி மாடம்‌ 


“இங்கிதம்‌ தெரியாமல்‌ இப்படிக்‌ கேட்டால்‌ நான்‌ எப்படிப்‌ 
பதில்‌ சொல்வது?' என்று கார்குழலி மனத்துக்குள்‌ நினைத்துக்‌ 
கொண்டாளேயன்றி வாய்விட்டு எதுவும்‌ சொல்லவில்லை. 
கைப்பிடியின்‌ அந்தப்‌ பக்கத்திலிருந்து மீண்டும்‌ வெளி 
மாடிக்குள்‌ தாவிய அடிகளார்கூட மேற்கொண்டு எதுவும்‌ 
பேசாமல்‌ தீவிர யோசனையில்‌ இறங்கினார்‌. எங்கிருந்தோ 
திடீரென்று முளைத்த பாண்டிய சேனாதிபதி, தான்‌ வளர்த்த 
பைங்கொடியின்‌ உள்ளத்தை கண்மூடிக்‌ கண்திறக்கும்‌ நேரத்தில்‌ 
நைந்து போகும்படி செய்துவிட்டானே என்று நினைத்துப்‌ 
பார்த்ததோடு அதனால்‌ ஏற்படக்கூடிய விபரீத விளைவுகளை 
யும்‌, ராஜீய சிக்கல்களையும்‌ ஆராயத்‌ தொடங்கி “இது எங்கு 
போய்‌ முடியப்போகிறதோ, ஆண்டவன்‌ விட்ட வழி' என்ற 
முடிவுக்கு வந்தவராய்‌, “குழலி! வா, போவோம்‌; நான்‌ போய்‌ 
அவர்கள்‌ அகப்பட்டுக்கொண்டார்களா என்பதைக்‌ கவனித்து 
அகப்பட்டிருந்தால்‌ அவர்களைத்‌ தப்புவிக்க ஏதாவது முயற்சி 
யெடுக்கிறேன்‌” என்றார்‌. 

“ஆமாம்‌, அடிகளாரே! அதை முதலில்‌ கவனியுங்கள்‌. 
தந்தை கண்ணில்‌ அவர்கள்‌ பட்டால்‌ என்ன ஆகுமோ?” என்று 
அச்சத்துடன்‌ கூறிக்கொண்டே அடிகளாரைப்‌ பின்‌ 
தொடர்ந்தாள்‌. 

எதுவும்‌ ஆகவில்லை. அபராஜிதனோ, காரியோ யார்‌ 
கண்ணிலும்‌ பட்டதாகத்‌ தெரியவில்லை. அவர்கள்‌ எப்படித்‌ 
தப்பினார்கள்‌ என்பது தந்திரத்தில்‌ கைதேர்ந்த அடிகளாருக்கே 
விளங்கவில்லை என்றால்‌ வேறு யாருக்கு விளங்கப்போகிறது? 
அபராஜிதனை மீண்டும்‌ சந்திக்கும்போது அவன்‌ தப்பிய 
விந்தையை மட்டும்‌ தெரிந்துகொள்ளவேண்டும்‌ என்று அடிகள்‌ 
தீர்மானித்தார்‌. 

அடுத்த சில தினங்களில்‌ அவர்‌ கார்குழலியுடன்‌ பேசிய 
சமயங்களிலும்‌ இந்த விஷயத்தைப்பற்றி அடிக்கடி. பிரஸ்தாபித்‌ 
தார்‌. கார்குழலியும்‌ அபராஜிதனைப்‌ பற்றியே பேசிக்கொண் 


சாண்டில்யன்‌ & பய 


டிருந்ததோடு அவன்‌ பெயரையும்‌ அறிய விரும்பி, “அவர்‌ யார்‌ 
அடிகளாரே? சொல்ல மாட்டீரா?” என்று அடிக்கடி கேட்டும்‌ 
வந்தாள்‌. அடிகளார்‌ அதற்கு மாத்திரம்‌ பதில்‌ சொல்லாமல்‌ 
தட்டிக்‌ கழித்தாலும்‌ அவள்‌ செய்த தொந்தரவைப்‌ பொறுக்க 
மாட்டாமல்‌ ஒரு நாள்‌ சொன்னார்‌, “குழலி! இப்பொழுது 
என்னைக்‌ கேட்காதே. ஒரு நாள்‌ நீயே தெரிந்துகொள்வாய்‌. 
தெரிந்தபோது நான்‌ அவனைப்பற்றி உன்னிடம்‌ எதுவும்‌ 
சொல்லாதிருந்தது சரியென நீயே தெரிந்துகொள்வாய்‌” என்று. 

அர்த்தம்‌ புரியாமல்‌ அடிகளாரை ஏறெடுத்து நோக்கினாள்‌ 
கார்குழலி. “குழலி! அரசகுமாரிகள்‌ அரசியல்‌ சதுரங்கப்‌ 
பலகையின்‌ காய்கள்‌. அவர்களை யார்‌ எதற்காக எந்தப்‌ பக்கம்‌ 
நகர்த்துவார்களோ சொல்ல முடியாது. சுய உணர்ச்சிகளை 
அவர்கள்‌ துடைத்துவிட வேண்டும்‌” என்று கூறிவிட்டுத்‌ தன்‌ 
பேச்சின்‌ முழு அர்த்தத்தையும்‌ விளக்காமல்‌ போய்விட்டார்‌. 
அவர்‌ அப்படிப்‌ போய்விட்டாலும்‌ வார்த்தைகளின்‌ அர்த்தத்‌ 
தைப்‌ புரிந்துகொண்ட கார்குழலி, ஏக்கம்‌ கலந்த பெரூமூச்‌ 
சொன்றை விட்டாள்‌. 

அடிகளாரின்‌ இந்த உபதேசம்‌ நடந்த நான்கு நாட்கள்‌ 
கழித்து அபராஜிதனும்‌ காரிவளவனும்‌ மதுரை மாநகரின்‌ 
எல்லையை அடைந்துகொண்டிருந்தார்கள்‌. காரியின்‌ 
யோசனைப்படி. பொன்னமராவதியில்‌ இரண்டு நாட்கள்‌ தங்கிக்‌ 
காயத்துக்குச்‌ சரியான சிகிச்சை செய்துகொண்டதோடு இளைப்‌ 
பாறவும்‌ செய்ததால்‌ பழைய வலுவை மீண்டும்‌ பெற்றிருந்‌ 
தாலும்‌ அபராஜிதன்‌ முகத்தில்‌ சோகமும்‌ ஆழ்ந்த யோசனையும்‌ 
கலந்து பிரதிபலித்தன. புத்தி எங்கெங்கோ சஞ்சரித்துக்‌ 
கொண்டிருந்ததால்‌ காரியுடன்‌ ஏதும்‌ பேசாமலே குதிரையை . 
நடத்தினான்‌ அபராஜிதன்‌. சேனாதிபதியின்‌ மனோ நிலையைப்‌ 
புரிந்துகொண்ட காரியும்‌ சம்பாஷணையைத்‌ துவக்காமல்‌ 
அபராஜிதனுக்குச்‌ சற்றுப்‌ பின்தங்கிக்‌ குதிரையை மெள்ளச்‌ 
செலுத்தினான்‌. மதுரை மாநகரை அவர்கள்‌ அணுகியபோது 
பொழுது சாயும்‌ சமயமாய்‌ இருந்தது. மதுரையின்‌ பெரிய 


112 ட கன்னி மாடம்‌ 


கோட்டை வாசலும்‌ அவர்கள்‌ கண்முன்பு பிருமாண்டமாக 
எழுந்தது. அபராஜிதன்‌ சட்டென்று குதிரையை நிறுத்திக்‌ 
கோட்டை வாசலுக்குச்‌ சற்று தூரத்திலிருந்தே அம்மாநகர்‌ மீது 
தன்‌ கண்களை ஓட்டினான்‌. 

மனோகரமான அந்த மாலை வேளையில்‌, மெல்ல மெல்ல 
மங்கிக்கொண்டிருந்த மஞ்சள்‌ வெயிலின்‌ மயக்கம்‌ தரும்‌ 
பிரகாசத்தில்‌, மதுரை மாநகர்‌, மிக ரம்மியமாகக்‌ காட்சியளித்தது. 
பைந்தமிமும்‌ பாவலரும்‌ இரண்டறக்‌ கலந்து உறவாடியதால்‌ 
எழுந்த பல இன்பக்‌ கவிதைகளின்‌ இருப்பிடமான மதுரை 
மாநகர்‌, ஆழ்கடலிலிருந்து முதன்‌ முதலாக எழுந்த ஒரே 
நிலப்பரப்பான ஜம்பூத்வீபத்தின்‌ ஆரம்ப காலத்திலேயே 
ஏற்பட்டதால்‌ மூதூர்‌ (பழைய ஊர்‌) எனப்‌ பிரசித்தமாகி, பின்பு 
காலத்தின்‌ வாக்கினிலே மதுரை என மருவிவிட்டதுமான அதி 
மதுரை ஒன்று இருந்ததற்கு அத்தாட்சியாக இன்றும்‌ விளங்கும்‌ 
மதுரை மாநகர்‌ மூதூரை மும்முறை கடல்கொண்டும்‌ அதன்‌ 
தமிழ்‌ மக்கள்‌ மாளாது பின்னடைந்து வாழ இடம்‌ கொடுத்த 
தால்‌ சரித்திரத்திலும்‌ இறவா இடம்‌ பெற்றுள்ள மதுரை மாநகர்‌, 
கண்ணன்‌ அடிவைத்த வடமதுரைக்கு ஒரு சவாலாகவும்‌ 
ஆண்டவன்‌ திருவிளையாடல்களாலும்‌ அவற்றால்‌ மலர்ந்த 
அடியார்களின்‌ உள்ளத்திலிருந்து தெள்ளமுதென எழுந்த 
தீந்தமிழ்ப்‌ பாக்களாலும்‌ தெய்வீகம்‌ பெற்றுத்‌ துலங்கும்‌ 
தென்மதுரை மாநகர்‌, “நாவலம்‌ பெரும்‌ தீவினில்‌ வாழ்பவர்‌” 
என அப்பர்‌ பெருமானும்‌ மற்றோரும்‌ போற்றிப்‌ புகழ்ந்த 
பெருமக்கள்‌ வாழ்ந்த தமிழன்னையின்‌ மடியெனத்‌ திகழும்‌ 
மதுரை மாநகர்‌, எட்டுரெண்டும்‌ தெரியாத கெட்ட 
மானிடருய்யப்‌ பிட்டுக்கு மண்சுமந்து பிரம்படியும்‌ பட்டதால்‌ 
ஆண்டவனும்‌ அடியாரும்‌ ஒன்றே என்பதையும்‌ சிற்றுயிர்‌ 
களெல்லாம்‌ பேருயிர்‌ பரவிக்‌ கிடக்கிறதென்ற பிரபஞ்ச 
தத்துவத்தையும்‌ உலகுக்கு விளக்கிக்‌ காட்டிய எம்பெருமான்‌ 
கோயில்‌ கொண்ட மதுரை மாநகர்‌ அர்த்தநாரீசுவரியான 
அம்பாளும்‌ அடியார்களை ஆட்கொள்ள அரன்‌ உடலிலிருந்து 


சாண்டில்யன்‌ * 113 


பிரிந்து இறங்கினாளோ என ஐயுறும்படி. அவதரித்து, தன்‌ 
அருள்‌ விழிகளால்‌ அஷ்ட ஐசுவரியத்தையும்‌ அளித்ததோடு 
அரியணையிலிருந்து அரசும்‌ ஆண்ட தேவி மீனாட்சியின்‌ 
தலைமைத்‌ தலமாம்‌ மதுரை மாநகர்‌, காவியத்துக்கும்‌, 
ஓவியத்துக்கும்‌, வாணிபத்துக்கும்‌, விவசாயத்துக்கும்‌, ஆய கலை 
அறுபத்து நான்குக்கும்‌ இருப்பிடமாகத்‌ திகழ்ந்த மதுரை மாநகர்‌, 
வைர வைடுரியங்களும்‌, முத்துக்களும்‌ குவியல்‌ குவியலாகக்‌ 
கடைத்தெருக்களில்‌ கிடந்ததால்‌ செல்வத்துக்குப்‌ பேர்போன 
மதுரை மாநகர்‌, கற்பரசி கண்ணகி சிலம்பெறிந்து தீப்பொறி 
கிளப்பி, அக்கினிப்‌ பிழம்பிலே குளிக்க வைத்ததால்‌ தூய்மை 
பெற்றுத்‌ தீயிலிட்ட தங்கம்‌ போல்‌ புது மெருகுடன்‌ ஜொலிக்கும்‌ 
மதுரை மாநகர்‌, இத்தகைய புராதன நகரம்‌ பெரிய கோபுரங்‌ 
களுடனும்‌ வானத்தைத்‌ தொடும்‌ கட்டடங்களுடனும்‌ மிக 
அழகாகக்‌ கண்முன்னால்‌ எழுந்து நின்றதைப்‌ பார்த்தான்‌ 
அபராஜிதன்‌. 

இப்பேர்ப்பட்ட மாநகர்‌, தாயாதிச்‌ சண்டையால்‌ சீரழியப்‌ 
போகிறதே என்ற நினைப்பால்‌ மூச்சை ஒருமுறை இழுத்து 
விட்டு மிகுந்த ஏக்கத்துடன்‌ காரியைப்‌ பார்த்து, “வா, 
நகரத்துக்குள்‌ போகலாம்‌” என்று கூறிவிட்டுக்‌ குதிரையை 
நடத்தினான்‌. கோட்டை வாசலைக்‌ கிட்டக்‌ கிட்ட ஊர்‌ ஜனங்கள்‌ 
பேசும்‌ சத்தமும்‌, வீரர்கள்‌ ஆணையிடும்‌ கூச்சலும்‌, வாகனங்கள்‌ 
புரண்டோடுவதால்‌ ஏற்படும்‌ ஒலியும்‌ எல்லாமாகச்‌ சேர்ந்து 
பேரிரைச்சலாகக்‌ கேட்ட மதுரை மாநகர்‌ முழு உயிருடன்‌ 
சஞ்சரிப்பதைப்‌ புலப்படுத்தியது. அபராஜிதனும்‌ காரியும்‌ 
கோட்டை வாசலை அணுகுவதைத்‌ தூரத்திலிருந்தே பார்த்த 
ஓரிரு வீரர்கள்‌ சேனாதிபதியின்‌ வருகையை அறிவித்தார்கள்‌. 
அடுத்த விநாடி தாரை வாத்தியங்கள்‌ பலமாக முழங்கின. 
குதிரைப்‌ படையினர்‌ அணிவகுத்துச்‌ சேனாதிபதியை எதிர்‌ 
கொள்ள வந்தார்கள்‌. குதிரைப்‌ படையினரில்‌ இருபது பேர்‌ 
புடைதழக்‌ காரியுடன்‌ கோட்டை வாசலை அணுகிய . 
அபராஜிதன்‌ கோட்டைக்‌ கதவுகள்‌ பொருத்தப்பட்டு சிற்ப 


114 ்‌ கன்னி மாடம்‌ 


வேலைப்பாட்டால்‌ சிறப்பான தோற்றமளித்த இரண்டு பெரிய 
கருங்கல்‌ கம்பங்களையும்‌ ஏறெடுத்துப்‌ பார்த்தான்‌, பார்த்ததும்‌ 
சட்டென்று குதிரையை நிறுத்திக்‌ காரியை அருகில்‌ அழைத்து, 
“காரி! அதோ பார்த்தாயா!” என்று கம்பங்களின்‌ உச்சியைக்‌ 
காட்டினான்‌. 

கம்பத்தின்‌ உச்சி ஒவ்வொன்றிலும்‌ நாலைந்து கழுகுகள்‌ 
உட்கார்ந்துகொண்டிருந்தன. “இதில்‌ என்ன விந்தையிருக்கிறது: ல்‌ 
என்று நினைத்த காரி, அபராஜிதனைப்‌ பார்த்து, “கழுகுகள்‌ 
பிரபு” என்றான்‌, தன்‌ குதிரையை அபராஜிதன்‌ குதிரையோடு 
நெருக்கி. “கழுகுகளுக்கு அடியில்‌ கவனி!” என்று கூறினான்‌ 
அபராஜிதன்‌, காரிக்கு மட்டும்‌ கேட்கும்படியாக. 

அபராஜிதன்‌ உத்தரவுப்படி கம்பத்தின்‌ உச்சிகளைக்‌ கூர்ந்து 
கவனித்த காரி அசந்துபோய்‌ ஒரு கணம்‌ குதிரையில்‌ விறைத்து 
உட்கார்ந்தான்‌. அச்சமே இன்னதென்பதை அறியாத அவன்‌ 
முகத்தில்‌ கூடப்‌ பயத்தின்‌ சாயை வெகு வேகமாகப்‌ படர்ந்தது. 

12. அதிர்ச்சியும்‌ ஆத்திரமும்‌ 

கம்பங்களின்‌ உச்சிகளில்‌ உட்கார்ந்திருந்த கழுகுகளுக்குச்‌ 
சற்றுக்‌ கீழே கண்ணைச்‌ செலுத்திய காரியின்‌ முகத்தில்‌ பயச்‌ 
சாயையைக்‌ கண்ட அபராஜிதன்‌ உடலிலும்‌ நடுக்கம்‌ ஒன்று 
ஒருகணம்‌ ஊடுருவிப்‌ பாய்ந்தது. சொல்லவொண்ணா 
அருவருப்பாலும்‌ துக்கத்தாலும்‌ ஏற்பட்ட அந்த நடுக்கத்தைக்‌ 
கண்மூடிக்‌ கண்திறக்கும்‌ நேரத்தில்‌ உதறிவிட்ட அபராஜிதன்‌ 
தன்‌ கண்களைக்‌ காரியினிடமிருந்து அகற்றி, கம்பங்களின்‌ மேல்‌ 
சஞ்சரிக்க விட்டான்‌. கழுகுகள்‌ கூட்டம்‌ கூட்டமாக உட்கார்ந்து 
கொண்டு கம்பங்களின்‌ உச்சிகளில்‌ ஈட்டிகளின்‌ முனைகளில்‌ 
செருகப்பட்டிருந்த இரண்டு தலைகளைக்‌ கொத்திக்‌ 
கொண்டிருந்தன. இன்னும்‌ சில கழுகுகள்‌ கம்பங்களுக்கு மேல்‌ 
வட்டமிட்டுத்‌ திடீரெனத்‌ தலைகளுக்காகக்‌ கீழ்நோக்கிப்‌ பாய்ந்து 
ஒரு கொத்துக்‌ கொத்திவிட்டு மீண்டும்‌ உயரப்‌ பறந்தன. 


சாண்டில்யன்‌ 115 


அப்படித்‌ திடீர்ப்‌ பாய்ச்சலில்‌ தலைகளைக்‌ கொத்த வந்த 
கழுகுகளை ஏற்கெனவே கம்ப உச்சிகளிலிருந்த கழுகுகள்‌ 
எதிர்த்துச்‌ சிறகாலடித்துக்‌ கொத்திக்‌ கூவின. இத்துடனில்லாது 
கழுகுகளை எதிர்க்கத்‌ திறனில்லாத காக்கைக்‌ கூட்டங்களும்‌ 
ஏராளமாகச்‌ சுற்றிப்‌ பறந்தும்‌ கம்பங்களுக்குக்‌ கீழே சிந்தும்‌ 
மாமிசத்தை உண்ணக்‌ குறுநடை போட்டும்‌, சாய்வாகப்‌ 
பார்த்தும்‌ தத்தித்தத்தி ஓடியும்‌ கூச்சலிட்டுக்கொண்டுமிருந்தன. ' 
கம்ப உச்சிகளில்‌ கூட்டமாக உட்கார்ந்திருந்த கழுகுகளால்‌ : 
மறைக்கப்பட்டிருந்த தலைகளிரண்டும்‌, இடையிடையே 
கழுகுகள்‌ விலகி உயரப்‌ பறந்தபோது ரத்தமொழுக, சாயுந்திரத்து 
வெயிலில்‌ மிகப்‌ பயங்கரமாகக்‌ காட்சியளித்ததோடு, கீழே 
யிருந்தவர்களை உக்கிரமாக உற்றும்‌ பார்த்தன. 

யுத்தங்களில்‌ ஆயிரமாயிரம்‌ தலைகள்‌ உருண்டதைக்‌ 
கண்களால்‌ பார்த்துப்‌ பழக்கப்பட்ட பாண்டிய சேனாதிபதியின்‌ 
உள்ளத்தில்கூட அந்த இரு தலைகள்‌ பேரச்சத்தை 
விளைவித்தன. “இன்னுமா பாண்டிய நாட்டைக்‌ காப்பாற்ற 
முன்வரமாட்டீர்கள்‌' என்று அத்தலைகள்‌ தன்னை நோக்கிக்‌ 
குற்றம்‌ சாட்டி வெறுப்புடன்‌ விழிப்பது போலிருந்தது 
அபராஜிதனுக்கு. நீலமலைச்‌ சரிவில்‌ தன்னுடன்‌ போரிட்ட 
நிஷதராசன்‌ தலையும்‌, வங்கார முத்தரையன்‌ தலையும்‌ 
கம்பங்களின்‌ உச்சிகளில்‌ காட்சியளித்ததை: பற்றி ஒரு விநாடி 
யோசித்த அபராஜிதனுக்கு இத்தனை பெரிய படைத்தலைவர்‌ 
களின்‌ தலையைச்‌ சீவிவிட்ட வீரபாண்டியனுக்குத்‌ தனது 
தலையையோ, காரியின்‌ தலையையோ சீவுவது ஒரு 
பிரமாதமான காரியமல்ல என்று சந்தேகமறத்‌ தெரிந்தது. இந்த 
நிலையில்‌ மதுரைக்குள்‌ போவது உசிதமா என்றுகூட ஒரு 
விநாடி எண்ணினான்‌. அனால்‌ அந்த எண்ணத்தை மறுகணமே 
உதறிவிட்டுக்‌ கோட்டைக்குள்‌ குதிரையைச்‌ செலுத்தினான்‌. 
நண்பர்‌ இருவர்‌ தலைகளையும்‌ பார்த்ததிலிருந்து மனத்தில்‌ 
அமைதியை இழந்துவிட்ட காரி ஏதும்‌ பேசாமல்‌ சேனாதிபதி . 
யின்‌ அருகிலேயே தன்‌ குதிரையைச்‌ செலுத்தினான்‌. அத்தனை 


116 ட கன்னி மாடம்‌ 


அமைதியிலும்‌ மதுரையின்‌ பேரிரைச்சல்‌ அவர்களைத்‌ தாக்கிக்‌ 
குற்றம்‌ சாட்டுவதுபோல்‌ மிகப்‌ பலமாக எழுந்துகொண்டிருந்தது. 

மக்களால்‌ பெரிதும்‌ விரும்பப்பட்ட மாவீரனாதலால்‌, 
ஒவ்வொரு கோட்டை வாசலிலும்‌ சேனாதிபதிக்கு வரவேற்பு 
பிரமாதமாயிருந்தது. காவலுக்காக நிறுத்தப்பட்டிருந்த 
யானைகள்‌ துதிக்கைகளைத்‌ தூக்கி வணங்கியதோடு சந்தோஷ 
மாகக்‌ கூச்சலும்‌ போட்டன. குதிரைகள்‌ மீது காத்து நின்ற 
வீரர்கள்‌ வாட்களைத்‌ தாழ்த்தி வணங்கினார்கள்‌. சேனாதி 
பதியும்‌ அவனைத்‌ தொடர்ந்து வந்த சிறு குதிரைப்படையும்‌ 
உட்புகுவதற்காகக்‌ கோட்டைக்‌ கதவுகளை அகலத்‌ திறந்த 
காவலாளிகள்‌ தலைகளை வணங்கி, சேனாதிபதி அப்புறம்‌ 
செல்லும்‌ வரை நின்ற இடத்திலேயே மரியாதையாக 
நின்றார்கள்‌. வீதிகளில்‌ அபராஜிதனைக்‌ கண்ட சிறுவர்கள்‌ 
மகிழ்ச்சியுடன்‌ கூச்சல்‌ போட்டார்கள்‌. வீட்டுத்‌ திண்ணைகளில்‌ 
உட்கார்ந்திருந்தவர்கள்‌ எழுந்து நின்றார்கள்‌. அபராஜிதன்‌ 
வருவதற்கான தாரை முழங்கப்பட்டதால்‌ மாடிக்‌ கைப்பிடிச்‌ 
சுவர்களில்‌ வந்து கூடிய மங்கையர்‌ அபராஜிதனைச்‌ சுட்டிக்‌ 
காட்டி ஏதேதோ பேசிக்கொண்டார்கள்‌. சிலர்‌ வெட்கத்துடன்‌ 
சிரித்தார்கள்‌. புஷ்பக்‌ கடைவீதிகளில்‌ அபராஜிதன்‌ மீது 
மலர்கள்‌ வாரி வீசப்பட்டன. சுற்றிலும்‌ வீரர்கள்‌ அணிவகுத்து 
வந்ததால்‌ கிட்டே அவனை அணுக முடியாமல்‌ தவித்த பூ 
விற்கும்‌ சிறுமிகள்‌ தங்கள்‌ கைகளிலிருந்த செண்டுகளை அவன்‌ 
மீது விட்டெறிந்தார்கள்‌. எதற்கும்‌ அஞ்சாத உயர்ந்து சிவந்த 
யவனர்கள்கூட மிக வேகமாக வந்துகொண்டிருந்த தங்கள்‌ 
வாகனங்களை ஓரமாக நிறுத்தி இறங்கி நின்று தலைதாழ்த்திச்‌ 
சேனாதிபதிக்கு வழிவிட்டார்கள்‌. மக்களின்‌ வாழ்த்துக்கள்‌ 
நாலாபுறத்திலும்‌ ஒலிக்க, மன்னனைவிட மிகச்‌ சிறப்பாக மதுரை 
மாநகரத்தின்‌ வீதிகளில்‌ சென்ற அபராஜிதன்‌ எதற்கும்‌ காது 
கொடாமலும்‌, கண்ணைத்‌ தாக்கி யாரையும்‌ கவனிக்காமலும்‌ 
விடுவிடென்று குதிரையை நடத்தித்‌ தன்‌ மாளிகைக்கு வந்து 
சேர்ந்தான்‌. குதிரையிலிருந்து இறங்கியதும்‌ சேணத்தைக்‌ குதிரை 


சாண்டில்யன்‌ * 117 


முதுகிலெறிந்துவிட்டு யாரிடமும்‌ பேசாமல்‌ காரி பின்தொடர 
மாளிகைக்குள்‌ நுழைந்தவன்‌, நேராகத்‌ தனது அந்தரங்க 
அறைக்குள்‌ சென்று உடையைக்கூடக்‌ கழற்றாமல்‌ மஞ்சத்தில்‌ 
தடாலென்று உட்கார்ந்து நீண்ட நேரம்‌ ஏதோ சிந்தித்துக்‌ 
கொண்டிருந்தான்‌. 

ஆழ்ந்த சிந்தனைக்கு ஆளாகிவிட்ட அபராஜிதனும்‌ 
உட்காராமல்‌ அவனுக்கு எதிரே உலாவிக்கொண்டிருந்த 
காரிவளவனும்‌ வெகு நேரம்‌ வரை எதுவும்‌ பேசாமல்‌ மெளன 
மாகவே இருந்தார்கள்‌. கடைசியில்‌ மெளனத்தைக்‌ கலைத்த 
காரிவளவன்‌ வார்த்தைகளில்‌ விவரிக்க இயலாத வருத்தம்‌ 
தோய்ந்து கிடந்தது. 

“இரண்டு மாபெரும்‌ வீரர்களைப்‌ பாண்டியநாடு இழந்து 
விட்டது, பிரபு” என்று சொல்லிக்‌ காரி பெருமூச்செறிந்தான்‌. 

அதுவரை பேசாமலிருந்த அபராஜிதன்‌ மெள்ள அவனை 
நோக்கித்‌ தன்‌ கண்களை உயர்த்தி, “அதுவும்‌ இந்தச்‌ 
சந்தர்ப்பத்தில்‌...” என்றான்‌. 

“எந்தச்‌ சந்தர்ப்பத்தைக்‌ குறிப்பிடுகிறீர்கள்‌ பிரபு?” என்று 
காரி மெல்லக்‌ கேட்டான்‌. 

“பாண்டிய நாட்டைக்‌ காப்பாற்ற ஒவ்வொரு வீரனும்‌ 
தேவையான இந்தச்‌ சந்தர்ப்பத்தில்‌! சிங்கள வீரர்களின்‌ 
அடிகளில்‌ சிக்கித்‌ தத்தளிப்பதால்‌ பாண்டிய நாட்டைச்‌ சுற்றி 
யுத்த மேகங்கள்‌ சூழும்‌ இந்தச்‌ சந்தர்ப்பத்தில்‌!” என்று சொல்லிய 
அபராஜிதன்‌, மஞ்சத்தை விட்டெழுந்து அறையில்‌ அங்கு 
மிங்கும்‌ சற்று நேரம்‌ உலாவினான்‌. 

“பிரபு! எனக்கு ஒரு சந்தேகம்‌...” என்று ஆரம்பித்தான்‌ 
காரி. 

“என்ன காரி?” 

“நிஷதராசனும்‌ முத்தரையனும்‌ கொல்லப்பட்டி ருப்பதால்‌ 
சதியைப்பற்றிய விஷயம்‌ மன்னனுக்குத்‌ தெரிந்துதானே இருக்க 
வேண்டும்‌!” 


118 ட கன்னி மாடம்‌ 


“அப்படியிருந்தும்‌ நம்மை ஏன்‌ ஊருக்குள்‌ நுழைந்தவுடனே 
கைது செய்யவில்லை?” 

“அதுதான்‌ எனக்கும்‌ புரியவில்லை. அது மாத்திரமல்ல, 
காரி! நாம்‌ இரண்டு நாட்கள்‌ பொன்னமராவதியில்‌ இருந்திருக்‌ 
கிறோம்‌. அங்கு இதைப்பற்றிப்‌ பிரஸ்தாபமே இல்லையே!” 

“ஆமாம்‌ பிரபு! விஷயத்தை ரகசியமாக வைத்திருக்‌ 
கிறார்கள்‌ போலிருக்கிறது” என்று காரியும்‌ கூடப்‌ பாடினான்‌. 

“கொலை செய்யப்பட்ட விஷயம்‌ தெரிய நியாயமில்லை. 
சிரச்சேதம்‌ இன்று காலையில்தான்‌ நடந்திருக்கிறது. நாம்‌ 
வருவதற்குச்‌ சற்று நேரத்துக்கு முன்புதான்‌ கோட்டை வாசலில்‌ 
தலைகள்‌ குத்தி நிறுத்தப்பட்டி ருக்கின்றன.” 

“அது எப்படித்‌ தெரிந்தது உங்களுக்கு?" 

“தலைகளை வெட்டி. ஒரு நாழிகைக்குமேல்‌ ஆகியிருந்தால்‌ 
துர்நாற்றம்‌ கிளம்பியிருக்கும்‌. தவிர, தலைகள்‌ அடையாளம்‌ 
தெரியும்படியான நிலையில்‌ கழுகுகளும்‌ விட்டு 
வைத்திருக்காது,” 

சேனாதிபதியின்‌ ஊகம்‌ சரிதானென்பதைக்‌ காரிவளவனும்‌ 
ஒப்புக்கொண்டாலும்‌, சதி வெளியாகியிருக்கும்‌ பட்சத்தில்‌ 
தங்களிருவரையும்‌ ஏன்‌ கைது செய்யவில்லை என்பது மாத்திரம்‌ 
அவனுக்குச்‌ சற்றும்‌ புரியாமலிருக்கவே அபராஜிதனைப்‌ 
பார்த்துக்‌ கேட்கும்‌ தோரணையில்‌ திரும்பினான்‌. அவன்‌ 
மனத்தில்‌ ஓடிய எண்ணங்களை முன்னமேயே புரிந்துகொண்ட 
அபராஜிதன்‌, “காரி, இதில்‌ ஏதோ பெரிய மர்மமிருக்கிறது” 
என்றான்‌. 

“என்ன மர்மம்‌ பிரபு?” என்று காரி வினவினான்‌. 

“நீலமலைக்‌ குடிசையில்‌ நான்‌ கூறியபடி சதியின்‌ விஷயம்‌ 
மன்னனுக்குத்‌ தெரிந்தேயிருக்கிறது. அப்பொழுது ஊகத்தி 
லிருந்த சதி ரகசியம்‌, நிஷதராசனும்‌ முத்தரையனும்‌ சிங்கள 


சாண்டில்யன்‌ * 119 


வீரர்களால்‌ பிடிக்கப்பட்டபின்‌ வெட்ட வெளிச்சமாகியிருக்க 
வேண்டும்‌” என்ற அபராஜிதனை இடைமறித்த காரி, “ஏன்‌ 
விசாரணையின்‌ போது நிஷதராசனும்‌ முத்தரையனும்‌ 
வாயைத்‌ திறந்திருப்பார்களென்று நினைக்கிறீர்களா?” என்று 
வினவினான்‌. 


[7 


காரி! அவர்களிடமிருந்து ஒரு வார்த்தைகூட 
வெளிவந்திருக்காது. ஆனால்‌, சந்தர்ப்பங்களைத்‌ தொகுத்துப்‌ 
பார்‌. நீலமலைச்‌ சரிவில்‌ சிங்கள வீரர்கள்‌” நம்மை மடக்கி 
யிருக்கிறார்கள்‌. போரிட்ட நால்வர்‌ யாரென்பது அவர்களுக்குத்‌ 
தெரியும்‌. அடுத்தபடி இலங்காபுரனிடம்‌ நாம்‌ சிக்கிக்‌ 
கொண்டோம்‌. அவனுக்கும்‌ சதியில்‌ நமது பங்கு என்ன 
வென்பது நன்றாகத்‌ தெரியும்‌. நம்மைக்‌ கைதுசெய்யப்‌ பாண்டிய 
வீரர்களையே ஏவியிருக்கிறான்‌. நமக்கு எதிராக அவர்கள்‌ 
சாட்சியமும்‌ இருக்கிறது. இத்தனையிருந்தும்‌ நம்மை ஏன்‌ 
சுதந்திரமாக விட்டிருக்கிறார்கள்‌? சுதந்திரமாக விட்டதோடு 
மாத்திரமில்லாமல்‌ வழக்கப்படி என்ன ஆடம்பரமான 
வரவேற்பளித்திருக்கிறார்கள்‌ பார்த்தாயா ?” என்று அபராஜிதன்‌ 
கேட்டான்‌. 

அபராஜிதனுடைய காரணங்கள்‌ மிகச்‌ சரியானவையா 
யிருந்தபடியால்‌ பதிலேதும்‌ சொல்லத்‌ தெரியாமல்‌ திகைத்தான்‌ 
காரி. கேள்விக்குச்‌ சரியான பதில்‌ சிந்தனையில்‌ எழாது 
போகவே அடுத்துச்‌ செய்யவேண்டியதைப்‌ பற்றிக்‌ கேட்கத்‌ 
தொடங்கி, “நாம்‌ மேற்கொண்டு செய்யவேண்டியது என்ன?” 
என்றான்‌. 

“முதலில்‌ நீ தப்பிவிட வேண்டும்‌, காரி.” 

காரியின்‌ முகத்தில்‌ அதுவரையிலிருந்த அச்சம்‌ நீங்கி 
ஆச்சரியம்‌ படரத்‌ தொடங்கியது. “ஏன்‌? என்‌ உயிர்‌ மட்டும்‌ 
என்ன வெல்லமா ?” என்று கேட்டான்‌. 

“உயிர்‌ வெல்லமில்லைதான்‌, காரி. ஆனால்‌ உயிரைத்‌ 
தப்புவிக்க, மார்க்கமிருக்கும்போது அதை விட்டுவிடப்‌ 


120 ச கன்னி மாடம்‌ 


பிரயத்தனப்படுவது முட்டாள்தனம்‌” என்று "அபராஜிதன்‌ 
சொன்னான்‌. 

“நீங்கள்‌ என்ன செய்வதாக உத்தேசம்‌?” என்று காரி 
அடுத்தபடி. வினவினான்‌. 

ம்‌ இருப்பதாக உத்தேசம்‌.” 

“ஏன்‌, தங்கள்‌ உயிரைப்‌ போக்கிக்கொள்வது மட்டும்‌ 
புத்திசாலித்தனம்‌ போலிருக்கிறது” என்று தன்‌ நகைச்சுவையைக்‌ 
காட்டத்‌ தொடங்கியதும்‌, அதுவரை வருத்தத்துடனிருந்த 
அபராஜிதன்‌ இதழ்களிலும்‌ மெல்லப்‌ புன்சிரிப்பு தவழலாயிற்று. 

அதற்காகச்‌ சொல்லவில்லை காரி. பெரிய மனிதர்கள்‌ 
செய்தால்‌ மட்டும்‌ அறிவீனச்‌ செய்கை அறிவுச்‌ செய்கையாக 
மாறிவிட முடியுமா? நீ இங்கிருப்பதால்‌ ஆபத்திருக்கிறது. 
எனக்கு அத்தனை ஆபத்தில்லை” என்று விளக்கினான்‌. காரிக்கு 
அபராஜிதன்‌ செய்த விளக்கத்தின்‌ அர்த்தம்‌ புரியவில்லை. 
ஆகவே, “ஏன்‌? என்ன காரணம்‌?” என்ற கேள்வியொன்றை 
வீசினான்‌. 

“என்‌ அந்தஸ்துதான்‌ காரணம்‌. நான்‌ மன்னர்‌ குலத்தில்‌ 
பிறந்தவன்‌. மன்னனுக்கு அடுத்தபடியாக முடிசூடக்‌ கூடியவன்‌. 
தவிர...?” 

“தவிர?” 

“மன்னனைவிடப்‌ பன்மடங்கு அதிகமாக மக்களால்‌ 
நேசிக்கப்பட்டவன்‌.” 

“அதனால்‌ தங்களை மன்னன்‌ சும்மா விடுவானென்று 
நினைக்கிறீர்களா?” 

“மன்னன்‌ என்னைச்‌ சும்மாவிடாவிட்டாலும்‌ என்னைத்‌ 
தொட மன்னனை இலங்காபுரன்‌ அனுமதிக்க மாட்டான்‌. 
என்னைத்‌ தொட்டால்‌ என்‌ படை வீரர்கள்‌ சீறி எழுவார்‌ 
களென்பது இலங்காபுரனுக்குத்‌ தெரியும்‌” என்றான்‌ 
அபராஜிதன்‌. 


சாண்டில்யன்‌ * 121 


“பிரபு! தங்கள்‌ வீரர்களைப்‌ போல்‌ இரட்டை மடங்கு 
சிங்கள வீரர்களை மதுரையிலேயே இலங்காபுரன்‌ தங்க 
வைத்திருக்கிறான்‌. ஆகையால்‌ தங்களைக்‌ கொன்று படை 
எழுச்சியையும்‌ சமாளிக்கத்‌ தயங்கமாட்டான்‌” என்று காரி 
தீர்மானமாகச்‌ சொன்னான்‌. 

காரி சொன்ன வார்த்‌ ல்‌ எத்தனையோ உண்மை 
யிருந்ததைக்‌ கவனித்தாலும்‌, அபராஜிதன்‌ தன்‌ தீர்மானத்தி 
லிருந்து எள்ளளவும்‌ மாற மறுத்துவிட்டான்‌. “காரி! நமது இரு 
நண்பர்களும்‌ கொல்லப்பட்ட தகவல்களை நான்‌ பூர்ணமாக 
அறியும்‌ வரையில்‌ தலைநகரிலிருந்து அகலமாட்டேன்‌. பாண்டி 
நாட்டின்‌ இரு சிறந்த படைத்தலைவர்களின்‌ தலைகளைப்‌ 
பலிகொண்ட தேவி மீனாக்ஷிக்கு என்‌ தலையையும்‌ பலி 
கொள்ள வேண்டுமென்ற ஆசையிருந்தால்‌ அப்படியே 
நடக்கட்டும்‌” என்றான்‌. 

“பிரபு! மரணத்தில்கூடத்‌ தூரதம்மியம்‌ பார்க்கிறீர்களே!” 
என்றான்‌ காரி. 

“மரணத்தில்‌ தாரதம்மியமா ?” 

“அமாம்‌ பிரபு! கோட்டை வாசல்‌ கம்பத்திலொன்றில்‌ 
தங்கள்‌ தலை உட்கார்ந்திருக்கும்போது சரிசமமாக அடுத்த 
கம்பத்தில்‌ என்‌ தலையிருப்பது தங்களுக்குப்‌ பொறுக்க 
வில்லையே!” 

“அதல்ல காரி, விஷயம்‌. உன்‌ தியாக புத்தியைக்‌ குறைத்துக்‌ 
கூறவில்லை. இப்பொழுது நீ தலைமறைவாயிருக்க வேண்டிய 
அவசியமிருக்கிறது.” 

“என்ன அவசியம்‌?” 

“நாட்டின்‌ அவசியம்‌. மன்னன்‌ என்னைக்‌ கொல்லத்‌ 
துணிவானென்று நான்‌ நினைக்கவில்லை. அப்படி. நான்‌ தப்பி 
நீ மட்டும்‌ இறந்து போனால்‌ நாடிருக்கும்‌ இந்த நிலையில்‌ 
எனக்கு உற்ற துணையாய்‌ நிற்கக்கூடிய ஓர்‌ உபதலைவனை 
இழப்பேன்‌. அத்தகைய நஷ்டத்துக்கு நான்‌ தயாராயில்லை” 


க. மா-9 


122 - கன்னி மாடம்‌ 


என்று அபராஜிதன்‌ கூறினான்‌. அபராஜிதன்‌ பேச்சு 
மனத்துக்குப்‌ பெருமகிழ்ச்சியை அளித்தாலும்‌ அபராஜிதனை 
ஆபத்தில்‌ தனித்துவிட்டுச்‌ செல்லக்‌ காரி சம்மதிக்கவில்லை. 
ஏதோ சாக்குகள்‌ சொல்லிப்‌ பார்த்தும்‌ அபராஜிதன்‌ கேட்க 
மறுத்ததுமன்றி நீண்ட நேரம்‌ சாவதானமாகத்‌ தர்க்கித்துக்கொண்‌ 
டிருந்தவன்‌ திடீரெனக்‌ கோபத்துடன்‌ தன்‌ குரலையும்‌ உயர்த்தி 
னான்‌. இடையிலிருந்து வாளைச்‌ சரேலென உருவி எதிரே 
இருந்த தேவி மீனாக்ஷியின்‌ படத்துக்கு எதிராக நீட்டி, “காரி! 
என்‌ அன்னை மீது ஆணையாகச்‌ சொல்கிறேன்‌. நிஷத 
ராசனையும்‌ முத்தரையனையும்‌ கொன்றவன்‌ யாராயிருந்தாலும்‌ 
சரி அவனைப்‌ பழி வாங்காமல்‌ விடமாட்டேன்‌. எந்தக்‌ 
கோட்டை வாசலில்‌ அந்த மாபெரும்‌ வீரர்கள்‌ தலைகள்‌ இருக்‌ 
கின்றனவோ அதே இடத்தில்‌ அவர்களைக்‌ கொன்றவர்களின்‌ 
தலைகளையும்‌ வெட்டி மாட்டுவேன்‌. நமது நண்பர்களின்‌ 
தலைகளைக்‌ காகத்துக்கும்‌ கழுகுக்கும்‌ எவர்கள்‌ இரையாக்கி 
னார்களோ அவர்கள்‌ தலைகளையும்‌ காகமும்‌ கழுகும்‌ 
கொத்துவதை என்‌ கண்களைக்‌ கொண்டு பார்க்கும்‌ வரை 
என்‌ மனம்‌ ஒரு நிலைக்கு வராது. இது சத்தியம்‌ காரி, சத்தியம்‌!" 
என்று உணர்ச்சி மேலிட்டுப்‌ பெரிதாகக்‌ கூவினான்‌. அதைத்‌ 
தொடர்ந்து பெரிதாக உயர்ந்து நின்ற அந்த மாளிகைச்‌ 
சுவர்களும்‌, “இது சத்தியம்‌ காரி, இது சத்தியம்‌” என்று நாலா 
பக்கத்திலிருந்தும்‌ பயங்கரமாக எதிரொலி செய்தன. 
திடீரென உணர்ச்சிவசப்பட்ட சேனாதிபதியைப்‌ பயபக்தி 
யுடன்‌ பார்த்துக்கொண்டு நின்றான்‌ காரி. அபராஜிதன்‌ மேலும்‌ 
சொன்னான்‌: “நிஷதராசன்‌ முத்தரையன்‌ விசாரணையில்‌ 
என்ன நடந்தது என்ற தகவல்கள்‌ பூராவும்‌ நான்‌ அறியும்‌ 
வரையில்‌ இந்த மதுரையை விட்டு அகல மாட்டேன்‌. இதோ, 
பக்கத்‌ ல்‌ நான்‌ நகர சோதனைக்குச்‌ செல்லும்‌ போது 
அணியும்‌ மாறுவேட உடைகள்‌ இருக்கின்றன. அவற்றி 
லொன்றை அணிந்து மதுரையைவிட்டுப்‌ போய்‌, பொன்னமரா 
வதியில்‌ காத்திரு. நான்‌ சீக்கிரம்‌ உனக்குத்‌ தகவல்‌ அனுப்பு 


சாண்டில்யன்‌ % 123 


கிறேன்‌. ஒருவேளை மன்னன்‌ என்னை வெட்டிப்‌ போட்டால்‌, 
உடனே நீ நிஷதராசன்‌ முத்தரையன்‌ படைகளைச்‌ சேர்த்துக்‌ 
கொண்டு சோழநாட்டுப்‌ படையுடன்‌ இணைந்து இலங்கா 
புரனைப்‌ பழி வாங்கப்பார்‌...” என்று மேலும்‌ ஏதோ சொல்லப்‌ 
போகையில்‌ படை வீரனொருவன்‌ அறைக்குள்‌ புகுந்து, “பிரபு! 
மன்னனிடமிருந்து தூதுவன்‌ வந்திருக்கிறான்‌” என்று 
அறிவித்தான்‌. 

“இதோ வருவதாகச்‌ சொல்‌” என்று அவனை அனுப்பிய 
அபராஜிதன்‌, “காரி! அழைப்பு வந்துவிட்டது. என்‌ உத்தரவுப்‌ 
படி நட. எதிர்த்து எதுவும்‌ பேசாதே” என்று அவசரமாகக்‌ 
கூறிவிட்டு, கையிலிருந்த வாளை மீண்டும்‌ உறையில்‌ போட்டுக்‌ 
கொண்டு அறையிலிருந்து வெகு வேகமாக வெளியே 
சென்றான்‌. 

அபராஜிதன்‌ அரண்மனை வாயிலைக்‌ கடந்தபோது 
இருட்டிச்‌ சற்று நேரம்தான்‌ ஆகியிருக்கும்‌. அதற்குள்ளாக 
மன்னனின்‌ அரண்மனை ஏராளமான விளக்குகளுடன்‌ 
ஜாஜ்வல்லியமாகப்‌ பிரகாசித்துக்கொண்டி ருந்தது. ஏராளமான 
காலாட்‌ படையினர்‌ வாசலில்‌ உலாவிக்கொண்டிருந்தார்கள்‌. 
குதிரைப்படை வீரர்களும்‌ குதிரைகளை அங்குமிங்கும்‌ 
செலுத்திக்‌ காவல்‌ புரிந்தார்கள்‌. கையில்‌ பந்தங்களை ஏந்திய 
யவனர்கள்‌ மாளிகையைச்‌ சுற்றிப்‌ பல இடங்களில்‌ நின்று, 
போகிறவர்கள்‌ வருகிறவர்களுக்கு வெளிச்சம்‌ காட்டிக்‌ 
கொண்டிருந்தார்கள்‌. பிரம்மாண்டமான தூண்களுடன்‌ எழுந்து 
நின்ற முன்‌ அரங்கில்‌ பிறநாட்டுத்‌ தூதர்களும்‌, இதரரும்‌ 
சஞ்சரித்துக்கொண்டிருந்தார்கள்‌. விதவிதமான ஆடைகளை 
அணிந்து பாண்டிய நாட்டுப்‌ பணிமக்களும்‌ யவனப்‌ பணிப்‌ 
பெண்களும்‌ தீபங்களை ஆங்காங்கு ஏற்றிக்கொண்டு, இந்திர 
சபையில்‌ உலாவும்‌ அப்ஸரஸ்களைப்‌ போல்‌ காட்சியளித்‌ 
தார்கள்‌. அப்பொழுது வெற்றிகொண்ட யுத்தங்களில்‌ எதிரி 
களிடமிருந்து பழைய பாண்டிய மன்னர்கள்‌ கைப்பற்றிய 
கேடயங்களும்‌, வாட்களும்‌, கவசங்களும்‌ தூண்களில்‌ 


124 ்‌ கன்னி மாடம்‌ 


பொருத்தப்பட்டு, விளக்குகளின்‌ ஒளியில்‌ மின்னிக்‌ 
கொண்டிருந்தன. சுவர்களில்‌ ஆங்காங்கு தீட்டப்பட்ட வர்ணச்‌ 
சித்திரங்களும்‌, அமைக்கப்பட்டி ருந்த வெள்ளி, பொன்‌, முத்து 
இவற்றால்‌ செய்யப்பட்ட பதுமைகளும்‌ கண்ணைப்‌ பறித்தன. 

இத்தகைய முன்‌ மண்டபத்தையும்‌, இதுபோன்ற இன்னும்‌ 
பல மண்டபங்களையும்‌ கடந்து, பழையகால முறைப்படி 
வெள்ளை வைக்கப்பட்டிருந்ததால்‌ வழவழவென்றிருந்த மாடிப்‌ 
படிகளில்‌. ஏறி மன்னனைப்‌ பேட்டி காணும்‌ அறையை 
அடைந்தான்‌ அபராஜிதன்‌. அவன்‌ வந்திருப்பதை அரசனுக்கு 
அறிவிக்கச்‌ சென்ற காவலன்‌ வெகு சீக்கிரம்‌ திரும்பி வந்து, 
“மன்னர்‌ தங்களுக்காகக்‌ காத்திருக்கிறார்‌” என்று கூறி அவனை 
உள்ளே அனுப்பினான்‌. எவ்வளவோ உணர்ச்சிகள்‌ இதயத்தைத்‌ 
தாக்க உள்ளே நுழைந்த அபராஜிதனுக்கு அறைக்குள்ளேயே 
அதிர்ச்சியொன்று காத்திருந்தது. 

அங்கு மன்னன்‌ இல்லை. மன்னன்‌ இல்லாததே சேனாதி 
பதிக்குப்‌ பேராச்சரியமாயிருந்ததென்றால்‌ மன்னன்‌ உட்கார 
வேண்டிய மஞ்சத்தில்‌ இன்னொருவர்‌ உட்கார்ந்திருந்தது 
அவனுக்குப்‌ பேரதிர்ச்சியை விளைவித்தது. தவிர, பெரும்‌ 
பாண்டியர்கள்‌ உட்கார்ந்து பிறநாட்டுத்‌ தூதுவருக்கெல்லாம்‌ 
பேட்டி கொடுத்த அந்த ஸ்தானத்தில்‌ உட்காரத்‌ துணிந்த 
பேர்வழியைக்‌ கண்டதும்‌ அபராஜிதன்‌ உள்ளத்தில்‌ அதிர்ச்சி 
யுடன்‌ ஆத்திரமும்‌ கலந்து கொண்டது. அவன்‌ வலக்கையும்‌ 
கச்சையில்‌ கட்டியிருந்த வாளை நோக்கி எழுந்தது. 


13. மாதவியின்‌ கனவு 


மக்களுக்காக மகத்தான தியாகங்களைச்‌ செய்து 
சரித்திரத்தில்‌ சாசுவதமான இடம்‌ பெற்றுவிட்ட பெரும்‌ 
பாண்டிய மன்னர்கள்‌ அமர்ந்த அரியணையில்‌, மல்லிகைக்‌ 
கொடி. விழுந்து கிடந்ததுபோல்‌ மிக ஓய்யாரமாகச்‌ சாய்ந்து 


சாண்டில்யன்‌ “& 12 


கொண்டிருந்தாள்‌ மாதவி. வெயில்‌ காலம்‌ ஆரம்பித்துவிட்ட 
படியால்‌ பகலின்‌ வெப்பத்தைப்‌ போக்கிக்கொள்ளச்‌ சாயுந்தரம்‌ 
ஸ்நானம்‌ செய்து புதுப்‌ பட்டாடை கட்டிக்கொண்டிருந்த அந்தச்‌ 
சிங்களத்துப்‌ பைங்கிளி தெய்வ ரம்பைபோல்‌ கண்ணைப்‌ 
பறிக்கும்‌ அழகுடன்‌ விளங்கினாள்‌. சற்று அகலமாக இருந்த 
அரியணையில்‌ நேராக உட்காராமல்‌ பாதி ஒருக்களித்தும்‌, பாதி 
சாய்ந்தும்‌ படுத்திருந்ததால்‌ சாதாரணமாகவே எழிலை எடுத்துக்‌ 
காட்டும்‌ அவள்‌ உடல்‌ ஆங்காங்கு எழுந்தும்‌ தாழ்ந்தும்‌ தனது 
கவர்ச்சியை ஆயிரம்‌ ஆயிரம்‌ மடங்கு அதிகமாகப்‌ புலப்படுத்திக்‌ 
கொண்டிருந்தது. அரியணையின்‌ கோடியில்‌ அமைக்கப்‌ 
பட்டிருந்த சிங்கத்‌ தலைகளில்‌ ஒன்றை அவள்‌ இடக்கை 
பிடித்துக்கொண்டிருந்ததால்‌, வளைந்த இடுப்புக்கும்‌ கைக்கும்‌ 
இடைவெளி அதிகமாக ஏற்பட்டதோடு சேலை சற்று நகர்ந்தும்‌ 
கிடந்தது. 

அன்று மாதவி பிரமாதமாக அலங்காரம்‌ செய்து 
கொண்டிருந்தாள்‌. வைரமும்‌ கெம்பும்‌ மாறிமாறி வைத்துக்‌ 
கட்டப்பட்டிருந்த வங்கியொன்று வலக்கையை அலங்கரித்தது. 
நவரத்தின முகப்புடன்‌ கூடிய கல்லிழைத்த ஒட்டியாணம்‌ 
ஏற்கெனவே குறுகலாயிருந்த அவள்‌ இடையை இன்னும்‌ 
அதிகமாக இறுக்கிப்‌ பிடித்திருந்தது. முன்னுச்சியில்‌ சின்னஞ்சிறு 
பின்னலில்‌ தொங்கிக்கொண்டிருந்த வைரச்‌ சுட்டி அறை 
விளக்குகளின்‌ ஒளியில்‌ பச்சை, சிவப்பு, நீலம்‌ எனப்‌ பலவித 
வர்ணங்களைக்‌ கிளப்பிவிட்டுக்கொண்டி ருந்தது. அவள்‌ நீண்ட 
குழல்‌ ஐந்தாறு கால்களாக எடுத்துப்‌ பின்னிக்‌ கட்டப்பட்டு 
அவற்றின்‌ இடையே விலைமதிக்க முடியாத திருகுப்புவும்‌ 
அழுத்தப்பட்டிருந்ததால்‌, கரிய அந்தப்‌ பின்னணியில்‌ 
பிரமாதமாக ஜொலித்துக்கொண்டிருந்தது. அந்தப்‌ பின்னல்‌ 
கூட்டத்திலே வைக்கப்பட்டிருந்த முல்லைச்‌ சரங்களின்‌ 
வெளுப்பு திருகுப்பூவின்‌ ஜொலிப்போடு போட்டி போட்டது. 
தமிழர்களின்‌ நெசவுத்‌ திறனுக்கு அடையாளமாக விளங்கிய 
பட்டுச்சேலை இத்தனை ஆபரணங்களையும்‌ தோற்கடித்துக்‌ 


126 உ தன்னி மாடம்‌ 


கொண்டு நானாவித வர்ணங்களுடன்‌ வழவழப்பான 
அவள்‌ அங்கங்களையெல்லாம்‌ தடவிச்‌ சென்று மறைத்து, 
இயற்கையான எழிலை எண்மடங்கு அதிகரிக்கச்‌ செய்தது. 
பார்ப்பவர்‌ மனத்தை அப்படியே பறித்துக்கொள்ளும்படியான 
நிலையில்‌ சாய்ந்து கிடந்த மாதவி, அபராஜிதன்‌ மனத்தை 
மட்டும்‌ அந்தச்‌ சமயம்‌ கவரச்‌ சக்தியற்றவளானாள்‌. 
மன்னனைக்‌ காண அவசரமாக உள்ளே நுழைந்து 
மாதவியைக்‌ கண்ட அபராஜிதன்‌ அவள்‌ அழகைக்‌ கண்டு கண 
நேரம்தான்‌ மலைத்தான்‌. அவள்‌ சாய்ந்துகொண்டிருந்தது 
பாண்டிய மன்னர்களின்‌ அரியணை என்பதைக்‌ கண்டதும்‌ 
அவன்‌ மலைப்பு அரை விநாடியில்‌ விலகிக்‌ கோபத்துக்கு 
இடங்கொடுத்தது. அந்த அறை பாண்டிய மன்னர்கள்‌ தொன்று 
தொட்டுத்‌ தூதுவர்களைச்‌ சந்தித்து வந்த அறை. பாண்டியர்கள்‌ 
அரண்மனையில்‌ பரம்பரையாக இருந்துவந்த அரியணைகள்‌ 
இரண்டுதான்‌. ஒன்று கொலுமண்டபத்தில்‌ இருந்தது. 
மற்றொன்று தூதுவரைக்‌ காணும்‌ வரவேற்பு அறையில்‌ 
இருந்தது. இந்த இரண்டு அரியணையில்‌ யார்‌ உட்கார்ந்தாலும்‌ 
அவர்களுக்கு மரண தண்டனை அளிப்பது வழக்கம்‌. பாண்டிய 
மரபில்கூட முடிதடிய மன்னர்களைத்‌ தவிர வேறு யாரும்‌ 
உட்காரக்‌ கூடாத அந்த அரியணையில்‌ இலங்காபுரன்‌ மருமகள்‌ 
உட்கார்ந்திருப்பதைப்‌ பார்த்ததும்‌ அபராஜிதனுக்கு அவள்‌ 
தைரியத்தைக்‌ கண்டு முதன்‌ முதலில்‌ ஆச்சரியம்‌ ஏற்பட்டாலும்‌, 
அடுத்த கணம்‌ அந்த ஆச்சரியம்‌ மறைந்து ஆத்திரம்‌ தலை 
தூக்கியது. அவன்‌ வலக்கை வாளை நோக்கியும்‌ எழுந்தது. 
அபராஜிதன்‌ உள்ளே வந்ததும்‌ அவன்‌ முகத்தில்‌ ஏற்பட்ட 
குறிகளையோ, வாளை நாடிச்‌ சென்ற கை மறுபடியும்‌ பக்க 
வாட்டில்‌ தொங்கியதையோ மாதவி கவனிக்கத்‌ தவறவில்லை. 
பாண்டிய சேனாதிபதிக்கு ஆத்திரம்‌ வந்த காரணமும்‌ 
அவளுக்கு நன்றாகத்‌ தெரிந்துதானிருந்தது. இருந்தபோதிலும்‌ 
இருந்த இடத்தை விட்டுச்‌ சிறிதும்‌ நகராமலே, மயக்கம்‌ தரும்‌ 


சாண்டில்யன்‌ & 127 


தனது பார்வையை மாதவி சேனாதிபதியின்‌ மீது திருப்பினாள்‌. 
அந்தப்‌ பார்வையைச்‌ சேர்ந்தாற்போல சற்று அகன்ற அவள்‌ 
அதரங்களுக்கிடையே பாண்டிய நாட்டு முத்துக்களைப்‌ பழிக்கும்‌ 
பற்கள்‌ மின்னின. அந்த மந்தகாசம்‌ பாண்டிய சேனாதிபதியின்‌ 
ஆத்திரத்தை ஓரளவு அடக்கி, அவனை ஒரு நிதானத்துக்குக்‌ 
கொண்டு வரவே, மாதவியை நோக்கி அவன்‌ இரண்டொரு 
அடிகள்‌ எடுத்து வைத்தான்‌. அப்படி அணுகி வந்தவனை 
நோக்கிப்‌ புன்முறுவல்‌ செய்தபடியே மாதவி கூறினாள்‌, “வர 
வேண்டும்‌! சேனாதிபதியவர்களுக்காகத்தான்‌ வெகு நேரமாகக்‌ 
காத்திருக்கிறேன்‌” என்று. 

“நான்‌ தங்களைக்‌ காண வரவில்லை...” என்று 
கோபத்துடனேயே ஆரம்பித்தான்‌ அபராஜிதன்‌. 

“மன்னரைக்‌ காண வந்திருப்பீர்கள்‌” என்றாள்‌ மாதவி. 

4. ஆம்‌.” 

“மன்னரைக்‌ காண வந்தால்‌ என்ன, மாதவியைக்‌ காண 
வந்தால்‌ என்ன?” 

“இரண்டும்‌ ஒன்றுதான்‌ என நான்‌ நினைக்கவில்லை.” 

“உலகம்‌ நினைக்கிறதே.” 

அணத அத்யயன எனக்குக்‌ கவலையில்லை.” 

“தவறு சேனாதிபதியவர்களே ! உலகத்தைப்பற்றிக்‌ கவலைப்‌ 
படாதிருக்க முடியுமா? உலகத்தில்தானே நாம்‌ இருக்க வேண்டி 
யிருக்கிறது.” 

“இருக்க வேண்டும்‌ என்ற ஆசை இருப்பவர்களுக்குத்தான்‌ 
அந்த அவசியம்‌.” 

இதைக்‌ கேட்டதும்‌ சிங்களத்துப்‌ பைங்கிளி “களுக்‌'கென 
நகைத்தாள்‌. அந்தச்‌ சிரிப்பினால்‌ சற்றுக்‌ கோபத்தை அடைந்த 
அபராஜிதன்‌, “எதற்காக நகைக்கிறீர்கள்‌ ?' என்று வினவினான்‌. 

“ரொம்ப விரக்தியடைந்து விட்டதுபோல்‌ பேசுகிறீர்களே 
என்பதற்காகச்‌ சிரித்தேன்‌” என்றாள்‌. 


128 ச கன்னி மாடம்‌ 


“விரக்தியடையவில்லையென்பது உங்களுக்கு எப்படித்‌ 
தெரியும்‌?” என்று அபராஜிதன்‌ மீண்டும்‌ வினவினான்‌. 

“விரக்தி ந்து இந்த த்தில்‌ இருக்கப்‌ பிடிக்கவில்‌ 
யென்றால்‌, அன்று நான்‌ சொல்லியபடி பக்கத்துக்‌ கூடாரத்‌ 
துக்குப்‌ போகாமல்‌ ஏன்‌ காட்டுக்குள்‌ தப்பி ஓடினீர்கள்‌?” என்று 
கேட்ட மாதவி தன்‌ கூரிய பார்வையை ஒருமுறை அவன்‌ மீது 
செலுத்தினாள்‌. 

இந்தக்‌ கேள்வியால்‌, கண்ணிமைக்கும்‌ நேரம்‌ சங்கடத்திற்‌ 
குள்ளான அபராஜிதன்‌ தன்னைச்‌ சமாளித்துக்கொண்டு, “என்‌ 
உயிருக்காக நான்‌ அஞ்சவில்லை” என்று பதில்‌ சொன்னான்‌. 

மாதவி மீண்டும்‌ சிரித்துக்கொண்டே கேட்டாள்‌. “சகோதர 
சதிகாரர்களின்‌ பெயர்கள்‌ வெளியாகிவிடப்‌ போகிறதென்ற 
பயம்‌ போலிருக்கிறது.” 

இந்தக்‌ கேள்வி அபராஜிதனுக்கு எந்தவித அதிர்ச்சியையும்‌ 
அளிக்கவில்லை. இலங்காபுரனுக்குச்‌ சதியைப்பற்றிய சகல 
தகவலும்‌ தெரியுமென்பதை அவன்‌ உணர்ந்தேயிருந்தான்‌. 
அனால்‌ அது சம்பந்தமாக ஏன்‌ தன்‌ மீது நடவடிக்கை எடுக்க 
வில்லை என்ற விஷயம்‌ மட்டும்‌ அவனுக்குச்‌ சற்றும்‌ புரியாம 
லிருந்தது. ஆகையால்‌ அதைப்பற்றிய தகவலை மாதவியிட 
மிருந்தே கிரகிக்க வேண்டும்‌ என்று சம்பாஷணையைத்‌ 
தொடர்ந்து அவளுக்குப்‌ பதில்‌ சொன்னான்‌. “அந்த மாதிரிப்‌ 
பயம்‌ எதுவும்‌ இல்லை. சதியைப்பற்றி உங்கள்‌ மாமாவுக்கு 
எல்லாத்‌ தகவல்களும்‌ தெரியும்‌ என்பதை நான்‌ அறிவேன்‌.” 

“நீங்கள்‌ அறியாதது?” 

“தெரிந்தும்‌ என்னை ஏன்‌ சும்மா விட்டிருக்கிறீர்கள்‌ 
என்பது.” 

இந்தப்‌ பதிலைக்‌ கேட்ட பைங்கிளி மஞ்சத்தில்‌ சற்றுப்‌ 
புரண்டு படுத்தாள்‌. பிறகு அபராஜிதன்‌ மீது சிறிது நேரம்‌ 
மயக்கமான தன்‌ பார்வையை ஓடவிட்டுக்கொண்டே கேட்டாள்‌, 
“காரணம்‌ தெரிய வேண்டுமா ?” என்று. 


சாண்டில்யன்‌ * 129 


“ஆமாம்‌” என்றான்‌ அபராஜிதன்‌. 

“காரணம்‌ மாதவிதான்‌” என்றாள்‌ சிங்களத்துப்‌ பைங்கிளி. 

“இந்தப்‌ பதிலால்‌ பிரமித்துப்‌ போன அபராஜிதன்‌ அவள்‌ 
முகத்தை நன்றாக ஏறெடுத்துப்‌ பார்த்து, “நீங்களா காரணம்‌?... 
2 என்னிடத்தில்‌ அட்டவனை அமி வளை 
என்று கேட்டான்‌. 

“இப்படி உட்காருங்கள்‌” என்று அரியணையில்‌ ஒரு 
மூலையில்‌ நகர்ந்து தன்‌ பக்கத்தில்‌ அவனுக்கு இடம்‌ 
காட்டினாள்‌ மாதவி. 

“இந்த அரியணை பாண்டிய மன்னர்கள்‌ உட்காரும்‌ 
அதில்‌ உட்காருபவர்களுக்கு என்ன தண்டனை தெரியுமா?” 
என்று வினவினான்‌ அபராஜிதன்‌. ௪ 

“தெரியும்‌? மரணதண்டனை !” என்று நிர்ப்பயமாகப்‌ பதில்‌ 
சொன்னாள்‌ மாதவி. 

அவள்‌ தைரியத்தைக்‌ கண்டு ஆச்சரியப்பட்ட அபராஜிதன்‌, 
“நீங்கள்‌ அந்த அரியணையில்‌ உட்கார்ந்துகொண்டிருந்ததை 
இத்தனை நேரம்‌ நான்‌ பார்த்துக்கொண்டு சும்மா நிற்பதே 
பிசகு” என்று கோபத்துடன்‌ ஆரம்பித்தான்‌. அவன்‌ 
வார்த்தைகளை இடையே வெட்டிய சிங்களத்துப்‌ பைங்கிளி, 
“பார்த்துக்கொண்டு சும்மா நிற்கச்‌ சொல்லவில்லையே, 
உங்களையும்‌ உட்காரத்தானே சொல்கிறேன்‌” என்று 
வேடிக்கையாகச்‌ சொன்னாள்‌. 

“நீங்கள்‌ புரிவதே குற்றம்‌." 

“நாமிருவரும்‌ குற்றவாளிகள்தான்‌. நான்‌ மன்னனுக்கு 
எதிராகவே இந்த அரியணையில்‌ உட்காருகிறேன்‌. பகிரங்கக்‌ 
குற்றவாளி. நீங்கள்‌ மன்னனுக்குத்‌ தெரியாமல்‌ சதி 
செய்கிறீர்கள்‌. இரகசியக்‌ குற்றவாளி. இரண்டு குற்றவாளி 
களுக்கும்‌ மரணதண்டனை உண்டு. ஆனால்‌, இரண்டு பேரும்‌ ' 
உயிருடனேயே இருக்கிறோம்‌.” 


130 ட கன்னி மாடம்‌ 


பைங்கிளியின்‌ இந்தப்‌ பேச்சுக்குள்‌ தொக்கியிருந்த 
மர்மத்தை அபராஜிதன்‌ உணராமல்‌ இல்லை. இஷ்டப்பட்டால்‌ 
அவளால்‌ தன்னை அழித்துவிட முடியும்‌ என்பதையும்‌, 
மன்னனின்‌ ஆசைக்‌ கிளியான தன்னை அழிக்க யாராலும்‌ 
முடியாதென்பதையும்‌ பைங்கிளி சுட்டிக்‌ காட்டுகிறா 
ளென்பதைச்‌ சந்தேகமறத்‌ தெரிந்துகொண்ட அபராஜிதன்‌ ஏதும்‌ 
பேசாமல்‌ எதிரேயிருந்த வேறோர்‌ ஆசனத்தில்‌ உட்கார்ந்து 
கொண்டான்‌. மாதவி அவனை நோக்கி மேலும்‌ கேட்டாள்‌: 
“சேனாதிபதியவர்களே ! உங்களைக்‌ காப்பாற்ற நான்‌ எவ்வளவு 
கஷ்டப்பட்டேன்‌ தெரியுமா!” 

“கஷ்டமென்ன இருக்கிறது? நீங்கள்‌ எது நினைத்தாலும்‌ 
இந்த ராஜ்யத்தில்‌ நடக்குமே? மன்னர்‌...” 

ஹூம்‌. ஹூம்‌. மன்னரல்ல. மன்னருக்குச்‌ சதியில்‌ தங்கள்‌ 
பங்கைப்‌ பற்றி எதுவுமே தெரியாது. மாமாவுக்குச்‌ சகலமும்‌ 
தெரியும்‌. தெரிந்தும்‌ முதலில்‌ ௬சு இல்லாமல்‌ கஷ்டப்பட்டார்‌. 
அதையும்‌ நீங்களே அளித்துவிட்டீர்கள்‌.” 
“நூன்‌ ரசு அளித்தேனா ?” 

“ஆமாம்‌, பக்கத்து கூடாரத்துக்கு நான்‌ போகச்‌ சொன்ன 
போது நீங்கள்‌ காட்டுக்குள்‌ ஓடவில்லையா ?” 

“ஓடினேன்‌.” 

“அதுவே குற்றத்திற்கு ரசு அல்லவா? நிரபராதியாய்‌ 
இருந்தால்‌ ஏன்‌ ஓடவேண்டும்‌? இதைச்‌ சற்று யோசித்திருந்தால்‌ 
ஓடியிருக்க வேண்டாமே!” 

அபராஜிதன்‌ அவளைக்‌ கூர்ந்து நோக்கிக்கொண்டே 
சொன்னான்‌: “அதைப்பற்றி நான்‌ சிந்திக்காமல்‌ இல்லை. நீங்கள்‌ 
கூறியபடி. அன்று பக்கத்துக்‌ கூடாரத்தில்‌ நான்‌ தங்கியிருந்தால்‌ 
நிரபராதி வேஷம்‌ போட்டிருக்கலாம்‌. ஆனால்‌ எத்தனை 
நாழிகைக்கு? நானும்‌ என்‌ சகாக்களும்‌ சிங்கள வீரர்களால்‌ 
மலைச்சரிவில்‌ தாக்கப்பட்டோம்‌. எனக்குக்‌ காயம்‌ ஏற்பட்ட 
காரணத்தை உங்கள்‌ மாமன்‌ ஊகித்துவிட்டார்‌. மலைச்‌ 


சாண்டில்யன்‌ & 131 


சரிவுக்குச்‌ சென்ற சிங்களத்து வீரர்கள்‌ திரும்பிவந்தால்‌ எங்கள்‌ 
மேல்‌ ரசு பூர்த்தியாகிவிடும்‌...” 

“நீங்கள்‌ ஓடி விட்டால்‌ மட்டும்‌?” 

“ரசு பூர்த்தியாகாது. நான்‌ அந்தப்‌ பக்கமே வரவில்லை 
யென்று சாதிக்கலாம்‌. என்‌ வார்த்தைக்கு முன்பு உங்கள்‌ மாமன்‌ 
வார்த்தையை மக்கள்‌ எடை போடுவார்கள்‌. தட்டு எந்தப்‌ பக்கம்‌ 
சாயும்‌ என்பது உங்களுக்குத்‌ தெரிந்ததுதான்‌.” 

அவன்‌ கூரிய புத்தியை நினைத்துச்‌ சிங்களப்‌ பைங்கிளி 
பெரிதும்‌ வியப்படைந்தாள்‌. தான்‌ அவனுக்குத்‌ தப்ப அவகாசம்‌ 
கொடுத்து ருசுவைத்‌ தயாரிக்க நினைத்தால்‌, அந்த 
அவகாசத்தையே ருசுவை முறிக்கும்‌ சாதனமாக அபராஜிதன்‌ 
உபயோகப்படுத்திக்கொண்டு விட்டானே என்று நினைத்துப்‌ 
பார்த்த பைங்கிளி அவனுடன்‌ மிக எச்சரிக்கையாகப்‌ பேச 
வேண்டுமென்று நினைத்து அரியணையிலிருந்து எழுந்து 
அவனுக்கு அருகில்‌ வந்தாள்‌. 

“நீங்கள்‌ என்ன செய்தாலும்‌ சிங்கள வீரர்களின்‌ சாட்சியம்‌ 
இருக்கிறது. போதாக்குறைக்கு உங்கள்‌ வீரர்களே உங்களைத்‌ 
துரத்தியிருக்கிறார்கள்‌. இதெல்லாம்‌ மன்னருக்குத்‌ தெரியாமல்‌ 
மறைத்துவிட்டேன்‌. என்‌ மாமனிடம்‌ சொல்லி எல்லா 
வீரர்களின்‌ வாயையும்‌ கட்டி விட்டேன்‌. உங்களைப்பற்றி யாரும்‌ 
ஒரு வார்த்தைகூட மூச்சு விடமாட்டார்கள்‌,” என்று மஞ்சத்தில்‌ 
உட்கார்ந்திருந்த அவனுக்கருகில்‌ குனிந்து மிக மெதுவாகச்‌ 
சொன்னாள்‌. 

தலைநகருக்குள்‌ நுழைந்ததும்‌ தன்னை ஏன்‌ யாரும்‌ 
கைது செய்யவில்லை என்ற மர்மம்‌ அப்பொழுதுதான்‌ 
அபராஜிதனுக்குப்‌ புரிந்தது. என்ன காரணத்துக்காக 
மாதவி தன்னை அப்படிக்‌ காப்பாற்றினாள்‌ என்ற தகவல்‌ 
மட்டும்‌ அவனுக்குப்‌ புரியாது போகவே, “எதற்காக இத்தனை 
கஷ்டப்பட்டு என்னைக்‌ காப்பாற்றினீர்கள்‌?” என்று 
கேட்டான்‌. 


132 ச கன்னி மாடம்‌ 


அபராஜிதன்‌ அழையாமலே அவன்‌ உட்கார்ந்திருந்த 
மஞ்சத்தில்‌ அவனுக்குப்‌ பக்கத்தில்‌ உட்கார்ந்துகொண்டாள்‌ 
மாதவி. “அறிவாளிகளைக்‌ கொல்வதென்றால்‌ எனக்குப்‌ 
பிடிப்பது இல்லை" என்று அவன்‌ காதுக்கருகில்‌ தன்‌ முகத்தைச்‌ 
சாய்த்துக்‌ கூறினாள்‌. அவள்‌ சமீபத்தில்‌ உட்கார்ந்போது அவள்‌ 
சரீரம்‌ சற்று மேலே பட்ட மாத்திரத்தில்‌ சுய நிலையை ஒரளவு 
இழந்துவிட்ட அபராஜிதன்‌ அவள்‌ காதுக்கருகில்‌ வந்து பேசிய 
போது கமழ்ந்த முல்லைச்‌ சரங்களின்‌ நறுமணத்தாலும்‌, பட்டால்‌ 

தடவுவதுபோல்‌ மிக மிருதுவாகத்‌ தன்‌ கன்னத்தில்‌ தடவிய 
அவள்‌ கபோலத்தின்‌ வழவழப்பாலும்‌ விவரிக்க இயலாத 
எத்தனையோ உணர்ச்சிகள்‌ உடலெங்கும்‌ பரவி, அவள்‌ அழகில்‌ 
அடியோடு லயித்து நின்றான்‌. 

இத்தனை அஸ்திரங்களுடன்‌ அர்த்தபுஷ்டி நிரம்பிய 
கடைக்கண்‌ பார்வையொன்றையும்‌, புன்முறுவலொன்றையும்‌ 
அவன்‌” மீது வீசிய அந்த அழகி மிருதுவான தன்‌ குரலில்‌ 
சொன்னாள்‌: “அபராஜிதா!! உன்னை அன்றுதான்‌ கூடாரத்தில்‌ 
முதன்‌ முதலாகப்‌ பார்த்தேன்‌. நான்‌ சிங்களத்திலிருந்து வந்து 
எத்‌ ஈ நாளாகியும்‌ உன்னை நான்‌ பார்த்ததே கிடையாது. 
ஆனால்‌, மக்கள்‌ உன்னைப்பற்றிப்‌ பேசக்‌ கேட்டிருக்கிறேன்‌. 
என்‌ தோழிகள்‌ உன்‌ அழகைப்பற்றிப்‌ புகழக்‌ கேட்டி ருக்கிறேன்‌. 
வீரர்கள்‌ உன்‌ வீரத்தைப்பற்றிக்‌ கூறக்‌ கேட்டிருக்கிறேன்‌. 
கேள்விப்படும்‌ விஷயத்திற்கும்‌ உண்மைக்கும்‌ மாறுபாடுகள்‌ 
இருப்பது வழக்கம்‌. உன்‌ விஷயத்தில்‌ அது இல்லை. அபராஜிதா! 
நான்‌ கேள்விப்பட்டதைவிட பன்மடங்கு அதிக அறிவுடனும்‌, 
அழகுடனும்‌, வீரத்துடனுமே இருக்கிறாய்‌. உங்கள்‌ மன்னன்‌ சர்வ 
முட்டாள்‌. நீதான்‌ இங்கு அரசாளத்‌ தகுந்தவன்‌. நான்‌ சதி 
செய்கிறேனென்று நினைக்காதே. உண்மையைச்‌ சொல்லு 
கிறேன்‌. நான்‌ முட்டாளல்ல என்பது உனக்கே தெரியும்‌. நீயோ 
பெரிய அறிவாளி. என்‌ புத்தியும்‌ அற்ப சொற்பமானதல்ல. 
நாம்‌ இருவரும்‌ சேர்ந்தால்‌ இந்தத்‌ தமிழ்நாட்டில்‌ பெரிய 
சாம்ராஜ்யத்தை அமைக்கலாம்‌. இன்னும்‌ எதை எதையோ 


சாண்டில்யன்‌ % 133 
சாதிக்கலாம்‌” என்று கண்களைப்‌ பாதி மூடியவண்ணம்‌ 
கனவுலகத்தில்‌ சஞ்சரிப்பது போல்‌ பேசினாள்‌. 

நன்றாக விரியாமல்‌ அரைப்பாகம்‌ மட்டும்‌ விரிந்த தாமரை 
மலருக்குள்‌ சிக்கிய வண்டு வெளிவர முடியாமல்‌ தவித்து 
அங்கேயே சுற்றிச்‌ சுற்றி எழுந்து மீண்டும்‌ மலரின்‌ பக்கத்து 
இதழ்களில்‌ தாக்கித்‌ தாக்கி மகரந்தத்தின்‌ மேல்‌ விழுவது 
போல்‌, மாதவியின்‌ சமீபத்தினால்‌ ஏற்பட்ட மயக்கத்திலிருந்து 
மீள முடியாமல்‌ தவித்த அபராஜிதன்‌ காதுகளில்‌ அவள்‌ 
வார்த்தைகள்‌ ஒலித்துக்கொண்டிருந்தனவே யொழிய அவன்‌ 
மனமும்‌ கண்களும்‌ அவள்‌ உடல்‌ வளைவுகளில்‌ சிக்கி எந்தப்‌ 
பக்கமும்‌ அகல முடியாமல்‌ தவித்துக்கொண்டிருந்தன. 
அத்துடன்‌ அதுவரை அவனுக்குப்‌ பக்கவாட்டில்‌ உட்கார்ந்திருந்த 
மாதவி திரும்பி அவனுக்குப்‌ பூர்ணமாக முதுகைக்‌ காட்டியும்‌ 
உட்கார்ந்ததால்‌ அவள்‌ முதுகும்‌ இடையும்‌ அபராஜிதன்‌ மேல்‌ 
ஓரளவு உராயவும்‌ தொடங்கின. இதனால்‌ கொஞ்ச நஞ்ச 
மிருந்த சுரணையையும்‌ இழந்து சொர்க்கலோகத்தில்‌ சஞ்சரித்துக்‌ 
கொண்டிருந்த அபராஜிதன்‌ மேல்‌ அதிகமாகச்‌ சாய்ந்த 
பைங்கிளி, “உன்னை மரியாதையாகப்‌ பேசவில்லையென்று 
நினைக்கிறாயா அபராஜிதா?” என்று தழுதழுத்த குரலில்‌ 
கேட்டாள்‌. 

அபராஜிதன்‌ ஸ்மரணை அடியோடு போய்விடும்‌ நிலைக்கு 
வந்துவிட்டது. அதற்கு அவள்‌ மோகனாஸ்திரங்கள்‌ மட்டுமல்ல 
காரணம்‌. இந்த நாடகத்தைப்‌ பார்த்துக்கொண்டு கனல்‌ கக்கும்‌ 
கண்களுடன்‌ வாயிற்படியில்‌ நின்றிருந்தான்‌ வீரபாண்டியன்‌. 

14. முத்திரை ஓலை 

கடவுளின்‌ மாயை அற்புதமானது. அநித்தியத்தை நித்திய 
மாகக்‌ காட்டக்‌ கூடியது. உண்மையைப்‌ பொய்யாகவும்‌ 
பொய்யை உண்மையாகவும்‌ தோற்றமளிக்கச்‌ செய்ய வல்லது. 
தினசரி கணக்கற்ற மக்கள்‌ கண்ணுக்கெதிரே மடிந்து மயானம்‌ 


134 % கன்னி மாடம்‌ 


செல்வதைக்‌ கண்டாலும்‌ தன்‌ வாழ்வு மட்டும்‌ சதமென்று 
நினைத்து மனிதன்‌ பொய்யான மண்ணையும்‌ பொன்னையும்‌ 
கட்டிக்கொண்டு திண்டாடக்‌ கூடிய மனோநிலையைச்‌ 
சிருஷ்டிக்கக்‌ கூடிய மாயையின்‌ வல்லமையை வர்ணிக்க 
முடியாது. மனிதனுடைய கண்ணுக்கும்‌ உண்மைக்கும்‌ இடையே 
சட்டென்று திரைபோடக்‌ கூடிய இப்பேர்ப்பட்ட மாயையைப்‌ 
பெரியவர்கள்‌ பெண்‌ இனத்தில்‌ சேர்த்திருக்கிறார்கள்‌. எந்த 
உண்மையையும்‌ நிமிஷ நேரத்தில்‌ மறைத்து ஆண்கள்‌ 
கண்ணில்‌ மண்ணைப்‌ போடும்‌ திறமை பெண்களுக்கு 
உண்டு என்பது பெரியோர்கள்‌ சித்தாந்தம்‌. எப்பேர்ப்பட்ட 
அசந்தர்ப்பமான நிலையிலிருந்தும்‌ பெண்கள்‌ சுலபமாகத்‌ 
தங்களை விடுவித்துக்கொண்டு ஆண்களைத்‌ தங்களுக்கு 
நிரந்தர அடிமைகளாக வைத்துக்கொள்கிறார்கள்‌. இந்தச்‌ 
சக்தியை மட்டும்‌ ஆண்டவன்‌ பெண்ணினத்துக்கு அளிக்காம 
லிருந்தால்‌ அரண்மனையில்‌ அன்று அபராஜிதன்‌ கதி அதோகதி 
யாகத்தான்‌ போயிருக்கும்‌! 

திடீரென்று வீரபாண்டியன்‌ வாசற்படியில்‌ தோன்றியதைக்‌ 
கண்ட அபராஜிதன்‌ அடியோடு நிலைகுலைந்துபோய்‌ ஒருகணம்‌ 
என்ன செய்வதென்று தெரியாமல்‌ திண்டாடினான்‌. பிறகு 
மெள்ளச்‌ சமாளித்துக்கொண்டு ஆசனத்திலிருந்து எழுந்து சற்று 
விலகி நின்றான்‌. மிக அசந்தர்ப்பமான நிலையில்‌ மன்னனிடம்‌ 
அகப்பட்டுக்கொண்ட காரணத்தால்‌ சாதாரணமாக மன்னனைக்‌ 
கண்டதும்‌ தலைவணங்க வேண்டிய முறையைக்கூட 
அனுசரிக்காமல்‌ வெறும்‌ மரம்‌ போல்‌ நின்றான்‌. கோபாக்கினி 
யைக்‌ கக்கிக்கொண்டு நின்ற வீரபாண்டியன்‌ கண்களை ஒரு 
விநாடி சந்தித்த அவன்‌ கண்கள்‌ வெட்கத்தாலும்‌ அச்சத்தாலும்‌ 
தரையை நோக்கிச்‌ சாய்ந்தன. ஆனால்‌ இத்தனைக்கும்‌ மாதவி 
மட்டும்‌ சற்றும்‌ அசையாமல்‌ ஏதும்‌ நடக்காதது போல்‌ இருந்த 
இடத்திலேயே உட்கார்ந்திருந்தாள்‌. அவள்‌ அப்படி 
உள்ளத்திலோ உடலிலோ சலனமின்றி உட்கார்ந்திருந்ததைப்‌ 


சாண்டில்யன்‌ * 135 


பார்த்த அபராஜிதன்‌ ஆச்சரியமும்‌, வீரபாண்டியன்‌ ஆத்திரமும்‌ 
ஒரே சமயத்தில்‌ உச்சநிலையை அடையலாயின. 
மனோநிலையும்‌ மாதவிக்கு நன்றாகப்‌ புரிந்தே இருந்தது. 
இருந்த போதிலும்‌ எதையும்‌ லட்சியம்‌ செய்யாமலும்‌ சற்றும்‌ 
பதற்றத்தைக்‌ காட்டாமலும்‌ உட்கார்ந்துகொண்டே 
மன்னனுக்காகச்‌ சற்றுக்‌ கண்களை உயர்த்தி, “ஏன்‌ அங்கேயே 
நிற்கிறீர்கள்‌? உள்ளே வாருங்களேன்‌” என்று சாவதானமாக” 

அவள்‌ துணிச்சலைக்‌ கண்டு மன்னன்‌ ஒரு விநாடி 
பிரமித்துப்‌ போனாலும்‌ மறுகணம்‌ ஏதும்‌ பேசாமல்‌ உள்ளே 
இரண்டடி எடுத்து வைத்துத்‌ தன்‌ அரியணையை நோக்கிச்‌ 
சென்றான்‌. “அங்கே எதற்காகப்‌ போகிறீர்கள்‌? இப்படி 
வாருங்கள்‌” என்று மன்னனை அழைத்த சிங்களத்துப்‌ 
பைங்கிளி தனக்குப்‌ பின்னால்‌ ஏற்கெனவே அபராஜிதன்‌ 
உட்கார்ந்திருந்த இடத்தில்‌ உட்காரும்படி. சமிக்ஞை செய்தாள்‌. 

அரியணையை நோக்கி அடியெடுத்து வைத்த மன்னன்‌ 
சட்டென்று நின்று அவளை ஒரு விநாடி நோக்கிவிட்டு, “அங்கு 
எதற்காக உட்கார வேண்டும்‌?” என்று வினவினான்‌. 

பொறாமையால்‌ ஏற்பட்ட கோபம்‌ அவன்‌ பேச்சில்‌ 
தொனித்ததைக்‌ கவனித்த சிங்களத்துப்‌ பைங்கிளி அவனை 
நோக்கி முறுவல்‌ செய்துகொண்டே எரிகிற கொள்ளியை ஏறத்‌ 
தள்ளுவது போன்ற வார்த்தைகளை உதிர்த்தாள்‌. “உங்கள்‌ 
சேனாதிபதியால்‌ முடியாத காரியம்‌ உங்களால்‌ முடிகிறதா 
என்று பார்க்கிறேன்‌” என்றாள்‌. 

அவள்‌ என்ன சொல்கிறாள்‌ என்று புரிந்துகொள்ள . 
இயலாத வீரபாண்டியன்‌ சேனாதிபதியை ஒருமுறை பார்த்து 
விட்டு மீண்டும்‌ அவளை நோக்கி, “சேனாதிபதியால்‌ என்ன 
முடியவில்லை?” என்று வினவினான்‌. 

“அவரைத்தான்‌ கேளுங்களேன்‌” என்று சொல்லி மாதவி ' 
“களுக்‌'கென்று சிரித்தாள்‌. 


136 ஞ்‌ கன்னி மாடம்‌ 


இந்தப்‌ பதிலால்‌ மேலும்‌ அதிகக்‌ குழப்பமடைந்த 
அபராஜிதன்‌ மாதவியை நோக்கி ஏதோ சொல்ல 
வாயெடுத்தான்‌. ஆனால்‌ அவனைப்‌ பேசவொட்டாமல்‌, 
மாதவியே பேசலானாள்‌. “ஏன்‌ அப்படி விழிக்கிறீர்கள்‌? 
உங்களுக்குச்‌ சொல்ல இஷ்டமில்லாவிட்டால்‌ நானே சொல்லி 
விடுகிறேனே” என்று சேனாதிபதியை நோக்கிச்‌ சொல்லிவிட்டு 
மன்னனுக்காகத்‌ திரும்பிய மாதவி, “உங்கள்‌ சேனாதிபதி 
ரொம்பவும்‌ சங்கோசப்‌ பிராணியாயிருக்கிறார்‌. என்‌ பக்கத்தில்‌ 
அவரை உட்காரச்‌ சொல்வதே பிரம்மப்‌ பிரயத்தனமாகிவிட்டது. 
பிறகு செய்ய வேண்டிய காரியத்தைச்‌ சொன்னதும்‌ மனிதன்‌ 
நடுங்கிவிட்டார்‌. சேனாதிபதி நல்ல சூரப்புலிதான்‌!'” என்றாள்‌. 

“நீயா அவனை உன்‌ பக்கத்தில்‌ உட்காரச்‌ சொன்னாய்‌?” 
மன்னன்‌ குரல்‌ மிக உக்கிரமாக எழுந்தது. 

“அமாம்‌, என்‌ கட்டளையில்லாமல்‌ அவர்‌ உட்காருவாரா?” 
என்றாள்‌ மாதவி, மிக நிதானமாக. 

“ஒர்‌ ஆண்மகனை உனக்கருகில்‌ உட்காரச்‌ சொல்வது 
உனக்கு வெட்கமாயில்லை?” 

“மகாராஜா! கோபம்‌ உங்கள்‌ கண்களை மறைக்கிறது. சம 
அந்தஸ்துள்ளவர்களிடம்தான்‌ வெட்கம்‌ ஏற்பட வேண்டும்‌. 
வேலைக்காரர்களிடம்‌ வெட்கம்‌ எதற்கு? சேனாதிபதி 
நம்மிடம்‌ பணி செய்பவர்தானே ?” 

“உன்‌ அருகில்‌ அவ்வளவு நெருங்கி உட்கார்ந்து என்ன 
பணியைச்‌ செய்துகொண்டிருந்தார்‌ ?” மன்னன்‌ கேள்வியில்‌ 
கோபத்தோடு சற்று இகழ்ச்சியும்‌ கலந்திருந்தது. 

அபராஜிதன்‌ பேசக்கூடிய நிலையில்‌ இல்லை. 
மன்னனையும்‌ தன்னையும்‌ மாதவி எங்கு இழுத்துச்‌ செல்கிறாள்‌ 
என்பதைப்‌ புரிந்துகொள்ள முடியாத காரணத்தால்‌ பதிலேதும்‌ 
சொல்லாமல்‌ புது மாட்டுப்‌ பெண்ணைப்‌ போலத்‌ தரையை 
நோக்கிக்கொண்டிருந்தான்‌. அவன்‌ சங்கடம்‌ மாதவிக்கு 
உள்ளூறப்‌ பெரும்‌ மகிழ்ச்சியை அளிக்கவே ஒரு சிரிப்புச்‌ 


சாண்டில்யன்‌ * 137 
சிரித்துவிட்டு மன்னனை நோக்கி, “விஷயம்‌ ஒன்றும்‌ பிரமாத 
மில்லை. என்‌ கழுத்திலிருக்கும்‌ முத்துச்‌ சரங்களின்‌ பட்டுக்‌ 
கயிறுகள்‌ மற்ற நகைகளுடன்‌ பின்னிக்கொண்டு சிக்கிக்‌ 
கிடந்தன. என்னால்‌ எடுக்க முடியாமற்போகவே சேனாதி 
பதியைச்‌ சற்று எடுத்து விடும்படி கேட்டேன்‌. அவர்‌ உட்காரு 
வதற்கு ஒரு மண்டலமாயிற்று. பிறகு என்‌ கழுத்திலுள்ள 
நகைகளைத்‌ தொடுவதற்கு இன்னொரு மண்டலமாயிற்று. 
அதற்குள்‌ நீங்களே வந்துவிட்டீர்கள்‌. வந்தவர்‌ கூப்பிட்டவுடன்‌ 
நேராக வந்து உட்கார்ந்து சொன்னதையாவது செய்கிறீர்களா? 
அதையும்‌ காணோம்‌. இப்படி உட்காரத்தான்‌ உட்காருங்களேன்‌; 
இதைக்‌ கொஞ்சம்‌ பிரித்து எடுங்கள்‌ பார்க்கலாம்‌” என்று 
சொல்லிக்கொண்டே கழுத்தை மன்னனுக்காகச்‌ சற்றுத்‌ 
திருப்பினாள்‌. 

விநாடி நேரத்தில்‌ உண்மையை அப்படியே தலைகீழாகக்‌ 
கவிழ்த்துவிட்ட அவள்‌ சாகசத்தைக்‌ கண்டு அபராஜிதன்‌ 
பிரமித்தான்‌. அந்தச்‌ சாகசத்தில்‌ சிக்கிக்கொண்ட மன்னன்‌, 
காரியம்‌ ஏதும்‌ மிஞ்சிவிடவில்லையென்று ஓரளவு மனச்சாந்தி 
அடைந்தான்‌. இருந்தாலும்‌ கோபம்‌ பூராவும்‌ குறையாது 
போகவே, “இந்த அற்பக்‌ காரியத்துக்காக உன்‌ பெயரை நீ 
கெடுத்துக்கொள்ளலாமா? நீயும்‌ சேனாதிபதியும்‌ நெருங்கி 
உட்கார்ந்திருப்பதை வேலைக்காரர்கள்‌ பார்த்தால்‌ என்ன 
நினைப்பார்கள்‌?” என்று கேட்டான்‌. 

“நம்முடைய காரியங்களைப்பற்றி எடைபோட வேலைக்‌ 
காரர்களுக்கு என்ன உரிமையிருக்கிறது ?” 

“உரிமையில்லாதிருக்கலாம்‌. வம்பை அடக்க முடியுமா?” 

“வம்பு நம்மைப்‌ பாதிக்காது.” 

46, ஏ ன்‌?” 

“ஏழைகளைத்தான்‌ அது தொல்லை செய்யும்‌; அந்தஸ்து ' 
உள்ளவர்களிடம்‌ அணுகாது.” 

... “அதற்காக?” 


க. மா-10 


138 ்‌ கன்னி மாடம்‌ 


“அனாவசியமான விவகாரங்களைப்பற்றி நாம்‌ கவலைப்‌ 
படுவதில்‌ பயனில்லை; நீங்கள்‌ இன்னொன்று கவனிக்கத்‌ 
தவறிவிட்டீர்கள்‌.” 

“என்ன அது?” 

“நான்‌ பிறந்த இடம்‌.” 

“அதைப்பற்றி என்ன இப்பொழுது?” 

“நான்‌ பாண்டிய நாட்டுப்‌ பெண்ணல்ல, மகாராஜா! 
சிங்களத்துப்‌ பெண்‌. எங்கள்‌ நாட்டில்‌ நாங்கள்‌ ஆண்களுடன்‌ 
சகஜமாகப்‌ பழகுகிறோம்‌. ஒரு பெண்ணின்‌ பக்கத்தில்‌ ஆண்‌ 
உட்கார்ந்தால்‌ யாரும்‌ தவறாக நினைப்பதில்லை. ஓர்‌ ஆணிடம்‌ 
பெண்‌ பேசினாலும்‌ மாசு கற்பிப்பதில்லை. உங்கள்‌ நாட்டில்‌ 
எல்லாம்‌ விசித்திரம்‌. பெண்களுக்கு மணமாகும்‌ வரை 
பெற்றவனிடம்‌ சிறை. மணமானபின்‌ கணவனிடம்‌ சிறை. பிறகு 
பெற்ற மகனிடம்‌ சிறை! இந்தக்‌ காராகிருகத்தைக்‌ கொண்டு 
எங்கள்‌ நாட்டுப்‌ பெண்களை எடை போடுவதால்‌ பயனில்லை, 
மகாராஜா. சேனாதிபதி என்‌ பக்கத்தில்‌ உட்கார்ந்த உடனே 
உங்களுக்குச்‌ சகல விபரீத அர்த்தங்களும்‌ தோன்றிவிட்டது, 
பாருங்கள்‌ !” 

அவளுடைய அந்த வாதத்தைக்‌ கேட்ட வீரபாண்டியன்‌, 
“அப்படியானால்‌...” என்று ஏதோ ஆரம்பித்தான்‌. அவன்‌ 
பேச்சை இடையிலேயே வெட்டிய பைங்கிளி, “என்ன அப்படி 
யானால்‌?” என்று கேட்டாள்‌. 'அப்படியானால்‌, வேறொன்றும்‌ 
நடக்கவில்லையா” என்று கேட்க முற்பட்ட வீரபாண்டியன்‌ தன்‌ 
வார்த்தைகளைப்‌ பாதியிலேயே விழுங்கிக்கொண்டு மேற்‌ 
கொண்டு எதுவும்‌ பேசாமல்‌ அவள்‌ உத்தரவுப்படி அவள்‌ 
பக்கத்தில்‌ உட்கார்ந்துகொண்டான்‌. சாதாரணமாகவே குழப்பம்‌ 
மிகுந்த அவன்‌ புத்தி அந்த அறையில்‌ நடந்த விநோதங்களால்‌ 
பெரிதும்‌ சுவாதீனத்தை இழந்திருக்கவே அவன்‌ அவளுக்குப்‌ 
பதிலேதும்‌ சொல்லாமலும்‌ எதிரே மரம்‌ போல்‌ நின்றுகொண் 
டிருந்த சேனாதிபதியை ஏறெடுத்துப்‌ பார்க்காமலும்‌ திரும்பி 


சாண்டில்யன்‌ %* 139 


அவள்‌ கழுத்தில்‌ நகைகளோடு சிக்கிக்கொண்டிருந்த பட்டுக்‌ 
கயிறுகளைப்‌ பிரித்து எடுக்க ஆரம்பித்தான்‌. அந்தச்‌ சிக்கலை 
எடுப்பதில்‌ மிகத்‌ தீவிரமாக முனைந்துவிட்ட மன்னனைக்‌ கண்ட 
அபராஜிதன்‌, “இவனா பாண்டிய நாட்டில்‌ ஏற்பட்டுள்ள 
சிக்கலை எடுக்கப்‌ போகிறான்‌?” என்று நினைத்துப்‌ பெரிதும்‌ 
ஏக்கம்‌ கொண்டு அதற்கடையாளமாக நீண்டதொரு 
பெருமூச்சையும்‌ விட்டான்‌. 


பெயருக்கும்‌ குணத்திற்கும்‌ பொருத்தமில்லாத பல 
பேர்வழிகளில்‌ வீரபாண்டியனும்‌ ஒருவன்‌. ஸ்ரீ வல்லபன்‌ 
போன்ற மாபெரும்‌ வீரர்கள்‌ பிறந்த வம்சத்திலே தோன்றிய 
வீரபாண்டியன்‌ துளிகூட வீரமற்றவனாகவே விளங்கினான்‌. ' 
ஆஜானுபாகுவான பராக்கிரம பாண்டியன்‌ வயிற்றில்‌ உதித்த 
வீரபாண்டியன்‌ பார்வைக்குச்‌ சாதாரண உயரத்துடனேயே 
தோற்றமளித்தான்‌. அளவுக்கு மீறிய குடியினாலும்‌ அளவு 
மீறிய உணவினாலும்‌ ஊதிக்கிடந்த அவன்‌ உடற்பருமன்‌ இருந்த 
உயரத்தையும்‌ சற்றுக்‌ குறைத்துக்‌ காட்டியது. பாண்டியப்‌ 
பரம்பரையில்‌ தொன்று தொட்டு இருந்து வந்த பிரகாகம்‌ 
வீரபாண்டியன்‌ கண்களிலும்‌ இருந்து வந்தாலும்‌ அதில்‌ ஒரு 
வெறியும்‌ அறிவீனமும்‌ கலந்திருந்தன. நிலையற்ற புத்தியுள்ளவ 
னாதலால்‌ கண்களில்‌ ஒரு கலக்கமும்‌ இருந்து வந்தது. 

எத்தனை நேரம்‌ நின்றும்‌ மன்னன்‌ தன்னை ஏறெடுத்துப்‌ 
பார்க்காமல்‌ மாதவி இட்ட முக்கியப்‌ பணியில்‌ முனைந்‌ 
திருப்பதைக்‌ கண்டு, அபராஜிதன்‌ வெறுப்பின்‌ காரணமாகப்‌ 
பயத்தை உதறிவிட்டு, உள்ளே எழுந்த ஆத்திரம்‌ குரலில்‌ 
தொனிக்காமலே மன்னனை நோக்கி, “தாங்கள்‌ என்னை ஏதோ. 
அவசர காரியமாக அழைத்ததாகக்‌ கேள்விப்பட்டேன்‌” என்று 
சம்பாஷணையைத்‌ தொடங்கினான்‌. 

“ஆமாம்‌; அழைத்தேன்‌. மிகவும்‌ முக்கியமான காரியம்‌?” . 
என்று அவனை ஏறெடுத்துப்‌ பார்க்காமல்‌ நகைச்‌ சிக்கலைப்‌ 
பிரித்துக்கொண்டே பதில்‌ சொன்னான்‌ வீரபாண்டியன்‌. 


140 ச கன்னி மாடம்‌ 


“தங்கள்‌ கட்டளைக்காகக்‌ காத்திருக்கிறேன்‌” என்று 

அபராஜிதன்‌ சொன்னான்‌. 
“கட்டளை மூன்று நாளாகக்‌ காத்திருக்கிறது. சேனாதிபதி 
ன்ற வக்‌, 
“ஆமாம்‌.” 

“எங்கே போயிருந்தாய்‌?” 

“நீலமலைக்கருகே.” 

இந்தப்‌ பதிலைக்‌ கேட்ட வீரபாண்டியன்‌ சட்டென்று தன்‌ 
பணியை நீறுத்திவிட்டுத்‌ திரும்பி அபராஜிதனை நோக்கி, 
“என்ன நீலமலைக்கருகிலா? எதற்கு?” என்று வினவினான்‌. 
அவன்‌ குரலில்‌ சந்தேகம்‌ பலமாகத்‌ தொனித்தது. 

“அங்கு தங்களுக்கெதிராக சதி ஏதோ நடக்கிறதென்று காரி 
சொன்னான்‌” என்றான்‌ அபராஜிதன்‌ மீண்டும்‌. 

இந்தப்‌ பதில்‌ மாதவியைக்கூட அயர வைத்தது. 
அபராஜிதன்‌ மிக அபாயமான பாதையில்‌ இறங்குவதைக்‌ 
கவனித்த அவள்‌ எச்சரிக்கை கலந்த பார்வையொன்றை அவன்‌ 
மீது வீசினாள்‌. அதற்குள்‌ மன்னன்‌ மிகுந்த ஆவேசத்துடன்‌ 
அபராஜிதனை நோக்கி, “எந்தக்‌ காரி? நிஷதராசன்‌ படைத்‌ 
தலைவனா?” என்று வினவினான்‌. 

“அவன்‌ நிஷதராசன்‌ படைத்தலைவனா ?”” 

“இல்‌ ப்‌ 

“இல்லை.” 

“பின்‌ யார்‌ படைத்தலைவன்‌ ?” 

“தங்கள்‌ ஊழியனல்லவா ?” 

மன்னன்‌ பிரமித்தான்‌. “என்ன! காரிவளவன்‌ என்‌ 
ஊழியனா? எத்தனை நாட்களாக?” என்று வினவினான்‌. 

“அவன்‌ நம்‌ படையில்‌ சேர்ந்து ஒரு மாதத்திற்கு 
மேலாகிறதே.” 


“யார்‌ அவனை அமர்த்தியது?” 


“நான்தான்‌.” 

“எதற்காக?” 

“பாண்டிய நாட்டைச்‌ சுற்றிலும்‌ யுத்த மேகங்கள்‌ சூழ்ந்து 
வருகின்றன. அவற்றைச்‌ சமாளிக்கச்‌ சரியான ஒரு படைத்‌ 
தலைவன்‌ வேண்டுமென்பதற்காக என்னுடன்‌ சேர்த்துக்‌ 
கொண்டேன்‌.” 

என்ன பதில்‌ சொல்வதென்று வீரபாண்டியனுக்குப்‌ 
புரியாததால்‌ மாதவியைப்‌ பார்த்தான்‌. மாதவி சொன்னாள்‌: 
“அவன்‌ சொல்வது உண்மைதான்‌ மகாராஜா.” 

“உனக்கெப்படித்‌ தெரியும்‌?” 

“நீலமலைக்கருகில்‌ மாமாவின்‌ கூடாரத்தில்தான்‌ 
இவர்களைப்‌ பார்த்தேன்‌. இல்லாவிட்டால்‌ உங்கள்‌ சேனாதி 
பதியை எனக்கு எப்படித்‌ தெரியும்‌?” 

“இவர்‌ நீலம்லைக்கு வந்தது உங்கள்‌ மாமாவுக்கும்‌ 
தெரியுமா?” 

“நன்றாகத்‌ தெரியும்‌. இருவருமாகச்‌ சேர்ந்துதான்‌ 
சதிகாரர்களைப்‌ பிடிக்கப்‌ பிரயத்தனப்பட்டார்கள்‌.” 

இதைக்‌ கேட்ட மன்னன்‌ மனம்‌ சற்று நிம்மதியடைந்தாலும்‌ 
பூரண நம்பிக்கை பிறக்காது போகவே அபராஜிதனைப்‌ 
பார்த்துக்‌ கேட்டான்‌. “அப்படியானால்‌ நிஷதராசனையும்‌ 
முத்தரையனையும்‌ இவர்கள்‌ பிடித்துக்‌ கொண்டுவந்தபோது 
நீ ஏன்‌ கூட வரவில்லை?” 

அபராஜிதன்‌ பதில்‌ சொல்லுமுன்‌ மாதவியே குறுக்கிட்டு, 
“அவர்களைப்‌ பிடிக்கும்போதுதான்‌ சேனாதிபதி 
அங்கில்லையே. மாமா அந்த அலுவலில்‌ ஈடுபட்டிருக்கிறார்‌ 
என்று தெரிந்தவுடன்‌ புறப்பட்டுச்‌ சென்றுவிட்டார்‌” என்று 
பதில்‌ சொன்னவள்‌, மன்னன்‌ முகத்தில்‌ அதற்கு மேலும்‌ 
அவநம்பிக்கை தாண்டவமாடுவதைக்‌ கண்டு கோபிப்பது . 
போல்‌ பாசாங்கு செய்து, “ஏன்‌, நான்‌ சொல்வதில்கூட 


142 ட கன்னி மாடம்‌ 


உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா?” என்று வெகுண்டு 
எழுந்திருந்தாள்‌. 
“இருக்கிறது, இருக்கிறது. உட்கார்‌ மாதவி!” என்று அவள்‌ 
கையைப்‌ பிடித்து உட்கார வைத்த பாண்டியன்‌, சேனாதி 
பதியைப்‌ பார்த்து, “உண்மை தெரியாமல்‌ ௨ம்‌ மீது கூடச்‌ 
சந்தேகப்பட்டேன்‌. ஆனால்‌ என்ன செய்வது? இவளோ இவள்‌ 
மாமாவோ சதியைப்பற்றி ஏதாவது சரியான தகவலைச்‌ 
சொன்னால்தானே?” என்றான்‌. 
“சதியைப்பற்றிய தொல்லை உங்களுக்கு எதற்கு? அதைக்‌ 
கவனிக்கத்தான்‌ மாமா இருக்கிறாரே (இ 
“ஆமாம்‌, ஆமாம்‌, மாமா இருக்கிறார்‌. அதற்குமேல்‌ நீயும்‌ 
இருக்கிறாயே, மாதவி!” என்றான்‌ மன்னன்‌. 
“நாங்களிருக்கையில்‌ உங்களுக்கென்ன குறைச்சல்‌?” 
என்றாள்‌ மாதவி. 
“ஒரு குறைச்சலுமில்லை” என்று சேனாதிபதியும்‌ கலந்து 
கொண்டான்‌. அவன்‌ குரலில்‌ சற்று ஏளனமும்‌ கலந்திருந்தது. 

அதைக்‌ கவனிக்காமலேயே வீரபாண்டியன்‌ சம்பாஷணை 
யின்‌ மிக முக்கியமான கட்டத்தில்‌ இறங்கி அபராஜிதனை 
நோக்கிச்‌ சொன்னான்‌: “அபராஜிதா! இவள்‌ மாமா நீல 
மலைக்குச்‌ செல்லுமுன்‌ மொத்தம்‌ நான்கு பேர்‌ அங்கு சதி 
செய்யப்‌ போவதாகச்‌ சொன்னார்‌. வந்தபோது இரண்டு 
பேரைக்‌ கொண்டு வந்தார்‌...” என்று மேலும்‌ ஏதோ சொல்லப்‌ 
போனான்‌. 

அவன்‌ பேச்சை இடையிலேயே வெட்டிய அபராஜிதன்‌ 
“தமிழ்நாட்டின்‌ இரு மாபெரும்‌ படைத்தலைவர்கள்‌” என்றான்‌. 

“அனால்‌ இப்போது தலையை இழந்தவர்கள்‌” என்று 

்‌ சொல்லிவிட்டுத்‌ தான்‌ ஏதோ பெரிய ஹாஸ்யத்தைச்‌ சொல்லி 
விட்டதுபோல்‌ இடி இடி என்று நகைத்தான்‌ மன்னன்‌. 

மன்னனிடம்‌ அபராஜிதனுக்கு ஏற்கெனவே இருந்த 

வெறுப்பு இன்னும்‌ அதிகமாகவே சற்று உஷ்ணமாகவே 


சாண்டில்யன்‌ & 143 
கேட்டான்‌: “மகாராஜா! அவர்கள்தான்‌ சதி செய்தவர்கள்‌ 
என்று உங்களுக்கு நிச்சயமாகத்‌ தெரியுமா?” 

“நிச்சயமாகத்‌ தெரியும்‌?” 

“எப்படித்‌ தெரியும்‌?” 

“மாமாதான்‌ சொல்லிவிட்டாரே.” 

“விசாரணையில்‌ அவர்கள்‌ நிரபராதி என்று வாதிக்க 
வில்லையா?” 

“விசாரணை நடந்தாலல்லவா விவாதிப்பார்கள்‌ ?” 

“என்ன! விசாரணை இல்லாமலே தமிழ்நாட்டின்‌ இரு 
பெரும்‌ படைத்தலைவர்களின்‌ தலைகளை வாங்கிவிட்டீர்களா? 
மகாராஜா! உங்களுக்கு நிச்சயமாய்ப்‌ பைத்தியம்‌ பிடித்திருக்‌ 
கிறது. ஆமாம்‌ மகாராஜா! பாண்டிய நாட்டைச்‌ சுற்றி யுத்த 
மேகங்கள்‌ சூழ்ந்து வருகின்றன. எந்த நிமிஷத்திலும்‌ பாண்டிய 
நாட்டின்‌ மீது பாய ராஜாதிராஜ சோழன்‌ தயாராக இருக்கிறான்‌. 
இந்தச்‌ சமயத்தில்‌ மக்களால்‌ பெரிதும்‌ விரும்பப்பட்ட இரு 
படைத்தலைவர்களைக்‌ கொன்றுவிட்டீர்கள்‌. அவர்கள்‌ 
சைன்னியங்கள்‌ கொதித்தெழுந்து சோழ மன்னனுடன்‌ சேர்ந்து 
கொண்டால்‌ என்ன செய்வதாக உத்தேசம்‌?” என்று 
ஆவேசத்துடன்‌ கேட்டான்‌ அபராஜிதன்‌. 

“அதைப்பற்றி எனக்கேன்‌ கவலை? மாமா இருக்கிறார்‌.” 

“மாமாவா? மாமா இதற்கு என்ன செய்ய முடியும்‌?” என்று 
வெறுப்புடன்‌ வினவினான்‌ அபராஜிதன்‌. 

“இலங்கையிலிருந்து படைகளை வரவழைக்க முடியும்‌. 
வரவழைப்பதற்கு மாமா கடிதம்‌ எழுதிவிட்டார்‌. வேண்டு 
மானால்‌ மாதவியைக்‌ கேள்‌.” 

“மாமா இருக்கிறார்‌, மாதவியைக்‌ கேள்‌! என்ன பேச்சு 
மகாராஜா இது? வெளிநாட்டு வாட்களைக்‌ கொண்டா உமது 
நாட்டைக்‌ காக்கப்‌ போகிறீர்கள்‌! அதில்‌ என்ன சுயமரியாதை 
இருக்கிறது? அதைவிட உங்கள்‌ மக்களின்‌ அன்பைக்‌ கவரப்‌ ' 


144 ச கன்னி மாடம்‌ 


பாருங்கள்‌. ஆயிரமாயிரம்‌ அண்டை நாட்டுப்‌ படையைவிட 
மக்கள்‌ அன்பு எத்தனையோ சக்தி வாய்ந்தது. அதைக்‌ 
கவருங்கள்‌. உங்கள்‌ சொந்தப்‌ படைத்தலைவர்கள்‌ சொல்லும்‌ 
யோசனைக்குச்‌ செவி கொடுங்கள்‌. அக்கம்‌ பக்கத்திலிருக்கும்‌ 
தமிழ்‌ மன்னர்களின்‌ நட்பைச்‌ சம்பாதியுங்கள்‌.” 
நிதானத்தை இழந்து அபராஜிதன்‌ சீறி உதிர்த்த அந்த 
வார்த்தைகளைக்‌ கேட்ட மன்னன்‌ மாதவியின்‌ பக்கத்திலிருந்து 
எழுந்தான்‌. “அபராஜிதா! மக்கள்‌ குழந்தைகளுக்குச்‌ சமானம்‌. 
துஷ்டக்‌ குழந்தைகளை அடக்கி ஆள்வது அவர்களுக்கே நல்லது. 
அதற்குப்‌ படைபலம்‌ வேண்டும்‌. அதை இலங்காபுரத்‌ தண்ட 
நாயகர்‌ அளிக்கிறார்‌; அக்கம்‌ பக்கத்து அரசர்களைப்பற்றி ஏன்‌ 
பயப்படுகிறாய்‌? சோழன்‌ படையெடுக்கட்டும்‌. அவற்றைச்‌ 
சமாளிக்க இலங்கைப்‌ படைகள்‌ இருக்கின்றன. அதுவும்‌ 
போதாதென்றால்‌...” 
“போதாதென்நால்‌?” 
“மழவராயன்‌ சைன்யம்‌ இருக்கிறது.” 
“மழவராயன்‌ சைன்யமா? உங்களுக்கும்‌ அவனுக்குந்தான்‌ 
பகையாயிற்றே!" 
“பகையைத்‌ தீர்க்க முடிவு செய்துவிட்டோம்‌. என்ன 
மாதவி.” 
ஆமென்பதற்கு அறிகுறியாக மாதவி தலையசைத்தாள்‌. 
“பகையை முடிக்க என்ன செய்திருக்கிறீர்கள்‌?” என்று 
அபராஜிதன்‌ கேட்டான்‌. 
“திருமணத்‌ திட்டம்‌. மழவராயன்‌ மகளை மணக்கச்‌ 
சம்மதித்துவிட்டேன்‌” என்றான்‌ மன்னன்‌. 
அபராஜிதனுக்கு உலகமே சுழல்வது போலிருந்தது. சகல 
' உணர்ச்சிகளையும்‌ இழந்து மெய்ம்மறந்து வெகுநேரம்‌ நின்றான்‌. 
அவன்‌ உள்ளத்தில்‌ சொல்லவொண்ணா வேதனை ஊடுருவிச்‌ 
சென்றது. இத்தனை நாளாகக்‌ குழலியை மணக்க இஷ்டப்படாத 
வீரபாண்டியன்‌ இப்பொழுது எப்படி இசைந்தான்‌ என்று 


சாண்டில்யன்‌ % 145 


தனக்குள்ளேயே கேட்டுக்கொண்டான்‌. அந்தக்‌ கேள்விக்குப்‌ 
பதில்‌ சொல்லும்‌ முறையில்‌ அமைந்தன வீரபாண்டியனின்‌ 
அடுத்த சொற்கள்‌. “ஆச்சரியப்படாதே அபராஜிதா ! இந்தத்‌ 
திருமணம்‌ நடந்துதான்‌ தீரவேண்டுமென்று மாதவிதான்‌ 
வற்புறுத்தினாள்‌” என்றான்‌. 

“மாதவியா !” 

“ஆமாம்‌, நீலமலைக்குப்‌ போய்‌ வந்ததிலிருந்தே மாதவியின்‌ 
போக்கு விசித்திரமாயிருக்கிறது. அவள்‌ சொல்லாவிட்டால்‌ 
இந்த விவாகத்திற்கு நான்‌ உடன்படுவேனோ! அபராஜிதா! 
அவள்‌ தியாகத்தின்‌ சிகரம்‌. பாண்டிய நன்மைக்காக இந்தத்‌ 
திருமணம்‌ அவசியம்‌ என்று அவள்தான்‌ வற்புறுத்தினாள்‌.” 

மன்னனை அவள்‌ வற்புறுத்திய காரணம்‌ தியாக புத்தி 
யல்ல என்பது அபராஜிதனுக்கு நன்றாகப்‌ புரிந்தேயிருந்தது. 
இருந்தாலும்‌ அவன்‌ மனோநிலை எதையும்‌ பேச இடங்‌ 
கொடுக்காததால்‌ அந்த அறையிலிருந்து சீக்கிரம்‌ போய்விட 
வேண்டுமென்ற உத்தேசத்துடன்‌ கேட்டான்‌, “மகாராஜா! 
என்னை அழைத்த காரணத்தைச்‌ சொல்லவில்லையே?” என்று. 

வீரபாண்டியன்‌ மாதவியை நோக்கி, “மாதவி! எங்கே 
அது?” என்று வினவினான்‌. 

மாதவி மஞ்சத்திலிருந்து எழுந்து அறைக்‌ கோடிக்குச்‌ 
சென்று அங்கிருந்த ஒரு வெள்ளிக்‌ குழலை எடுத்து வந்து 
மன்னனிடம்‌ கொடுத்தாள்‌. மன்னன்‌ அந்தக்‌ குழலை 
அபராஜிதனிடம்‌ நீட்டி, “அபராஜிதா ! மழவராயனைப்‌ பெண்‌ 
கேட்டு இதில்‌ ஒலை எழுதி வைத்திருக்கிறேன்‌. இந்த முத்திரை 
ஓலையை எடுத்துச்‌ சென்று மழவராயனிடம்‌ பெண்‌ பேசி நீயே . 
முகூர்த்தத்தை நிச்சயம்‌ செய்துவா !” என்று உத்தரவிட்டான்‌. 

அன்றைய நிகழ்ச்சிகளுக்குச்‌ சிகரம்‌ வைத்ததுபோல்‌ 
இருந்தது அந்த உத்தரவு. மனத்தில்‌ வேதனை மண்டிக்‌ 
கிடந்ததால்‌ மறுபேச்சு ஏதும்‌ பேசாமல்‌ முத்திரை ஓலையைப்‌ 
பெற்றுக்கொண்டு தன்‌ மாளிகைக்குப்‌ புறப்பட்டான்‌ 


146 - கன்னி மாடம்‌ 


அபராஜிதன்‌. அரண்மனையை விட்டு வெளியே வரும்போது 
துக்கம்‌ நெஞ்சை அழுத்தியதால்‌ குனிந்த தலையுடன்‌ யாருடனும்‌ 
பேசாமல்‌ விடுவிடென்று நடந்து குதிரையில்‌ ஏறி வேகமாகச்‌ 
சென்றான்‌. இருள்‌ நன்றாகப்‌ படிந்தாலும்‌ மதுரை ஏராளமான 
விளக்குகளுடனும்‌, சதா போய்‌ வந்துகொண்டிருந்த ஜன 
சஞ்சாரத்தின்‌ இரைச்சலுடனும்‌ பகல்‌ போலவே கண்ணையும்‌ 
காதையும்‌ ஒருங்கே கவர்ந்து அற்புதமாகக்‌ காட்சி தந்தது. 

எதையும்‌ காதில்‌ போட்டுக்கொள்ளாமலும்‌, யாரையும்‌ 
நோக்காமலும்‌ மாளிகைக்கு வந்த அபராஜிதன்‌ நேராகத்‌ தன்‌ 
அறைக்குச்‌ சென்றான்‌. அறையில்‌ விளக்குகள்‌ ஏதுமில்லை, 
கும்மிருட்டாயிருந்தது. ஏன்‌ விளக்குகள்‌ எதையும்‌ ஏற்றக்‌ 
காணோம்‌ என்று யோசித்துக்கொண்டே நடு அறைக்கு வந்த 
அபராஜிதன்‌ அந்த அறையில்‌ தன்னைத்‌ தவிர வேறு யாரோ 
இருப்பதை உணர்ந்ததும்‌ சட்டென்று நின்ற இடத்திலேயே 
நின்றான்‌. அறையில்‌ இருந்த பேர்வழி கோடியில்‌ மெல்ல 
நகர்வதும்‌ லேசாகத்‌ தெரிந்தது. 

அடுத்த விநாடி திறந்திருந்த அறைக்கதவும்‌ வெகு 
லாகவமாகச்‌ சாத்தப்பட்டது. 


15. விளக்கின்‌ ஒளியில்‌ 


ஏற்கெனவே பலகணிகள்‌ நன்றாக இழுத்து மூடப்‌ 
பட்டி ருந்ததன்‌ காரணமாக வீதி விளக்குகளின்‌ வெளிச்சம்கூட 
அடிக்காமல்‌ நல்ல இருட்டாக இருந்த அந்த அறையில்‌, கதவும்‌ 
சாத்தப்படவே இருள்‌ பரிபுரணமாகக்‌ குடிகொண்டது. அந்த 
மையிருட்டில்‌ தனக்குப்‌ பின்னால்‌ நகர்ந்துகொண்டிருந்தவன்‌ 
யாராயிருந்தாலும்‌ அவன்‌ மிகுந்த முன்னேற்பாடுடனேயே 
காரியங்களைச்‌ செய்திருக்கிறானென்பதை அபராஜிதன்‌ 
சந்தேகமறப்‌ புரிந்துகொண்டாலும்‌ அப்படி அத்தனை கட்டுக்‌ 
காவல்களையும்‌ தாண்டி ரகசியமாகத்‌ தன்‌ அறையில்‌ புகக்‌ 
கூடியவன்‌ யாராயிருக்கும்‌ என்பதை மட்டும்‌ ஊகிக்க அவனால்‌ 


சாண்டில்யன்‌ & 147 


முடியவில்லை. காவலாளிகளைக்‌ கடந்து தனது அறைக்கு 
வரக்கூடியவர்கள்‌ அரசாங்கத்திலேயே இலங்காபுரனையும்‌ 
காரியையும்‌ தவிர வேறு யாருமில்லை என்பதை அறிந்த 
அபராஜிதனுக்கு அவ்விருவரும்‌ அச்சமயம்‌ தன்னைத்‌ தேடி 
வரவேண்டிய அலுவல்‌ ஏதும்‌ இல்லை என்பதும்‌ தெரிந்தே 
இருந்தது. “காரியும்‌ இல்லை, இலங்காபுரனும்‌ இல்லை, வேறு 
யாராயிருக்கும்‌” என்பதையே யோசித்தவண்ணம்‌ அறை நடுவில்‌ 
அப்புறம்‌ இப்புறம்‌ சிறிதும்‌ அசையாமல்‌ நின்ற சேனாதிபதி, 
வந்திருந்தவனின்‌ காலடிச்‌ சத்தத்தின்‌ மூலம்‌ அவன்‌ சஞ்சரிக்கும்‌ 
மார்க்கத்தைக்‌ கவனித்த வண்ணமிருந்தான்‌. வந்திருந்தவனும்‌ 
அபராஜிதன்‌ சந்தேகத்தைத்‌ துடைக்க அதிக நேரம்‌ எடுத்துக்‌ 
கொள்ளவில்லை. கதவை மெல்லச்‌ சாத்தியதும்‌ அபராஜிதனை 
நோக்கி இரண்டு அடி எடுத்து வைத்து, “பிரபு! இருளில்‌ நாம்‌ 
பேசமுடியாது. நான்‌ கதவு ஓரமாக மறைந்து நிற்கிறேன்‌. 
காவலாளிகள்‌ யாராவது ஒருவனைக்‌ கூப்பிட்டு வெளியி 
லிருந்து சிறு விளக்கு ஏதாவது ஒன்றைக்‌ கொண்டுவரச்‌ 
சொல்லுங்கள்‌” என்றான்‌. 
அந்தக்‌ குரலைக்‌ கேட்டதும்‌ வியப்பும்‌ அதிர்ச்சியும்‌ ஒருங்கே 
அடைந்த அபராஜிதன்‌ சட்டென்று பின்புறம்‌ திரும்பி, “யார்‌! 
நீங்களா !...” என்று ஏதோ பேசப்போனவனை வந்தவன்‌ தடுத்து, 
“உஸ்‌! பேசாதீர்கள்‌. விளக்கு வரட்டும்‌ பேசுவோம்‌” என்று 
எச்சரிக்கை செய்யவே அபராஜிதனும்‌ மேலே எதுவும்‌ பேசாமல்‌ 
அவர்‌ சொற்படியே கதவைத்‌ திறந்து காவலாளி. ஒருவனைக்‌ 
கூப்பிட்டு விளக்கு கொண்டுவரச்‌ சொன்னான்‌. காவலாளி 
கொண்டுவந்த விளக்கை வரயிற்படிக்கருகில்‌ சேனாதிபதியே 
நின்று வாங்கிவந்து மூலையிலிருந்த பீடத்தின்‌ மேல்‌ வைக்க 
அதே சமயத்தில்‌ வந்திருந்த மனிதனும்‌ கதவை மூடி. இறுகத்‌ : 
ன ட்‌ அறை நடுவே வந்து அங்கிருந்த மஞ்சத்தில்‌ 
உட்கார்ந்துகொண்டான்‌. சேனாதிபதி மட்டும்‌ தன்‌ மேலங்கியைக்‌ 
கழற்றாமலும்‌, மஞ்சத்தில்‌ உட்காராமலும்‌ வந்த மனிதனைப்‌ ' 
பார்த்துக்கொண்டே சிறிது நேரம்‌ மெளனமாக நின்றுவிட்டு, 


148 - கன்னி மாடம்‌ 


“உங்களை நான்‌ எதிர்பார்க்கவேயில்லை. திடீரென்று 
எங்கிருந்து வந்து முளைத்தீர்கள்‌? அதுவும்‌ இந்த அறையில்‌ 
எத்தனை முன்னேற்பாட்டுடன்‌ காத்திருந்தீர்கள்‌. இது 
சொப்பனமா நிஜந்தானா என்று எனக்கு இன்னும்‌ சந்தேக 
மாகவே இருக்கிறது.” 

“பிரபு! நான்‌ இருக்கும்‌ நிலையில்‌ இத்‌ ர்னேற்பாடு 
அவசியமாகிறது. நான்‌ இங்கிருப்பது மட்டும்‌ இலங்காபுரனுக்குத்‌ 
தெரிந்தால்‌... 

“பெளத்த மதத்தைச்‌ சேர்ந்தவனாயிருந்தாலும்‌ தேவி 
மீனாட்சிக்குத்‌ தேங்காய்‌ உடைக்கத்‌ தவறமாட்டான்‌.” 

“தேங்காய்‌ எதற்கு? என்‌ ய தேங்காய்‌ என்று 
நினைத்து உடைத்துவிட மாட்டானா?” என்று கருணாகரத்‌ 
தேவன்‌ அத்தனை ஆபத்திலும்‌ இரைந்து சிரித்தான்‌. 

உள்ள அபாயத்தை உணர்த்தி அவன்‌ சிரிப்பை அடக்க 
முயன்ற அபராஜிதன்‌, “தேவரே! இத்தனை எச்சரிக்கையுடன்‌ 
நடந்துகொண்டு கடைசியில்‌ இரைந்து சிரிக்கிறீரே, 
காவலாளிகள்‌ காதில்‌ பட்டால்‌ உமக்கும்‌ ஆபத்து, உம்மை இந்த 
அறைக்குள்‌ அனுமதித்த எனக்கும்‌ ஆபத்து” என்று சொல்லி 
விட்டு, “அது கிடக்கட்டும்‌; நீலமலைக்‌ குடி சையிலிருந்து எப்படித்‌ 
தப்பினீர்கள்‌?” என்று வினவினான்‌. 

“தப்பியதில்‌ கஷ்டம்‌ ஏதும்‌ இல்லை. ஒரு நாள்‌ பட்டினி 
கிடக்க வேண்டியிருந்தது... 

“பட்டினியா! எதற்காக?” 

“உணவுக்கு ஆசைப்பட்டால்‌ தலை உருண்டிருக்கும்‌. அன்று 
எல்லாம்‌ நான்‌ எதிர்பார்த்தபடிதான்‌ நடந்தது. சிங்கள வீரர்கள்‌ 
அனைவரும்‌ உங்கள்‌ நால்வருடன்‌ போரிடுவதிலும்‌ உங்களைத்‌ 
துரத்துவதிலுமே முனைந்திருந்தார்கள்‌. குடிசைப்‌ பக்கம்‌ யாரும்‌ 
வரவில்லை. போதாக்குறைக்கு பந்தங்களை அவர்கள்‌ மூங்கிற்‌ 
புதர்களில்‌ எறிந்ததால்‌, காட்டுத்தீ வேறு பரவிவிட்டது. அந்தத்‌ 


சாண்டில்யன்‌ & 149 


தீயை அணைத்து எப்படியாவது தப்பினால்‌ போதுமென்றாகி 
விடவே குடிசையிலிருக்கும்‌ கிழவனைப்பற்றி யாருக்கும்‌ 
யோசனை வரவில்லை. தீ அணைந்து, அவர்கள்‌ பாதையில்‌ 
செல்ல ஒருநாள்‌ பிடித்தது. அந்த ஒருநாள்‌ அடியேனுக்கு 
உபவாசம்‌.” 

“தப்பிய பிறகு இத்தனை நாள்‌ என்ன செய்து 
கொண்டிருந்தீர்கள்‌ ?” 

“முக்கிய அலுவலாகச்‌ சோழநாடு சென்றிருந்தேன்‌. 
நேற்றிரவுதான்‌ இங்கு வந்து சேர்ந்தேன்‌. தாங்கள்‌ வரும்‌ 
வரையில்‌ தலைமறைவாக இருப்பதற்காக ஒரு நண்பர்‌ வீட்டில்‌ 
தங்கினேன்‌.” 

“நூன்‌ வந்ததை எப்படி அறிந்தீர்கள்‌ ?” 

“உங்கள்‌ வரவை அறிவதில்‌ கஷ்டமென்ன இருக்கிறது? 
சேனாதிபதியின்‌ பட்டணப்‌ பிரவேசமென்றால்‌ ஊர்‌ அமளிப்‌ 
படுகிறதே.” 

இதைக்‌ கேட்டதும்‌ அபராஜிதன்‌ முகத்தில்‌ சற்றுப்‌ 
புன்முறுவல்‌ தவழ்ந்தது. “ஆமாம்‌, தேவரே! மக்கள்‌ என்னைப்‌ 
பெரிதும்‌ நேசிக்கிறார்கள்‌...” என்று ஆரம்பித்த அபராஜிதனை 
இடைமறித்த கருணாகரத்தேவன்‌, “அப்படி நேசிக்கும்‌ 
மக்களுக்குத்‌ தாங்கள்‌ என்ன செய்வதாக உத்தேசம்‌?” என்று 
கேட்டான்‌. 

அபராஜிதன்‌ உடனே பதில்‌ ஏதும்‌ சொல்லாமல்‌ தேவனைக்‌ 
கூர்ந்து -கவனித்தான்‌. பிறகு சொன்னான்‌: “எதை வேண்டு 
மானாலும்‌ செய்யத்‌ தயார்‌ தேவரே! உயிரை வேண்டுமானாலும்‌ 
கொடுக்கிறேன்‌.” 

தேவன்‌ பதிலுக்குச்‌ சொன்னான்‌: “உயிரைக்‌ கொடுக்க 
வேண்டாம்‌ பிரபு! தேசபக்தர்களின்‌ உயிர்கள்‌ ஏற்கெனவே 
நஷ்டமடைந்து வருகின்றன. இப்பொழுதுதான்‌ நமது நண்பர்‌ 
களிருவரின்‌ தலைகளைக்‌ கோட்டை வாசல்‌ கழுகுகள்‌ கொத்திக்‌ 
கொண்டிருக்கின்றன.” 


150 ட கன்னி மாடம்‌ 


இந்தப்‌ பதிலைச்‌ சொன்னபோது தேவன்‌ முகத்தில்‌ இருந்த 
துக்கக்‌ குறியைக்‌ கவனித்த அபராஜிதனும்‌ ஆயாசம்‌ கலந்த 
பெருமூச்சொன்றை வெளியிட்டு, “தேவரே! நமது நண்பர்‌ 
களின்‌ தலைகளைக்‌ கோட்டை வாசலில்‌ நாட்டிய இலங்கா 
புரனின்‌ தலையை அதே கோட்டை வாசலில்‌ ஈட்டி மேல்‌ 
நாட்ட நானும்‌ தேவி மீனாட்சி மீது ஆணையிட்டி ருக்கிறேன்‌ !” 
என்றான்‌. 

அத்தனை நேரம்‌ அதிக உணர்ச்சியைக்‌ காட்டாதிருந்த 
தேவனும்‌ தனது ஆசனத்திலிருந்து எழுந்து, “பிரபு! வெறும்‌ 
ஆணையிடுவதால்‌ என்ன பயன்‌? இலங்காபுரனை ஒழித்துக்‌ 
கட்டினாலொழிய இந்த அக்கிரமங்கள்‌ நீங்க வழியில்லை” 
என்றான்‌. 

்‌ “ஒழித்துக்கட்டுவது அவ்வளவு சுலபமான வேலையில்லை, 
தேவரே! மன்னன்‌ இலங்காபுரனிடம்‌ பூரண நம்பிக்கை 
வைத்திருக்கிறான்‌. சிங்களத்துப்‌ பைங்கிளியின்‌ பிடியில்‌ 
பூராவாகச்‌ சிக்கிக்கொண்டிருக்கும்‌ மன்னன்‌ எதற்கெடுத்தாலும்‌, 
“மாமா இப்படிச்‌ சொன்னார்‌, மாமா அப்படிச்‌ சொன்னார்‌, 
மாமாவின்‌ அபிப்பிராயம்‌ இது, மாமாவின்‌ அபிப்பிராயம்‌ 
அது!” என்று பிதற்றுகிறான்‌” என்றான்‌ அபராஜிதன்‌. 

“மாமாவா !” தேவன்‌ ஆச்சரியத்துடன்‌ கேட்டான்‌. 

“ஆமாம்‌, மன்னர்‌ இலங்காபுரனை இப்பொழுது மாமா 
என்றுதான்‌ அழைக்கிறார்‌.” 

“இந்த உறவுமுறை எப்படி. ஏற்பட்டதாம்‌?” 

“பைங்கிளிக்கு மாமா அல்லவா?” 

“அகவே தனக்கும்‌ மாமாவாக்கிக்‌ கொண்டுவிட்டாரோ? 
நல்ல லட்சணம்‌!” என்ற கருணாகரத்தேவன்‌, “பிரபு! இப்பேர்ப்‌ 
பட்ட மன்னனைக்‌ காப்பாற்றத்தானே அன்று நாங்கள்‌ அளித்த 
மணிமகுடத்தைப்‌ புறக்கணித்தீர்கள்‌?” என்று கேட்டான்‌. 

“காரணத்தைத்தான்‌ அன்றே கூறிவிட்டேனே, தேவரே! 
நான்‌ சுதந்திரமாக வாழ விரும்புகிறேன்‌. மணிமகுடம்‌ 


்‌ சாண்டில்யன்‌ & 151. 


மனிதனுக்கு அளிக்கப்படும்‌ பொன்விலங்கு. அதில்‌ சிக்க நான்‌ 
இர்டபபபவில்லைட்‌ என்றான்‌ அபராஜிதன்‌ பதிலுக்கு. 
“அப்படியானால்‌ பாண்டியநாட்டு மக்கள்‌ கதி?” என்று 
வினவினான்‌ தேவன்‌. 
“மக்களை இலங்காபுரன்‌ கொடுமையினின்று விடுவிக்க 
வேறு மார்க்கம்‌ தேடுவோம்‌.” 

“வேறு மார்க்கத்திற்குத்தான்‌ அரசன்‌ ஒப்பவில்லையே !" 

“எந்த மார்க்கத்தைக்‌ குறிப்பிடுகிறீர்கள்‌?" 

“ஏற்கெனவே குறிப்பிட்ட மார்க்கந்தான்‌. மழவராயன்‌ 
மகளை மன்னன்‌ மணம்‌ புரிந்து சோழநாட்டு நட்பையும்‌ 
பெற்றால்‌ இலங்காபுரனை ஓரளவு அடக்கலாம்‌.” 

கள்‌ கோரிக்கையில்‌ ஒரு பாதி பூர்த்தியாகி விட்டது” 
என்று மெல்லச்‌ சொன்னான்‌ அபராஜிதன்‌. 
கருணாகரத்தேவன்‌ ஏதும்‌ புரியாமல்‌ சேனாதிபதியைப்‌ 
பார்த்து, “என்ன! ஒரு பாதி பூர்த்தியாகி விட்டதா! எப்படி 
எப்படி?” என்று வினவினான்‌. 

அபராஜிதன்‌ தொண்டையில்‌ எழுந்த வார்த்தைகள்‌ ஒரு 
விநாடி தேங்கி நின்றன. பிறகு சமாளித்துக்கொண்டு 
சொன்னான்‌: “தேவரே! மன்னன்‌ மழவராயன்‌ மகளை 
மணக்கச்‌ சம்மதித்துவிட்டார்‌.” 

வயோதிகனான கருணாகரத்தேவரின்‌ முகம்‌ ஆச்சரியத்‌ 
தாலும்‌ மிதமிஞ்சிய சந்துஷ்டி யாலும்‌ நன்றாக மலர்ந்தது. “இது 
உண்மையா பிரபு! அத்தனை புத்தி மன்னனுக்கு வந்து 
விட்டதா?” என்று பதற்றத்துடன்‌ வினவினான்‌. 

அபராஜிதன்‌ உடனே பதிலேதும்‌ சொல்லவில்லை. தன்‌ 
கையிலிருந்த வெள்ளிக்குழலைத்‌ தேவன்‌ கையில்‌ கொடுத்து, 
“பெண்‌ கேட்கும்‌ முத்திரை ஒலை இதில்‌ இருக்கிறது” என்றான்‌. 
கருணாகரத்தேவன்‌ அவசர அவசரமாக வெள்ளிக்குழலைத்‌ 
திறந்து ஓலையை எடுத்துக்கொண்டு அறைக்‌ கோடிக்குப்‌ போய்‌ 


152 ச்‌ கன்னி மாடம்‌ ' 


வெளிச்சத்தில்‌ ஓலையைப்‌ படித்தான்‌. ஓலையின்‌ கடைசியில்‌ 
பொறிக்கப்பட்டி ருந்த பாண்டிய நாட்டு ராஜாங்க முத்திரை 
யையும்‌ ஆராய்ந்தான்‌. பிறகு அபராஜிதனை நெருங்கி வந்து, 
“பிரபு! உங்களைப்‌ பாண்டிய மக்கள்‌ என்றும்‌ வாழ்த்துவார்கள்‌. 
மன்னன்‌ மனத்தை எப்படியோ மாற்றிவிட்டீர்களே” என்று 
குதூகலத்துடன்‌ கூறினான்‌. 

“மக்கள்‌ வாழ்த்த வேண்டியது என்னையல்ல” என்றான்‌ 
அபராஜிதன்‌. அவன்‌ குரலில்‌ துக்கமும்‌ வெறுப்பும்‌ கலந்து 
நின்றன. 

“பின்‌ யாரை?” என்று தேவன்‌ வினவினான்‌. 

“மாதவியை.” 

“சிங்களத்துப்‌ பைங்கிளியையா ?” 

“ஆம்‌, அவள்தான்‌ மன்னன்‌ மனத்தை மாற்றினாள்‌.” 

“அவள்‌ ஆணைப்படிதான்‌ மன்னர்‌ மழவராயன்‌ மகளை 
மணக்க ஒப்புக்கொண்டிருக்கிறார்‌.” 

கருணாகரத்தேவன்‌ ஆச்சரியத்தால்‌ ஸ்தம்பித்து நின்றான்‌. 
“ஒன்றும்‌ புரியவில்லையே, பிரபு! மன்னனைத்‌ தன்‌ மடியில்‌ 
வைத்துக்கொண்டிருக்கும்‌ மாதவி, இன்னொரு பெண்ணை 
அவனுக்கு மணமுடித்து வைக்கிறாளென்றால்‌ ஆச்சரியமா 
யிருக்கிறதே!”” 

“ஆச்சரியம்தான்‌; ஆனால்‌ உண்மை.” 

“இதற்குக்‌ காரணம்‌?” 

அபராஜிதன்‌ மனத்தில்‌ என்னென்னவோ எண்ணங்கள்‌ 
எழுந்து ஊசலாடின. இலங்காபுரனிடமிருந்து தான்‌ தப்பியது 
முதல்‌ அன்று வரை நடந்த நிகழ்ச்சிகளை நினைத்துப்‌ பார்த்து, 
சில நாட்களுக்குள்‌ தன்‌ வாழ்க்கையில்‌ எத்‌ விசித்திரமான. 
விபரீதமான அலைகள்‌ மோதியிருக்கின்றன என்பதை எண்ணி 
ஏங்கினான்‌. “மாதவியின்‌ மனம்‌ மாறியதற்குத்‌ தேவர்‌ காரணம்‌ 
கேட்கிறாரே எப்படிச்‌ சொல்வது?” என்று தயங்கினான்‌. “மாதவி 


சாண்டில்யன்‌ * 153 


என்னிடம்‌ மையல்‌ கொண்டிருக்கிறாள்‌. ஆகையால்‌ வேறு 
பெண்ணை மன்னன்‌ கழுத்தில்‌ கட்டப்‌ பார்க்கிறாள்‌” என்று 
சொல்லுவதா என்று பலவாறாக யோசித்துப்‌ பார்த்துக்‌ 
கடைசியில்‌ காரணத்தை மறைத்தே பேசினான்‌. 

“பைங்கிளியின்‌ மனத்தை அவள்‌ மாமனாலேயே அறிய 
முடியவில்லையே, நாம்‌ எப்படி அறிய முடியும்‌ தேவரே?” 
என்றான்‌. 

சேனாதிபதியின்‌ போக்கையும்‌, தயக்கத்தையும்‌, யோசனை 
யையும்‌ கவனித்த கருணாகரத்தேவனுக்குச்‌ சேனாதிபதி 
எதையோ மறைக்கிறாரென்பது திட்டமாகத்‌ தெரிந்தாலும்‌ அது 
என்ன என்பதை ஊகிக்க இயலாதவனாய்த்‌ திண்டாடினான்‌. 
பிறகு ஏதோ ஒரு முடிவுக்கு வந்தவன்‌ போல்‌, “காரணம்‌ எதுவா 
யிருந்தால்‌ என்ன? நாட்டுக்கு நல்ல காரியம்‌. சீக்கிரம்‌ 
திருமணத்தை முடித்து வையுங்கள்‌” என்றான்‌. சேனாதிபதி 
சொன்ன அடுத்த வார்த்தைகள்‌ கருணாகரத்தேவனை ஓர்‌ 
உலுக்கு உலுக்கிவிட்டன. 

“இந்தத்‌ திருமணத்தில்‌ எனக்கிஷ்டமில்லை தேவரே!” 
என்றான்‌ அபராஜிதன்‌. 

“இஷ்டமில்லையா! ஏன்‌?” 

“நீர்‌ கார்குழலியைப்‌ பார்த்திருக்கிறீரா?” 

“சிறுவயதில்‌ பார்த்திருக்கிறேன்‌.” 

“இப்பொழுது சமீபத்தில்‌ பார்த்திருக்கிறீரா?” ச்‌ 

“இல்லை.” 

“பாரும்‌, புரியும்‌. கள்ளம்‌ கபடமற்ற கார்குழலியை இந்தக்‌ 
குடிகார அரசனுக்கு மணம்‌ புரிவிப்பது எத்தனை 
பாபமென்பது புரியும்‌.” 

சேனாதிபதியின்‌ விசித்திரமான இந்த மாறுதலுக்குக்‌ 
காரணத்தை அறியாத கருணாகரத்தேவன்‌ ஒரு விநாடி ஏதோ 
யோசித்துவிட்டு, “பிரபு! அரசியல்‌ பெரிய சதுரங்கம்‌ போன்றது. 


க. மா-11 


154 ச கன்னி மாடம்‌ 


அதில்‌ எந்தக்‌ காயைப்‌ பலி கொடுப்பதும்‌ தவறாகாது. தமிழ்‌ 
நாட்டின்‌ நன்மைக்காக கார்குழலியைத்‌ தியாகம்‌ செய்ய 
வேண்டிய அவசியம்‌ இருந்தால்‌ செய்ய வேண்டியதுதான்‌” 
என்று திட்டமாகச்‌ சொன்னான்‌. 

“தமிழ்நாட்டைப்‌ போல்‌ மூன்று தமிழ்நாடுகளைப்‌ பலி 
கொடுப்பதானாலும்‌ கொடுக்கலாம்‌. அதற்காக ஒரு பேதையின்‌ 
வாழ்வை அடியோடு அழிப்பது நியாயமல்ல.” 

“இந்த நியாயத்தை எத்தனை நாளாகத்‌ தெரிந்து, 
கொண்டிருக்கிறீர்கள்‌? உங்களுக்குக்‌ கார்குழலியைப்‌ பற்றி 
என்ன தெரியும்‌?” 

“எல்லாம்‌ தெரியும்‌. அவள்‌ அழகு தெரியும்‌, குணம்‌ 
தெரியும்‌. அவள்‌ வார்த்‌ ல்‌ இசை இருக்கிறது தேவரே! 
நடையில்‌ நடனக்கலை இருக்கிறது.” 

“ஏதோ நேரில்‌ பார்த்தது போல்‌ பேசுகிறீர்களே.” 

“பார்த்துவிட்டுத்தான்‌ சொல்கிறேன்‌. பார்த்தது மட்டுமா? 
பேசினேன்‌, பழகினேன்‌, இருந்தேன்‌...” 

தேவன்‌, அபராஜிதனை ஏற இறங்கப்‌ பார்த்தான்‌. 

இதைக்‌ கவனித்த அபராஜிதனும்‌ சொன்னான்‌: 

“எனக்குப்‌ பைத்தியம்‌ பிடித்துவிட்டதென்று நினைக்கிறீரா? 
சந்தேகமில்லாமல்‌ பிடித்திருக்கிறது. கார்குழலியைக்‌ கன்னி 
மாடத்தில்‌ கண்ட நாளாய்‌ புத்தி ஒரு நிலையில்‌ இல்லை.” 

“கன்னி மாடமா?” 

நீலமலையில்‌ எதிரிகளிடமிருந்து தப்பியது முதல்‌ அன்று 
கருணாகரத்தேவனைச்‌ சந்தித்தது வரையில்‌ சகல தகவல்‌ 
களையும்‌ எடுத்துச்‌ சொன்னான்‌. இந்த வரலாற்றைக்‌ கேட்ட 
பிறகு வெகு நேரம்‌ சிந்தனையிலாழ்ந்த கருணாகரத்தேவன்‌ 
கடைசியாகச்‌ சேனாதிபதியை நோக்கி, “பிரபு! விதி உங்கள்‌ 

வாழ்க்கையில்‌ பலவிதமாக விளையாடியிருக்கிறது. ஆனால்‌, 
நாட்டின்‌ விதியை நாம்‌ கவனிக்க வேண்டும்‌. ஆகவே வீர 


சாண்டில்யன்‌ * 155 


பாண்டியனுக்கும்‌ கார்குழலிக்கும்‌ திருமணம்‌ நடந்துதான்‌ தீர 

வேண்டும்‌. முத்திரை ஓலையை நானே எடுத்துச்‌ சென்று 

திருமணத்தை முடித்துவைக்கிறேன்‌” என்று வெள்ளிக்‌ குழலை 
எடுத்துக்கொண்டான்‌. 


“அதை வையுங்கள்‌ கீழே!” அதட்டலாக எழுந்தது 
அபராஜிதன்‌ குரல்‌. 

“ஓலையை என்ன செய்வதாக உத்தேசம்‌?” 

“எரிப்பதாக உத்தேசம்‌.” 

கருணாகரத்தேவன்‌ மேற்கொண்டு எதுவும்‌ பேசாமல்‌ 
குழலை மஞ்சத்தில்‌ வைத்துவிட்டு, “பிரபு! கடைசி முறையாகக்‌ , 
கேட்கிறேன்‌. இந்தத்‌ திருமணத்தை நடத்தப்‌ போகிறீர்களா, 
இல்லையா?” என்று வினவினான்‌. 

“இல்லை.” கண்டிப்பாகக்‌ கூறினான்‌ அபராஜிதன்‌. 

“இதைக்‌ கண்ட பிறகுமா?” என்று சொல்லிக்கொண்டே 

தன்‌ மடியிலிருந்து ஒரு பளபளப்பான வஸ்துவை எடுத்து 
அபராஜிதனிடம்‌ நீட்டினான்‌ கருணாகரத்தேவன்‌. அதை 
விளக்கொளியில்‌ இருமுறை திருப்பிப்‌ பார்த்த அபராஜிதன்‌ 
முகத்தில்‌ எல்லையற்ற ஆச்சரியமும்‌ கோபமும்‌ தோன்றின. 


16. காகப்‌ பணம்‌ 


தன்‌ கையிலிருந்த பளபளப்பான வஸ்துவை மீண்டும்‌ 
இருமுறை திருப்பித்‌ திருப்பி ஊன்றிக்‌ கவனித்த அபராஜிதன்‌ 
தன்‌ பக்கத்திலிருந்த மரப்பலகை மீது அதை ஒருமுறை ஓங்கித்‌ 
தட்டினான்‌. 

“தேவரே, இது உமக்கு எப்படிக்‌ கிடைத்தது?” என்றான்‌. 

மங்கலான விளக்கின்‌ ஒளியிலேயே பிரமாதமாகப்‌ 
பிரகாசித்த அந்தத்‌ தங்க நாணயம்‌ மரப்பலகை மீது பலமாக 
தாக்கப்பட்டதும்‌ ஒளிக்குச்‌ சமமான ஒலியொன்றையும்‌ 
கணீரென எழுப்பி, நிசப்தமாயிருந்த அந்த அறை பூராவும்‌ 


156 ட கன்னி மாடம்‌ 


திடீரெனச்‌ சுண்டிவிடப்பட்ட யாழின்‌ ஒற்றைத்‌ தந்திபோல்‌ 
இன்பமான நாதத்தைப்‌ பரப்பியது. சாதாரண சமயமாயிருந்தால்‌ 
இதயத்துக்கு மிக இன்பத்தைக்‌ கொடுக்கக்‌ கூடிய அந்தச்‌ சப்தம்‌ 
சந்தர்ப்ப விசேஷத்தால்‌ அபராஜிதன்‌ உள்ளத்துக்குப்‌ பெருத்த 
வேதனையையே அளித்தது. இந்த நாணயத்தால்‌ பாண்டிய 
நாட்டின்‌ கதி அதோகதியாகக்‌ கூடுமென்பதைச்‌ சந்தேகமறத்‌ 
தெரிந்துகொண்டிருந்த சேனாதிபதி, கருணாகரத்தேவன்‌ 
வாயாலேயே அதன்‌ பூரா விவரத்தையும்‌ அறிய விரும்பி 
மீண்டும்‌, “தேவரே, நாணயம்‌ சுத்தமான பத்தரை மாற்றுத்‌ 
தங்கத்தில்‌ செய்யப்பட்டி ருக்கிறது” என்றான்‌. 

தேவன்‌ முகத்தில்‌ கோபக்களை சொட்டியது. உக்கிரம்‌ 
நிரம்பிய தன்‌ கண்களைச்‌ சேனாதிபதியின்‌ மீது திருப்பிச்‌ 
சொன்னான்‌, “பிறநாட்டுத்‌ தங்கம்‌ கிடைத்தால்‌ பத்தரைமாற்று 
என்ன, பன்னிரண்டு மாற்றுக்குக்கூட நாணயம்‌ அடிக்கலாம்‌.” 

சேனாதிபதியின்‌ முகத்தில்‌ ஆச்சரிய ரேகை சற்றே 
படர்ந்தது. “என்ன, பிற நாட்டுத்‌ தங்கமா?” என்று வினவினான்‌. 

“ஆமாம்‌ பிரபு! பாண்டிய நாட்டுத்‌ தங்கத்தில்தான்‌ இந்தப்‌ 
பொற்காசு அடிக்கப்பட்டி ருக்கிறது. இல்லாவிட்டால்‌ இலங்கா 
புரன்‌ தங்கத்தைக்‌ கட்டி. கட்டியாகச்‌ சிங்களத்திலிருந்து மூட்டை 
கட்டிக்கொண்டு வந்தானென்று நினைக்கிறீர்களா?” என்று 
பதிலுக்குக்‌ கேட்டான்‌ கருணாகரத்தேவன்‌. 

அபராஜிதன்‌ பதிலேதும்‌ சொல்லாமல்‌ மரப்பலகை மீது 
கிடந்த தங்க நாணயத்தை எடுத்து இரு புறத்தையும்‌ மீண்டும்‌ 
கவனித்துவிட்டு, “தேவரே! இதன்‌ ஒரு பக்கத்தில்‌ நாணயத்தின்‌ 
மதிப்பு செதுக்கப்பட்டி ருக்கிறது. இன்னொரு பக்கத்தில்‌...” என்று 
ஏதோ சொல்லப்போனவனைக்‌ கருணாகரத்தேவன்‌ இடை 

- மறித்து, “காகத்தின்‌ சின்னம்‌ செதுக்கப்பட்டி ருக்கிறது” என்று 

வாசகத்தை முடித்தான்‌. 

காகத்தின்‌ சின்னம்‌ சிங்கள மன்னனான பராக்கிரம 


பாகுவினுடைய முத்திரையல்லவா ?” 


சாண்டில்யன்‌ %* 157 


“ஆமாம்‌ பிரபு! அந்த முத்திரையைத்தான்‌ பாண்டிய 
நாணயத்தில்‌ ஏற்றியிருக்கிறார்கள்‌. இலங்கையில்‌ பிரதான 
செலாவணி இந்த நாணயத்தின்‌ மூலம்தான்‌ நடக்கிறது.” 

“அப்படியானால்‌ இதை இங்கு அச்சிடுவானேன்‌ ?” 

“காரணம்தான்‌ உள்ளங்கை நெல்லிக்கனி போலிருக்கிறதே 
பிரபு! ஒரு நாட்டார்‌ மற்ற நாட்டாரைச்‌ சுரண்டும்போது 
கையாளப்படும்‌ முறைகளில்‌ இதுவும்‌ ஒன்றுதான்‌. வீர 
பாண்டியனுக்கு உதவும்‌ சாக்கை வைத்துக்கொண்டு 
மன்னனைப்‌ பொம்மையாக அரியணையில்‌ உட்கார வைத்த 
வுடன்‌ இலங்காபுரன்‌ படைகளே பெரும்பாலும்‌ பாண்டிய 
நாட்டை ஆக்கிரமித்துக்கொண்டன. பொம்மை அரசன்‌ 
கிடைத்தான்‌. படை ஆதிக்கமும்‌ முடிந்தது. அடுத்தபடி 
செலாவணியைத்‌ தங்கள்‌ கைக்குள்‌ போட்டுக்கொள்ள 
வேண்டியதுதானே. இலங்கைக்கும்‌ பாண்டியன்‌ நாட்டுக்கும்‌ 
நாணயம்‌ ஒன்றானால்‌ இலங்கைக்கு வேண்டிய பொற்‌ 
காசுகளையெல்லாம்‌ பாண்டிய நாட்டிலேயே அடிக்கலாம்‌. 
பாண்டிய நாட்டுப்‌ பொன்னைக்கொண்டே அடிக்கலாம்‌. 
'பாண்டிய நாட்டுப்‌ பொற்கொல்லர்களே அடித்துத்‌ தருவார்கள்‌. 
இப்படியாகப்‌ பாண்டியநாடு சுரண்டப்படும்‌. பொன்‌ 
கொழிக்கும்‌ பாண்டியநாடு பொன்னிழந்து நிற்கும்‌. படை 
ஆதிக்கத்திற்குப்‌ பின்‌ பண ஆதிக்கமும்‌, பண ஆதிக்கத்திற்குப்‌ 
பின்‌ நாகரிக ஆதிக்கமும்‌ ஏற்படும்‌. அதன்‌ முதற்படி. இந்த 
நாணயத்தில்‌ துவங்கியிருக்கிறது. இலங்கையின்‌ முத்திரையான 
காகம்‌ இப்பொழுதுதான்‌ பாண்டிய நாணயத்தில்‌ ஏறியிருக்‌ 
கிறது” என்று விளக்கினான்‌ தேவன்‌. 

“இந்த நாணயத்தை நான்‌ கடை வீதிகளிலோ செலாவணித்‌ 
துறைகளிலோ பார்க்கவில்லையே. உமக்கு எங்கிருந்து 
கிடைத்தது?” என்று அபராஜிதன்‌ வினவினான்‌. 


158 ட கன்னி மாடம்‌ 


“இன்னும்‌ நாணயச்‌ சந்தைக்கு வரவில்லை பிரபு! 
இப்பொழுதுதான்‌ நாணயச்‌ சாலையில்‌ பொற்கொல்லர்கள்‌ 
காசு அடித்துக்கொண்டிருக்கிறார்கள்‌” என்றான்‌ தேவன்‌. 

“எத்தனை பொற்காசுகளை அடிக்க உத்தரவாகி 
யிருக்கிறது?” 

“ஒரு கோடி பொற்காசுகள்‌.” 

“ஒரு கோடிதானா? செலாவணிச்‌ சுழற்சிக்குப்‌ போதுமா?” 

“போதாது பிரபு! இலங்காபுரன்‌ மிகத்‌ தந்திரமாக 
வேலையை முடிக்கப்‌ பார்க்கிறான்‌. முதலில்‌ காகப்‌ பணத்தை 
அடித்துப்‌ பாண்டிய நாட்டு நாணயத்தோடு கலந்து சுழலவிட 
உத்தேசிக்கிறான்‌. அப்படிச்‌ சுழன்றால்‌ காலக்கிரமத்தில்‌ 
மக்களுக்குக்‌ காகப்பணம்‌ சகஜமாகிவிடும்‌. பிறகு கொஞ்சம்‌ 
கொஞ்சமாகக்‌ காகப்‌ பணத்தை அதிகமாகத்‌ தயாரித்து, காலக்‌ 
கிரமத்தில்‌ பாண்டிய நாட்டுக்குச்‌ சொந்த நாணயமே இல்லாமல்‌ 
அடித்துவிடுவதே இலங்காபுரன்‌ திட்டம்‌. திடீரெனக்‌ காகப்‌ 
பணத்தை அமுலுக்குக்‌ கொண்டுவந்தால்‌ மக்கள்‌ எதிர்ப்பார்‌ 
களென்பதை நன்றாக உணர்ந்திருக்கிறான்‌ இலங்காபுரன்‌. 

கருணாகரத்தேவன்‌ பதிலைக்‌ கேட்ட அபராஜிதன்‌ சற்று 
நேரம்‌ தீவிர யோசனையில்‌ ஆழ்ந்து, அறையில்‌ சற்று நேரம்‌ 
உலாவினான்‌. பிறகு தேவனை நோக்கிக்‌ கேட்டான்‌. “நாணயத்‌ 
தயாரிப்பை இலங்காபுரன்‌ இவ்வளவு ரகசியமாக வைத்‌ 
திருக்கும்போது உமக்கு எங்கிருந்து -இந்தப்‌ பொற்காசு 
கிடைத்தது?” 

“நேற்று நான்‌ யார்‌ வீட்டில்‌ தங்கியிரந்தேனோ அந்த 
நண்பன்‌ ஒரு பொற்கொல்லன்‌. நாணயச்‌ சாலையில்‌ வேலை 
செய்கிறான்‌” என்று பதில்‌ சொன்னான்‌ கருணாகரத்தேவன்‌. 

அபராஜிதன்‌ மீண்டும்‌ மெளனம்‌ சாதித்தான்‌. பாண்டிய 
நாட்டை எப்பேர்ப்பட்ட அபாயம்‌ சூழ்ந்து இருக்கிறதென்பது 
அவன்‌ மனக்கண்‌ முன்னால்‌ எழுந்து நின்றது. எண்ணற்ற 
காட்சிகள்‌ அவன்‌ புத்தியில்‌ ஓடத்‌ தொடங்கின. பாண்டியநாட்டு 


சாண்டில்யன்‌ & 159 


மக்கள்‌ சிங்களருக்கு அடிமைப்பட்டு அலுவல்‌ புரியும்‌ காட்சி, 
இலங்கையின்‌ நாணயம்‌ பாண்டிய நாணயத்தை அறவே ஒழித்து 
விட்டதால்‌ மாற்றரசர்‌ பாண்டியர்களைப்‌ பார்த்து நகைக்கும்‌ 
காட்சி, சிங்களப்‌ படைகள்‌ சதா நடமாடுவதால்‌ வெளியில்‌ 
தலைகாட்ட முடியாதபடி பாண்டியப்‌ பெண்கள்‌ வீடுகளில்‌ 
பதுங்கிக்‌ கிடக்கும்‌ காட்சி, பதுங்க முடியாமல்‌ வெளிவந்த 
பெண்கள்‌ மாற்றாரால்‌ பலவந்தமாகத்‌ தூக்கிச்‌ செல்லப்படும்‌ 
காட்சி என இப்படியாகப்‌ பல காட்சிகள்‌ ஒன்றன்பின்‌ ஒன்றாக 
மனத்தில்‌ எழுந்து அலை மோதவே, அபராஜிதன்‌ அறை நடுவி 
கைகளாலும்‌ பிடித்துக்கொண்டான்‌. சேனாதிபதியின்‌ 
இதயத்தில்‌ ஒடிய எண்ணங்களைக்‌ கருணாகரத்தேவனும்‌ 
அறிந்துதானிருக்க வேண்டும்‌. ஆகவே, அபராஜிதன்‌ 
மெளனத்தை வெட்டும்‌ நோக்கத்துடன்‌ இடையே புகுந்து, 
“பிரபு! இலங்காபுரனின்‌ திட்டங்கள்‌ அமுலுக்கு வந்தால்‌ 
பாண்டிய நாட்டின்‌ பிற்கால நிலை எப்படியிருக்குமென்று 
உங்களுக்கு நான்‌ சொல்லத்‌ தேவையில்லை. அவனை 
அடக்கும்‌ வழிகள்‌ இரண்டுதான்‌. ஒன்று, சோழ நாட்டுடன்‌ 
ஒப்பந்தம்‌. இல்லையேல்‌ மழவராயனுடன்‌ மணத்தொடர்பு. 
... இவ்விரண்டில்‌...” என்று தொடர்ந்து பேசப்போன தேவனுடைய 
பேச்சை, “சோழ நாட்டுடன்‌ தொடர்பு கொண்டால்‌ என்ன?” 
என்று அபராஜிதன்‌ சொற்கள்‌ வெட்டின. 
கருணாகரத்தேவன்‌ உதடுகளில்‌ புன்சிரிப்பு தவழ்ந்தது. 
கார்குழலியிடமுள்ள மையலால்‌ சேனாதிபதியின்‌ மனம்‌ 
பெரிதும்‌ மாறுதல்‌ அடைந்திருப்பதை அறிந்ததால்‌ ஏற்பட்ட 
பரிகாச ரேகை முகத்தில்‌ படரத்‌ தேவன்‌ சொன்னான்‌: 
“எனக்கு ஆட்சேபணையில்லை, பிரபு! ஆனால்‌ அது 
இரண்டாம்‌ பட்சமாகச்‌ செய்யவேண்டிய முயற்சி. சோழ ' 
நாட்டுடன்‌ நாம்‌ ஒப்பந்தம்‌ செய்து கொள்வதானால்‌ சோழர்கள்‌ 
ஆதிக்கம்‌ பாண்டிய நாட்டின்‌ மீது படர நாம்‌ தயாராக 


160 ட 4 கன்னி மாடம்‌ 


வேண்டும்‌. ராஜாதிராஜன்‌ தமிழ்‌ மண்டலத்தை ஒரே குடைக்கீழ்‌ 
ஆளத்‌ திட்டமிட்டு வருகிறான்‌. ராஜராஜன்‌ காலத்தியப்‌ 
பேரரசை மீண்டும்‌ தமிழகத்தில்‌ அமைப்பது அவன்‌ நோக்கம்‌. 
தங்களுக்கு அது இஷ்டமானால்‌ எனக்கும்‌ இஷ்டம்தான்‌. சிங்கள 
ஆதிக்கத்தைவிட இன்னொரு தமிழ்‌ மன்னன்‌ ஆதிக்கம்‌ சிறந்தது 
தான்‌. ஆனால்‌ சுதந்திரத்தைவிட ஆதிக்கம்‌ சிறந்ததா என்பதைத்‌ 
தான்‌ சிந்தித்துப்‌ பார்க்க வேண்டும்‌.” 
கண்ட பாண்டிய சேனாதிபதி என்ன சொல்வதென்று 
தெரியாமல்‌ திகைத்து, “அப்படியானால்‌...” என்று இழுத்தான்‌. 
“மழவராயனுடன்‌ மணத்‌ தொடர்புதான்‌ பாண்டிய 
நாட்டைக்‌ காக்கச்‌ சிறந்த வழி. மழவராயனிடமிருக்கும்‌ படை 
களுடன்‌ பாண்டியப்‌ படைகளும்‌ இணைந்தால்‌ இலங்கா 
புரனைச்‌ சமாளிக்கலாம்‌.” 
“அதெப்படி. முடியும்‌? மழவராயன்‌ குறுநில மன்னன்‌ 
தானே? அவனிடம்‌ பெரிய படைபலமிருக்க முடியாதே.” 
“பிரபு, மழவராயனை லேசுப்பட்டவனென்று நினைக்க 
வேண்டாம்‌. தமிழ்நாட்டு அரசியல்‌ நிலைமையை நன்றாகப்‌ 
புரிந்துகொண்டு ரகசியமாகப்‌ பெரும்படை திரட்டியிருக்கிறான்‌. 
மேலைமங்கலமும்‌ கீழைமங்கலமும்‌ போர்க்கவசம்‌ பூண்டு 
நிற்கின்றன. பல இடங்களைக்‌ கோட்டையாக்கி அரண்‌ அமைத்‌ 
திருக்கிறான்‌. அத்தனை பலமில்லாவிட்டால்‌ குலசேகர 
பாண்டியனும்‌ குலசேகர பாண்டியன்‌ மூலமாகச்‌ சோழ 
மன்னனும்‌ அவனுடன்‌ உறவாடப்‌ பார்ப்பார்களா?” 
கருணாகரத்தேவன்‌ வாதத்தில்‌ தவறு சிறிதுமில்லை 
யென்றும்‌, ராஜீய நிலையை அவன்‌ உள்ளபடி எடை போட்டு 
வைத்திருப்பவனென்பதும்‌ சேனாதிபதிக்குத்‌ தெள்ளெனத்‌ 
தெரிந்தே இருந்தது. இருந்தபோதிலும்‌ இந்த ராஜீயச்‌ சிக்கலுக்‌ 
காகக்‌ கார்குழலியை வீரபாண்டியனைப்‌ போன்ற ஒரு 
குடிகாரனுக்குப்‌ பலியிடுவதா என்று நினைத்தான்‌. அவன்‌ 


சாண்டில்யன்‌ * 161 


நினைப்பை அறிந்துகொண்ட கருணாகரத்தேவன்‌ சொன்னான்‌: 
“வேறு வழியில்லை பிரபு! வீரபாண்டியன்‌ திருமணம்‌ நடந்து 
தான்‌ தீரவேண்டும்‌. நீங்கள்‌ சொல்வது போல்‌ கார்குழலி 
அழகும்‌ குணமும்‌ நிரம்பியவளானால்‌ பாண்டியநாடு 
புண்ணியம்‌ செய்ததாகும்‌. அவள்‌ வரவால்‌ ஒருவேளை வீர 
பாண்டியனே திருந்தினாலும்‌ திருந்தலாம்‌. அவன்‌ திருந்தா 
விட்டாலும்‌ நாம்‌ நமது படைபலத்தால்‌ அரசனைப்‌ பொம்மை 
யாக்கி, ராணி ஆட்சியின்‌ கீழ்‌ பாண்டியர்கள்‌ சிறப்பு மீண்டும்‌ 
சிறந்தோங்கும்படி செய்யலாம்‌. இந்த விஷயத்தில்‌ உங்கள்‌ 
சொந்த உணர்ச்சிகளைப்‌ புகவிடாதீர்கள்‌. காம இச்சைக்காக 
அபராஜிதன்‌ நாட்டைக்‌ காற்றில்‌ பறக்கவிட்டான்‌ என்ற 
சாசுவதமான அபக்கியாதியைச்‌ சரித்திரத்தில்‌ சம்பாதித்துக்‌ 
கொள்ளாதீர்கள்‌” என்று கூறிவிட்டுத்‌ திருமண ஒலை இருந்த 
அபராஜிதன்‌ பேசாமலேயே உட்கார்ந்திருந்தான்‌. அவன்‌ 
மனத்தை அரித்துக்கொண்டி ருந்த வேதனையை முகபாவத்தி 
லிருந்து அறிந்துகொண்ட தேவன்‌, மஞ்சத்தை அணுகி அவன்‌ 
தோள்மேல்‌ கையை வைத்து, “பிரபு! உங்கள்‌ வேதனையை 
நன்றாக அறிவேன்‌. ஆனால்‌ நாம்‌ மக்களின்‌ நன்மைக்காக 
, ஜீவிப்பவர்கள்‌, ஆகையால்‌ உத்தரவிடுங்கள்‌” என்றான்‌. 
அபராஜிதன்‌ தலைநிமிர்ந்து தேவனை நோக்கி, “எதற்கு 
உத்தரவு?” என்று வினவினான்‌. 

“இந்தத்‌ திருமணத்தை முடித்து வைக்க, இந்த நிமிஷமே 
நான்‌ மேலைமங்கலத்துக்குப்‌ பயணமாக வேண்டும்‌” என்றான்‌ 
தேவன்‌. 

“இலங்காபுரன்‌ கண்ணில்‌ பட்டால்‌ உமது கதி என்ன 
ஆகும்‌?” 

“பாண்டிய நாட்டின்‌ கதி சரியாகும்‌ வரையில்‌ என்‌ 
கதியைப்பற்றி எனக்குக்‌ கவலையில்லை. இருந்தாலும்‌ நான்‌ 


162 ஓ கன்னி மாடம்‌ 


உங்கள்‌ தூதன்‌ என்பதை உணர்த்த ஓர்‌ ஓலை எழுதிக்‌ 
கொடுங்கள்‌. சேனாதிபதி ஒலை இருக்கும்போது யாரும்‌ என்‌ 
நடமாட்டத்தைத்‌ தடை செய்ய முடியாது.” 

அந்த அறையில்‌ சம்பாஷணை இத்துடன்‌ முடிந்தது. 
அபராஜிதன்‌ மேற்கொண்டு எதுவும்‌ பேசாமல்‌ அறையின்‌ 
மூலைக்குச்‌ சென்று எழுது கருவிகளைக்‌ கொண்டுவந்து 
தேவன்‌ கேட்டபடி ஓலை எழுதிக்‌ கொடுத்தான்‌. அதைப்‌ 
பெற்றுக்கொண்ட தேவனும்‌ ஒருமுறை அபராஜிதனை 
நோக்கினான்‌. அபராஜிதன்‌ கண்களும்‌ தேவன்‌ விழிகளைச்‌ 
சந்தித்தன. அந்தப்‌ பார்வையிலேயே நாட்டுக்காகத்‌ தங்களைத்‌ 
தியாகம்‌ செய்யத்‌ தீர்மானித்துவிட்ட அந்த தேசபக்தர்‌ இருவரும்‌ 
ஒருவர்‌ உள்ளத்தில்‌ ஓடிய உணர்ச்சி வெள்ளத்தை 
இன்னொருவர்‌ சந்தேகமறப்‌ புரிந்துகொண்டு ஒரு வார்த்தை 
கூடப்‌ பேசாமல்‌ பிரிந்தனர்‌. 

அந்தச்‌ சம்பவம்‌ நடந்த அடுத்த இரண்டு நாட்களும்‌ 
அபராஜிதன்‌ தன்‌ மாளிகையைவிட்டு வெளியிலேயே வர 
வில்லை. மாதவி அவனை இரண்டு முறை கூப்பிட்டனுப்பி 
னாள்‌. உடல்நிலை சரியாயில்லை என்று அந்த அழைப்பையும்‌ 
மறுத்துவிட்டான்‌. கருணாகரத்தேவன்‌ யோசனைக்குத்‌ தான்‌ 
ஒப்புக்கொண்டது தேச நன்மையை உத்தேசித்துத்தானென்‌ 
றாலும்‌ கார்குழலியின்‌ எழில்‌ வதனம்‌ அவன்‌ உள்ளத்தை விட்டு 
அசையாமல்‌ அவன்‌ மனோநிலையை அயிரத்தெட்டுக்‌ கோணங்‌ 
களில்‌ திருப்பித்‌ திருப்பித்‌ தாக்கி, இடைவிடாத வேதனையை 
அளித்துக்கொண்டி ருந்தது. மூன்றாவது நாள்‌ அந்த வேதனை 
உச்சநிலை அடையும்படியான நிகழ்ச்சியோன்று ஏற்பட்டது. 
திருமணத்திற்கு ன லவன்‌ மழவராயனைச்‌ சரிப்படுத்தி 
விட்டதாகவும்‌ மன்னர்‌ உடனே புறப்பட்டு மேலைமங்கலத்துக்கு 
வரவேண்டுமென்றும்‌ கருணாகரத்தேவன்‌ ஓலை அனுப்பி 
யிருந்தான்‌. வெடிக்கும்‌ நிலையிலிருந்த மனத்துடன்‌ அந்த 
ஓலையை அபராஜிதனே வீரபாண்டியனிடம்‌ எடுத்துச்‌ 
சென்றான்‌. 


சாண்டில்யன்‌ * 163 


ஓலையைப்‌ படித்த வீரபாண்டியன்‌ அபராஜிதனை நோக்கி, 
“அபராஜிதா, நான்‌ மீண்டும்‌ ஓர்‌ உற்ற நண்பனுக்குத்‌ தவறு 
இழைத்துவிட்டேன்‌” என்றான்‌. 

“யாருக்குப்‌ பிரபு?” 

“கருணாகரத்தேவனுக்குத்தான்‌ !” 

“தேவருக்கா ?” 

“ஆமாம்‌, அபராஜிதா. என்னைக்‌ கவிழ்க்கச்‌ சதி நடந்த 
நாளிலிருந்து தேவனை இப்பக்கத்தில்‌ காணாதிருக்கவே, 
அவனும்‌ சதிகாரனென்று நினைத்தேன்‌. ஆனால்‌ உன்னை நான்‌ 
செய்யச்‌ சொன்ன வேலையைக்‌ கருணாகரத்தேவன்‌ என்ன 
திறமையாகச்‌ செய்து முடித்திருக்கிறான்‌ பார்‌! நீ நேராகப்‌ 
போகாவிட்டாலும்‌ தேர்ந்தெடுத்த தூதன்‌ கெட்டிக்காரன்‌!” 
என்று வீரபாண்டியன்‌ சிலாகித்தான்‌. அத்துடன்‌ தொடர்ந்தும்‌ 
சொன்னான்‌: “அபராஜிதா! இந்தத்‌ திருமணத்தில்‌ எனக்குக்‌ 
கொஞ்சம்‌ கூட இஷ்டமே இல்லை. இருந்தாலும்‌ மாதவி 
சொல்வதற்காகவும்‌, மக்கள்‌ நன்மைக்காகவும்‌ என்னைத்‌ 
தியாகம்‌ செய்கிறேன்‌. ஆனால்‌ மாதவியிடமிருந்து ஒரு வாக்கு 
கரங்க ொன்டு னறன 

“என்ன வாக்கு மகாராஜா?” 
ச்‌ “திருமணமான பின்பும்‌ என்னைக்‌ கைவிடுவதில்லையென 
மாதவி உறுதி கூறியிருக்கிறாள்‌. அதுவும்‌ யார்‌ முன்பு...? அவள்‌ 
மாமாவின்‌ முன்பு! எந்த மருமகளாவது இப்படிச்‌ சொல்லி 
மாமா கேட்டுக்கொண்டிருக்கிறதைக்‌ கண்டிருக்கிறாயா ?” என்று 
இடி த்‌ சிரித்தான்‌ அவன்‌. 

ல்லை, இல்லை! இது புதுமைதான்‌ !” என்று' 
அபராஜிதன்‌ சொன்னாலும்‌ ஏதோ ஆழ்ந்த திட்டம்‌ வகுத்தே 
இலங்காபுரனும்‌ மாதவியின்‌ போக்குக்கெல்லாம்‌ உட்பட்டிருக்‌ 

கிறான்‌ என்பதை மட்டும்‌ தீர்மானித்துக்கொண்டான்‌. 
வீரபாண்டியன்‌ தீராத உற்சாகத்துடன்‌ மேலும்‌ 
சொன்னான்‌: “திருமணமே மழவராயன்‌ அளிக்கக்கூடிய 


164 » கன்னி மாடம்‌ 


உதவிக்காகத்தான்‌, அபராஜிதா. எனது பைங்கிளியின்‌ அழகுக்கு 
இணையான அழகு இந்த உலகத்தில்‌ கிடைக்காது. 
வீரபாண்டியன்‌ எத்‌ அழகிகளைப்‌ பார்த்திருக்கிறான்‌. 
ஆனால்‌ சிங்களத்துப்‌ பைங்கிளி வானில்‌ ஜொலிக்கும்‌ தனி 
நட்சத்திரம்‌” என்றான்‌. 

ஆனால்‌ அதே வானத்தில்‌ எல்லா நட்சத்திரங்களையும்‌ 
மறையச்‌ செய்யக்‌ கூடிய சந்திர பிம்பமும்‌ உண்டு என்பதை 
வீரபாண்டியன்‌ உணர்ந்துகொள்ள அதிக நாளாகவில்லை. 

மேலைமங்கலத்தை அடைந்த வீரபாண்டியன்‌, மழவராயன்‌ 
மாளிகையிலிருந்த ஒர்‌ அறையிலிருந்து கீழே பரந்து கிடந்த 
மலர்ச்சோலை மீது கண்களை ஓஒட்டிக்கொண்டிருந்தான்‌. 
நிர்மலமான அந்த இரவில்‌ சந்திரன்‌ ஒளியில்‌ பூமியில்‌ ஒரு 
சந்திரன்‌ நடமாடுவது போல்‌ ஒரு மங்கை தோட்டத்தில்‌ 
உலாவியதைக்‌ கண்டான்‌. அவளுடைய அழகைக்‌ கண்டு 
அப்படியே ஒருகணம்‌ ஸ்தம்பித்த மன்னன்‌ தன்‌ அறையைக்‌ 
காத்து நின்ற மழவ நாட்டு வீரனை அருகில்‌ அழைத்து, 
நந்தவனத்தில்‌ உலவிய மங்கையைக்‌ காட்டி, “அது யார்‌?” என்று 
விசாரித்தான்‌. 

“அதுதான்‌ எங்கள்‌ அரசகுமாரி.” 

“யார்‌, கார்குழலி இவள்தானா?” 

“ஆமாம்‌ பிரபு.” 

வீரபாண்டியன்‌ ஒருமுறை மென்று விழுங்கினான்‌. பிறகு 
அறைக்‌ கோடிக்குச்‌ சென்று அங்கு மஞ்சமொன்றில்‌ 
பொற்கிண்ணத்தில்‌ வைக்கப்பட்டிருந்த மதுவை எடுத்துக்‌ 
“களுக்‌ களுக்‌' என்று இரண்டு வாய்‌ குடித்தான்‌. அந்தக்‌ 
குடிவெறியில்‌ கிளறப்பட்ட மோக வெறியுடன்‌ மாடிப்‌ 
படிகளில்‌ அதிவேகமாக இறங்கித்‌ தோட்டத்தை நோக்கி அசுர 
வேகத்தில்‌ சென்றான்‌. 


17. வீரபாண்டியன்‌ இலக்கியம்‌ 

பாண்டிய மன்னன்‌ பலகணி வழியாகத்‌ தன்னைப்‌ 
பார்த்ததையோ, பாத்திரத்திலிருந்த மதுவைப்‌ பதற்றத்துடன்‌ 
பருகிவிட்டுக்‌ காமவெறியுடன்‌ தன்னைத்‌ தேடிக்‌ கனவேகமாக 
வந்துகொண்டிருந்ததையோ சிறிதும்‌ அறியாத கார்குழலி தன்‌ 
எண்ணங்களை எங்கெங்கோ சுற்றவிட்டவளாய்‌ மலர்ச்‌ 
சோலையின்‌ நடுவே மெல்ல நடந்து சென்றாள்‌. எங்கும்‌ பால்‌ 
நிலவு படர்ந்து கிடந்தாலும்‌, காற்று ஸ்தம்பித்துவிடவே செடிகள்‌ 
சிறிதுகூட ஆடாமல்‌ விரும்பத்தகாத ஓர்‌ அமைதியே 
நந்தவனத்தில்‌ குடிகொண்டிருந்தது. சின்னஞ்சிறு வெண்ணிற 
மேகங்கள்‌ குறுக்கே ஓடினாலும்‌, வானவெளியில்‌ மிதந்து 
ஓடக்கூடிய சந்திரன்கூட அன்று ஆகாயம்‌ நிர்மலமாயிருந்ததன்‌ 
காரணமாக நின்ற இடத்திலேயே நின்று கார்குழலியை உற்றுக்‌ 
கவனித்துக்கொண்டிருந்தான்‌. இளவரசி பாங்கிகளுடன்‌ பூப்‌ 
பந்தாடுவதற்காக இடையே இடம்விட்டுச்‌ சுற்றிலுமே செடிகள்‌ 
வைக்கப்பட்டி ருந்த அந்த மலர்ச்சோலையின்‌ மத்தியிலிருந்த 
சமவெளியில்‌ பசும்புல்‌ செழித்து வளர்ந்திருந்தது. அந்த மரகதப்‌ 
பாயின்மேல்‌ மெளனமாக நடந்து சென்ற கார்குழலி அதன்‌ 
ஓர்‌ ஓரத்தில்‌ உட்கார்ந்துகொண்டு சுற்றும்முற்றும்‌ நோக்கினாள்‌. 
நாலு பக்கத்திலும்‌ வளர்ந்திருந்த மலர்ச்செடிகள்‌ அந்த 
' மங்கையின்‌ மனத்தைச்‌ சூழ்ந்திருந்த சோகத்தை உணர்ந்தன 
போலத்‌ துக்கத்துடன்‌ உற்றுப்‌, பார்த்தன. சாதாரணமாகக்‌ 
காற்றில்‌ அலைந்து அலைந்து தன்னைப்‌ பார்த்ததும்‌ வெள்ளை 
மலர்ப்‌ பற்களைக்‌ காட்டிக்‌ குதூகலித்துக்‌ கூத்தாடும்‌ மல்லிகை 
முல்லைக்‌ கொடிகள்‌ கூடச்‌ சோகத்தால்‌ தாழ்ந்து தொங்கிக்‌ . 
கொண்டிருந்ததை கார்குழலி கவனித்தாள்‌. தன்னுடைய 
கார்குழலுக்கு இணையற்ற மணம்‌ தரும்‌ மகிழ மரம்‌ தூரத்தே 
பெரிதாக எழுந்து நின்று தன்னை நோக்கிக்‌ கண்ணீர்‌ உகுப்பது 


போல்‌ ஒரிரு சின்னஞ்சிறு பழுப்பு மலர்களை உதிர்த்ததையும்‌ 
பார்த்தாள்‌. உள்ளே ஓடிய எண்ணங்களின்‌ காரணமாகச்‌ 


166 + கன்னி மாடம்‌ 


சுற்றிலும்‌ சோகக்‌ குறிகளையே கண்ட கார்குழலி வருத்தம்‌ 
கலந்த பெருமூச்சொன்றையும்‌ விட்டாள்‌. 

இரவின்‌ நேரம்‌ ஏறியதால்‌ ஊரடங்கிவிட்டாலும்‌ அவள்‌ 
உள்ளத்தே பலப்பல எண்ணங்கள்‌ எழுந்து எழுந்து அலை 
மோதிப்‌ பேரிரைச்சலிட்டு அவள்‌ அமைதியைப்‌ பெரிதும்‌ 
குலைத்துக்கொண்டிருந்தன. சில நாட்களுக்கு முன்பு கன்னி 
மாடத்தில்‌ நிகழ்ந்த சம்பவங்களெல்லாம்‌ அவள்‌ உள்ளத்தில்‌ 
ஒன்றன்பின்‌ ஒன்றாகத்‌ தோன்றித்‌ தோன்றி மறைந்தன. காட்டில்‌ 
அபராஜிதன்‌ காயத்துக்குக்‌ கட்டுப்போட்டது முதல்‌ அவன்‌ 
தப்பியோடியது வரையில்‌ ஏற்பட்ட நிகழ்ச்சிகளில்‌ ஒன்றைக்கூட 
அவள்‌ மறக்கவில்லை. எல்லாவற்றையும்‌ விட அபராஜிதனின்‌ 
கம்பீர உருவம்‌ அவள்‌ கருத்தில்‌ ஸ்திரமாக வேரூன்றி நின்றது. 
அவன்‌ யார்‌ என்பதை அறிய பலமுறை முயன்றும்‌ அடிகளார்‌ 
அதைச்‌ சொல்ல மறுத்துவிட்டதால்‌, அவனைப்பற்றி மேலும்‌ 
தகவலறிய வேண்டுமென்ற எண்ணம்‌ கார்குழலிக்கு இருந்து 
கொண்டே இருந்தது. ஒரு மனிதன்‌ பெயரை அடிகளார்‌ 
எதற்காக மறைக்கவேண்டும்‌ என்று பலமுறை யோசித்துப்‌ 
பார்த்தும்‌ விடை காணாத காரணத்தால்‌, அந்தப்‌ புருஷனை 
ஏதோ மர்மம்‌ சூழ்ந்திருக்க வேண்டும்‌ என்று தானாகவே 
தீர்மானித்துக்கொண்டாள்‌. மர்மம்‌ எதுவாயிருப்பினும்‌ 
அவன்‌ வாழ்க்கை மாசு படர்ந்ததாக இருக்க முடியாது என்ற 
தீர்மானம்‌ மட்டும்‌ கார்குழலியின்‌ மனத்தில்‌ திடமாக வேரூன்றி 
யிருந்தது. 


கன்னி மாடத்துக்குள்‌ அவன்‌ வர அடியோடு மறுத்து 
விட்டதையும்‌, பிறகு தன்‌ வற்புறுத்தலின்‌ பேரிலேயே ஒப்புக்‌ 
கொண்டதையும்‌ சிந்தித்துப்‌ பார்த்தாள்‌. வந்த பிறகு தன்‌ 
தந்தையின்‌ கண்ணில்‌ படாது தப்பி ஒடிவிட்டதையும்‌ 
நினைத்துப்‌ பார்த்தாள்‌. இப்படியெல்லாம்‌ அவன்‌ நடந்து 
கொண்டதற்குக்‌ காரணம்‌ தன்னைப்‌ போன்ற ஒரு பெண்ணின்‌ 
பெயருக்கு இழுக்கு வரக்கூடாது என்பதுதான்‌ என முடிவு 
செய்துகொண்டாள்‌. இப்படி. அவனைப்பற்றி ஏற்பட்ட நினைவு 


சாண்டில்யன்‌ * 167 


களாலும்‌ முடிவுகளாலும்‌ அவள்‌ மனத்தில்‌ பிரதி தினமும்‌ 
வேளை கெட்ட வேளைகளிலெல்லாம்‌ அபராஜிதன்‌ உருவம்‌ 
எழுந்து நின்று என்னென்னவோ வேதனைகளை விளைவித்துக்‌ 
கொண்டிருந்தது. அத்தகைய இன்ப வேதனைகள்‌ எல்லாம்‌ 
திடீரென உடைக்கப்பட்டு, தான்‌ கன்னி மாடத்தை விட்டுத்‌ 
தொலை தூரத்திலிருந்த மேலைமங்கலத்துக்கு வரவேண்டிய 
அவசியம்‌ நேரிட்டதையும்‌ இன்னும்‌ சில நாளில்‌ தனக்கு வீர 
பாண்டியனுடன்‌ திருமணம்‌ நிச்சயம்‌ நடைபெறப்‌ போவதையும்‌ 
நினைத்து நினைத்து ஏங்கிய வண்ணம்‌ கார்குழலி அன்று 
நந்தவனப்‌ புல்தரையில்‌ தலைகுனிந்து கட்கார்த்திருந்தான்‌. 


தன்னை நோக்கி வடக்‌ ஸ்‌ வேகமாக வந்ததையோ, 
தனக்கு வெகு அருகில்‌ நின்று தன்‌ எழிலைப்‌ பார்த்துப்‌ 
பிரமித்துக்கொண்டிருந்ததையோ கார்குழலி கவனிக்கவே 
யில்லை. அவள்‌ பேரெழிலைப்‌ பார்த்த வீரபாண்டியன்கூட 
அத்தனை வெறியிலும்‌ ஓரளவு நிதானத்துக்கு வந்து எதுவும்‌ 
பேசச்‌ சக்தியற்று வெகு நேரம்‌ நின்றான்‌. மாதவியின்‌ அழகையே 
பேரழகாக நினைத்து, மழவராயன்‌ மகளுடன்‌ மணத்தொடர்பு 
கொள்ள மறுத்த பாண்டிய மன்னனுக்கு, நந்தவனத்தின்‌ பதுமை 
, போல்‌ உட்கார்ந்திருந்த அந்தப்‌ பாவை தந்த பரவசக்‌ காட்சி 
பெரியதொரு வியப்பை அளித்தது. இந்த அழகுக்கு முன்‌ 
மாதவியின்‌ அழகு உறைபோடக்‌ காணாது என்பதைச்‌ 
சந்தேகமறப்‌ புரிந்துகொண்ட வீரபாண்டியன்‌ அவளுடன்‌ பேச 
மன்ற ஆசையால்‌ சம்பாஷணையைத்‌ துவக்க இச்சை 
கொண்டான்‌. இச்சை கொண்டானே தவிர அந்த இச்சையைப்‌ 
பூர்த்தி செய்வது அவ்வளவு எளிதான காரியமாகப்‌ புலப்பட 
வில்லை. சாதாரணமாகவே கலக்கமான அவன்‌ புத்தி 
மதுவினால்‌ மேலும்‌ கலங்கி இருந்தபடியால்‌ பேச்சை எப்படி 
ஆரம்பிப்பதென்று புரியாமல்‌, “என்ன அரசகுமாரி!” என்று 
சம்பிரதாயமாகவே சம்பாஷணையைத்‌ துவக்கினான்‌. 


168 ஷ்‌ கன்னி மாடம்‌ 


சிந்தனை அலைகளில்‌ திடீரெனப்‌ புகுந்த இந்த இரு 
மிரண்ட விழிகளோடு திரும்பிப்‌ பார்த்தாள்‌. தனக்கு வெகு 
அருகில்‌ ஓர்‌ ஆண்‌ நிற்பதைப்‌ பார்த்ததும்‌ எழுந்து சற்று விலகி 
நின்று அவனை ஏற இறங்க நோக்கி, “யார்‌ நீ?” என்று 
கோபத்துடன்‌ வினவினாள்‌. 

பதிலுக்கு நகைத்தான்‌ பாண்டிய மன்னன்‌. “என்னை 
நீ அறிந்துகொள்ளும்‌: சமயம்‌ அதிக தூரத்திலில்லை” 
என்ற சொற்களையும்‌ வெறிகலந்த அந்த நகைப்புடன்‌ 
உதிர்த்தான்‌. 

அவன்‌ சிரிப்பும்‌ பேச்சும்‌ அவளுக்குப்‌ பெரும்‌ வெறுப்பை 
அளித்தன. ஆகவே அதிகம்‌ பேச இஷ்டப்படாமல்‌, அவன்‌ 
அந்த இடத்தில்‌ ல்‌ தங்கக்கூடாது என்பதை உணர்த்த, “இது 
அந்தப்புரத்து நந்தவனம்‌” என்றாள்‌. 

“எனக்குத்‌ தெரியும்‌” என்றான்‌ வீரபாண்டியன்‌. 

“தெரிந்தா வந்தாய்‌?” கோபத்துடன்‌ ஆச்சரியம்‌ கலந்த 
குரலில்‌ கேட்டாள்‌ கார்குழலி. 

“ஆம்‌, தெரிந்துதான்‌ வந்தேன்‌. அதுவும்‌ நீ இங்கிருப்பதை 
அறிந்துதான்‌ வந்தேன்‌." 

“அந்தப்புரத்துச்‌ சோலைக்குள்‌ அனுமதியின்றி வரும்‌ 
ஆண்பிள்ளைக்கு என்ன தண்டனை தெரியுமா உமக்கு?” 

“தெரியும்‌. மரண தண்டனை. எங்கள்‌ ஊரிலும்‌ அதே 
பழக்கம்தான்‌.” 

“உன்‌ ஊரா? எது உன்‌ ஊர்‌?” 

“பாண்டிய நாடு.” 

“பாண்டிய நாட்டில்‌...” 

“மதுரை.” 

“மதுரையில்‌ நீ...” 


'மனனன. 


சாண்டில்யன்‌ * 169 


மூச்சே நின்றுவிடும்‌ போலிருந்தது கார்குழலிக்கு. எதிரே 
பாண்டியன்‌ உடையின்‌ படாடோபத்தால்‌ அவன்‌ பெரிய 
பிரபுவாயிருக்கலாம்‌ என்ற முடிவுக்கு வந்திருந்தாளேயொழிய, 
அவனே பாண்டிய நாட்டு மன்னன்‌ என்பதை மனத்தால்‌ 
நினைக்கக்கூட முடியவில்லை அவளுக்கு. மன்னனுக்கு 
அவசியமான கம்பீரம்‌ வீரபாண்டியனின்‌ தோரணையில்‌ 
அடியோடு இல்லாதிருந்ததோடு குடியால்‌ சற்றுத்‌ தள்ளாடியும்‌ 
நின்றுகொண்டிருந்தான்‌. மன்னன்‌ என அவனே அறிவித்துக்‌ 
கொண்டதும்‌ அவனை .ஒருமுறை ஏறெடுத்துப்‌ பார்த்த 
கார்குழலியின்‌ உள்ளத்தில்‌ வெறுப்பு மிக அதிகமாக எழுந்து 
நின்றது. “இவனா பாண்டிய மன்னன்‌? இவனையா தந்தை 
என்‌ மணாளனாகத்‌ தேர்ந்தெடுத்தார்‌?” என்று எண்ணிப்‌ 
பார்த்துப்‌ பிரமித்தாள்‌. இந்த மன்னன்‌ உருவத்துடன்‌ கன்னி 
மாடத்தில்‌ கண்ட அபராஜிதன்‌ உருவத்தையும்‌ நடையையும்‌ 
தோரணையையும்‌ இணைத்துப்‌ பார்த்து, “சே! அந்த கம்பீர 
புருஷன்‌ எங்கே? இந்தக்‌ குடிகாரன்‌ எங்கே?” என்று ஏதும்‌ 
சொல்ல வகையறியாதவளாய்த்‌ தலைகுனிந்து மெளனமாக 
நின்றாள்‌. 
, தான்‌ யாரென்பதைக்‌ கேட்டதும்‌ வெட்கம்‌ கவிந்து 
கார்குழலி நிற்பதாகக்‌ கற்பனை செய்துகொண்ட வீர 
பாண்டியன்‌ மீண்டும்‌ பேச்சைத்‌ துவக்கி, “கார்குழலி! உன்னை 
நான்‌ பார்த்ததில்லை, பார்த்த பிறகு...” என்று வார்த்தையை 
விழுங்கினான்‌. 

கார்குழலி தரையில்‌ பாய்ந்திருந்த கண்களை .கம்பீரமாக 
உயர்த்தி, “பார்த்த பிறகு?” என்று வினவினாள்‌. 

“அழகில்‌ உனக்கிணை இந்தத்‌ தமிழ்நாட்டில்‌ யாரும்‌ 
கிடையாது என்ற முடிவுக்கு வந்தேன்‌.” 

“மகிழ்ச்சி மகாராஜா! இருந்தாலும்‌ இத்தனை புகழ்ச்சிக்கு 
நான்‌ தகுந்தவள்‌ அல்ல.” 


க. மா-12 


170 «© கன்னி மாடம்‌ 


“உன்‌ தகுதி உனக்கு எப்படித்‌ தெரியும்‌? புஷ்பத்தின்‌ மணம்‌ 
புஷ்பத்துக்கா தெரியும்‌?” என்று சொல்லிப்‌ புன்முறுவல்‌ 
செய்தவண்ணம்‌ கார்குழலியை நோக்கி ஓர்‌ அடி எடுத்து 

கார்குழலியும்‌ ஒர்‌ அடி எடுத்து வைத்துப்‌ பின்னடைந்தாள்‌. 
“பாண்டிய மன்னனே, இது உங்களுக்குத்‌ தகுதியல்ல” என்று 
எச்சரிக்கை தொனிக்கும்‌ குரலில்‌ கூறினாள்‌. 

“எது தகுதியல்ல?” 

“இப்படித்‌ தனிமையில்‌ என்னுடன்‌ தங்கியிருப்பது.” 

“தகுதியல்லவென்று யார்‌ சொல்வது?” 

“யார்‌ சொல்ல வேண்டும்‌? பரம்பரைப்‌ பழக்கமில்லையா?” 

“தமிழர்‌ முறைக்கு இது மாறுபாடல்ல, அரசகுமாரி.” 

கார்குழலியின்‌ கண்களில்‌ ஆச்சரியம்‌ மீண்டும்‌ உதய 
மாயிற்று. தன்‌ நாட்டின்‌ சுதந்திரத்தையே இலங்காபுரனிடம்‌ 
அடமானம்‌ வைத்திருக்கும்‌ பாண்டிய மன்னன்‌ தமிழர்‌ 
முறையைப்‌ பற்றிப்‌ பேசுவது பெரும்‌ விசித்திரமாயிருந்தது 
அவளுக்கு. இகழ்ச்சி கலந்த புன்முறுவலொன்றும்‌ அவள்‌ 
இதழ்களில்‌ படர்ந்தது. “தமிழர்‌ முறையா? அது என்ன முறை 
மகாராஜா? கன்னிப்‌ பெண்ணின்‌ தனிமையில்‌ குறுக்கிடுவது 
தமிழர்‌ முறையா? அல்லது அந்தப்புரத்‌ தோட்டத்தில்‌ காவலற்று 
இருக்கும்‌ அணங்கை அணுகிப்‌ பேச்சுக்கிழுப்பது தமிழர்‌ 
முறையா?” என்று வினவினாள்‌. 

மன்னனென்று அறிந்த பின்னும்‌, இன்னும்‌ சில நாட்களில்‌ 
மணாளனாகப்‌ போகிறவன்‌ என்பதை உணர்ந்த பிறகும்‌ 
கார்குழலி தன்னைச்‌ சிறிதும்‌ மதியாமலும்‌ பெண்களுக்குரிய 
நாணத்தைக்‌ காட்டாமலும்‌ எதிருக்கு எதிர்‌ நின்று 
சம்பாஷிப்பதை அறிந்த வீரபாண்டியன்‌ அவள்‌ தைரியத்தை 
எண்ணிப்‌ பெரிதும்‌ வியந்தான்‌; அதற்காகப்‌ பேச்சை 


நிறுத்தாமல்‌ மேலும்‌ பேச்சுக்‌ கொடுத்து, அவள்‌ கேள்விகளுக்குப்‌ 


சாண்டில்யன்‌ $ 171 


பதில்‌ சொன்னான்‌. “நீ சொன்னதெல்லாம்‌ தமிழர்‌ முறைதான்‌ 
கார்குழலி! தமிழ்‌ இலக்கியங்களைப்‌ பார்த்தால்‌ தெரியும்‌.” 

“தமிழர்‌ இலக்கியமா மகாராஜா?” 

“ஆமாம்‌ இளவரசி! தலைவனும்‌ தலைவியும்‌ களவியலில்‌ 
ஈடுபடுவது தமிழ்‌ இலக்கியம்‌ ஒப்புக்கொண்ட விஷயமாயிற்றே!" 

கார்குழலிக்கு என்ன பதில்‌ சொல்வதென்று புரியவில்லை. 
படக்கூடும்‌ என்று கனவிலும்‌ அவள்‌ நினைத்தவளல்லள்‌. 
இப்பேர்ப்பட்டவனுக்கு மணமாலை தடுவதைவிட மரணப்‌ 
பாதையை நாடுவது எத்தனை நல்லது என்ற நினைப்புடன்‌ 
வீரபாண்டியனை மீண்டும்‌ ஒருமுறை ஏறிட்டுப்‌ பார்த்தாள்‌. 
அவன்‌ முகத்தில்‌ வெறி முன்னைவிட அதிகமாகத்‌ தாண்டவ 
மாடிக்கொண்டிருந்தது. அதிகக்‌ குடியின்‌ காரணமாக உதடு 
களில்‌ சற்று நடுக்கமும்‌ தெரிந்தது. அவள்‌ தன்னை அப்படி 
உற்றுப்‌ பார்ப்பதைக்‌ கண்ட வீரபாண்டியன்‌ இதழ்களில்‌ 
புன்முறுவல்‌ படர்ந்தது. லேசாகச்‌ சற்றுச்‌ சிரிக்கவும்‌ சிரித்தான்‌. 
அத்துடன்‌ “நான்‌ இலக்கியத்தை விளக்கிய பின்தான்‌ 
இளவரசிக்கு உண்மை புலப்பட்டது போலிருக்கிறது” என்று 
கேட்கவும்‌ செய்தான்‌. 
்‌. வீரபாண்டியனின்‌ விபரீதமான இலக்கிய ரசனையும்‌, 
வெறியை அள்ளித்‌ தெளிக்கும்‌ சிரிப்பும்‌, விரசம்‌ சொட்டும்‌ 
பார்வையும்‌ கார்குழலிக்குச்‌ சொல்லவொண்ணா வெறுப்பும்‌ 
அளிக்கவே, விழிகளில்‌ கோபம்‌ எழுந்து தாண்டவமாட அவள்‌ 
பாண்டிய மன்னனை நோக்கிக்‌ கூறினாள்‌: “இலக்கியத்தில்‌ 
கண்ட உண்மைகளைத்‌ தாங்கள்‌ வேண்டுமானால்‌ கடைப்‌ 
பிடியுங்கள்‌, மகாராஜா. எனக்கு அதில்‌ இஷ்டமில்லை. தவிர 
இலக்கியத்தைத்‌ தாங்கள்‌ சரியாகவும்‌ படித்ததாகத்‌ தெரிய 
உங்களுக்குத்தானே தவிர, ராஜீய காரணங்களுக்காகப்‌ 
பலவந்தமாகக்‌ கட்டப்படும்‌ பலி ஆடுகளுக்காக ஏற்பட்டதல்ல. 


172 + கன்னி மாடம்‌ 


அதுவும்‌ தவிர தாங்கள்‌ கோரும்‌ இன்பத்தை இலக்கியத்தால்‌ 
பெற முடியாது மகாராஜா. காதலைக்‌ கதை சொல்லியும்‌ பெற 
... முடியாது. காதலின்‌ இலக்கியம்‌ தனி இலக்கியம்‌. அதன்‌ கதை 
தனிக்கதை. அதைப்‌ புத்தகங்களில்‌ படிக்க முடியாது. காதல்‌ 
என்பது எண்ணத்தின்‌ ஏட்டிலே உணர்ச்சியின்‌ மையைக்‌ 
கொண்டு உள்ளத்தினால்‌ எழுதப்படும்‌ அழியா இலக்கியம்‌ 
மகாராஜா. அதை உங்களால்‌ அர்த்தம்‌ செய்துகொள்ள 
முடியாது.” 

கன வேகத்தில்‌ உதிர்ந்த உணர்ச்சி சொட்டும்‌ அந்த 
வார்த்தைகளைக்‌ கேட்ட வீரபாண்டியன்‌ மதிமயங்கி நின்றான்‌. 
எழிலோடு சொல்வேகமும்‌ பெற்ற அந்தப்‌ பெண்ணை 
எப்படியும்‌ கைப்பற்றாமல்‌ விடுவதில்லை என்ற தீர்மானத்துடன்‌ 
எதிர்பாராத விதமாக அவளை நோக்கித்‌ தாவி அவள்‌ கையைப்‌ 
பிடித்துக்கொண்டு, “குழலி! உன்‌ வார்த்‌ ல்‌ இலக்கிய 
மிருக்கிறது. அத்துடன்‌ இன்பமயமான கீதம்‌ கூட இருக்கிறது. 
உன்னை மனைவியாகப்‌ பெற நான்‌ எத்தனையோ பாக்கியம்‌ 
செய்திருக்க வேண்டும்‌” என்றான்‌. 

கார்குழலியின்‌ கோபம்‌ எல்லை மீறியது. கையை உதறி 
விடுவித்துக்கொண்டு முகம்‌ அக்னிபோல்‌ ஜொலிக்க மிக 
உஷ்ணமான வார்த்தைகளை உதிர்த்தாள்‌: “நீ ஒரு மன்னனா! 
தனிமையில்‌ இருக்கும்‌ ஒரு பெண்ணுடன்‌ சரியாக நடந்து 
கொள்ளத்‌ தெரியாத நீ மக்களை எப்படிச்‌ சரியாக ஆளப்‌ 
போகிறாய்‌? நான்‌ உன்னை மணந்தால்‌ உனக்குப்‌ பாக்கிய 
மென்கிறாயே; எனக்கும்‌ அது பாக்கியம்தானா என்பதை 
யோசித்தாயா? மழவராயன்‌ மகளின்‌ கரத்தை அவள்‌ இஷ்ட 
விரோதமாகப்‌ பிடிக்க உனக்கு என்ன தைரியம்‌? என்ன 
ட வடக்‌ என்னைத்‌ தொட முன்வந்தாய்‌?” 

“மணம்‌ செய்துகொள்ளப்‌ போகும்‌ உரிமை.” 

“மணம்‌ செய்துகொண்ட பின்புதான்‌ அந்த உரிமை உண்டு. 

நினைவில்‌ வைத்துக்கொள்‌.” 


சாண்டில்யன்‌ உ - 173 


“மரியாதையில்லாமல்‌ பேசுகிறாய்‌ அரசகுமாரி.” 

“நீ என்ன மரியாதையை எனக்குக்‌ காட்டினாய்‌?” 

“வீரபாண்டியனை நோக்கி முதன்‌ முதலாக இப்படிப்‌ 
பேசிய பெண்‌ நீ ஒருத்திதான்‌.” 

“இப்பொழுதாவது தெரிந்துகொள்‌, தமிழகப்‌ பெண்களின்‌ 
தன்மையை! மரியாதை கெட்டவன்‌ மன்னனாயிருந்தாலும்‌ 
மதிக்கமாட்டார்கள்‌. இங்கிதம்‌ தெரியாதவன்‌ இந்திரனா 
யிருந்தால்கூட இணங்கமாட்டார்கள்‌.” 

சாதாரணமாகவே முன்கோபமுடைய வீரபாண்டியன்‌ 
இந்தத்‌ தர்க்கத்தில்‌ கொஞ்சநஞ்சமிருந்த நிதானத்தையும்‌ 
அடியோடு இழந்தான்‌. 

“அடிப்‌ பெண்ணே! நீ வீரபாண்டியனை யாரென்று 
சரியாக அறிந்துகொள்ளவில்லை. யாரென்று இதோ 
காட்டுகிறேன்‌, பார்‌” என்று அவளை நோக்கிப்‌ பாய்ந்து 
இரண்டு கைகளோடு இடையையும்‌ சுற்றி வளைத்து இறுகப்‌ 
பிடித்தான்‌. 

கேவலம்‌, மிருகத்துக்கும்‌ கீழாக நடக்க முயன்ற 
வீரபாண்டியன்‌ செய்கையால்‌ கார்குழலியும்‌ நிதானத்தை 
இழந்து தனது வலக்கரத்தைத்‌ திமிறி விடுவித்துக்கொண்டு, 
அவன்‌ மண்டலத்தை ஆளும்‌ மன்னனென்பதையும்‌ மதியாது 
அவன்‌ கன்னத்தில்‌ ஒங்கி அறைந்துவிட்டாள்‌. இரு கைகளாலும்‌ 
அவன்‌ மார்பைப்‌ பிடித்தும்‌ தள்ளவே திடீரெனப்‌ புல்தரையில்‌ 
மல்லாந்து விழுந்தான்‌ மன்னன்‌. அவனைத்‌ தள்ளிவிட்டுச்‌ 
சரேலென மான்போல்‌ துள்ளி அந்தப்புரத்தை நோக்கிப்‌ புல்‌ 
தரையில்‌ கால்‌ பாவுகிறதோ இல்லையோ எனச்‌ சந்தேகப்படும்‌ 
படி. வெகு வேகமாக ஓடினாள்‌ மழவராயன்‌ மகள்‌. அவளைப்‌ 
பிடிக்க உறுதிகொண்டு மன்னனும்‌ எழுந்திருந்து . ஓட 
முயன்றான்‌. எழுந்து நின்ற மன்னனால்‌ ஓர்‌ அடி கூட முன்னால்‌ 
எடுத்து வைக்க முடியவில்லை. பின்னாலிருந்து இரும்பினும்‌ 
வலிய இரு கரங்கள்‌ அவனை இறுகப்‌ பிடித்து நிறுத்தின. 


18. திருக்குறளும்‌ அடிகளாரும்‌ 

எதிர்பாராத விதமாகப்‌ பின்னாலிருந்து திடீரெனப்‌ 
வெறிக்கு இலக்கான வீரபாண்டியன்‌, அந்தப்‌ பிடியிலிருந்து 
தன்னை விடுவித்துக்கொள்ள யத்தனித்து எத்தனை முறை 
திரும்பத்‌ திரும்பத்‌ திணறிப்‌ பார்த்தும்‌ எந்தவிதப்‌ பலனும்‌ 
ஏற்படவில்லை. பின்னாலிருந்தவன்‌ பிடி, குரங்குப்‌ பிடியா 
யிருந்ததோடு அவன்‌ எண்ணமும்‌ கைகளும்‌ திண்மையா 
யிருந்தமையால்‌ வீரபாண்டியனைச்‌ சுற்றியிருந்த புஜங்களின்‌ 
அழுத்தம்‌ வரவர அதிகமாயிற்றே தவிர, சற்றும்‌ குறைவதா 
யில்லை. தோட்டத்தை விட்டு ஓட்டமாக ஓடிய கார்குழலியின்‌ 
உருவம்‌ கண்ணுக்கு மறைந்த பின்பே பின்னாலிருந்தவன்‌ தன்‌ 
பிடியைத்‌ தளர்த்தி வீரபாண்டியனுக்கு விடுதலையை 
அளித்தான்‌. என்னதான்‌ நன்றாக வண்டியில்‌ பூட்டப்பட்டு நாள்‌ 
பூராவும்‌ நொறுக்கப்பட்டி ருந்தாலும்‌, பூட்டவிழ்க்கும்‌ சமயத்தில்‌ 
காளை எப்ப: ஒருமுறை திமிறியே நுகத்தடியிலிறாந்து விலகிக்‌ 
கம்பீரமாக நிற்குமோ அம்மாதிரியே பின்னாலிருந்தவன்‌ 
பிடியைத்‌ தளர்த்தியதும்‌ அதிலிருந்து தானே திமிறி வெளி 
ஒருமுறை தலையை உதறிக்கொண்டு தன்னைப்‌ 

பிடித்தவன்‌ யாரென்பதை அறியத்‌ திரும்பினான்‌. திரும்பியவன்‌ 
கண்களில்‌ கோபவெறி மறைந்து ஆச்சரியக்குறி மிகத்‌ 
துரிதமாகப்‌ பரவலாயிற்று. இடையில்‌ காவி உடுத்தி, கழுத்திலும்‌ 
தலையிலும்‌ ருத்திராக்ஷமணிந்து தங்கநிற மேனியுடன்‌ நல்ல 
பரங்கிப்‌ பழத்துக்குத்‌ திருநீறு பூசியதுபோல்‌ உடல்‌ பூராவும்‌ 
விபூதி பூசிக்கொண்டு தளதளவென்று சந்திர வெளிச்சத்தில்‌ 
ஜொலித்துக்கொண்டு சிவானந்த அடிகளார்‌ நின்றுகொண் 
டிருந்தார்‌. கேவலம்‌ இந்த மாதிரி ஒரு மாமிசப்‌ பிண்டத்திடமா 
நாம்‌ அகப்பட்டுத்‌ தத்தளித்தோம்‌ என்பதை நினைக்க நினைக்க 
வீரபாண்டியனுக்கு ஆத்திரத்தைவிட வெட்கமே மேலோங்கி 
நின்றது. வீரபாண்டியனைக்‌ கண்ட சில விநாடிகள்‌ அடிகளார்‌ 


சாண்டில்யன்‌ * 175 


முகத்தில்‌ எந்தவித உணர்ச்சியும்‌ தோன்றாதிருந்தாலும்‌ 
கடைசியாக மெள்ள மெள்ள வியப்பின்‌ அடையாளம்‌ அவரது 
விசாலமான வதனத்தில்‌ படரத்‌ தொடங்கியது. மென்று 
விழுங்கிப்‌ பேசத்‌ தொடங்கிய அவர்‌ குரலிலும்‌ சற்றுப்‌ பயத்தின்‌ 
சாயை தெரிந்தது. “யார்‌? பாண்டிய மன்னனா! மதுரையம்பதி 
யின்‌ அதிபதியா ?” என்று அப்பொழுதுதான்‌ புதிதாக அவனை 
அறிந்தது போல்‌ விசாரிக்கலானார்‌ அடிகளார்‌. 

வீரபாண்டியன்‌ பதிலேதும்‌ சொல்லாமலே அவரை உச்சந்‌ 
தலையிலிருந்து உள்ளங்கால்‌ வரையில்‌ ஆராய்ந்தான்‌. பிறகு 
கேட்டான்‌: “டேய்‌ பண்டாரம்‌! நீ யார்‌? இங்கு வர யார்‌ அனுமதி 
கொடுத்தது?” என்று. 

இந்த வார்த்தைகளைக்‌ கேட்ட அடிகளார்‌ முகத்தில்‌ 
கோபத்துக்குப்‌ பதில்‌ ஆச்சரியமே உதயமாகியது. அவரும்‌ 
வீரபாண்டியனைக்‌ கூர்ந்து நோக்கிவிட்டு அவன்‌ காதுக்குப்‌ 
படும்படியாகத்‌ தனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டார்‌, “குடி 
அதிகமில்லையே? அப்படியிருந்தும்‌ இப்படி. எதற்காகப்‌ பேச 
வேண்டும்‌?” என்று. . 

இந்தச்‌ சொற்கள்‌ காதில்‌ விழுந்ததால்‌ மீண்டும்‌ நிதானத்தை 
இழந்த பாண்டியன்‌, “என்ன முணுமுணுக்கிறாய்‌? சொல்ல 
வேண்டியதை வெளிப்படையாகச்‌ சொல்‌” என்றான்‌. 

“அப்படி ஒன்றும்‌ தங்களுக்குத்‌ தெரியக்கூடாத விஷய 
மல்ல. தாங்கள்‌ பேசிய பேச்சுக்களிலிருந்து தாங்கள்‌ ஒரு 
வேளை...” 

“என்ன ஒருவேளை?” அதட்டினான்‌ வீரபாண்டியன்‌. 

“ஒன்றுமில்லை, எங்கள்‌ ஊர்‌ மது மிகமிக விசேஷமானது. , 
மேலைமங்கலத்து மதுவென்றால்‌ அதை நினைத்துப்‌ பார்த்தே 
மயங்குபவர்கள்‌ உண்டு.” 

“அதனால்‌...?” 

“நினைத்தூலே நிதானம்‌ தவறுமென்றால்‌ . பருகினால்‌ 
கேட்க வேண்டுமா?” 


176 + கன்னி மாடம்‌ 


“வேண்டியதில்லை. உங்கள்‌ ஊர்‌ மது சிறந்ததுதான்‌. 
அதற்கும்‌ நீர்‌ பேசியதற்கும்‌ என்ன சம்பந்தம்‌?” 

“என்‌ பேச்சுக்கும்‌ அதற்கும்‌ எந்தவித சம்பந்தமுமில்லை. 
ஆனால்‌...” 

“அனால்‌ என்ன ஆனால்‌?” 

“தங்கள்‌ பேச்சுக்கும்‌ அதற்கும்‌ ஏதாவது சம்பந்தமிருக்குமோ 
என்று அடியேனுக்கு ஒரு சிறு சந்தேகம்‌.” 

அடிகளாரின்‌ பேச்சுக்களில்‌ புதைந்து கிடந்த அர்த்தம்‌ 
அப்பொழுதுதான்‌ வீரபாண்டியனுக்கு மெள்ள மெள்ள 
உதயமாகத்‌ தொடங்கியது. ஆகவே “டேய்‌ பண்டாரம்‌! குடி 
வெறியில்‌ நான்‌ உளறுகிறேனென்பது உன்‌ அபிப்பிராயமா ?” 
என்று கர்ஜித்தான்‌. 

அடிகளார்‌ பயப்படுவது போல்‌ பாசாங்கு செய்துகொண்டு, 
“அப்படிச்‌ சொல்ல இந்த அடிகள்‌ மடையனா! அப்படிச்‌ 
சொல்லவில்லை மன்னவா! சொல்ல இஷ்டமுமில்லை. 
ஆனால்‌ திரும்பத்‌ திரும்பத்‌ தாங்களே ரசு அளிக்கிறிர்களே !” 
என்றான்‌. 

“ருசுவா? என்ன ரசு?” 

“இந்த ஊரில்‌ யாரும்‌ என்னை மரியாதைக்‌ குறைவாகக்‌ 
கூப்பிடுவது கிடையாது. எங்கள்‌ மன்னர்கூட “அடிகளாரே” 
என்று மிகப்‌ பணிவுடன்தான்‌ அழைப்பார்‌. ஆனால்‌ நீங்கள்‌ 
பேசுவதைப்‌ பார்த்தால்‌ நிதானத்திலிருக்கிற மனிதன்‌ பேசும்‌ 
பேச்சாகக்‌ காணோம்‌. அதனால்தான்‌ சந்தேகித்தேன்‌.” 

“என்ன சந்தேகிக்கிறீர்‌ ?” 

“கொஞ்சம்‌ அதிகமாகப்‌ போய்விட்டதோ என்று.” 

வீரபாண்டியன்‌ அடிகளாரை நோக்கி ஒர்‌ அடி எடுத்து 
வைத்தான்‌. அவன்‌ கையும்‌ இடைக்‌ கச்சையிலிருந்த உடை 
வாளை நோக்கிச்‌ சென்றது. அவன்‌ உத்தேசத்தைக்‌ கண்ட 
அடிகளாரும்‌ பின்னால்‌ சிறிது நகர்ந்து, “மதுரை மன்னனே! 


சாண்டில்யன்‌ * 177 


தமிழ்‌ மறையோதும்‌ அடியார்களைத்‌ தாக்குவது பெருந்தீது. 
இது உனக்குத்‌ தெரியாதா?” என்றார்‌. 
“தாக்கப்‌ போவதில்லை. கொல்லப்‌ போகிறேன்‌!” என்று 
வந்தான்‌ பாண்டியன்‌. 
அடிகளார்‌ பக்கவாட்டில்‌ நகர்ந்துகொண்டே, “மன்னவா! 
தமிழ்‌ மறையாம்‌ திருக்குறளை நீ படிக்கவில்லையா?” என்றார்‌. 
“படிக்க வேண்டிய அவசியமில்லை.” 
“அவசியமிருக்கிறது. அப்பொழுதுதான்‌ கொலையின்‌ 
தன்மை பது உனக்குத்‌ தெரியும்‌. வள்ளுவர்‌ 
கூறுகின்றார்‌...” 
“கூறுகின்றாரா? கூறட்டும்‌. வள்ளுவரைக்‌ கூறும்‌ உன்‌ 
“துண்டித்தால்‌ உனக்குத்‌ தேவையானது கிடைக்காது 
மன்னவா!” 
இதைக்‌ கேட்டதும்‌ வீரபாண்டியன்‌ சட்டென்று நின்றான்‌. 
அடிகளார்‌ தன்னிடம்‌ ஏதோ கூற முயல்கிறாரென்றும்‌ 
அவரிடம்‌ ஏதோ ரகசியம்‌ சிக்கியிருக்கிறதென்றும்‌ ஊகித்துக்‌ 
. கொண்டான்‌. ஆகவே கேட்டான்‌, “என்ன அது?” என்று. 
“கேள்‌ மன்னவா! வள்ளுவர்‌ கூறுகின்றார்‌; “அறவினை 
யாதெனிற்‌ கொல்லாமை கோறல்‌ பிறவினையெல்லாம்‌ தரும்‌ 
என்று” எனத்‌ தனது சாதுர்யத்தைக்‌ காட்ட முயன்ற அடிகளார்‌ 
மேலும்‌ தன்‌ பாண்டித்தியத்தை விளக்கி அப்பாட்டுக்கு 
அர்த்தமும்‌ சொன்னார்‌: “அறவினை யாதெனில்‌-தர்மமான 
மார்க்கம்‌ எதுவென்றால்‌, கொல்லாமை-கொல்லாதிருத்தல்‌, 
கோறல்‌-கொல்லுதல்‌, பிறவினை எல்லாம்‌ தரும்‌-மற்றப்‌ பல 
கெடுதல்களை விளைவிக்கும்‌.” . 
அடிகளாரின்‌ குறளையோ அர்த்தத்தையோ விரும்பாத 


பாண்டிய மன்னன்‌, அவர்‌ முடிக்கும்‌ வரை சும்மா 


178 & கன்னி மாடம்‌ 
இருந்துவிட்டு, “இதை எதற்காகச்‌ சொல்லுகிறீர்‌?” என்று 
கேட்டான்‌. 


பாண்டியன்‌ பேச்சில்‌ மரியாதை உதயமாவதைக்‌ கண்ட 
அடிகளாரும்‌ மரியாதையாகப்‌ பேசத்‌ தொடங்கி, “இப்பொழுது 
நீங்கள்‌ என்னைக்‌ கொலை செய்ய முயன்றீர்கள்‌ அல்லவா?” 
என்று வினவினார்‌. 
“ஆம்‌; அந்த உத்தேசம்‌ இருந்தது.” 
“உத்தேசம்‌ நிறைவேறியிருந்தால்‌ என்ன ஆகியிருக்கும்‌?” 
“என்ன ஆகியிருக்கும்‌?” 
“என்னைக்‌ கொன்ற பழி உங்களைச்‌ சாரும்‌!” 
“அதைப்பற்றிக்‌ கவலையில்லை.” 
“தவிர என்னைக்‌ கொன்றதாக மன்னர்‌ உங்களைக்‌ 
கோபிப்பார்‌.” 
“இங்கு நீர்‌ என்னைக்‌ கட்டிப்‌ பிடித்த விவரத்தைக்‌ 
கூறினால்‌ மழவராயன்‌ கோபம்‌ ஆறிவிடும்‌.” 
“ஆனால்‌ கார்குழலியின்‌ கோபத்தை ஆற்ற முடியாது.” 
“ஏன்‌?” 
“நூ ன்‌ ர்‌ குரு” 
வீரபாண்டியன்‌ அடிகளாரை ஏற இறங்கப்‌ பார்த்தான்‌. 
கார்குழலியைத்‌ தன்னிடமிருந்து காப்பாற்ற அடிகளார்‌ 
முயன்றதன்‌ காரணமும்‌ அவனுக்கு ஒரளவு தெரிந்தது. ஆகவே, 
மெள்ள ஏதோ யோசித்துவிட்டு, “அப்படியா ?” என்றார்‌. 
“ஆமாம்‌ மகாராஜா!” என்றார்‌ அடிகளார்‌, சற்றுப்‌ 
பெருமிதத்துடன்‌. அத்துடன்‌ சம்பாஷணை நின்றிருந்தால்‌ 
பின்னால்‌ கதையில்‌ நிகழவிருந்த பல விபரீதங்கள்‌ நிகழாமல்‌ 
இருந்திருக்கும்‌. ஆனால்‌ அடிகளார்‌ வீரபாண்டியனை அத்துடன்‌ 
விடாமல்‌ மேலும்‌ துன்பப்படுத்த இச்சைகொண்டு இலக்கியத்‌ 
தைத்‌ தொடர்ந்தார்‌: “மகாராஜா! தங்களிடம்‌ எனக்கு இலக்கியம்‌ 


சாண்டில்யன்‌ $* 179 


பேசுவதென்றால்‌ மிகவும்‌ பிரியமாயிருக்கிறது. ஏன்‌ தெரியுமா?” 
என்றார்‌. 

“ஏன்‌?” 

“தாங்கள்‌ சற்று முன்‌ இளவரசியிடம்‌ இலக்கியம்‌ 
பேசியதைக்‌ கேட்டேன்‌. 'கற்றாரைக்‌ கற்றாரே காமுறுவர்‌” 
என்பது தமிழ்ப்‌ பெருமாட்டியின்‌ திருவாசகம்‌.” 

அடிகளார்‌ தன்னைப்‌ பார்த்து நகைக்கிறாரா, நிஜமாகத்‌ 
தான்‌ பேசுகிறாராவென்பதை வீரபாண்டியன்‌ புரிந்து 
கொள்ளாததால்‌ அவன்‌ பதிலேதும்‌ பேசாமல்‌ அவரையே 
பேச விட்டான்‌. அடிகளார்‌ உற்சாகத்துடன்‌ பேச முற்பட்டு, 
“மகாராஜா! கற்றவர்களைக்‌ கற்றவர்தான்‌ ரசிப்பார்கள்‌. 
இலக்கிய ரசிகரான உங்கள்‌ கோபத்தை இலக்கியத்தின்‌ மூலம்‌ 
அற்ற முடியுமென்றுதான்‌ குறளைப்பற்றிக்‌ கூறினேன்‌. என்னை 
நீங்கள்‌ கொன்றிருந்தால்‌ கார்குழலிக்கு உம்மீது அடங்காத 
வெறுப்பு உண்டாகும்‌. இப்பொழுது அவளுக்கு அபாரமான 
பிரியமிருப்பதாகக்‌ கூறமுடியாது. ஆனால்‌ இப்பொழுதுள்ள 
கொஞ்ச வெறுப்பு என்‌ கொலையால்‌ மலைபோலப்‌ பெருகி 
அவள்‌ உள்ளத்தில்‌ நிலைத்து நின்றுவிடும்‌. பிறகு உங்கள்‌ 
திருமணம்‌ கனவுதான்‌. மழவராயன்‌ மணத்தொடர்பு ஏற்படா 
விட்டால்‌ பாண்டிநாட்டின்‌ கதியைப்பற்றி நான்‌ எதுவும்‌ 
தங்களுக்குச்‌ சொல்லத்‌ தேவையில்லை. ஒரு சின்னக்‌ 
கொலையால்‌ எத்தனை தொல்லைகள்‌ பார்த்தீர்களா?” 
என்றார்‌. 

அடிகளாருக்கு இலக்கிய அறிவோடு அரசியல்‌ அறிவும்‌ 
அபாரமாக இருப்பதைக்‌ கண்ட வீரபாண்டியன்‌ அவரை 
நோக்கி, “உலகத்தைத்‌ துறந்த உங்களுக்கு அரசியலைப்பற்றி 
என்ன கவலை?” என்று வினவினான்‌. 

“இவனுக்குக்‌ கவலையில்லாத விஷயம்‌ உலகத்தில்‌ என்ன 
இருக்கிறது? அரசியல்‌ கவலை இல்லாவிட்டால்‌ மழவராயன்‌ 
தங்களைத்‌ தேட என்னை அனுப்பப்போவதில்லை. மன்னர்‌ 


180 ப கன்னி மாடம்‌ 


அனுப்பாவிட்டால்‌ நானும்‌ இங்கு வந்திருக்கப்‌ போவதில்லை. 
இங்கு நடைபெற்ற காதல்‌ களியாட்டத்தையும்‌ கவனிக்கப்‌ 
போவதில்லை” என்று சொல்லி அடிகளார்‌ சற்று விஷமமாகப்‌ 
புன்முறுவல்‌ செய்தார்‌. 

“என்ன! என்னைத்‌ தேடும்படி கார்குழலியின்‌ தந்தையா 
உங்களை இங்கு அனுப்பினார்‌?” என்று ஆச்சரியத்துடன்‌ 
வினவினான்‌ வீரபாண்டியன்‌. 

“ஆம்‌” என்றார்‌ அடிகளார்‌. 

“எதற்காக? அதுவும்‌ இத்தனை நேரத்துக்குப்‌ பின்‌.” 

“அவசர ராஜாங்க காரியம்‌.” 

பதிலுக்கு ஒரு பெரிய வெடியை எடுத்து வீசினார்‌ 
அடிகளா i ர்‌. “பாண்டிய நாட்டிலிருந்து தூதன்‌ வந்திருக்கிறான்‌” 
என்றார்‌. 

“தூதனா?” 

“ஆமாம்‌!” 

“ஓலை கொண்டு வந்திருக்கிறானா ?” 

“இல்லை. தங்களிடம்‌ நேரில்‌ பேசவேண்டுமாம்‌.” 

“தூதனை அனுப்பியது யார்‌?” 

“இலங்காபுரன்‌ !'” 

கவர்‌ * கேட்டு ஒரு கணம்‌ ஸ்தம்பித்‌ 
வீரபாண்டியன்‌, “இதை ஏன்‌ முன்னமேயே என்னிடம்‌ சொல்ல 
வில்லை?” என்று கேட்டான்‌. 

“தாங்கள்‌ சந்தர்ப்பமளிக்கவில்லை” என்று தாழ்மையுடன்‌ 
விண்ணப்பம்‌ செய்துகொண்டாலும்‌, அடிகளாரின்‌ இதழ்களில்‌ 
இகழ்ச்சியாகப்‌ புன்முறுவலும்‌ தோன்றியது. 

“நாம்‌ மீண்டும்‌ பேசுவோம்‌” என்று கூறிவிட்டு அரண்‌ 
மனையை நோக்கி நடக்க ஆரம்பித்தான்‌ வீரபாண்டியன்‌. அவன்‌ 
நாலடி தூரம்‌ சென்றதும்‌ அவனை அழைத்து நிறுத்திய 


சாண்டில்யன்‌ & 181 
அடிகளார்‌, “பாண்டிய மன்னனே! நான்‌ ஒரு விஷயம்‌ 
சொல்லுகிறேன்‌ கேட்பீரா?” 

“சொல்லும்‌!” என்றான்‌ வீரபாண்டியன்‌. 

“கார்குழலியை மறந்துவிடுங்கள்‌.” 

“ஏன்‌?” 

“பெண்களின்‌ குணம்‌ அப்படி!” 

“என்ன குணம்‌?” 

“ஒருவனைக்‌ காதலித்துவிட்டால்‌ அவனைப்பற்றிப்‌ 
பெரிதாக நினைக்கிறார்கள்‌. அடுத்தபடி. வருபவன்‌ அரசனா 
யிருந்தாலும்‌ அசட்டை செய்கிறார்கள்‌.” 

வீரபாண்டியன்‌ கண்களில்‌ வெறி நிறைந்த ஒரு ஒளி 
பிறந்தது. “அடிகளாரே ! மதுரைத்‌ தமிழ்‌ சங்கத்துத்‌ தலைவராக 
உமக்கு இஷ்டமா?” என்று வினவினான்‌. 

“பெரும்‌ பாக்கியமல்லவா அது?” என்றார்‌ அடிகளார்‌. 

“சரி, அதற்கு உம்மைத்‌ தலைவராக்கிவிடுகிறேன்‌.” 

“அப்படித்‌ தலைவனாக நான்‌ என்ன செய்யவேண்டும்‌?” 

“ஒரு ரகசியத்தை மட்டும்‌ சொல்லவேண்டும்‌.” 

“என்ன ரகசியம்‌?” 

வீரபாண்டியன்‌ அடிகளாருக்கு வெகு அருகில்‌ வந்து 
“அடிகளாரே! கார்குழலி யாரைக்‌ காதலிக்கிறாள்‌?” என்று 
மிகக்‌ குழைந்த குரலில்‌ வினவினான்‌. 

வீரபாண்டியனுக்குத்‌ தன்னிடம்‌ திடீரென அன்பு 
ஏற்பட்டதன்‌ காரணத்தை அறிந்துகொண்ட அடிகளார்‌ 
பின்னால்‌ நகர்ந்துகொண்டே, “தெரிந்தால்‌ தங்களிடம்‌ 
இத்தனை நேரம்‌ மறைத்தா வைப்பேன்‌ ?” என்றார்‌. 

! வீரபாண்டியனிடம்‌ விளையாட வேண்டாம்‌. 

விஷயத்தைச்‌ சொல்லிவிட்டு நகரும்‌” என்றான்‌ மன்னன்‌. 
அடிகளார்‌, “தெரியாததைப்‌ பற்றிக்‌ கேட்டால்‌ எப்படிச்‌ 
சால்லுவேன்‌, மகாராஜா! தூதன்‌ தங்களுக்காகக்‌ காத்திருக்‌ 


182 டி கன்னி மாடம்‌ 


கிறான்‌. கார்குழலியும்‌ எனக்காகக்‌ காத்திருப்பாள்‌!” என்று 
கூறிவிட்டு நடக்கலானார்‌. 

அவரைத்‌ தொடர எண்ணி ஓர்‌ அடி எடுத்துவைத்த 
வீரபாண்டியன்‌ சற்று நிதானித்துத்‌ தனக்குள்‌ ஏதோ யோசித்த 
பிறகு விடுவிடு என்று மாளிகையை நோக்கி நடந்தான்‌. 
மாளிகையை அடைந்ததும்‌ ' மாடிப்படிகளில்‌ ஏறித்‌ தன்‌ 
அறைக்குச்‌ செல்ல முயன்றவன்‌ வழியிலிருந்த மழவராயன்‌ 
நோக்கினான்‌. உள்ளே இருந்த காட்சியைக்‌ கண்டதும்‌ அவன்‌ 
உள்ளத்தே ஒரளவு அச்சம்‌ உண்டானாலும்‌ என்னதான்‌ 
நடக்கிறது என்பதை அறிய விரும்பி, சாளரத்தின்‌ மூலமாக 
உள்ளே பார்த்துக்கொண்டே நின்றான்‌. உள்ளே, மழவராயன்‌ 
எதிரே கண்களிலே கோபம்‌ பொங்கக்‌ கார்குழலி' நின்று 
கொண்டிருந்தாள்‌. அவளுக்கும்‌ அவள்‌ தகப்பனுக்கும்‌ நடந்த 
சம்பாஷணையில்‌ தன்னைப்பற்றித்‌ தகவல்‌ வந்தபோதெல்லாம்‌ 
பேருவகையடைந்த பாண்டிய மன்னன்‌, மழவராயன்‌ 
கடைசியாக மகளிடம்‌ உரைத்த ஒரு செய்தியைக்‌ கேட்டதும்‌ 
விவரிக்க இயலாத பெரும்‌ திகைப்படைந்து கனவேகமாகத்‌ 
தன்‌ அறைக்குச்‌ சென்றான்‌. அங்கு தனக்காகக்‌ காத்திருந்த 
தூதனைக்‌ கண்டதும்‌ சற்றுமுன்‌ கேட்ட செய்தியால்‌ ஏற்பட்ட 
திகைப்பு மாறாமலும்‌, அதனால்‌ உண்டான கோபத்தால்‌ 
நிதானத்தைப்‌ பெரிதும்‌ இழந்தும்‌, “இது உண்மைதானா?” 
என்று இரைந்தான்‌. 

அவன்‌ அபிப்பிராயத்தை உணர்ந்த தூதனும்‌, “ஆமாம்‌ 
பிரபு!” என்றான்‌ மிகப்‌ பணிவுடன்‌. 

“அவன்‌ வந்து எத்தனை நாளாகிறது?” என்று சீறினான்‌ 
வீரபாண்டியன்‌. 

“மூன்று நாட்கள்‌!” என்றான்‌ தூதன்‌. 

“மூன்று நாட்களா!” என்ற வீரபாண்டியன்‌ டட 


19. தந்தையும்‌ மகளும்‌ 

விரபாண்டியனிடமிருந்து தன்னை விடுவித்துக்கொண்டு 
புல்தரையில்‌ புள்ளிமான்‌ போல்‌ துள்ளியோடிய கார்குழலி 
அந்தப்புர வாயிலை அடைந்ததும்‌ சற்று நேரம்‌ நின்று ஏதோ 
சிந்தித்துவிட்டு, உள்ளே நுழையாமல்‌ பக்கவாட்டில்‌ திரும்பி 
மழவராயன்‌ மாளிகையை நோக்கி வேகமாக நடந்தாள்‌. 
மழவராயன்‌ மாளிகையும்‌ அந்தப்புரத்தை ஒட்டியேதான்‌ 
கட்டப்பட்டி ருந்தது. அக்கம்‌ பக்கத்திலிருந்த மாளிகையும்‌ 
அந்தப்புரமும்‌ விலகி நிற்பது போல்‌ பார்வைக்குத்‌ தெரிந்தாலும்‌ 
பெருங்கொடிகளால்‌ மறைக்கப்பட்ட மாடிகளின்‌ குறுக்குத்‌ 
தாழ்வாரமொன்று இரண்டு கட்டடங்களையும்‌ இணைத்துப்‌ 
பாலமிட்டி ருந்தது. அந்தப்‌ பாலத்தின்‌ இரு கோடிகளிலும்‌ இரு 
மாடிப்படி வரிசைகள்‌ நந்தவனத்துக்குள்‌ இறங்கியிருந்தன. 
இரண்டு கட்டடங்களிலுள்ளவர்களும்‌ மாடிப்படிகளில்‌ 
பரஸ்பரம்‌ சம்பாஷிக்கும்படியாக அத்தனை அருகில்‌ 
கட்டடங்கள்‌ இருந்தாலும்‌, மழவராயன்‌ சில ஆண்டுகளாகத்‌ 
தன்‌ படுக்குமிடத்தை மாளிகையின்‌ ஒரு கோடியிலிருந்து 
மற்றொரு கோடியில்‌, அந்தப்புரத்துக்கு அருகிலிருந்த அறைக்கு 
மாற்றிக்கொண்டி ருந்தான்‌. மனைவி காலமான பிறகு மகள்‌ 
"தன்‌ பார்வையிலேயே இருக்கவேண்டுே ஈடுமென்று மழவராயன்‌ 
செய்துகொண்ட ஏற்பாடு அது. ்‌ 

படிகளில்‌ ஏறிச்சென்று மாளிகையில்‌ திரும்பியதும்‌ முதன்‌ 
முதலாகத்‌ தென்படக்கூடியது மழவராயன்‌ பள்ளியறைதான்‌. 
பாண்டியநாட்டுச்‌ சிற்பத்‌ திறமைக்குச்‌ சான்றாக விளங்கிய 
பெரும்‌ தூண்களின்‌ மீது எழுந்து நின்ற அந்த அறையின்‌ 
அடித்தளத்தில்‌ கூட ஆயிரமாயிரம்‌ சின்னஞ்சிறு வண்ணச்‌ 
கண்ணகியும்‌ மணிமேகலையும்‌ வாழ்ந்ததால்‌ விளைந்த தமிழ்க்‌ 
காவியங்கள்‌, ஒவியங்களாக அமைந்திருந்தன. தோட்டத்தையும்‌ 
அந்தப்புரத்தையும்‌ நோக்கி இரு பக்கங்களில்‌ அமைக்கப்‌ 


184 ட கன்னி மாடம்‌ 


பட்டிருந்த பெரிய சாளரங்களை வெயிலடிக்கும்போது 
மறைப்பதற்காகக்‌ கட்டப்பட்டிருந்த சுருள்‌ தட்டிகளில்‌ கூடத்‌ 
தர்கள்‌ சத்தினை தன்றாகர்‌ காட்டப்பட்டருத்கு 
நீர்த்துளிகள்‌ பட்டதும்‌ இன்பமணம்‌ கமழும்‌ இயற்கை வாய்ந்த 
அந்த வெட்டிவேர்‌ தட்டிகளில்கூட ஒன்றிரண்டு சுருட்டப்‌ 
படாமல்‌ அவிழ்ந்து கிடந்ததால்‌ மழவராயன்‌ அறை முழுவதும்‌ 
கம்மென்று வாசனை அடித்துக்கொண்டிருந்தது. அந்தத்‌ தட்டி 
களில்தான்‌ எத்தனை எத்தனை சித்திர ஜாலங்கள்‌! அதோ 
ஒன்றில்‌ கண்ணன்‌ குழலூதும்‌ எழிலுருவம்‌! இன்னொன்றில்‌ 
ராதை நடனமாடும்‌ இன்பத்‌ தோற்றம்‌! அந்த ராதையின்‌ 
புடவையில்‌ வானவில்‌ காட்டும்‌ அத்தனை வர்ணங்களுமா 
இருக்கும்‌! அவள்‌ கன்னங்களிலென்ன கமலத்தின்‌ சாயையா! 
டானி என்ன அத்தனை சிவப்பு! இப்படிப்‌ 2 பிரமிக்கும்‌ 
கத்‌ தீட்டப்பட்டி ருந்த உருவங்களுக்கு ஒளி வீசி இன்னும்‌ 
டார்‌ வன்‌ செய்துகொண்டிருந்தது 
அறை மூலையில்‌ நிறுத்தப்பட்டிருந்த ஒரு விளக்கு. அறை 
மூலையிலிருந்தவை மொத்தம்‌ இரு பெரிய வெண்கலப்‌ 
பெண்ணுருவங்கள்‌. அசப்பில்‌ பார்த்தால்‌ கையில்‌ பிக்ைப்‌ 
பாத்திரங்களை ஏந்தி நிற்கும்‌ எழில்‌ பொழியும்‌ ஏந்திழைகளைப்‌ 
போன்ற தோற்றமளித்த அந்த இரண்டு விளக்குகளில்‌ 
கார்குழலி உள்ளே நுழைந்தபோது ஒன்றுதான்‌ எரிந்து 
கொண்டிருந்தது. 
அந்த விளக்குக்கு முதுகைக்‌ காட்டிக்கொண்டு அறை 
வேயி கக்கல்‌ அறிக்க லோ யுடன்‌ உட்கார்ந்து 
கொண்டிருந்தான்‌ மழவராயன்‌. எத்தனை எத்‌ கவலை 
களால்‌ பீடிக்கப்பட்டிருந்த அவன்‌ மனத்துக்குள்‌ அறையைச்‌ 
சுற்றிலுமிருந்த கலைக்காட்சிகளோ காற்றில்லாமல்‌ அசையாது 
எரிந்த விளக்கின்‌ சுடரொளியோ எந்தவித ஆறுதலையும்‌ 
அளிக்கவில்லை. அவன்‌ மனத்தைக்‌ கவர வேண்டுமென்பதற்‌ 
காகத்‌ திறந்திருந்த ஜன்னல்‌ வழியாக அறைக்குள்ளே பட்டை 
யாக விழுந்திருந்த சந்திர வெளிச்சம்கூடத்‌ தன்‌ உத்தேசத்தில்‌ 


சாண்டில்யன்‌ * 185 


பெருந்‌ தோல்வியே அடைந்தது. மழவராயன்‌ மனம்‌ பூராவும்‌ 
தமிழ்நாட்டின்‌ பிற்கால ஸ்திதியிலும்‌ தனது மகளின்‌ திருமண 
நிச்சய ஏற்பாடுகளிலுமே முற்றும்‌ லயித்துக்‌ கிடந்தது. ஆகவே 
கார்குழலி வேகமாக உள்ளே வந்ததையோ அவள்‌ தனக்கு 
குரல்‌ கொடுத்த பிறகுதான்‌ இந்த உலகத்துக்கு வந்தான்‌. 
வேகமாகப்‌ பாய்ந்து வரும்‌ காவிரி நீர்‌ கரையால்‌ தடுக்கப்‌ 

பட்டதும்‌ எப்படி. ஒருமுறை அலைமோதித்‌ திரும்புமோ அந்த 
மாதிரியே கடுவேகத்துடன்‌ வந்த கார்குழலியும்‌ மழவராயன்‌ 
மெளனத்தால்‌ ஒரு நிமிஷம்‌ தேக்கி நிறுத்தப்பட்டிருந்தாலும்‌, 
உள்ளேயிருந்த ஆக்ரோஷத்தால்‌ திரும்பி நோக்கி, “அப்பா!” 
என்று அழைத்தாள்‌. 

்‌ குரலில்‌ ததும்பிய உஷ்ணத்தால்‌ கணீரெனத்‌ தெறித்த அந்த 
அழைப்புக்கூட மழவராயனை உலுக்கிவிடவில்லை. எதற்கும்‌ 
அசைந்து கொடுக்கும்‌ சுபாவமில்லாத மழவராயன்‌ மிக 
மெதுவாகவே தலையை உயர்த்தி, “குழலியா?” என்றான்‌ 
ஆச்சரியத்துடன்‌. 

துடிப்பிலிருந்த கார்குழலிக்கு அவன்‌ சாந்தம்‌ அதிகக்‌ : 
கோபத்தை அளித்தது. “குழலிதான்‌. ஏன்‌, தெரியவில்லையா?” 
என்றாள்‌. 

மழவராயன்‌ கண்கள்‌ அவள்‌ முகத்தை ஒரு விநாடி ' 
ஆராய்ந்தன. பிறகு உதடுகள்‌ மெல்லவே உச்சரித்தன: 
“தெரிகிறது” என்று. 

“எதற்காக வந்தேனென்று ஏன்‌ கேட்கவில்லை?” என்று 
கார்குழலி வினவினாள்‌. 

“இவ்வளவு அவசரமாக வந்திருப்பவள்‌ சொல்லாமலா 
போய்விடப்‌ போகிறாள்‌?” என்ற மழவராயன்‌ பேச்சோடு 
அவன்‌ இதழ்களில்‌ புன்முறுவலும்‌ படர்ந்தது. 

“சொல்லாமல்‌ போகப்‌ போவதில்லை, சொல்லி நியாயம்‌ 
கேட்கவே நான்‌ வந்திருக்கிறேன்‌” என்றாள்‌. 


க. மா-13 


186 ஷ்‌ கன்னி மாடம்‌ 


“சொல்‌' என்பதற்கு அடையாளமாகப்‌ பார்வையொன்றை 
அவள்‌ மீது வீசினான்‌ மழவராயன்‌. அவன்‌ மெளனத்தாலும்‌ 
பார்வையாலும்‌ உதறி எழுந்த உணர்ச்சிகளுடன்‌, “அந்தப்புர 

க க்வி ட ௫ அன்ளியர்களுக்குத்‌. திரத்‌ 

விட்டி ருக்கிறீர்கள்‌?” என்று வினவினாள்‌ அவள்‌. 

மழவராயன்‌ உணர்ச்சியற்ற முகத்திலும்‌ சற்று உணர்ச்சி 
தோன்றி மறைந்தது. “அப்படி. எந்தவித உத்தரவும்‌ போட்டிருப்ப 
தாக எனக்கு நினைவில்லை” என்றான்‌. 

“பழைய உத்தரவை மாற்றாவிட்டால்‌ அந்தப்புர நந்தவனத்‌ 

துக்குள்‌ நுழையும்‌ ஆடவருக்கு என்ன தண்டனை அளிக்க 
ள்‌ 


“சந்தேகமென்ன. மரணதண்டனைதான்‌.” 

“அப்படியானால்‌ மரணதண்டனைக்கு ஓர்‌ உத்தரவு 
எழுதுங்கள்‌.” 

“யாருக்குத்‌ தண்டனை விதிக்க வேண்டும்‌ என்று சொல்ல 
வில்லையே?” 

“வீரபாண்டியனுக்குத்தான்‌.” 

இந்தப்‌ பதிலால்‌ மழவராயன்‌ ஏதாவது அசந்துபோய்‌ 
விடுவானென்றோ, பிரமித்து அலறிப்‌ புடைத்துக்கொண்டு 
எழுந்து நின்றுவிடுவானென்றோ கார்குழலி நினைத்திருந்ததால்‌ 
அவள்‌ ஏமாந்தே போனாள்‌. கேள்விக்கும்‌ ஆச்சரியத்துக்கும்‌ 
அறிகுறியாக "மழவராயன்‌ புருவங்கள்‌ ஒருமுறை ஏறி 
இறங்கின. அவ்வளவுதான்‌, சாந்தம்‌ நிரம்பிய குரலிலேயே 
மழவராயன்‌ மீண்டும்‌ மகளை வினவினான்‌: “யார்‌ மதுரை 
மன்னனா?” 

“மதுரை மன்னனல்ல” என்றாள்‌ பதிலுக்குக்‌ கார்குழலி. 

“வேறு வீரபாண்டியன்‌ ஏது?” 

“இலங்காபுரனுக்கு அடிமையாக ஒரு வீரபாண்டியன்‌ 
இருக்கிறான்‌.” 


சாண்டில்யன்‌ $* 187. 


“அவனை அடிமைத்‌ தளையிலிருந்து மீட்கவும்‌, மதுரையின்‌ 
உண்மையான மன்னனாக அவனை அக்கவுமே இப்பொழுது 
முயற்சி செய்கிறேன்‌ குழலி” என்றான்‌ மழவராயன்‌. 
முயற்சியா! எப்படி முயற்சி செய்கிறீர்கள்‌?” 
“உன்னை அவனுக்கு எதற்காகத்‌ திருமணம்‌ செய்து 
கொடுக்கிறேனென்று நினைக்கிறாய்‌?” 
“அவனைக்‌ காப்பாற்றவா?” 
“அவனைக்‌ காப்பாற்ற அல்ல. நாம்‌ பிறந்த இந்த நாட்டைக்‌ 
காப்பாற்ற, தமிழ்‌ மக்களைக்‌ காப்பாற்ற.” 
இந்தப்‌ பதிலைக்‌ கேட்ட கார்குழலியின்‌ கோபம்‌ சற்று 
உச்சநிலையை அடைந்தது. “உங்களால்‌ காப்பாற்ற முடியாது” 
என்றாள்‌. 
“ஏன்‌?” என்று வினவினான்‌ மழவராயன்‌. 
“இந்த வீரபாண்டியனை நான்‌ திருமணம்‌ செய்‌ ள்ள 
க ப 
ன்‌, அவனுக்கென்ன குறைச்சல்‌?” 
பஞ்சக்‌ எதுவுமில்லை, எனக்கு இஷ்டமில்லை” 
“உன்‌ இஷ்டத்தை யார்‌ கேட்டது?” 
இந்தக்‌ கேள்வியால்‌ கோபம்‌ உச்சநிலையை அடையவே 
கார்குழலி ஜொலிக்கும்‌ கண்களுடன்‌ தகப்பனைப்‌ பார்த்தாள்‌. 
மழவராயன்‌ பார்வையில்‌ மட்டும்‌ கோபமோ, பதற்றமோ 
இல்லை. ஏதோ சாதாரண விஷயத்தைப்‌ பற்றித்‌ தர்க்கிப்பவன்‌ - 
போலவே, மகளின்‌ திருமண விஷயத்தைப்‌ பற்றியும்‌ 
தர்க்கிக்கலானான்‌ மழவராயன்‌. “என்‌ இஷ்டத்தை யார்‌ 
கேட்டதா? என்‌ இஷ்டத்துக்கு விரோதமாக நான்‌ வெறுக்கும்‌ 
ஒருவன்‌ காலிலா என்னைக்‌ கட்டப்‌ போகிறீர்கள்‌?” என்று 
கார்குழலி மீண்டும்‌ சீறியபோதுகூட மன்னன்‌ சிறிதும்‌ அசைந்து 
கொடுக்காமலே பதில்‌ சொன்னான்‌: “குழலி! நீ அரசகுமாரி. 


188 ஷ்‌ கன்னி மாடம்‌ 


அரசவம்சத்தில்‌ பிறந்தவர்கள்‌ விருப்பு வெறுப்பு வைத்துக்‌ 
கொள்வதால்‌ விபரீதங்களே விளையும்‌?” என்றான்‌. 

“அரச குடும்பத்தில்‌ பிறந்தவர்களுக்கு விருப்பு வெறுப்பு 
கூடாதா? ஏன்‌ அவர்கள்‌ மனிதர்களில்லையா? மனித 
உணர்ச்சிகள்‌ அவர்களுக்குக்‌ கிடையாதா? மற்ற மனிதர்‌ 
களுக்கும்‌ அவர்களுக்கும்‌ என்ன வித்தியாசம்‌? மற்றவர்களைப்‌ 
போல அவர்கள்‌ சாப்பிடுவதில்லையா, உறங்குவதில்லையா, 
பிறப்பதில்லையா, சாவதில்லையா?”” என்று வினவினாள்‌ 
மழவராயனின்‌ மகள்‌. 

“நீ சொன்ன அத்தனையிலும்‌ வித்தியாசமிருக்கிறது 
கார்குழலி! மற்றவர்களைப்‌ போல்‌ அரசர்கள்‌ சாப்பிடுவ 
தில்லை! மற்றவர்கள்‌ சாதாரண உண்டியுண்டால்‌ அரசர்கள்‌ 
சதா அறுசுவையுண்டியே உண்ணுகிறார்கள்‌. மற்றவர்கள்‌ சிறு 
வீடுகளில்‌ வாழ்ந்தால்‌ அரசர்கள்‌ மாளிகையில்‌ வாழ்கிறார்கள்‌. 
மற்றவர்கள்‌ பாயில்‌ படுத்தால்‌ மன்னர்கள்‌ பஞ்சணையில்‌ 
படுக்கிறார்கள்‌. மற்றவர்கள்‌ பாயில்‌ படுத்தாலும்‌ உறங்கு 
கிறார்கள்‌. மன்னர்கள்‌ பஞ்சணையில்‌ படுத்தாலும்‌ உறங்குவ 
தில்லை. மற்றவர்கள்‌ பிறக்கும்போது தங்கள்‌ குடும்பத்தை 
மட்டும்‌ ரட்சிக்கும்‌ கடனுடன்‌ பிறக்கிறார்கள்‌; மன்னர்கள்‌ 
பிறக்கும்போது ஆயிரக்கணக்கான குடும்பங்களைக்‌ 
காப்பாற்றும்‌ பொறுப்புடன்‌ பிறக்கிறார்கள்‌. மற்றவர்கள்‌ 
சாகும்போது சாவுடன்‌ அவர்கள்‌ படலம்‌ முடிந்து விடுகிறது. 
மன்னர்கள்‌ சாவு சரித்திரத்தில்‌ எழுதப்படுகிறது. அவர்கள்‌ 
ஆட்சியின்‌ பாதகமும்‌ சாதகமும்‌ ஏடுகளில்‌ தீட்டப்படுகின்றன. 
அவர்களை மக்கள்‌ போற்றவோ தூற்றவோ செய்வார்கள்‌. 
இத்தனை வித்தியாசங்களிருக்கின்றன. பிறப்பு இறப்பு மட்டு 
மல்ல கார்குழலி, வாழ்க்கையிலும்‌ பெருத்த வித்தியாசமிருக்‌ 
கிறது. சாதாரணப்‌ பிரஜைகள்‌ இஷ்டப்படி திருமணம்‌ செய்து 
கொள்ளலாம்‌. மன்னர்‌ மரபில்‌ பிறந்தவர்கள்‌ அப்படிச்‌ 
செய்துகொள்ள முடியாது.” 


சாண்டில்யன்‌ உ 189 


“சாதாரணப்‌ பிரஜையின்‌ திருமணம்‌ அவனை மாத்திரம்‌ 
பாதிக்கிறது. மன்னர்‌ மரபினர்‌ திருமணம்‌ ஆயிரக்கணக்கான 
குடிமக்களைப்‌ பாதிக்கிறது. ஆகவே மன்னர்‌ மரபினர்‌ 
சம்பந்தப்பட்ட வரையில்‌ மக்களுக்காகத்தான்‌ மணமே தவிர, 
மணத்துக்காக மணம்‌ என்பது கிடையாது. எந்த இடத்தில்‌ 
திருமணம்‌ செய்துகொண்டால்‌ ஜனங்களுக்கு லாபமா 
யிருக்குமோ அந்த இடத்தில்தான்‌ அரச வம்சத்துப்‌ பெண்கள்‌ 
மணம்‌ செய்துகொள்ள வேண்டும்‌” என்று விளக்கிச்‌ சிறிது 
நேரம்‌ பேச்சை நிறுத்தினான்‌ மழவராயன்‌. 

“இந்தக்‌ குடிகாரனின்‌ காலில்‌ என்னைக்‌ கட்டத்‌ 
தீர்மானித்து விட்டீர்களா? என்ன லாபத்தை உத்தேசித்து 
அப்படித்‌ தீர்மானித்தீர்கள்‌?” என்று வினவினாள்‌ கார்குழலி. 

“முன்பு சொன்னது போல்‌ நாட்டின்‌ லாபத்தை 
உத்தேசித்துத்தான்‌. இந்தத்‌ திருமணத்தால்‌ பாண்டியநாடு 
பலப்படும்‌. என்‌ படைகளுடன்‌ பாண்டியப்‌ படைகள்‌ சேர்ந்தால்‌ 
இலங்காபுரன்‌ சிங்களத்திலிருந்து அழைத்து வந்திருக்கும்‌ 
படைகளின்‌ பலம்‌ பெரிதும்‌ குறையும்‌. அதனால்‌ இலங்காபுரன்‌ 
பிடியும்‌ பாண்டிய நாட்டான்‌ மீதிருந்து சிறிது தளரும்‌. பிறகு 

- அவனைத்‌ திரும்ப ஊருக்கு அனுப்புவது ஒரு பிரமாதமான 
காரியமல்ல. இப்படி. இலங்காபுரன்‌ அனுப்பப்பட்டு விட்டால்‌ 
போருக்குத்‌ தயார்‌ செய்யும்‌ சோழமன்னன்‌ கூடப்‌ போரைக்‌ 
கைவிட்டுவிடுவான்‌.” 

“ஏன்‌ சோழ மன்னனுக்கு உங்களைக்‌ கண்டால்‌ பயமோ?” 
என்றாள்‌ கார்குழலி. 

அவள்‌ குரலில்‌ தொனித்த ஏளனத்தை லட்சியம்‌ 
செய்யாமலே, “பயமல்ல குழலி! சிங்களத்து ஆதிக்கம்‌ தமிழ்‌ 
நாட்டில்‌ வேரூன்றக்‌ கூடாது என்பதற்காகத்தான்‌ சோழ 
மன்னன்‌ படையெடுக்க முற்படுகிறான்‌. அந்த ஆபத்து தீர்ந்தால்‌ 
படையெடுக்க மாட்டான்‌” என்று விளக்கினான்‌ மழவராயன்‌. 


190 + கன்னி மாடம்‌ 


“இதற்கெல்லாம்‌ ராஜீய ஒப்பந்தங்களைச்‌ செய்து 
கொள்ளலாமே” என்றாள்‌ கார்குழலி. 

“செய்துகொள்ளலாம்‌. ஆனால்‌ ஏட்டிலெழுதும்‌ ஒப்பந்தங்‌ 
களை விட ரத்தத்தில்‌ எழுதப்படும்‌ ஒப்பந்தங்கள்‌ நீண்டகால 
மிருக்கும்‌. தவிர, வீரபாண்டியனுக்கும்‌ உனக்கும்‌ திருமணமாகி 
மகன்‌ பிறந்தால்‌ மழவமும்‌ பாண்டிய நாடும்‌ ஒன்றாக 
இணைந்து பலமான ஒரு வல்லரசு சிருஷ்டிக்கப்படும்‌. பிறகு 
பாண்டிய நாட்டவர்‌ சக்தியை எதிர்த்து நிற்கச்‌ சோழனால்கூட 
முடியாது. உன்‌ மகன்‌ வீரனாயிருந்தால்‌ சோழனையும்‌ வெற்றி 
கொண்டு தமிழர்களின்‌ பேரரசனாகக்கூட வாழலாம்‌” என்று 
பேசிக்கொண்டே போன மழவராயன்‌ தான்‌ பூவுலகில்‌ 
இருக்கிறோமென்பதை மறந்து கனவுலகில்‌ சஞ்சரிக்க 
ஆரம்பித்தான்‌. 

தன்‌ உணர்ச்சிகளை ஒரு பொருட்டாக மதிக்காமல்‌ தன்னை 
ராஜ்யத்துக்காகக்‌ கை மாற்றப்படும்‌ பொருளைப்‌ போல்‌ 
தகப்பன்‌ நினைப்பதைக்‌ கண்ட கார்குழலி, கோபத்தால்‌ 
தொண்டையடைக்கக்‌ கம்மிய குரலில்‌ தகப்பனாரை நோக்கிச்‌ 
சீறினாள்‌. “அப்பா! நீங்கள்‌ சொல்வதெல்லாம்‌ உண்மையா 
யிருக்கலாம்‌. ஆனால்‌ எந்தக்‌ காரணத்தைக்‌ கொண்டும்‌ நான்‌ 
வீரபாண்டியனை மணக்க முடியாது. அவனை நூன்‌ மனதார 
வெறுக்கிறேன்‌” என்றாள்‌. 

“காலம்‌ வெறுப்பை விருப்பாக மாற்றிவிடும்‌. கசப்பைக்‌ 
காதலாக்கும்‌” என்றான்‌ மழவராயன்‌. 

“வீரபாண்டியனை மணப்பதைவிட வைகையில்‌ விழுந்து 
பிராணனை விடுவேன்‌.” 

“வைகை வெகுதூரம்‌ இருக்கிறது. வைகையை நீ அடுத்த 
முறை பார்க்கும்போது வீரபாண்டியன்‌ மனைவியாகவும்‌, 
பாண்டிய ராணியாகவுமே பார்ப்பாய்‌. சந்தேகமே வேண்டாம்‌, 
கார்குழலி!” என்று சாந்தத்தை உதறிக்கொண்டு சீறி விழுந்த 
மழவராயன்‌ தன்‌ மகளை நோக்கி மேலும்‌ கூறினான்‌: 


சாண்டில்யன்‌ $* 191 


“மகளே! என்‌ பொறுமையை அதிகமாகச்‌ சோதிக்காதே. 
மன்னர்‌ மகளாக நடந்துகொள்‌. உணர்ச்சியை அடக்கிக்‌ 
மக்களைச்‌ தழ்ந்திருக்கின்றன என்பது உனக்குத்‌ தெரியாது. 
உன்‌ ஒருத்தி பிடிவாதத்துக்காக நான்‌ லட்சக்கணக்கான 
மக்களைப்‌ பலி கொடுக்கத்‌ தயாராயில்லை. இப்பொழுது 
பாண்டியனைக்‌ காண இலங்காபுரன்‌ ஒரு தூதனை அனுப்பி 
யிருக்கிறான்‌” என்று பேசிக்கொண்டே போன மழவராயன்‌ 
சற்று நின்று மகளை நோக்கி, “ஏன்‌ தெரியுமா?” என்று 
வினவினான்‌. 

“ஏன்‌?” என்று பதிலுக்குக்‌ கேட்டாள்‌ கார்குழலி. 

“சோழ நாட்டிலிருந்து அவசரத்‌ தூதன்‌ ஒருவன்‌ வந்து 
மதுரையில்‌ தங்கியிருக்கிறான்‌. அவன்‌ யார்‌ தெரியுமா?” என்று 
உதடுகளில்‌ கோபங்கலந்த புன்முறுவல்‌ தவழ மீண்டும்‌ ஒரு 
கேள்வியை வீசினான்‌ மழவராயன்‌. 

“யார்‌?” என வினவினாள்‌ கார்குழலி. 

மழவராயன்‌ வார்த்தைகளை மிகுந்த மரியாதையுடனும்‌ 
ஓரளவு பயத்துடனும்‌ உச்சரித்தான்‌: “அண்ணன்‌ பல்லவ 
ராயன்‌.” 

இரு சொற்களைக்‌ கொண்ட அந்த வார்த்தை கார்குழலி 
யைக்கூட அதிரச்‌ செய்யவே சட்டென்று தலை நிமிர்ந்து 
தகப்பனை நோக்கி, “யார்‌ சின்னப்‌ பல்லவராயரா ?” என்றாள்‌. 

ஆமென்பதற்கு அறிகுறியாகத்‌ தலையசைத்தான்‌ : 
மழவராயன்‌. இந்தப்‌ பதில்‌ கார்குழலிக்கு மட்டுமல்ல, அதுவரை 
சாளரத்தருகில்‌ மழவராயன்‌ தன்‌ பக்கம்‌ வாதிப்பதை மகிழ்ச்சி 
யுடன்‌ கேட்டு நின்ற வீரபாண்டியனுக்கும்‌ பேரதிர்ச்சியை 
விளைவிக்கவே, மிக வேகமாக நடந்து தன்‌ அறைக்குச்‌ சென்று 
அந்தச்‌ செய்தியைத்‌ தன்‌ நாட்டுத்‌ தூதன்‌ மூலம்‌ ஊர்ஜிதம்‌ 
செய்துகொண்டான்‌ அவன்‌. 


192 + கன்னி மாடம்‌ 


சற்று நேரத்தில்‌, தன்‌ மெய்க்‌ ல்‌ ட்‌ 
வரவழைத்து, “நாளைக்கே பாண்டிய நாடு புறப்பட வேண்டும்‌. 
சகலத்தையும்‌ தயார்‌ செய்‌” என உத்திரவிட்டான்‌. பிறகு 
தன்னுடன்‌ வந்திருந்த இரு அமைச்சர்களையும்‌ கூப்பிட்டுத்‌ 
திருமண நிச்சயத்தை எப்படி. நடத்துவது என்று வினவினான்‌. 

“பாண்டிய நாட்டு மன்னன்‌ திருமண நிச்சயம்‌ கோலாகலத்‌ 
துடன்‌ நடக்க வேண்டும்‌. அதற்கு இப்பொழுது அவகாச 
மில்லை” என்றார்‌ முதலமைச்சர்‌. 

“திருமண நிச்சயத்திற்கு அவகாசமில்லா விட்டாலும்‌ 
திருமணம்‌ நிச்சயமாகி விட்டதாகப்‌ பறையறைவிக்கச்‌ செய்தால்‌ 
போதும்‌” என்றார்‌ மற்றவர்‌. 

“அதனால்‌ என்ன பிரயோசனம்‌?” 

“பறையறைவித்தலே திருமண நிச்சயத்திற்கு ஓர்‌ அத்தாட்சி. 
ர மழவராயன்‌ மணத்‌ தொடர்பிலிருந்து விலக முடியாது. 
மதுரை சென்றால்‌ அண்ணன்‌ பல்லவராயனையும்‌ தைரியமாக 
எதிர்த்துப்‌ பேசலாம்‌.” 

இவர்கள்‌ இப்படித்‌ திருமணத்தை உறுதிப்படுத்த 
தீர்மானித்துக்கொண்டிருந்த அதே சமயத்தில்‌ திருமணத்தை 
உடைக்க சிவானந்த அடிகளார்‌ வேறோர்‌ ஏற்பாட்டைச்‌ செய்து 
கொண்டிருந்தார்‌. அந்த ஏற்பாட்டை முன்னிட்டுச்‌ சுமார்‌ 
இருபத்தைந்து வயது மதிக்கக்கூடிய வாலிபனொருவனைக்‌ 
கார்குழலியின்‌ அந்தப்புரத்துக்கு வெகு ரகசியமாக அழைத்துச்‌ 
சென்றுகொண்டிருந்தார்‌. 


பாண்டிய மன்னனுக்குத்‌ திருக்குறள்‌ ஓதிவிட்டு, 
க்கக்‌ விருந்‌ பப்புரததை நோக்கி 
அடிகளார்‌, அந்தப்புரத்தின்‌ கீழ்ப்பாகத்திலிருந்து தனது 


சாண்டில்யன்‌ $ 193 


அறைக்கருகே வந்ததும்‌ உள்ளே நுழைய மனமில்லாமல்‌ 
தாழ்வாரத்திலேயே நின்று ஏதோ சிந்திக்கலானார்‌. சூழ்நிலையும்‌ 
சிந்தனைக்கு மிக அனுகூலமாயிருந்தது. எங்கும்‌ நிசப்தம்‌ நிலவிக்‌ 
கிடந்தது. 

நந்தவனத்துப்‌ பக்கமாக அடிகளாரின்‌ அறை அமைந்‌ 
திருந்ததால்‌ அங்குக்‌ காவல்‌ வீரர்கள்கூட யாருமில்லை. 

ன்‌ வெளிப்பக்கத்தில்‌ காவல்‌ புரிந்த வீரர்களின்‌ 

நடமாட்டம்கூட இடையே தடுத்து நின்ற பெரும்‌ சுவர்களின்‌ 
காரணமாகக்‌ காதில்‌ விழவில்லை. நேரம்‌ அதிகமாகிவிட்டதால்‌ 
கார்குழலியைத்‌ தோட்டத்திலிருந்து எதிர்பார்த்துக்கொண்டிருந்த 
ஓரிரு பாங்கியரைத்‌ தவிர மற்றப்‌ பணிப்பெண்களெல்லோரும்‌ 
உறக்கத்தின்‌ அணைப்பில்‌ பரவசப்பட்டுக்‌ கிடந்ததால்‌ மாடிப்‌ 
பக்கமிருந்தும்‌ கர்ல்களின்‌ நடமாட்டச்‌ சத்தமோ, மெட்டிகளின்‌ 
கிண்கிணி என்ற ஓசையோ, சிலம்புகளின்‌ சலசலப்புச்‌ சத்தமோ 
எதுவும்‌ கேட்காமல்‌ அமைதி பரிபூரணமாக இருந்தது. கூண்டு 
களில்‌ உறங்காத ஏதோ ஓரிரு பறவைகளின்‌ கிலா கிலா சப்தம்‌ 
ஒவ்வொரு முறை கேட்டது. 

நந்தவனத்தில்‌ ஏதோ ஒரு பாகத்திலிருந்த மயிலொன்று 
ஒருமுறை தனது அபஸ்வரக்‌ குரலைக்‌ காட்டி. அகவியது. இந்தச்‌ 
.. சில்லறைச்‌ சப்தங்களைத்‌ தவிர எந்தவிதமான இடைஞ்சலு 
மில்லாத சூழ்நிலையில்‌ சிந்தனையில்‌ ஆழ்ந்துவிட்ட அடிகளார்‌ 
அன்று நடந்த சம்பவங்களையும்‌ அவற்றால்‌ ஏற்படக்கூடிய 
விளைவுகளையும்‌ பற்றி ஆராயத்‌ தொடங்கினார்‌. 

அன்றுவரை வீரபாண்டியனை அடிகளார்‌ பார்த்ததே 
இல்லை. பார்க்காததற்கு முன்பே அவருக்கு அவனிடம்‌ 
மிகுந்த அருவருப்பு இருந்து வந்தது. பார்த்தபின்பு அந்த 
அருவருப்பு ஆயிரம்‌ மடங்கு அதிகமாகியதோடு, இப்பேர்ப்‌ 
பட்டவனுக்கா கார்குழலியை மணம்‌ முடித்துக்‌ கொடுக்க - 
மழவராயன்‌ நினைத்திருக்கிறான்‌ என்பதை எண்ணி எல்லை 
யற்ற வியப்பில்‌ மூழ்கினார்‌. இலங்காபுரனின்‌ தயவில்‌ காலங்‌ 


194 ந கன்னி மாடம்‌ 
கழிக்கும்‌ மன்னனும்‌ ஒரு மன்னனா என்று அவனை வெறுத்து 


பின்பு, “இப்பேர்ப்பட்ட ஒரு மூர்க்கனிடம்‌ தன்‌ வளர்ப்புக்‌ 
குழந்தையை ஒப்படைக்கக்‌ கூடாது" என்ற முடிவுக்கு வந்தார்‌. 

இதை எப்படியும்‌ நிறுத்தியாக வேண்டும்‌ என்று 
தீர்மானித்து அதற்கான மார்க்கம்‌ என்ன என்பதைப்‌ பற்றி 
யோசனையிலும்‌ ஆழ்ந்தார்‌. தாழ்வாரத்தில்‌ இந்த மாதிரி 
சிந்தனையில்‌ ஆழ்ந்த அந்த நேரத்திலும்‌ வீரபாண்டியனின்‌ 
உருவம்‌ அவர்‌ புத்தியில்‌ எழுந்து நின்றது. குடியால்‌ நிதான 
மிழந்த அவன்‌ நடை, வெறியும்‌ குழப்பமும்‌ நிறைந்த அவன்‌ 
கண்கள்‌, ஊதிய அவன்‌ சரீரம்‌, விஷமமும்‌ அறிவீனமும்‌ கலந்த 
அயோக்கியச்‌ சிரிப்பு அத்தனையும்‌ அவர்‌ கண்‌ முன்பாக 
பேசிய லட்சணத்தை நினைத்ததும்‌ அடிகளார்‌ உள்ளத்தில்‌ 
எரிச்சலோடு உதட்டில்‌ சற்றுப்‌ புன்முறுவலும்‌ தவழ்ந்தது. 
நாட்டை ஆள்வதில்‌ அசட்டையும்‌, காம வேட்டையாடுவதில்‌ 
கருத்தும்‌ கொண்ட அந்தக்‌ கசடனுக்குக்‌ கண்ணின்‌ கருமணி 
போன்ற கார்குழலியைக்‌ கட்டிக்‌ கொடுக்க மழவராயன்‌ ஏன்‌ 
ஒப்புக்கொண்டான்‌ என்பதும்‌ அடிகளாருக்கு நன்றாகத்‌ 
தெரிந்தேயிருந்தது. நாட்டின்‌ நன்மையை உத்தேசித்து குலசேகர 
பாண்டியன்‌ மகன்‌ விக்கிரம பாண்டியனுக்கோ அல்லது 
மதுரையை ஆண்டுவரும்‌ வீரபாண்டியனுக்கோ மகளைப்‌ பலி 
அடிகளார்‌ அறிவார்‌. 

இந்த இரண்டு பேரில்‌ யாருக்குக்‌ கார்குழலி கிடைப்பாள்‌ 
என்பதில்தான்‌ சந்தேகமிருந்தது. சோழ மன்னனின்‌ படை 
பலத்தைக்‌ கொண்டு மதுரையைக்‌ கைப்பற்றிப்‌ பின்னால்‌ 
அரசாளக்கூடிய குலசேகர பாண்டியன்‌ மகனுக்கா அன்றி 
இப்பொழுது அரசாளும்‌ வீரபாண்டியனுக்கா என்பதிலிருந்த 


சாண்டில்யன்‌ $* 195 


ன கர. த்தேன்‌ வற்று விட்ட பின்‌ 
இந்தத்‌ திருமணம்‌ நிச்சயமாயிற்று. இந்தத்‌ திருமணத்தால்‌ 
இலங்காபுரனை அடக்கி எப்படிச்‌ சோழ நாட்டுப்‌ படை 
யெடுப்பைத்‌ தடுத்து மக்களைக்‌ கோரமான யுத்தத்திலிருந்து 
காப்பாற்றலாம்‌ என்பதைக்‌ கருணாகரத்தேவன்‌ எடுத்துச்‌ 
சொன்னபோது அடிகளாரும்‌ கூடத்தானிருந்தார்‌. ஓரிரு 
சமயங்களில்‌ குறுக்கிட்டும்‌ பேசிப்‌ பார்த்தார்‌. 

அனால்‌ கருணாகரத்தேவன்‌ வீராவேசம்‌ கலந்த பேச்சுக்கு 
முன்பு அடிகளார்‌ நாதக்காகக்‌ குத்திக்‌ குத்திப்‌ பேசிய பேச்சும்‌ 
கேட்ட கேள்விகளும்‌ பயனற்றுப்‌ போயின. தேவன்‌ 
சொன்னதில்‌ அரசியல்‌ உண்மை புதைந்து கிடந்ததை மழவ 
ராயன்‌ கண்டான்‌. அடிகளார்‌ குறுக்கிட்ட சமயங்களிலெல்லாம்‌ 
அவரை உஷ்ணமாகப்‌ பார்த்து அடக்கினான்‌. அப்படியும்‌ 
அடங்காமல்தான்‌ அடிகளார்‌ தம்‌ சாமர்த்தியத்தைக்‌ காட்டினார்‌. 
ஆனால்‌, அது பலிக்கவில்லை. வீரபாண்டி யனுக்குப்‌ பெண்ணை 
மணம்‌ முடித்துத்‌ தருகிறேனென்று உறுதி கூறிவிட்டான்‌ 
மழவராயன்‌. அன்று முதல்‌ வீரபாண்டியனை நேரில்‌ ஒருமுறை 
பார்த்துவிடவேண்டுமென்ற முடிவுக்கு வந்தார்‌ அடிகளார்‌. 
ஆனால்‌ இத்தனை விபரீதமான சந்தர்ப்பத்தில்‌ அவனைத்‌ தான்‌ 
பார்க்க நேரிடும்‌ என்பதை மாத்திரம்‌ அவர்‌ அப்பொழுது 
. உணரவில்லை. அவனைத்‌ தான்‌ சந்திக்க நேர்ந்த முறையை 
நினைத்த அடிகளார்‌ தமக்குள்ளேயே நகைத்துக்கொண்டதோடு 
நில்லாமல்‌ வீரபாண்டியனால்‌ பாண்டிய நாட்டைக்‌ காப்பாற்ற 
முடியாது என்ற முடிவுக்கும்‌ வந்தார்‌. பார்த்த மாத்திரத்தில்‌ 
யாரையும்‌ எடைபோடக்‌ கூடிய அடிகளார்‌, பாண்டிய நாடு 
அதிக நாட்கள்‌ வீரபாண்டியன்‌ கையிலிருக்காது என்று : 
சந்தேகமறத்‌ தெரிந்துகொண்டார்‌. நாடற்ற தனு 
கார்குழலி வாழ்வதிலும்‌ இஷ்டமில்லை. 

அப்படி. நாடற்ற ராணியாய்‌ வாழ்வதால்‌ அவனுக்கு ஏன்‌ . 
அவள்‌ மணமாலை சூடவேண்டும்‌ என்று யோசித்துப்‌ பார்த்தார்‌. 
அபராஜிதனைக்‌ காட்டில்‌ சந்தித்த நாளாய்க்‌ கார்குழலியின்‌ 


196 + கன்னி மாடம்‌ 


போக்கைக்‌ கவனித்த அவர்‌, அவள்‌ மனம்‌ அவனிடம்‌ 
பூரணமாக ஒன்றிவிட்டதை உணர்ந்துகொண்டிருந்தார்‌. ஆகவே 
எப்படியாவது கார்குழலியைக்‌ காப்பாற்ற வேண்டுமென்று 
திடசித்தம்‌ கொண்டு அதை அமுல்‌ நடத்துமுன்பு கார்குழலியை 
ஆசுவாசப்படுத்திவிட்டுச்‌ செல்வோமென அவள்‌ அறையை 
நோக்கி நடந்தார்‌. 

அடிகளார்‌ கார்குழலியின்‌ அறையை அடைந்தபோதுதான்‌ 
கார்குழலியும்‌ தந்தையுடன்‌ வாதாடிவிட்டுத்‌ திரும்பியிருந்தாள்‌. 
மழவராயனுடன்‌ வாதாடியதால்‌ மனம்‌ சுக்கல்‌ சுக்கலாக 
வெடிக்கத்‌ தன்‌ அறைக்குத்‌ திரும்பிய கார்குழலி பஞ்சணையில்‌ 
படுக்காமல்‌ பலகணியில்‌ சாய்ந்து நின்று நந்தவனத்தில்‌ 
கண்களை ஓட்டிக்கொண்டிருந்தாள்‌. நந்தவனத்தில்‌ எத்தனை 
எத்தனையோ புஷ்பச்‌ செடிகளும்‌ மரங்களும்‌ இருந்தாலும்‌ 
ஒன்றுகூட அவள்‌ கண்களுக்குப்‌ படவேயில்லை. எல்லாம்‌ சர்வ 
சூன்யமாகத்‌ தெரிந்தன அவளுக்கு. பார்வை நினைப்பைப்‌ 
பொறுத்தது. நினைப்பு நிலைகுலையும்போது பார்வையும்‌ 
நிலைகுலைந்து போகிறது. மனம்‌ சூன்யமானால்‌ பார்வையும்‌ 
சூன்யந்தான்‌. உலகமே இருண்டுவிட்டது போல்‌ அவள்‌ உள்ளம்‌ 
நினைத்ததால்‌ அவள்‌ சம்பந்தப்பட்டவரை உலகம்‌ இருண்டு 
தான்‌ கிடந்தது. அவளுக்கு அடிகளார்‌ உள்ளே வந்ததுகூடத்‌ 
தெரியவில்லை. முதல்‌ முறை “குழலி” என்று அவர்‌ மெள்ள 
குரல்‌ கொடுத்த பிறகுதான்‌ அவள்‌ திரும்பிப்‌ பார்த்தாள்‌. 

அந்த முகத்தைப்‌ பார்த்த அடிகளாரின்‌ பார்வையில்‌ 
பரிதாபம்‌ கலந்து நின்றது. மன்னர்‌ மரபில்‌ பிறந்த கார்குழலி 
உரமான குணம்‌ படைத்திருந்தவளாதலால்‌ உள்ளம்‌ வெடித்துக்‌ 
கொண்டிருந்த அந்தச்‌ சமயத்தில்கூடக்‌ கண்ணீர்‌ பெருக்க 
வில்லை. கண்ணீர்‌ பெருக்காவிட்டாலும்‌ அவள்‌ கண்கள்‌ 
கலங்கி நின்றதை அடிகளார்‌ கவனித்தார்‌. சோகத்தின்‌ 


காரணமாக முகமும்‌ வெளுத்திருந்தது. மயிர்‌ சிறிது கலைந்தால்‌ 
கூடத்‌ தலையைக்‌ கோதிவிட்டுக்கொள்ளும்‌ பெண்மைக்‌ 


சாண்டில்யன்‌ *& 197 


குணத்தைக்கூட அவள்‌ அந்தச்‌ சமயத்தில்‌ கைவிட்டிருந்ததால்‌ 
முன்னுச்சி மயிர்‌ பத்துப்‌ பதினைந்து சேர்ந்து முகத்தின்‌ 
பக்கத்தில்‌ பட்டையாகத்‌ தொங்கிக்கொண்டி ருந்தன. கழுத்தில்‌ 
நேராகப்‌ பதியாமல்‌ பக்கத்தில்‌ சிக்கியிருந்த ஒரிரண்டு ஆபரணங்‌ 
களைக்கூடச்‌ சரிப்படுத்தாமல்‌ விட்டிருந்தாள்‌ கார்குழலி. 
நிமிஷ நேரத்தில்‌ இதையெல்லாம்‌ கவனித்து, அவள்‌ உள்ளப்‌ 
போக்கை உணர்ந்து பரிதாபத்தால்‌ மனம்‌ கரைந்த அடிகளார்‌, 
“குழலி! எந்தக்‌ கோட்டையைப்‌ பிடிக்க யோசனை செய்து 
கொண்டிருக்கிறாய்‌? பணிப்பெண்களெல்லாம்‌ எங்கே? 
எதற்காகத்‌ தனியாக நின்றுகொண்டிருக்கிறாய்‌?'' என்று 
வினவினார்‌. 
கார்குழலி பலவந்தமாக ஒரு புன்முறுவலை வரவழைத்துக்‌ 
கொண்டாள்‌. ஒருமுறை அடிகளாரை ஏறெடுத்துப்‌ பார்த்து 
விட்டு மீண்டும்‌ கண்களைத்‌ தரையில்‌ சாய்த்துக்கொண்டே, 
“நேரமாகிவிட்டதென்று பணிப்பெண்களைப்‌ படுக்க அனுப்பி 
விட்டேன்‌. எனக்குத்‌ தூக்கம்‌ வரவில்லை” என்றாள்‌. 
“தூக்கம்‌ வராததற்குக்‌ காரணம்‌?” என்று வினவினார்‌ 
அடிகளார்‌. எந்தக்‌ காரணத்தைச்‌ சொல்லுவாள்‌? வீர 
பாண்டியனிடம்‌ அவதிப்பட்டதைச்‌ சொல்லுவாளா?. மழவ 
, ராயன்‌ பிடிவாதத்தைப்‌ பற்றிச்‌ சொல்லுவாளா? மனத்தில்‌ 
புதைந்துகொண்டு தன்னைச்‌ சதா அழைக்கும்‌ அபராஜிதனின்‌ 
அழகிய உருவத்தைப்‌ பற்றிச்‌ சொல்லுவாளா? எதைப்‌ பற்றிச்‌ 
சொல்லுவாள்‌? ஆனாலும்‌ எதையோ சொல்ல வேண்டு 
மென்பதற்காக, “காரணம்‌ எதுவுமில்லை, அடிகளாரே!” 
என்றாள்‌. - 
அவள்‌ பேச்சை அடிகளார்‌ அடியோடு நம்பவில்லை 
என்பதை அவர்‌ முகம்‌ மிகத்‌ தெளிவாக எடுத்துக்‌ காட்டியது. 
அத்துடன்‌ அடிகளார்‌ தன்‌ குயுக்தியையும்‌ சற்று எடுத்துக்காட்டத்‌ . 
தொடங்கி, “குழலி! உனக்குத்‌ தூக்கம்‌ வராத காரணம்‌ எனக்குத்‌ 
தெரியும்‌” என்றார்‌. 


198 ட கன்னி மாடம்‌ 


கார்குழலி அவரை ஏறெடுத்துப்‌ பார்த்தாள்‌. “எனக்குத்‌ 
தூக்கம்‌ வராத காரணம்‌ உங்களுக்குத்‌ தெரியுமா?” என்று 
ஆச்சரியத்துடன்‌ வினவினாள்‌. 

“நன்றாகத்‌ தெரியும்‌” என்றார்‌ அடிகளார்‌. 

“சொல்லுங்களேன்‌ பார்ப்போம்‌” என்று கேட்டாள்‌ 
கார்குழலி. 

அடிகளாரின்‌ அடுத்த சொல்‌ அவளை ஓர்‌ உலுக்கு 
உலுக்கியது. உடலில்‌ ஒரு நடுக்கமும்‌ ஓடியது. “இலக்கியம்‌!” 
என்று பதில்‌ சொன்னார்‌ அடிகளார்‌. 

“இலக்கியமா?” ஏதும்‌ புரியாதது போல்‌ வினவினாள்‌ 
கார்குழலி. 

“ஆமாம்‌, இலக்கியந்தான்‌ !” 

“எந்த இலக்கியம்‌?” 

“வீரபாண்டியன்‌ இலக்கியம்‌.” 

தூக்கிவாரிப்‌ போட்டது கார்குழலிக்கு. கேள்வி நிரம்பிய 
பார்வையொன்றை அடிகளார்‌ மீது வீசினாள்‌. அடிகளார்‌ 
விவரிக்கத்‌ தொடங்கி, “நான்‌ தோட்டத்துக்கு வந்தபோதுதான்‌ 
வீரபாண்டியன்‌ உன்னுடன்‌ இலக்கியம்‌ பேசிக்கொண்டி ருந்தான்‌. 
தமிழ்‌ இலக்கியமாயிற்றே என்று ஆசையுடன்‌ கேட்டேன்‌. 
இலக்கிய சர்ச்சை அத்தனை விபரீதத்தில்‌ கொண்டுபோய்‌ 
விடுமென்று முன்கூட்டி. எனக்குத்‌ தெரியாது. தெரிந்திருந்தால்‌ 
சற்று முன்பாகவே தடுத்திருப்பேன்‌. திடீரென நிகழ்ச்சிகள்‌ 
ஏற்பட்டு வீரபாண்டியனைத்‌ தள்ளிவிட்டு நீ ஓடிவிட்டாய்‌ 
அல்லவா ?” என்று வினவினார்‌. 

66. ஆம்‌.” 

“பாண்டியன்‌ அத்துடன்‌ விடவில்லை. எழுந்திருந்து 
உன்னைத்‌ தொடர முயன்றான்‌; முடியவில்லை.” 

“ஏன்‌?” 

“நான்‌ அவனை அணைத்துக்கொண்டேன்‌.” 


சாண்டில்யன்‌ * 199 


புரிந்துகொண்டாள்‌ கார்குழலி. தான்‌ தப்பியதற்கு 
அடிகளாரே காரணம்‌ என்பதைச்‌ சந்தேகமறப்‌ புரிந்து 
கொண்டாள்‌. புரிந்துகொண்டதும்‌ நன்றி ததும்பும்‌ கண்களை 
அவருக்காக உயர்த்தினாள்‌. அத்துடன்‌ இன்னொரு சந்தேகமும்‌ 
கேட்டாள்‌: “நீங்கள்‌ எதற்காகத்‌ தோட்டத்திற்கு வந்தீர்கள்‌?” 

தான்‌ தோட்டத்துக்கு வர நேர்ந்த காரணத்தை விளக்கிய 
அடிகளார்‌, “கார்குழலி, பயப்படாதே. இந்த வீரபாண்டியனுக்கு 
உன்னை ட ட நான்‌ [ ட 3] . டேன்‌ [த 

கார்குழலி துக்கம்‌ நிரம்பிய புன்முறுவலொன்றை அவர்‌ 
மீது வீசி, “தந்தை தீர்மானித்துவிட்டார்‌, அடிகளாரே” என்றாள்‌. 

தந்தையின்‌ தீர்மானத்தை நான்‌ மாற்றிவிடுகிறேன்‌. 
வீரபாண்டியன்‌ குணாதிசயங்களை எடுத்துச்‌ சொல்லுகிறேன்‌?” 

“நான்‌ சொல்லியாகிவிட்டது !” 
இந்தப்‌ பதிலைக்‌ கேட்ட அடிகளார்‌ திகைத்துப்போய்‌ 
“என்ன, நந்தவனத்தில்‌ நடந்ததைச்‌ சொல்லிவிட்டாயா?” என்று 

வினவினார்‌. 

“அது மாத்திரமல்ல, விவாக சம்பந்தமாக சகலத்தையும்‌ 
பற்றி விவாதித்து விட்டேன்‌.” 

“தந்தை என்ன சொல்கிறார்‌?” 

“விவாகம்‌ என்னையும்‌ வீரபாண்டியனையும்‌ பொறுத்த 


பூ 


தல்லவாம்‌. 


“பின்‌ யாரைப்‌ பொறுத்ததாம்‌?” 
“மழவ நாட்டையும்‌ பாண்டிய நாட்டையும்‌ பொறுத்ததாம்‌.” 
“ஓகோ!” 
“ஆமாம்‌, அடிகளாரே! இப்பொழுது ல்‌ 
மதுரைக்கும்‌ மேலைமங்கலத்துக்குந்தான்‌.” 


வேதனை ததும்பும்‌ அவள்‌ மதிவதனத்தைப்‌ பார்த்த . 
அடிகளார்‌ நீண்ட நேரம்‌ ஏதோ யோசனை செய்தார்‌. சற்று 
நேரம்‌ அறையில்‌ உலாவினார்‌. அறைக்‌ கோடிக்குச்‌ சென்று 


200 4 கன்னி மாடம்‌ 


பலகணி வழியாக வெளியே தோட்டத்தை நோக்கினார்‌. பிறகு 
திரும்பி அறைச்‌ சுவர்களைக்‌ கவனித்தார்‌. திடீரென ஓர்‌ 
இடத்தில்‌ ஸ்தம்பித்து நின்றார்‌. சுவரின்‌ ஒரு பகுதியை 
நெருங்கிப்‌ பார்த்தார்‌. பிறகு “கார்குழலி! அறைக்‌ கோடியி 
லிருக்கும்‌ விளக்கை எடுத்து வா!” என்றார்‌. கார்குழலி 
தலையை நிமிர்த்தி அடிகளாரைப்‌ பார்த்தாள்‌. அவர்‌ சுவரில்‌ 
எதையோ பார்த்து மலைத்து நிற்பதைக்‌ கண்டு அது என்ன 
வென்பதைக்‌ கவனிக்க ஆவல்‌ கொண்டு அவர்‌ கூறியபடியே 
தீபத்தை எடுத்து வந்தாள்‌. அந்தத்‌ தீபத்தைக்‌ கையில்‌ வாங்கிக்‌ 
கொண்டு சுவரிலிருந்த சித்திரத்தை நன்றாக ஆராய்ந்தார்‌. 
“குழலி! இதைப்‌ பார்த்தாயா ?” என்று வினவினார்‌ முடிவில்‌. 

“பார்த்தேன்‌. ஆனால்‌ இதில்‌ என்ன இருக்கிறது?” என்று 

கேட்டாள்‌ கார்குழலி, ஏதும்‌ புரியாமலே. 

“உன்‌ விடுதலைக்கு வழி இருக்கிறது” என்றார்‌ அடிகளார்‌. 

“இந்தச்‌ சித்திரத்தின்‌ மூலமா?" 

6. ஆம்‌.” 

கார்குழலிக்கு எதுவுமே புரியவில்லை. அவர்‌ முகத்தில்‌ 
தன்‌ கண்களைப்‌ பதியவிட்டாள்‌. அந்தக்‌ கண்களில்‌ எழுந்த 
கேள்விக்கு அடிகளார்‌ உடனே பதில்‌ சொல்லவில்லை. 
தீபத்தைப்‌ பழைய இடத்தில்‌ கொண்டுபோய்‌ வைக்கச்‌ 
சொல்லித்‌ தாம்‌ எதிரே நின்றுகொண்டு பேசலானார்‌. 

“குழலி! நான்‌ துறவியென்பது உனக்குத்‌ தெரியும்‌” என்று 
ஆரம்பித்தார்‌. 

“தெரியும்‌” என்றாள்‌ குழலி. 

“ஆனால்‌ சகலத்தையும்‌ துறந்த என்னை இரு பாசங்கள்‌ 
பிடித்து வாட்டுகின்றன... 

குழலி பதிலேதும்‌ சொல்லவில்லை. அடிகளாரே 
தொடர்ந்து சொன்னார்‌: “ஒன்று, தமிழ்நாட்டின்‌ பிற்கால 
நன்மை; இரண்டு, உன்‌ நன்மை. குடும்பத்தை உதறிய எனக்குத்‌ 


சாண்டில்யன்‌ $* 201 


தமிழ்நாடு என்ற பெரிய குடும்பம்‌ வாய்த்தது. பெண்‌ முறைக்கு 
நீயும்‌ வாய்த்தாய்‌. அந்தப்‌ பந்தங்களிலிருந்து என்னால்‌ விடுபட 
முடியவில்லை. வீரபாண்டியனால்‌ தமிழ்நாட்டுக்கு நன்மை 
உண்டென்று எனக்குத்‌ தெரிந்தால்‌ உன்‌ நன்மையை நான்‌ 
தியாகம்‌ செய்வேன்‌. ஆனால்‌, வீரபாண்டியனிடம்‌ எனக்கு 
நம்பிக்கையில்லை. ஆகவே உன்‌ திருமணத்தை உடைக்கத்‌ 
தீர்மானித்துவிட்டேன்‌. தீர்மானித்தவன்‌ வழி தெரியாமல்‌ 
திண்டாடினேன்‌. கடவுள்‌ ஒரு வழியையும்‌ காட்டிவிட்டார்‌. 
அதோ, அந்தச்‌ சித்திரம்‌!! அதில்‌ இருக்கிறது உனது 
விமோசனம்‌!” என்றார்‌ அடிகளார்‌. 

“அது எப்படி என்னைக்‌ காப்பாற்றும்‌?” என்று 
வினவினாள்‌ கார்குழலி. 

“குழலி! நீ' தமிழ்நாட்டுப்‌ பெண்‌. இந்த நாட்டில்‌ 
எத்தனையோ வீர ஸ்திரீகள்‌ பிறந்திருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
நிலைக்கு நீ உயர்ந்தால்‌ காரியத்தைச்‌ சாதிக்கலாம்‌.” 

கார்குழலி ஏதோ யோசித்தாள்‌. 

“எதற்கும்‌ தயாராக இருக்கிறேன்‌, அடிகளாரே” என்றாள்‌ 
இறுதியில்‌. 

“எந்தத்‌ தியாகத்திற்கும்‌ தயாரா?” 

“தயார்‌.” 

“தந்தையை உதறக்கூட?” 

“அவசியமானால்‌ அதற்கும்‌ தயார்‌.” 

“சரி. அப்படியானால்‌ என்‌ அந்தப்புரத்துத்‌ திட்டிவாசல்‌ 
சாவியைக்‌ கொடு.” 


முதல்‌ கால்‌ வரை போர்த்திக்கொண்டு சப்தம்‌ போடாமல்‌ 
திட்டிவாசலை நோக்கி நடந்தார்‌. திட்டிவாசலை வெகு 


க. மா-14 


202 ௯ கன்னி மாடம்‌ 


ஜாக்கிரதையாகத்‌ திறந்து வெளியே வந்து மேலைமங்கலத்‌ 
தெருக்களில்‌ பலவற்றைக்‌ கடந்து வேகமாகச்‌ சென்று மறவர்‌ 
குடிசைகள்‌ இருக்குமிடத்திற்கு வந்து ஒரு குடிசையின்‌ கதவைத்‌ 
தட்டினார்‌. கதவைத்‌ திறந்த வாலிபனை நோக்கி, “உம்‌, சீக்கிரம்‌ 
மேலே போர்வையையணிந்துகொண்டு கிளம்பு!” என்றார்‌. 
வாலிபனும்‌ கிளம்பினான்‌. அவனை அழைத்துக்கொண்டு 
திட்டிவாசல்‌ வழியாக மீண்டும்‌ உள்ளே நுழைந்த அடிகளார்‌ 
கார்குழலியின்‌ அறையை நோக்கிச்‌ சென்றார்‌. போர்த்திக்‌ 
கொண்டு திருட்டுத்தனமாகச்‌ சென்ற அந்த இருவரும்‌ 
அந்தப்புரத்துக்குள்‌ நுழைந்ததைத்‌ திட்டிவாசல்‌ பக்கத்தில்‌ 
மறைந்திருந்த மற்றொரு உருவம்‌ கவனித்ததோடு நில்லாமல்‌ 
அவர்களைச்‌ சற்று தூரத்தில்‌ பின்தொடர்ந்தும்‌ சென்றது. 


21. அடிகளார்‌ ஒன்று நினைக்க... 

அந்தப்புரத்து விடிவிளக்குகளின்‌ மங்கலான 
வெளிச்சத்தில்கூடத்‌ தலையைக்‌ காட்டாமல்‌, இருட்டடித்த 
சுவர்களின்‌ ஒரமாகவே நடந்து மிகுந்த எச்சரிக்கையுடன்‌ 
கார்குழலியின்‌ அறையை அடைந்தார்‌ அடிகளார்‌. கூட வந்த 
வாலிபனும்‌ அப்புறமோ இப்புறமோ சற்றும்‌ அகலாமலும்‌ அவர்‌ 
காட்டிய ஜாக்கிரதைக்குச்‌ சற்றும்‌ குறையாமலும்‌ மனிதனைத்‌ 
தொடரும்‌ நிழல்‌ போல்‌ அவரைத்‌ தொடர்ந்து வந்தான்‌. 
அறையின்‌ வாயிலை அடைந்த அடிகளார்‌ வாலிபனை 
வெளியிலேயே இருக்கச்‌ சொல்லிவிட்டுத்‌ தான்‌ மட்டும்‌ 
கதவைத்‌ திறந்துகொண்டு உள்ளே சென்றார்‌. வெளியே நின்ற 
வாலிபன்‌ உயிரைக்‌ கையில்‌ பிடித்துக்கொண்டு நின்றான்‌. 
இரவோ இரண்டாம்‌ ஜாமத்தை எட்டிக்கொண்டிருந்தது. 
ஊரடங்கி எங்கும்‌ நிசப்தம்‌ நிலவிக்கொண்டிருந்தது. அரச 
குமாரியின்‌ அறைக்கு வெளியிலேயிருந்த பிரும்மாண்டமான 
பிசாசுகள்‌ போல்‌ நின்றுகொண்டிருந்தன. தாழ்வாரத்தின்‌ ஒரு 


சாண்டில்யன்‌ $* 203 


கோடியிலிருந்த விடிவிளக்கின்‌ வெளிச்சத்தைக்கூட ஓரிரு 
பெரிய தூண்கள்‌ தடுத்துச்‌ சில பகுதிகளில்‌ இருட்டை வீசி 
யிருந்ததால்‌ பாதி இருட்டும்‌ பாதி மங்கலான வெளிச்சமும்‌ 
சேர்ந்து தாழ்வாரத்தை மிகப்‌ பயங்கரமாக அடித்துக்‌ 
கொண்டிருந்தன. பயத்தையும்‌ நிர்பயத்தையும்‌ மனம்தான்‌ 
சிருஷ்டிக்கிறது. எந்த நிமிஷத்திலும்‌ எது நேர்ந்துவிடுமோ 
என்கிற திகில்‌ மனத்தில்‌ இருக்கும்போது மனிதனைச்‌ 
சூழ்ந்திருக்கும்‌ எதுவும்‌ பயங்கரமாகவே தோற்றமளிக்கும்‌. 
அடிகளாரைத்‌ தொடர்ந்து வந்த வாலிபன்‌ மனமும்‌ அந்தச்‌ 
சமயத்தில்‌ சொல்லவொண்ணாத திகிலில்‌ ஆழ்ந்திருந்ததால்‌ 
அடிகளார்‌ அறைக்குள்‌ சென்றிருந்த சில விநாடிகள்கூட 
அநேக யுகங்களாகவே அவனுக்குத்‌ தோன்றின. சாதாரண 
நிலையில்‌ கண்ணுக்கும்‌ கருத்துக்கும்‌ இன்பம்‌ பயக்கக்கூடிய 
தாழ்வாரத்துத்‌ தூண்களும்‌ தூண்களிலிருந்த பெரிய பெரிய 
சித்திரங்களும்‌ அவன்‌ கண்களுக்குத்‌ தன்னை விழுங்கக்‌ 
யளித்தன. அர்த்தராத்திரியில்‌, அந்தப்புரத்தில்‌, அதுவும்‌ அரச 
குமாரியின்‌ அறைவாசலில்‌ தான்‌ நின்றுகொண்டிருப்பதைக்‌ 
காவலர்கள்‌ கண்டுவிட்டால்‌ தன்‌ கதி என்னவாகுமென்பதை 
, அந்த வாலிபன்‌ சந்தேகமறத்‌ தெரிந்துகொண்டிருந்ததால்‌, 
அவன்‌ இதயம்‌ பயத்தால்‌ டக்டக்‌ என்று அவன்‌ உடல்‌ 
அதிரும்படி அடித்துக்கொண்டிருந்ததோடு உள்ளத்தின்‌ 
போக்குக்கு ஏற்ப முகத்தில்‌ வியர்வைத்‌ துளிகளும்‌ அரும்பின. 
அதிக நேரம்‌ அவனை அலையாய்‌ நிற்க விட்டிருந்தால்‌ அவன்‌ 

பிராணனை விட்டிருப்பான்‌. ஆனால்‌, அவ்வளவு 
எளிதில்‌ அவனுக்கு விடுதலையளிக்க விரும்பாத அடிகளார்‌ 
சில விநாடிகளுக்குள்ளாகவே வாயிற்படிக்கு வெளியே 
தலையை நீட்டி. உள்ளே வரும்படியாக அவனுக்கு சமிக்ஞை 
செய்தார்‌. வாலிபன்‌ உள்ளே நுழைந்ததும்‌ மிகுந்த ஜாக்கிரதை 
யுடன்‌ கதவைச்‌ சாத்தித்‌ தாழ்ப்பாள்‌ போட்டுக்கொண்ட 
அடிகளார்‌ அவனை நோக்கி, “இனிமேல்‌ போர்வைக்கு அவசிய 


204 & கன்னி மாடம்‌ 


மில்லை, எடுத்துவிடலாம்‌” என்றார்‌. வாலிபனும்‌ உடலை 
மறைத்துச்‌ சுற்றியிருந்த போர்வையை எடுத்துப்‌ பக்கத்திலிருந்த 
மஞ்சமொன்றில்‌ எறிந்துவிட்டு அறையைச்‌ சுற்றும்‌ முற்றும்‌ 
நோக்கினான்‌. அப்படி. அறையைத்‌ துழாவிய அவன்‌ கண்கள்‌ 
பலகணிப்‌ பக்கமாகச்‌ சென்றதும்‌ அங்கிருந்த கார்குழலியின்‌ 
த்தில்‌ நிலைத்துப்‌ பிரமித்துப்‌ பரவசமடைந்து நின்றன. 
கார்குழலியின்‌ கூரிய விழிகளும்‌ அவனை ஏறெடுத்து 
நோக்கின. 
வந்திருந்த வாலிபனுக்கு வயது இருபத்தைந்துக்கு மேலிருந்‌ 
தாலும்‌ அவயவங்களோ அறிவோ முதிர்ச்சியடையாத காரணத்‌ 
தால்‌ அவன்‌ சிறு பையனைப்‌ போலவே காணப்பட்டான்‌. 
கச்சலான சரீரம்‌, கலக்கமான பயம்‌ நிறைந்த கண்கள்‌, நீண்ட 
மெல்லிய ஆனால்‌ வலுவற்ற கரங்கள்‌. அந்தச்‌ சிறிய சரீரத்தைக்‌ 
கூடத்‌ தாங்க சக்தியற்ற கால்கள்‌. இவற்றுடனிருந்த வாலிபனின்‌ 
தலையயிர்‌ அடர்த்தியாகவும்‌ சுருண்டும்‌ இருந்தது. தலை நடுவே 
வகிடு எடுக்கப்பட்டு, காக்கையின்‌ இறகுகளைப்‌ போல 
வெட்டப்பட்டுத்‌ தொங்கிய சுருட்டை மயிரிழைகளுக்கிடையே 
இருந்த முகம்‌ வெளிறிட்டுக்‌ கிடந்தது. லேசாக மீசை அரும்பு 
கட்டியிருந்தாலும்‌ குழந்தையின்‌ முகம்‌ போலவேயிருந்த அவன்‌ 
வதனமும்‌ பொதுத்‌ தோற்றமும்‌ பெரிய காரியங்களைச்‌ 
சாதிக்கக்‌ கூடிய வன்மை அவனுக்கில்லையென்பதைச்‌ 
சந்தேகமற எடுத்துக்காட்டின. அத்துடன்‌ அவன்‌ பார்வையும்‌ 
அவனிடம்‌ மற்றவர்களுக்கு நம்பிக்கையளிக்கக்‌ கூடிய 
பார்வையாயில்லை. இவனை நம்புவது மண்‌ குதிரையை 
நம்புவதற்குச்‌ சமானம்‌ என்று பார்த்தவுடனேயே கார்குழலி 
புரிந்துகொண்டாள்‌. ஆனால்‌ அடிகளாரும்‌ அவனைச்‌ 
சரியாகவே எடை போட்டிருப்பாரென்ற நம்பிக்கையாலும்‌, 
காரண்மாகவே அவனை அழைத்து வந்திருக்கிறாரென்ற 
எண்ணத்தாலும்‌ உள்ளே எழுந்த அபிப்பிராயங்களை அடக்கிக்‌ 
கொண்டு அடிகளார்‌ அடுத்தபடி என்ன செய்யப்‌ போகிறா 
ரென்பதை ஆவலுடன்‌ நோக்கிக்கொண்டி ருந்தாள்‌. 


சாண்டில்யன்‌ $* 205 


அடிகளார்‌ அனாவசியமான பேச்சுக்கு இடம்‌ வைத்துக்‌ 
கொள்ளாமலும்‌ வாலிபனைக்‌ கார்குழலிக்கு அறிமுகப்‌ 
படுத்தாமலும்‌ முதலில்‌ வந்த வேலையைக்‌ கவனிக்கத்‌ 
தொடங்கி, அறைக்‌ கோடியிலிருந்த விளக்கை எடுத்துக்‌ 
கொண்டுவந்து சுவரிலிருந்த சித்திரத்தைச்‌ சிறிது நேரம்‌ 
ஆராய்ந்தார்‌. பிறகு வாலிபனையும்‌ கார்குழலியையும்‌ தனக்கு 
அருகில்‌ வரும்படி. அழைத்தார்‌. இருவரும்‌ வந்ததும்‌ விளக்கைச்‌ 
சித்திரத்துக்காகத்‌ தூக்கிப்‌ பிடித்துக்கொண்டு வாலிபனை உற்று 
நோக்கி, “இதோ பார்‌! இது என்ன என்று தெரிகிறதா?” என்று 
வினவினார்‌.. 

“தெரிகிறது, கோட்டை” என்று பட்டென்று சிறிதுகூட 
யோசிக்காமல்‌ பதில்‌ சொன்னான்‌ வாலிபன்‌. 

அடிகளாருக்கு எரிச்சல்‌ பற்றிக்கொண்டு வந்ததால்‌ மிக 
உஷ்ணமாக அவனைப்‌ பார்த்தார்‌. “கோட்டை என்று கண்டு 
பிடித்து விட்டாயா! பிரமாதம்‌! பிரமாதம்‌! இதைக்‌ கண்டு 
பிடிப்பதற்கு உன்னைப்‌ போன்ற வீரன்‌ தேவையில்லை; 
குழந்தைகூடச்‌ சொல்லும்‌!” என்று எரிந்து விழுந்த - அடிகளார்‌ 
வாலிபன்‌ முகத்திலும்‌ கோபம்‌ ஏறுவதைக்‌ கண்டு தன்னை 
அடக்கிக்கொண்டு மேலும்‌ சொன்னார்‌: “இது கோட்டைதான்‌. 
நன்றாகக்‌ கவனித்துப்‌ பார்‌. இதர அண்படையிலபவை கல்கம்‌ 

களும்‌ இருக்கின்றன.” 

வாலிபன்‌ மீண்டும்‌ பார்த்தான்‌. எத்தனை நேரம்‌ பார்த்தும்‌ 

ஏதும்‌ புரியாததால்‌ அடிகளாரையே கேட்டான்‌, “என்ன 
இருக்கின்றன? எனக்குப்‌ புரியவில்லையே” என்று. 

“இதோ பார்‌, இந்தக்‌ கோட்டையைச்‌ சுற்றிலும்‌ சைத்ரிகன்‌ 
என்ன வரைந்திருக்கிறான்‌ ?” 

“காடுகளை எழுதியிருக்கிறான்‌.” 

“எங்காவது கிராமம்‌ அருகிலிருக்கிறதா ?” 

“இ 4 9 


206 * கன்னி மாடம்‌ 


“சுற்றிலும்‌ கிராமங்களே இல்லாத காட்டுப்பிரதேசத்தில்‌ 
ஒரு பழங்கோட்டை. ஆனால்‌ அதில்‌ பழுதே இல்லை. 
இதிலிருந்து என்ன தெரிகிறது?” 

ஏதும்‌ தெரியவில்லை வாலிபனுக்கு. அடிகளார்‌ அவன்‌ 
கட்டைப்‌ புத்தியை நினைத்து உள்ளூற வெகுண்டாலும்‌ 
வெளிக்குச்‌ சாந்தமாகவே நடித்து விஷயத்தை விளக்கலானார்‌. 
“இது ஒரு பழைய கோட்டை. யாரும்‌ உபயோகப்படுத்தாததால்‌ 
மழவராயன்‌ சமீபத்தில்தான்‌ புதுப்பித்தான்‌. அகழியைக்கூட 
அழகுபடுத்தியிருக்கிறான்‌. அகழியில்‌ ஜலம்‌ இன்னும்‌ நிரம்பி 
யிருக்கிறது. கோட்டைச்‌ சுவர்கள்‌ பலப்படுத்தப்பட்டி ருக்கின்றன. 
உள்ளேயிருந்த கட்டடங்களும்‌ நன்றாகச்‌ செப்பனிடப்பட்டிருக்‌ 
கின்றன...” என்று பேசிக்கொண்டு போன அடிகளார்‌ சற்றுப்‌ 
பேச்சை நிறுத்தி வாலிபனைப்‌ பார்த்தார்‌. 

“ஏன்‌ நிறுத்திவிட்டீர்கள்‌? வார்த்தையை முடியுங்கள்‌. 
இதுதான்‌...?” என்று கேட்டான்‌ வாலிபன்‌. 

“கார்குழலியின்‌ கன்னி மாடம்‌!” என்று முடித்தார்‌ 
ம்‌ 
தன்‌ கன்னி மாடமோ, அதன்‌ சித்திரமோ புதிதல்லவாசையால்‌ 
எத்தகைய வியப்பையும்‌ காட்டாமல்‌ அடிகளார்‌ எதற்காக இதை 
யெல்லாம்‌ விவரிக்கிறார்‌ என்று யோசித்த வண்ணம்‌ நின்று 
கொண்டிருந்தாள்‌. வாலிபன்‌ மட்டும்‌ அடிகளாரை நோக்கி, 

கன்னி மாடமா! இந்தக்‌ கோட்டையா கன்னி மாடம்‌?" 
என்றான்‌. 

“ஆம்‌” என்றார்‌ அடிகளார்‌. 

“இந்த வனாந்திரத்தில்‌ இதை ஏன்‌ கட்டினார்கள்‌?” என்று 
வாலிபன்‌ வினவினான்‌. 

“கட்டின காலத்தில்‌ இது வனாந்தரமில்லை.” 


சாண்டில்யன்‌ உ 207 


“இப்பொழுதுதான்‌ வனாந்தரமாகிவிட்டதே. இதை 
எதற்காகப்‌ புதுப்பிக்க வேண்டும்‌?” 
“அப்படிக்‌ கேள்‌! இதோ இந்த இடத்தைக்‌ கவனி. இது 
என்ன தெரியுமா?” 
“தெரியாமலென்ன? நீலமலை.” 
“நீலமலைக்குச்‌ சற்றுக்‌ கீழே பார்‌. ஒரு வாய்க்கால்‌.” 
“ஆமாம்‌; இருக்கிறது.” 
“இந்த வாய்க்கால்‌ மேலைமங்கலச்‌ சிற்றரசைப்‌ பாண்டிய 
நாட்டிலிருந்து பிரிக்கிறது.” 
வாலிபன்‌ கண்கள்‌ சற்று அகன்று அடிகளாரை நோக்கின. 
அத்துடன்‌, “பாண்டிய நாட்டு எல்லையில்‌ ஒரு பழங்கோட்டை 
அதுவும்‌ நன்றாகப்‌ புதுப்பிக்கப்பட்டி ருக்கிறது. கோட்டைக்காக 
வளர்ந்திருந்த காட்டுடன்‌ காலம்‌ வேறு சுற்றுப்‌ பிரதேசம்‌ 
ப்ராவையும்‌ காடாக அடித்திருக்கிறது” என்று அவன்‌ 
உதடுகளும்‌ முணுமுணுத்தன. அப்பொழுதுதான்‌ வாலிபனுக்கு 
உண்மை புலப்படுவதைக்‌ கண்ட அடிகளார்‌ அந்தக்‌ களிமண்‌ 
மண்டையிலேயே தன்‌ விஷயத்தை விளக்க வைத்துவிட்டதை 
நினைத்து உள்ளூற உவகை கொண்டதோடு லேசாகப்‌ 
, புன்முறுவலும்‌ செய்தார்‌. வாலிபன்‌ அவர்‌ புன்முறுவலைச்‌ 
சிறிதும்‌ லட்சியம்‌ செய்யாமல்‌, “இந்தக்‌ கோட்டை எதற்காகப்‌ 
புதுப்பிக்கப்பட்டது? ஏன்‌ இவ்வளவு பலப்படுத்தப்பட்டது?” 
என்று வினவினான்‌. 
“காரணங்கள்‌ இரண்டு” என்றார்‌ அடிகளார்‌. 
“சொல்லுங்கள்‌” என்றான்‌ வாலிபன்‌. 
“இப்பொழுதிருக்கும்‌ ராஜீய நிலையில்‌ மேலைமங்கலத்‌ 
துக்கும்‌ பாண்டிய நாட்டுக்கும்‌ போர்‌ மூண்டால்‌ இந்த எல்லைக்‌ 
கோட்டையில்‌ படைகளை வைத்துப்‌ பாண்டியப்‌ படைகளின்‌ : 


முன்னேற்றத்தை ஓரளவு தடை செய்யலாம்‌. இது முதல்‌ 
காரணம்‌.” 


208 ஒஓ கன்னி மாடம்‌ 


“இரண்டாவது?” 

“இரண்டு, பாண்டியர்கள்‌ கார்குழலியை அடைய ஆசைப்‌ 
படுவதால்‌, அவர்களிடமிருந்து காப்பாற்ற இந்தக்‌ கோட்டை 
உபயோகப்படும்‌.” 

“எப்படி?” 

“இந்தக்‌ கோட்டையில்‌ கார்குழலி வைக்கப்படுவாள்‌. 
அவளைக்‌ காக்கப்‌ படையும்‌ நிறுத்தப்படும்‌. இந்தக்‌ கோட்டை 
சரியாகப்‌ பாதுகாக்கப்பட்டால்‌ எப்பேர்ப்பட்ட பெரும்படை 
இதைச்‌ சூழ்ந்தாலும்‌ இதைப்‌ பிடிக்க ஒரு மாத காலமாவது 
ஆகும்‌.” 

“உண்மைதான்‌. ஆனால்‌ ஒரு மாதத்திற்குப்‌ பிறகு அரச 
குமாரியின்‌ நிலை எப்படி மாறும்‌?” 

“ஒரு மாதத்திற்குள்‌ ராஜீய நிலை எப்படி. மாறுமோ அப்படி. 
மாறும்‌. அது கிடக்கட்டும்‌. அதல்ல இப்பொழுது வேண்டிய 
யோசனை. சரியான படை திரட்டினால்‌ இந்தக்‌ கோட்டையை 
ஒரு மாத காலம்‌ பாதுகாக்கலாம்‌ என்பதிலேயே நம்‌ கருத்தைச்‌ 
செலுத்த வேண்டும்‌” என்றார்‌ அடிகளார்‌. 

அடிகளாரின்‌ மனம்‌ எப்படி ஓடுகிறது என்பதைப்‌ புரிந்து 
கொள்ளச்‌ சக்தியற்ற வாலிபன்‌ அவரை ஏறெடுத்துப்‌ 
பார்த்தான்‌. அடிகளார்‌ பதிலேதும்‌ சொல்லாமல்‌ அவனை 
உற்றுப்‌ பார்த்தார்‌. பிறகு சரேலெனத்‌ திரும்பி அறைக்‌ 
கோடிக்குச்‌ சென்று கையிலிருந்த விளக்கை வைத்துவிட்டுத்‌ 
திரும்பினார்‌. வாலிபன்‌ தீவிர யோசனையிலிறங்கிவிட்டான்‌. 
அடிகளார்‌ தன்னை எங்கு இழுத்துச்‌ செல்கிறாரோ என்பதை 
அறியாமல்‌ கலங்கியதால்‌ மிதமிஞ்சிய பீதிக்கும்‌ உள்ளானான்‌. 
அடிகளாரின்‌ போக்கு கார்குழலிக்குப்‌ புரிந்துவிட்டதால்‌ 
கலங்காத அவள்‌ உள்ளம்கூடச்‌ சிறிது கலங்கியது. சுவர்ப்‌ 
பக்கத்திலிருந்து திரும்பிச்‌ சற்று நடந்து அறையின்‌ நடுவுக்கு 
வந்தாள்‌. வாலிபன்‌ மட்டும்‌ வெறிபிடித்தவன்‌ போல்‌ 
சித்திரத்தைப்‌ பார்த்துக்கொண்டு நின்றான்‌. அறைக்‌ கோடியில்‌ 


சாண்டில்யன்‌ $ 209 


விளக்கை வைத்துவிட்டுத்‌ திரும்பிய அடிகளார்‌, வாலிபனை 
அருகில்‌ அழைத்து, “இந்தக்‌ கோட்டையைக்‌ காக்கும்‌ 
பொறுப்பை நீ ஏற்க வேண்டும்‌. அதற்கு வேண்டிய படையை 
ரகசியமாகத்‌ திரட்ட வேண்டும்‌” என்று உத்தரவிட்டார்‌. 

வாலிபன்‌ உடல்‌ ஒருமுறை நடுங்கியது. “இதை நான்‌ 
எதற்காகக்‌ காக்க வேண்டும்‌?” என்று கேட்டபோது உடலின்‌ 
நடுக்கம்‌ அவன்‌ குரலிலும்‌ தெரிந்தது. 

அடிகளாரின்‌ முகத்தில்‌ கோபக்குறி தோன்றலாயிற்று. “உன்‌ 
தகப்பனார்‌ உன்னை இங்கு அனுப்பியபோது என்ன சொல்லி 
யனுப்பினார்‌?” என்று காரமாகக்‌ கேட்டார்‌. 

' “நீங்கள்‌ சொல்கிறபடி நடக்க வேண்டுமென்றார்‌.” 

“அதன்படிதான்‌ இப்பொழுது நடக்கிறாயா ?”" 

“முடியாத காரியத்தைச்‌ சொன்னால்‌ எப்படிச்‌ 
செய்வேன்‌?” 

“எது முடியாத காரியம்‌? வீரனாயிருப்பவனுக்குப்‌ படை 
திரட்டுவது முடியாத காரியமா? ஒரு கோட்டையைக்‌ காப்பது 
முடியாத காரியமா?” 

“படை திரட்டப்‌ பணம்‌ வேண்டும்‌...” 

“பணம்‌ நான்‌ தருகிறேன்‌.” 

“ஏற்கெனவே கோட்டையிலிருக்கும்‌ ்‌ வீரர்களைத்‌ 
தாக்கிக்‌ கோட்டையைப்‌ பிடித்த பின்புதானே உள்ளே நுழைய 
முடியும்‌? கோட்டையை நாம்‌ பிடிக்கும்‌ முன்பு மழவராயன்‌ 
வேறொரு படையை அனுப்பி நம்மைப்‌ பின்புறம்‌ தூக்கினால்‌ 
கதி என்ன? கோட்டை வீரர்கள்‌ முன்புறம்‌; உதவிப்‌ படை 
பின்புறம்‌. இரண்டுக்குமிடையில்‌ நமது படை துவையல்‌ 
செய்யப்படுமே!” 

“இதையெல்லாம்‌ நான்‌ யோசிக்காதிருப்பேனா ?” 

“யோசித்துமா கோட்டையைப்‌ பிடிக்கவும்‌ அதற்காகப்‌ 
படை திரட்டவும்‌ தீர்மானித்தீர்கள்‌.” 


210 + கன்னி மாடம்‌ 


“கோட்டையைப்‌ பிடிக்க நான்‌ எண்ணவில்லை. காக்கவே 
படை திரட்டச்‌ சொன்னேன்‌.” 

“பிடிக்காமல்‌ எப்படிக்‌ காப்பது?” 

“கோட்டையைப்‌ பிடிக்க வேண்டிய அவசியமில்லை. 
கோட்டை வீரர்கள்‌ அனைவரும்‌ நான்‌ சொல்கிறபடி 
கேட்பார்கள்‌. தவிர, அவர்களுக்கு மழவராயன்‌ மகளிடத்தில்‌ 
அளவற்ற அன்பு. அவளுக்காக உயிரையும்‌ விடுவார்கள்‌.” 

“அந்த அன்புக்கும்‌ நாம்‌ படை திரட்டுவதற்கும்‌ என்ன 
சம்பந்தம்‌?” 

“மிகுந்த சம்பந்தமிருக்கிறது. அந்த அன்பினால்தான்‌ 
எனக்கே இந்தத்‌ துணிச்சல்‌ வந்தது.” 

“நீங்கள்‌ சொல்வதொன்றும்‌ எனக்குப்‌ புரியவில்லை 
அடிகளாரே.” 

“இதில்‌ புரியாதது எதுவுமேயில்லையே! கார்குழலிக்காகக்‌ 
கோட்டை வீரர்கள்‌ எதையும்‌ செய்வார்கள்‌. ஆகவே கோட்டை 
யைத்‌ திறந்துவிடுவார்கள்‌. கோட்டையைக்‌ காக்க அங்கிருக்கும்‌ 
வீரர்களே போதும்‌. ஆனால்‌ அங்கு கார்குழலியைக்‌ கொண்டு 
போய்ச்‌ சேர்க்கவும்‌ இடையில்‌ சண்டை ஏற்பட்டால்‌ 
சமாளிக்கவும்‌ சிறு படையாவது வேண்டாமா?” என்று 
கேட்டார்‌ அடிகளார்‌. 

அடிகளாரின்‌ கேள்வி காதில்‌ விழுந்ததும்‌ விநாடி நேரம்‌ 
அசைவற்று நின்றுவிட்டான்‌ வாலிபன்‌. கார்குழலியைத்‌ 
தந்திரமாக அந்தப்புரத்திலிருந்து கடத்திக்‌ கொண்டுபோய்க்‌ 
கன்னிமாடக்‌ கோட்டையில்‌ காவல்‌ வைக்கவே அடிகளார்‌ 
யோசிக்கிறார்‌ என்பதை அறிந்துகொண்ட வாலிபனுக்கு அதைச்‌ 
செய்து முடிப்பது எத்தனை அபாயம்‌ என்பது சந்தேகமறப்‌ 
புரிந்துவிட்டதால்‌ அவன்‌ பதிலேதும்‌ பேசாமல்‌ அறையில்‌ சற்று 
நேரம்‌ உலாவினான்‌. அடிகளாரின்‌ யோசனையை ஏற்கெனவே 
புரிந்துகொண்டுவிட்ட கார்குழலிகூட அந்தத்‌ துறவியின்‌ 
துணிச்சலைக்‌ கண்டு அவரை ஏறெடுத்துப்‌ பார்த்தாள்‌. அந்த 


சாண்டில்யன்‌ $* 211 


அரண்மனைச்‌ சந்நியாசியின்‌ முகத்தில்‌ மட்டும்‌ அச்சமோ 
வேறெவ்வித உணர்ச்சியோ இல்லாமல்‌ முகம்‌ கல்லா 
யிருந்தது. 

வாலிபன்‌ சம்பாஷணையைத்‌ தொடங்கினான்‌. “நீங்கள்‌ 
என்னிடம்‌ எதை எதிர்பார்க்கிறீர்களென்பது புரிந்துவிட்டது” 
என்றான்‌ கோபம்‌ குரலில்‌ தொனிக்க. 

“சந்தோஷம்‌” என்றார்‌ அடிகளார்‌. 

“இதில்‌ சந்தோஷத்திற்கு என்ன இருக்கிறது? நீங்கள்‌ 
சொல்கிற யோசனையில்‌ அபாயம்தான்‌ இருக்கிறது” என்றான்‌ 
வாலிபன்‌. ்‌ 

“அபாயமில்லாமல்‌ அரிய பொருள்கள்‌ கிட்டுவதில்லை” 
என்றார்‌ அடிகளார்‌. 

சில்‌ ம்க்‌ ன்ற 
கிளறிவிடவே அவளும்‌ சம்பாஷணையில்‌ புகுந்து, “எந்த அரிய 
பொருள்‌ அடிகளாரே !” என்று கேட்டாள்‌. 

அடிகளார்‌ கண்‌ இமைக்கும்‌ நேரம்‌ யோசித்துவிட்டு, 
“உன்னைப்‌ போன்ற அரிய பொருள்‌ குழலி” என்றார்‌. 

கார்குழலியின்‌ வதனத்தில்‌ சந்தேகச்‌ சாயை தீவிரமாகப்‌ 
, படரலாயிற்று. “அடிகளாரே! இவர்‌ யாரென்று நீங்கள்‌ 

சொல்லவில்லையே!” என்று வினவினாள்‌. 

கார்குழலியே அதிரும்படியாகச்‌ சொற்களை உதிர்த்தார்‌ 
பண்‌ “இவன்தான்‌ குலசேகர பாண்டியனின்‌ மகன்‌ 

விக்ரம பாண்டியன்‌” என்றார்‌ மிக நிதானமாக. 
அதிர்ச்சியினால்‌ ஸ்தம்பித்து நின்றாள்‌, மழவராயனின்‌ 
மகள்‌. இந்தப்‌ பச்சைக்‌ குழந்தைக்கா குலசேகர பாண்டியன்‌ 
தன்னைக்‌ கேட்டான்‌ என்று நினைத்துப்‌ பார்த்து 'ஏக்கம்‌ 
கலந்த பெருமூச்சொன்றையும்‌ விட்டாள்‌. ஆனால்‌ குலசேகர 
பாண்டியன்‌ மகனுக்குத்‌ தன்னைக்‌ கேட்டதும்‌, வீர 
பாண்டியனுக்குத்‌ தன்னைக்‌ கொடுக்கத்‌ தகப்பனார்‌ ஒப்புக்‌ 


212 ஃ கன்னி மாடம்‌ 


கொண்டதும்‌ எல்லாமே அரசியல்‌ காரணமென்பதை 
நினைத்துப்‌ பார்த்து, “யாரும்‌ என்னை உணர்ச்சியுள்ள ஒரு 
பெண்ணாகக்‌ கருதவில்லையே!" என்று உள்ளூறச்‌ சொல்லிக்‌ 
கொண்டாள்‌. தன்னைத்‌ தன்‌ அந்தப்புரத்திலிருந்து கடத்திச்‌ 
செல்ல அனுபவமோ சக்தியோ இல்லாத விக்ரம பாண்டியனை 
அழைத்து வந்திருக்கிறாரே அடிகளார்‌ என்று நினைத்து 
ஆச்சரியமும்‌ பட்டாள்‌. தகப்பனார்‌ தன்னை ஒருவனுக்குப்‌ 
பலியிட நினைத்தார்‌. வேறோர்‌ இடத்தில்‌ பலியிட அடிகளார்‌ 
நினைக்கிறாரே என்று நினைத்து உள்ளூற உருகினாள்‌. 

அடிகளார்‌ விக்ரம பாண்டியனுடன்‌ பேசலானார்‌. 
“விக்ரமா! உன்‌ தாயாதியான வீரபாண்டியன்‌ நீ உட்கார 
வேண்டிய சிம்மாசனத்தில்‌ உட்கார்ந்திருக்கிறான்‌. உன்‌ தகப்பன்‌ 
நாடு கடத்தப்பட்டு அநாதையாகத்‌ திரிகிறான்‌. இப்பொழுது 
தான்‌ அவனுக்கு உதவச்‌ சோழ மன்னன்‌ தயாராக இருக்கிறான்‌. 
இந்தச்‌ சமயத்தை நீ நழுவ விட்டால்‌, பிறகு வீரபாண்டியன்‌ 
மீது வெற்றிகொள்ள மீண்டும்‌ சந்தர்ப்பம்‌ கிடைப்பது கஷ்டம்‌. 

கார்குழலியை வீரபாண்டியனுக்கு மணமுடிக்கத்‌ 
தீர்மானித்து விடான்‌. பாண்டிய நாடும்‌ மேலைமங்கலமும்‌ 
இணைந்துவிட்டால்‌ சோழ மன்னனல்ல, அவன்‌ பாட்டனாலும்‌ 
வீரபாண்டியனை வெற்றிகொள்ள முடியாது. கார்குழலியின்‌ 
கல்யாண ஏற்பாட்டை உடைத்தால்தான்‌ உன்‌ தாயாதிமேல்‌ நீ 
வெற்றிகொள்ளலாம்‌. உன்‌ தகப்பன்‌ கனவும்‌ அப்பொழுது 
தான்‌ பலிக்கும்‌. உங்கள்‌ பரம்பரை மீண்டும்‌ மதுரை ஆட்சி 
“டத்தில்‌ அமர்வது கார்‌ பின்‌ கதிலைப்‌ பொறுத்திருக்க! 

என்றார்‌. 

“கார்குழலியைக்‌ கன்னிமாடத்துக்குக்‌ கொண்டுபோய்‌ 
விட்டால்‌...?” 

“மழவராயன்‌ மனம்‌ மாறலம்‌. மழவராயனுக்குக்‌ கார்குழலி 
ஒரே மகள்‌.” 

“பாண்டியன்‌ வெகுண்டு படையெடுத்தால்‌...” 


சாண்டில்யன்‌ * 213 


“கன்னிமாடச்‌ சுவர்கள்‌ அவளைக்‌ காப்பாற்றும்‌. 
கோட்டையைக்‌ காக்கப்‌ போர்‌ அனுபவமுள்ள வீரன்‌ ஒருவன்‌ 
தேவை. அதற்குத்தான்‌ உன்னைத்‌ தேர்ந்தெடுத்திருக்கிறேன்‌. 
என்ன இஷ்டமா சொல்‌. இல்லையேல்‌ நீ இல்லாமலே இந்தக்‌ 
காரியத்தை என்னால்‌ சாதிக்க முடியும்‌” என்றார்‌ அடிகளார்‌. 

விக்ரமன்‌ வெகுநேரம்‌ யோசித்துவிட்டுச்‌ சற்றுத்‌ தயங்கியே 
சொன்னான்‌, “உங்கள்‌ இஷ்டம்‌ அடிகளாரே !” என்று. 

அடிகளார்‌ மேற்கொண்டு துரிதமாக வேலை செய்தார்‌. 

“குழலி! உன்‌ கையிலிருக்கும்‌ அந்த முத்து வளையல்களைக்‌ 
கழற்றிக்‌ கொடு” என்று கழற்றி வாங்கி அவற்றை விக்ரம 
னிடம்‌ கொடுத்து, “விக்ரமா! யவனச்‌ சந்தையில்‌ இவற்றை 
விற்றால்‌ குறைந்த பட்சம்‌ ஐயாயிரம்‌ பொற்காசுகளாவது 
கிடைக்கும்‌. அதை வைத்துக்கொண்டு நீ ரகசியமாக வீரர்களைத்‌ 
திரட்டு. திரட்டிய பிறகு நீ செய்தியனுப்பினால்‌ கார்குழலி 
இரவோடு இரவாகச்‌ சில பணிப்பெண்களுடன்‌ புறப்படுவாள்‌. 
எல்லோரையும்‌ குதிரைகளில்‌ ஏற்றி வேகமாகக்‌ கன்னிமாடத்‌ 
திற்குக்‌ கொண்டுபோமய்ச்சேர்‌. அங்கு நான்‌ வந்து சேருகிறேன்‌” 
என்றார்‌. விக்ரமன்‌ தன்னையும்‌ அறியாமலே தலையை 
ஆட்டினான்‌. “குழலி! இவனை அனுப்பிவிட்டு வருகிறேன்‌” 
, என்று சொல்லிவிட்டு அடிகளார்‌ விக்ரமனை அழைத்துக்‌ 
கொண்டு திட்டிவாசலுக்கு வந்தார்‌. அங்கு அவனிடம்‌ திட்டி. 
வாசல்‌ சாவியையும்‌ கொடுத்து, “விக்ரமா! துணிச்சலுடன்‌ 
காரியத்தை முடி. கார்குழலி உனக்குக்‌ கிடைப்பதோடல்லாமல்‌ 
பாண்டிய வல்லரசும்‌ உனக்குக்‌ கிட்டும்‌” என்று போதித்து 
விட்டு மீண்டும்‌ கார்குழலியின்‌ அறைக்கு வந்தார்‌. 

கார்குழலி தலையை இரு கையாலும்‌ பிடித்துக்கொண்டு 
சிந்தனையில்‌ ஆழ்ந்திருந்தாள்‌. அவள்‌ முதுகை ஆர்வத்துடன்‌ 
தடவிக்‌ கொடுத்த அடிகளார்‌, “மகளே! இந்த மடையனிடம்‌ . 
உன்னை ஒப்படைப்பேனென்று ஒருகாலும்‌ நினைக்காதே. 


214 $ கன்னி மாடம்‌ 


நம்பு! தமிழ்‌ மகளான உனக்கு அச்சம்‌ உதவாது. அதைரியத்தை 
விட்டு வீரன்‌ மகளாக நடந்துகொள்‌. எதற்கும்தான்‌ நானிருக்‌ 
கிறேனே! உன்னை விட்டு எங்கே போகப்‌ போகிறேன்‌?” என்று 
ஆறுதல்‌ சொன்னார்‌. ஆனால்‌ அவர்‌ சொன்ன கடைசி 
வார்த்தைகள்‌ அடுத்த சில விநாடிகளில்‌ உடைந்துபோகும்‌ 
என்பதை அடிகளார்‌ எப்படி. அறிவார்‌? அறையை விட்டு 
வெளியே வந்து படிகளில்‌ இறங்கித்‌ தம்‌ அறையைச்‌ சமீபித்த 
அடிகளார்மீது திடீரென்று ஒரு பெரும்‌ போர்வை வீசப்பட்டது. 
தாம்‌ இறுகக்‌ கயிற்றால்‌ பிணைக்கப்படுவதையும்‌ உணர்ந்தார்‌. 
தன்னை மூட்‌ கல்‌ ச்ுமுல்‌ pp 
பிரயத்தனமும்‌ வீணாயிற்று. அவர்‌ மண்டையில்‌ பலமான 
அடியொன்றும்‌ விழுந்தது. அடுத்த விநாடி அடிகளாருக்கு 
ஸ்மரணை தப்பியது. 


22. திருவடி நிழல்‌ 

இறைவன்‌ திருவடி நிழலை அடைய விரும்புவதாக அநேகம்‌ 
பேர்‌ சொல்கிறார்கள்‌. வாழ்க்கையில்‌ அலுப்புத்‌ தட்டும்‌ சமயங்‌ 
களில்‌, “ஆண்டவா, என்னை ஏன்‌ இன்னும்‌ இந்த உலகத்தில்‌ 
வைத்திருக்கிறாய்‌? உன்‌ திருவடிகளில்‌ சேர்த்துக்கொள்ளக்‌ 
கூடாதா? என்று இறைஞ்சுகிறார்கள்‌. ஆண்டவன்‌ உண்மை 
சேர்த்துக்கொள்ள இஷ்டப்பட்டு மரணத்துக்குக்‌ காரணமாக 
உடல்‌ உபாதையைக்‌ கொடுக்க ஆரம்பித்தானானால்‌ 
வேண்டுகோளின்‌ தன்மை அடியோடு மாறிவிடுகிறது. 
கொஞ்சம்‌ உடல்நலம்‌ மெலிந்து தள்ளாட்டம்‌ ஏற்பட்டு, 
இறைவன்‌ திருவடியின்‌ கட்டைவிரல்‌ கண்ணுக்குத்‌ தெரிந்த 
வுடனேயே தங்களை எப்படியாவது அந்தக்‌ கஷ்டத்திலிருந்து 
காப்பாற்றிவிட இறைவனை வேண்டுகிறார்கள்‌. இறைவன்‌ 
திருவடிகளிலிருந்து தப்பிச்‌ சில காலமாவது இந்த உலகில்‌ 
'க அவனிடமே சரணமடைகிறார்கள்‌. இறைவனுக்கு 


சாண்டில்யன்‌ $ 215 


அபிஷேகம்‌, அஷ்டோத்திர சகஸ்ரநாம அர்ச்சனைகள்‌ 
நடக்கின்றன. தாங்கள்‌ தப்புவதற்காகத்‌ தாயையும்‌, தாரத்தையும்‌ 
உபவாசமிருக்கச்‌ சொல்பவர்களும்‌ உண்டு. ஏனென்றால்‌, 
இறைவன்‌ திருவடிக்கு மனிதன்‌ ஆசைப்படுவதெல்லாம்‌ வெறும்‌ 
பாசாங்கே தவிர வேறில்லை. யாரும்‌ மரணத்தை விரும்புவ 
தில்லை. இந்த உலகம்‌ வெறும்‌ நரகம்‌ என்று உபந்நியாசம்‌ 
செய்பவர்களும்‌ கேட்பவர்களும்‌ சகல பேருமே இந்த நரகத்தில்‌ 
எத்தனை நாள்‌ ஜீவிக்க முடியுமோ அத்தனை நாள்‌ 
இஷ்டப்படுகிறார்கள்‌. மனிதனுக்கு உயிர்‌ வெல்லம்‌. அதைக்‌ 
கொடுத்த ஆண்டவனிடம்‌ திருப்பிக்‌ கொடுக்க உண்மையில்‌ 
எந்த மனிதனுக்கும்‌ இஷ்டம்‌ கிடையாது. இது சம்பந்தப்பட்ட 
வரையில்‌ சாதாரண மனிதனும்‌ துறவியும்‌ ஒரே ரகம்தான்‌. 
இந்த உலகம்‌ அநித்தியம்‌ என்று துறவறத்தை மேற்கொள்ப 
வர்கள்கூட மடங்கள்‌, சிஷ்யர்கள்‌ போன்ற உலகப்‌ பந்தங்களை 
எராளமாகச்‌ சிருஷ்டித்துக்கொண்டு சுகமாகவே வாழப்‌ 
பிரயத்தனப்படுகிறார்கள்‌. மரண பயம்‌ வரும்போது எப்பேர்ப்‌ 
பட்ட துறவியும்‌ தன்னைக்‌ காப்பாற்றிக்கொள்ள ஆசைப்பட்டு 
அதற்காக எந்தத்‌ தியாகத்துக்கும்‌ தயாராவது இயற்கை. அந்த 
இயற்கைக்குத்‌ தாமும்‌ மாறுபட்டவரல்ல என்பதை அடிகளார்‌ 
அடுத்து நேர்ந்த நிகழ்ச்சிகளில்‌ நிரூபித்துக்கொண்டார்‌. 
அடிகளாருக்கு ஸ்மரணை வந்தபோது தாம்‌ எங்கிருக்‌ 
கிறோம்‌ என்பதை உடனே அறியமுடியாத ஸ்திதியில்‌ இருந்தார்‌. 
தலையில்‌ பலமாகக்‌ கொடுக்கப்பட்ட அடியினால்‌ ஏற்பட்ட 
காயம்‌ அப்பொழுது சற்று வலியைக்‌ கொடுத்துக்கொண் 
டிருந்தது. தம்மைச்‌. சுற்றிப்‌ பெரிய துப்பட்டி போர்த்தப்பட்டுத்‌ 
தாம்‌ பலமாகக்‌ கட்டப்பட்டிருப்பதையும்‌ கை கால்களைக்கூட 
நீட்ட முடியாமல்‌ பிணைக்கப்பட்டிருந்ததால்‌ முட்டியிலும்‌ 
அதற்குக்‌ கீழும்‌ பெரும்‌ வலி எடுத்துக்கொண்டிருந்ததையும்‌ 
அவர்‌ உணர்ந்தார்‌. தலையையும்‌ மூடி துப்பட்டி கட்டப்‌: 
பட்டிருந்ததாலும்‌ மூக்குக்கு நேரே துவாரம்‌ செய்யப்பட்டி ருந்த 
தாலும்‌ தம்மைக்‌ கொல்லும்‌ நோக்கம்‌ அந்த அரக்கர்களுக்கு 


216 + கன்னி மாடம்‌ 


இல்லையெனத்‌ தீர்மானித்துக்கொண்டார்‌. அடிக்கடி கேட்ட 
“கடக்‌ கடக்‌' என்ற சப்தத்தினாலும்‌, தாம்‌ மூட்டைபோல்‌ ஆடிப்‌ 
பக்கத்திலிருந்த ஏதேதோ மூட்டைகள்‌ பேரில்‌ மோதியதாலும்‌ 
தம்மைச்‌ சாமான்‌ வண்டியில்‌ கட்டிப்‌ போட்டிருக்கிறார்கள்‌ 
என்பதையும்‌ ஊகித்துக்கொண்டார்‌ அடிகளார்‌. அனால்‌ எங்கு 
கொண்டு போகிறார்கள்‌, எதற்காகக்‌ கொண்டு போகிறார்கள்‌ 
என்ற விவரங்களை மட்டும்‌ என்ன யோசித்துப்‌ பார்த்தும்‌ 
அவரால்‌ ஊகிக்க முடியவில்லை. அந்தப்புரத்தில்‌ தாம்‌ 
கார்குழலியிடம்‌ பேசியதோ அவள்‌ அறையில்‌ தாம்‌ செய்த 
ஏற்பாடுகளோ யாருக்கும்‌ தெரியக்‌ காரணமில்லை என்பதை 

அடிகளார்‌ சந்தேகமற அறிந்திருந்தார்‌. ஆகையால்‌ அது 
சம்பந்தமாக தம்மை யாரும்‌ பிடித்திருக்க மாட்டார்கள்‌ என்பதை 
ஊர்ஜிதம்‌ செய்துகொண்டார்‌. ஒருவேளை திட்டிவாசல்‌ 
வழியாகச்‌ சென்று விக்ரமனை அழைத்து வந்ததை யாராவது 
பார்த்திருப்பார்களோ என்று சிந்தித்தார்‌. “அப்படிப்‌ பார்த்‌ 
திருந்தால்‌ அந்தப்புரத்துக்‌ காவலாளிகள்‌ பார்த்திருக்கலாம்‌. 
அவர்கள்‌ பார்த்திருந்தால்‌ உடனே கைது; பிறகு மரண 
தண்டனை. ஒரே முடிவுதானே தவிர இந்த மாதிரி இரண்டுங்‌ 
கெட்டானாக எதுவும்‌ நடக்காது” என்று தமக்குள்ளேயே 
விவாதித்துப்‌ பார்த்து, அந்தப்புரக்‌ காவலுக்கும்‌ தாம்‌ மூட்டை 
கட்டப்பட்டதற்கும்‌ எந்தவித சம்பந்தமும்‌ இல்லையெனத்‌ 
தீர்மானித்துக்கொண்டார்‌. ஒன்று மட்டும்‌ அவருக்குச்‌ 
சந்தேகமறப்‌ புரிந்தது. யார்‌ தம்மை இந்த ஸ்திதிக்குக்‌ கொண்டு 
வந்திருந்தாலும்‌ அவன்‌ அன்றிரவு தமது நடவடிக்கைகளை 
ஊன்றிக்‌ கவனித்திருப்பதோடு தம்மை நிழல்போலவும்‌ 
தொடர்ந்திருக்கிறான்‌ என்பதைத்‌ தீர்மானித்துக்கொண்டார்‌ 
அடிகளார்‌. அப்படித்‌ தொடர்ந்தவன்‌ விக்ரமனையும்‌ 
பார்த்திருப்பானா? விக்ரமன்‌ யார்‌ என்பதை அறிந்திருப்பானா? 
என்று யோசித்துப்‌ பார்த்தார்‌. யார்‌ என்று அறிந்திருந்தால்‌ 
அவனும்‌ தம்மோடு இன்னொரு மூட்டையாக வண்டியில்‌ 


சாண்டில்யன்‌ * 217 


அவனை யாரும்‌ பிடித்திருக்க மாட்டார்கள்‌ என்று முடிவு 
செய்துகொண்டார்‌. தவிர, தாம்‌ பிடிபட்டது விக்ரமனைத்‌ திட்டி 
வாசலை விட்டு அனுப்பிய வெகு நேரத்துக்குப்‌ பின்பே 
என்பதையும்‌ சிந்தித்துப்‌ பார்த்ததும்‌ அவர்‌ மனம்‌ அந்த 
விஷயத்தில்‌ ஆறுதல்‌ அடைந்தது. தாம்‌ இருந்தாலும்‌ இல்லா 
விட்டாலும்‌ கார்குழலி வீரபாண்டியனிடமிருந்து தப்பி 
விடுவாள்‌ என்ற நிம்மதியில்‌ மூட்டைகளோடு மூட்டையாக 
ஆடியபடியே பிரயாணம்‌ செய்தார்‌ சிவானந்த அடிகளார்‌. 
ஆனால்‌ அவர்‌ நிம்மதி அதிக நேரம்‌ நீடிக்கவில்லை. விடிய 


திமிறி விலகிய காளைகளின்‌ கழுத்து மணிச்‌ சத்தம்‌ காதில்‌ 
மிக இன்பமாக விழுந்தது. வேகமாக வைக்கப்பட்ட நுகத்தடிகள்‌ 
தரையில்‌ உராய்ந்ததால்‌ ஏற்பட்ட சர்ரென்ற சப்தத்தாலும்‌, 
“காளைகளைப்‌ பிடித்துக்‌ கட்டு, சாமான்களை மாளிகைக்குக்‌ 
கொண்டு போ” என்ற கூச்சலாலும்‌ சேரவேண்டிய இடத்தை 
அடைந்துவிட்டதாக அடிகளார்‌ எண்ணினார்‌. அவர்‌ 
எண்ணியதும்‌ சரிதான்‌. அடுத்த விநாடி மூன்று நான்கு முரட்டு 
,ஆட்கள்‌ அடிகளாரை அப்படியே அலாக்காகத்‌ தூக்கிக்‌ 
கொண்டு போனார்கள்‌. சற்று நேரத்திற்கெல்லாம்‌ தாம்‌ ஒரு 
பெரிய மஞ்சத்தின்‌ மீது பலமாக எறியப்பட்டதை அறிந்த 
அடிகளார்‌, தமது கண்களைத்‌ திறந்து உலகத்தைப்‌ பார்க்கும்‌ 
விநாடியை எதிர்பார்த்து ஏங்கினார்‌. அந்த விநாடியும்‌ சீக்கிரமே 
வந்தது. 

நன்றாக அவிழ்த்துவிடப்பட்டதும்‌ அதுவரை முடக்கப்‌ ' 
பட்டுக்‌ கிடந்த அவயவங்களை சுவாதீனப்படுத்திக்கொள்ள 
ஒருபுறமாகத்‌ திருப்பி முறுக்கிச்‌ சதைத்‌ திமிரை முறித்தும்‌, விரல்‌ - 
களையும்‌ மணிக்கட்டுகளையும்‌ சொடுக்கி விட்டுக்‌ கொண்டும்‌ 
ஒருவாறு நிதானத்துக்கு வந்த அடிகளார்‌ தாமிருந்த அறையைச்‌ 
சுற்றும்‌ முற்றும்‌ நோக்கினார்‌. அறையின்‌ தன்மையையும்‌ 


க. மா-15 


218 ட கன்னி மாடம்‌ 


மஞ்சத்திலிருந்த பஞ்சணையையும்‌ பார்த்த அடிகளார்‌, அது 
வந்தவர்கள்‌ தமது அந்தஸ்துக்கு சரியாகவே தம்மை நடத்துவார்‌ 
களென்பதையும்‌ உணர்ந்துகொண்டார்‌. தம்மை அவிழ்த்துவிட்ட 
பிறகு தம்‌ எதிரே நின்றிருந்த முரட்டு வீரர்களைப்‌ பார்த்ததும்‌, 
தாம்‌ சிறை வைக்கப்பட்டிருந்த இடம்‌ அந்தஸ்தாயிருந்தாலும்‌ 
கொண்டு வந்த மனிதர்கள்‌ அவ்வளவு சாத்வீகப்‌ பிராணி 
களல்ல என்பதையும்‌ புரிந்துகொண்டார்‌. நின்றிருந்த வீரர்கள்‌ 
அணிந்துகொண்டிருந்த உடைகளிலிருந்தும்‌ அவர்கள்‌ 
எந்த ஊர்க்காரர்கள்‌ என்பதை அறிவது சாத்தியமில்லாது 
போயிற்று. இடையிலிருந்த வாளைத்‌ தவிர வேறு ராணுவ 
உடை எதையும்‌ அவர்கள்‌ அணியாததால்‌ அவர்கள்‌ 
யாரென்பதை ஊகிக்கச்‌ சக்தியற்றவரானார்‌ அடிகளார்‌. 
இருந்தாலும்‌ அவர்களுடன்‌ பேச்சுக்‌ கொடுத்துப்‌ பார்ப்போம்‌ 
என்று மெள்ள அரம்பித்து, “நீங்கள்‌ இந்த ஊர்தானா?” என்று 
விசாரித்தார்‌. 

வீரர்கள்‌ உடனே பதில்‌ சொல்லாமல்‌ ஒருவரையொருவர்‌ 
பார்த்துக்கொண்டார்கள்‌. கடைசியில்‌ ஒருவன்‌ : மட்டும்‌ 
அடிகளாரை நோக்கி, “இல்லை” என்றான்‌. 

“எந்த ஊரோ?” என்றார்‌ அடிகளார்‌, குழைந்த குரலில்‌. 

“தங்களிடம்‌ சொல்ல உத்தரவில்லை.” உஷ்ணமாகக்‌ 
கிடைத்தது பதில்‌. 

“யாரிடமிருந்து உத்தரவில்லை?” என்றார்‌ அடிகளார்‌ 
அத்தனை இக்கட்டிலும்‌ தமது ஹாஸ்யத்தை விடாமல்‌. 

ஆனால்‌ வீரர்கள்‌ மசிபவர்களாகக்‌ காணோம்‌. “அதை 
இன்றிரவு புரிந்துகொள்வீர்கள்‌ !” என்றான்‌ முதலில்‌ பேசிய 
வீரன்‌. 

டு வரை.” என்று இழுத்தார்‌ அடிகளார்‌. 


ங்கள்‌ இந்த அறையிலேயே இருக்கவேண்டியதுதான்‌ !” 
என்று தக்கை பரன்‌ பேச்சைப்‌ பாதியில்‌ வெட்டிப்‌ பதில்‌ 


சாண்டில்யன்‌ உ 219 


சொன்னான்‌ வீரன்‌. மேலும்‌ நிலைமையைப்‌ படபடவென்று 
சில வார்த்தைகளில்‌ விளக்கத்‌ தொடங்கி “பொழுது 
புலர்ந்ததும்‌ உங்களைக்‌ கவனிக்க வைத்தியர்‌ வருவார்‌...” என்று 
ஏதோ சொல்லப்‌ போனான்‌. 

“வைத்தியரா! எதற்காக?” என்று அடிகளார்‌ இடைமறித்துக்‌ 
கேட்டார்‌. 

“உங்கள்‌ தலையிலுள்ள காயத்துக்குப்‌ பச்சிலை வைத்துக்‌ 
கட்ட” என்று விளக்கினான்‌ வீரன்‌. 

“முதலில்‌ அடிப்பானேன்‌? பிறகு பச்சிலை வைத்துக்‌ 
கட்டுவானேன்‌? ஏன்‌ இந்தச்‌ சிரமமெல்லாம்‌ உங்களுக்கு?” 
என்று சற்று விஷமமாக வினவினார்‌ அடிகளார்‌. 

“இன்றிரவு புரிந்துகொள்வீர்கள்‌.” 

“எல்லாம்‌ இரவில்தான்‌ புரியுமா?” 

“ஏன்‌ அப்படி? பகலில்‌ புரியவைத்தால்‌ என்ன ?” 

“அதைப்பற்றியும்‌ இரவில்‌ புரிந்துகொள்ளலாம்‌.” 

அந்த வீரனிடம்‌ தனது ஜம்பம்‌ ஏதும்‌ பலிக்காதென்பதைச்‌ 
'சந்தேகமறத்‌ தெரிந்துகொண்ட அடிகளார்‌, மேற்கொண்டு ஏதும்‌ 
பேசாமல்‌ மெளனம்‌ சாதித்து மெத்தென்று பஞ்சணையிலிருந்த 
திண்டில்‌ சாய்ந்துகொண்டார்‌. வீரனே மேலே பேசினான்‌: 
“வைத்தியர்‌ வந்து உம்மைக்‌ கவனிப்பார்‌. போஜன வசதிகள்‌ 
எல்லாம்‌ இந்த அறையிலேயே கிடைக்கும்‌. தங்களுக்கு எது 
வேண்டுமானாலும்‌ இங்குள்ள வீரர்களிடம்‌ கூறினால்‌ உடனே 
கொண்டுவந்து கொடுப்பார்கள்‌. தங்களுக்கு எந்தவிதச்‌ 
செளகரியக்‌ குறைச்சலும்‌ இருக்காதபடி. பார்த்துக்கொள்ள 
எங்களுக்கு உத்தரவிடப்பட்டி ருக்கிறது. ஆனால்‌ வீரர்களிடம்‌ 
அனாவசியமாகப்‌ பேச்சுக்‌ கொடுக்க வேண்டாம்‌. தப்பி 
விடவும்‌ முயலவேண்டாம்‌. அதுவும்‌ எந்தவிதப்‌ பலனையும்‌ 
அளிக்காது!” 


220 ௯ கன்னி மாடம்‌ 


அடிகளார்‌ அவனுக்குப்‌ பதில்‌ ஏதும்‌ சொல்லவில்லை. 
அவனும்‌ அவரிடமிருந்து பதில்‌ எதையும்‌ எதிர்பார்க்காமலேயே 
தன்‌ பேச்சை முடித்ததும்‌, மற்ற வீரர்களுக்காகத்‌ திரும்பி, 
“இவர்‌ தப்பினால்‌ உங்கள்‌ உயிரும்‌ உடலிலிருந்து தப்பி 
விடும்‌. ஜாக்கிரதை!” என்று உத்தரவிட்டு வெளியே சென்றான்‌. 
மற்ற வீரர்களும்‌ கதவைச்‌ சாத்திக்கொண்டு வெளியே 
சென்றுவிட்டார்கள்‌. அவர்கள்‌ சென்றதும்‌ வெகு நேரம்‌ 
ஏதேதோ யோசித்தவண்ணம்‌ திண்டில்‌ சாய்ந்து கிடந்தார்‌ 
அடிகளார்‌. 
அந்தப்‌ பிரயாணத்திற்குப்‌ பின்கூடக்‌ கண்கள்‌ மூட மறுத்தன. 
தனிமையான நிலையிலிருந்தும்‌, மெத்தென்ற பஞ்சணையும்‌ 
திண்டுமிருந்தும்‌ தூக்கம்‌ அடிகளாரை அணுகவும்‌ மறுத்தது. 
பொழுது விடிந்த பின்பு பலகணிகள்‌ வழியாக வெளியே 
பார்த்தால்‌ தாமிருக்கும்‌ ஊர்‌ எது என்பதை . அறிந்து 
கொள்ளலாம்‌ என மனப்பால்‌ குடித்த அடிகளார்‌, அந்த 
எண்ணமும்‌ பலிக்காது என்பதை விடிந்ததும்‌ தெரிந்து 
கொண்டார்‌. சூரியோதயமான வெகு நேரத்துக்குப்‌ பின்பும்‌ 
பலகணிகள்‌ திறக்கப்படவில்லை. சாதாரண அறைகளைப்‌ 
போலல்லாமல்‌ அந்த அறையின்‌ பலகணிகள்‌ மிக உயரத்தில்‌ 
காற்று வாரிகளைப்‌ போல்‌ அமைக்கப்பட்டி ௬ுந்ததைக்‌ கவனித்த 
அடிகளார்‌, அந்த அறை ராஜாங்கக்‌ கைதிகளுக்காக ஏற்பட்ட 
அறை என்பதையும்‌, சாளரத்தின்‌ மூலம்‌ யாரும்‌ தப்பி ஒடாம 
லிருப்பதற்காக உயரத்தில்‌ சிறு பலகணிகள்‌ அமைக்கப்பட்டிருக்‌ 
கின்றன என்பதையும்‌ புரிந்துகொண்டார்‌. வெளியிலிருந்து 
கேட்ட குதிரைகளின்‌ கனைப்பிலிருந்தும்‌, வயலுக்குச்‌ செல்லும்‌ 
மாடுகளின்‌ கழுத்து மணியோசையிலிருந்தும்‌, தாம்‌ காவல்‌ 
வைக்கப்பட்டி ருப்பது கிராம எல்லையிலுள்ள பழைய மாளிகை 
யொன்றில்‌ என்பதை அடிகளார்‌ உணர்ந்தார்‌. அதற்கு மேல்‌ 
எதையும்‌ அறிந்துகொள்ள அவரால்‌ இயலாமல்‌ போயிற்று. 
ஆகவே பகல்‌ செல்லட்டும்‌ என்று காத்திருந்தார்‌. 


சாண்டில்யன்‌ உ 221 


கவலை காலத்தை நீட்டுகிறது. ஆகவே கவலை நிறைந்த 
உள்ளத்துடன்‌ இரவை எதிர்நோக்கியிருந்த அடிகளாரைத்‌ 
துன்புறுத்த வேண்டும்‌ என்ற எண்ணத்தால்தானோ என்னவோ 
பகல்‌ மிக மெதுவாக நகர்ந்தது. பகலில்‌ அரசர்கள்‌ அருந்தும்‌ 
அறுசுவை உண்டி அளிக்கப்பட்டதையோ, இதர உபசாரங்‌ 
களையோ சிறிதும்‌ ரசிக்காமலே அந்தி நேரத்தை ஆவலுடன்‌ 
எதிர்பார்த்திருந்தார்‌ அடிகளார்‌. அடிகளாரிடம்‌ பரிதாபத்‌ 
தினால்‌ அடுத்து வர இருந்த நிகழ்ச்சிகளைக்‌ காண விரும்பாத 
ஆதவனும்‌ மெல்ல மெல்ல மலைவாயிலில்‌ மறைந்தான்‌. 
தன்னைச்‌ சிறைப்பிடித்தவனைக்‌ காணும்‌ நேரத்தை எண்ணி 
ஏங்கிக்கொண்டிருந்த அடிகளாருக்கும்‌ கடைசியாக விமோசனம்‌ 
வந்தது. காலையில்‌ அவருக்குப்‌ பதில்‌ சொன்ன வீரன்‌ இரவின்‌ 
முதல்‌ ஜாம இறுதியில்‌ அடிகளாரின்‌ அறைக்கு வந்து 

தன்னுடன்‌ வரும்படி சைகை செய்யவே அவரும்‌ அவனைத்‌ 
தொடர்ந்து சென்றார்‌. முன்னே அவ்வீரன்‌ விளக்குக்‌ காட்டிச்‌ 
செல்ல, பின்னே அடிகளார்‌ வர அவரை இரு வீரர்கள்‌ 
பின்தொடர .பவனிபோல்‌ இந்தக்‌ கோஷ்டி மாளிகையின்‌ 
மாடிப்‌ படிகளில்‌ ஏறிச்‌ சென்றது. மாடியிலிருந்த பிரும்மாண்ட 
மான ஓர்‌ அறைக்குள்‌ அடிகளாரை நுழையச்‌ சொல்லிவிட்டு 
வீரர்கள்‌ வாயிற்படியிலேயே நின்றுவிட்டனர்‌. 

நெஞ்சு திக்குத்‌ திக்கென்று அடிக்க அடிகளார்‌ அந்த 
அறைக்குள்‌ நுழைந்தார்‌. அறையில்‌ விளக்குகள்‌ அவ்வளவாக 
இல்லை. இருந்த ஒன்றிரண்டு விளக்குகள்‌ ஒவ்வொரு 
மூலையில்‌ வைக்கப்பட்டிருந்தமையால்‌ அறையின்‌ பாதி பாகம்‌ 
இருட்டடித்துக்‌ கிடந்தது. அடிமேல்‌ அடி வைத்து உள்ளே 
நுழைந்த அடிகளார்‌, சுற்றும்‌ முற்றும்‌ கண்களை ஓட்டி. அங்கு 
கூட யாரும்‌ இல்லாததைக்‌ கண்டு திகைத்துக்கொண்டிருந்த 
சமயத்தில்‌, “அறையின்‌ இந்தக்‌ கோடிக்கு வாரும்‌!” என்று ஒரு 
குரல்‌ கிளம்பியது. மாளிகை பழைய மாளிகையாதலாலும்‌, 
சுவர்களும்‌ பிரும்மாண்டமாயிருந்தபடியாலும்‌, “அறையின்‌ 


222 ௯ கன்னி மாடம்‌ 


இந்தக்‌ கோடிக்கு வாரும்‌! இந்தக்‌ கோடிக்கு வாரும்‌!” என்று 
நாலாபக்கத்திலிருந்தும்‌ எதிரொலிகள்‌ கிளம்பி அடிகளாரின்‌ 
திகிலை ஆயிரம்‌ மடங்கு அதிகமாக்கின. தன்னை அழைத்த 
குரலை நிமிஷ நேரத்தில்‌ அடையாளம்‌ கண்டுகொண்ட 
அடிகளார்‌, “சிவ சிவ! இவனிடமா அகப்பட்டுக்‌ 
கொண்டோம்‌!” என்று திக்பிரமை பிடித்து நின்றார்‌. 

அடுத்த விநாடி வெளியே இருந்த வீரர்கள்‌ கொண்டு வந்த 
பெரிய விளக்குகளின்‌ ஒளி அறையின்‌ நடுவே உட்கார்ந்‌ 
திருந்தவன்‌ மீது பட்டதும்‌, தமது ஊகம்‌ சரியானதென்பதை 

சர்‌ ப்‌ புரிந்தகொண்டதோடு, தம்‌ சுதி எட்‌ 

இருக்கப்போகிறதென்பதைப்‌ பற்றியும்‌ ஒரு முடிவுக்கு வந்தார்‌. 
சிவனைத்‌ தவிர தம்மைத்‌ தப்பவைக்கக்‌ கூடியவர்‌ உலகத்தில்‌ 
யாருமில்லை என்பதை நினைத்த அடிகளார்‌ அவனை 
நினைத்துக்‌ கண்களை மூடிக்கொண்டார்‌. அறை நடுவிலிருந்த 
. மஞ்சத்தில்‌ சாய்ந்துகொண்டிருந்த வீரபாண்டியன்‌ அவர்‌ 
முகத்தில்‌ பிரதிபலித்த திகிலையும்‌, அவர்‌ கண்களை 
மூடியதையும்‌ கண்டு கட்டடமே அதிரும்படியாகப்‌ பயங்கர 
மாகச்‌ சிரித்தான்‌. 

அந்தச்‌ சிரிப்பினால்‌ பய ட நிஷ்டை கலைந்த அடிகளார்‌ 
மெள்ளச்‌ சமாளித்துக்கொண்டு, “யார்‌ பாண்டிய மன்னனா?” 
என்று வியப்பும்‌ திகிலும்‌ கலந்து தொனித்த குரலில்‌ பேசினார்‌. 

“ஆம்‌ அடிகளாரே! பிரயாணம்‌ உமக்குச்‌ சற்று சிரமமாய்‌ 
இருந்திருக்கும்‌!” என்றான்‌ வீரபாண்டியன்‌ நகைத்துக்‌ 
கொண்டே 


“தாங்கள்‌ என்னை அழைத்திருந்தாலே வந்திருப்பேனே. 
தாங்களும்‌ இத்தனை சிரமப்பட்டு என்னையும்‌ இத்தனை 
சிரமத்துக்கு உள்ளாக்க வேண்டாமே!” என்றார்‌ அடிகளார்‌, 
ஓரளவு தைரியத்தை வரவழைத்துக்கொண்டு. 

“அடிகளாரே! போன தடவை சந்தித்திருந்ததைவிட 
இப்போது உமக்குப்‌ பேச்சிலும்‌ தோரணையிலும்‌ அதிகப்‌ 


சாண்டில்யன்‌ $ 223 


பணிவு இருப்பதைப்‌ பார்க்க மகிழ்ச்சி அடைகிறேன்‌” என்று 
எதிரே ஒடுங்கிக்‌ குனிந்து நின்ற அடிகளாரைப்‌ பார்த்துச்‌ 
சொன்னான்‌ வீரபாண்டியன்‌. 

இந்தக்‌ கேள்வி அடிகளாரின்‌ இயற்கையான விஷம 
புத்தியைத்‌ தூண்டிவிடவே, அவர்‌ தமது சொரூபத்தைக்‌ காட்டத்‌ 
தொடங்கி, “மன்னவா! எதுவும்‌ சூழ்நிலையையும்‌ சந்தர்ப்பத்‌ 

. ்‌ சென்ற நாம்‌ சந்தித்தபோது இருந்‌ 

சந்தர்ப்பமும்‌ சூழ்நிலையும்‌ வேறு” என்றார்‌. 

வீரபாண்டியன்‌ இதழ்களில்‌ புன்முறுவல்‌ மறைந்து 
கண்களில்‌ கோபம்‌ துளிர்க்கத்‌ தொடங்கியது. தாம்‌ அவர்‌ 
கைகளில்‌ அகப்பட்டுத்‌ தத்தளித்ததையே துறவி மறைமுகமாகச்‌ 
சுட்டிக்‌ பப? அதக என்பதை அறிந்துகொண்ட வீர 
சஃ்பரஷ்ணைவ்வத்‌ தொடர்ந்தான்‌: “அடிகளாரே! நீர்‌ 
சொல்லுவது முற்றிலும்‌ உண்மை. அன்றையச்‌ சூழ்நிலை வேறு; 
இன்றையச்‌ சூழ்நிலை வேறு. அன்று என்‌ உடலைக்‌ கட்டிப்‌ 
பிடித்தீர்கள்‌. வேறொருவன்‌ அந்தக்‌ காரியத்தைச்‌ ற்‌; பள்ளு 
ஆனால்‌ உமது விஷயத்தில்‌ அப்படி. நடந்துகொள்ள இஷ்டப்‌ 
படவில்லை” என்றான்‌. 

“என்னிடம்‌ ஏன்‌ இவ்வளவு கருணையோ?” 

“முதலில்‌ நீர்‌ என்‌ பிற்கால மனைவியின்‌ குரு.” 

“ஓகோ!” 

“இரண்டாவதாக, சிவனடியார்‌.” 

“மன்னருடைய பத்தினி பக்தியாலும்‌ சிவபக்தியாலும்‌: 
அடியேன்‌ உயிர்‌ தப்பியது.” 

“இன்னும்‌ தப்பவில்லை” 

அடிகளார்‌ பிரமித்துப்‌ பார்த்தார்‌ வீரபாண்டியனை. 
வீரபாண்டியன்‌ மஞ்சத்திலிருந்து எழுந்து அவருக்கு வெகு 


224 4 கன்னி மாடம்‌ 


அருகில்‌ வந்து சற்று நேரம்‌ அவரை உற்றுப்‌ பார்த்தான்‌. பிறகு 
கேட்டான்‌: “அடிகளாரே! அன்று நந்தவனத்தில்‌ சொன்ன 
சொற்கள்‌ நினைவிருக்கிறதா உமக்கு?” 

“எந்தச்‌ சொற்கள்‌ மன்னவா?” 

“பெண்களின்‌ குணத்தைப்‌ பற்றிய சொற்கள்‌.” 

“நீங்கள்‌ சொல்வது புரியவில்லையே!” 

“பெண்கள்‌ ஒருவனைக்‌ காதலித்துவிட்டால்‌, அடுத்து 
வருபவன்‌ அரசனாயிருந்தாலும்‌ அசட்டை செய்கிறார்கள்‌ என்று 
சொல்லவில்லையா நீர்‌?” 

“சொன்னேன்‌.” 

“பிறகு நான்‌ என்ன கேட்டேன்‌?” 

“கார்குழலி யாரைக்‌ காதலிக்கிறாள்‌ என்று கேட்டீர்கள்‌.” 

“என்ன பதில்‌ சொன்னீர்‌?” 

“எனக்குத்‌ தெரியாது என்று சொன்னேன்‌.” 

அடுத்த விநாடி. இடிபோல்‌ முழங்கினான்‌ வீரபாண்டியன்‌. 
“அது சுத்தப்‌ பொய்‌!” என்று கர்ஜித்த அவன்‌ குரலைத்‌ 
தொடர்ந்து அவன்‌ விழிகள்‌ நெருப்பைக்‌ கக்கின. “உமக்கு 
நிச்சயமாகத்‌ தெரியும்‌! அவன்‌ பெயரைச்‌ சொல்லிவிட்டுத்‌ 
தப்பித்துச்‌ செல்லும்‌. இல்லையேல்‌...” என்று பயமுறுத்தலை 
முடிக்காமல்‌ சிறிது நிறுத்தினான்‌ வீரபாண்டியன்‌. 

அடிகளார்‌ முகத்தில்‌ பயத்தின்‌ சாயை பலமாகப்‌ படர்ந்தது. 
“மன்னவா மன்னிக்க வேண்டும்‌. வீணாக என்னைத்‌ 
துன்புறுத்தாதே. அவன்‌ பெயரை நான்‌ சொல்ல முடியாது!” 
என்று கெஞ்சினார்‌ அடிகளார்‌. 

“ஏன்‌?” 

“சொல்வதில்லையென ஆணையிட்டி ருக்கிறேன்‌.” 

“எங்கு ஆணையிட்டீர்‌?” 


சாண்டில்யன்‌ &* 225 


“கன்னி மாடத்துக்கு அருகில்‌.” 

“எந்தக்‌ கன்னி மாடம்‌?” 

“நீலமலைக்கருகில்‌ இருக்கும்‌ கார்குழலியின்‌ கன்னிமாடம்‌.” 

நீலமலையின்‌ பெயரைக்‌ கேட்டதும்‌ ஸ்தம்பித்து நின்ற 
வீரபாண்டியன்‌ மனத்தில்‌ சந்தேகம்‌ பலமாகப்‌ படர்ந்தது. 
உள்ளேயிருந்த சந்தேகம்‌ கண்களில்‌ வீச, “கார்குழலிக்கு 
அவனை எப்படித்‌ தெரியும்‌?” என்று வினவினான்‌. 

“அவன்‌ காயப்பட்டிருந்தான்‌” என்றார்‌ அடிகளார்‌. 

“போர்க்‌ காயமா?” 


6 உர 


ஆம்‌. 
வீரபாண்டியன்‌ சற்று நேரம்‌ தீவிரமாகச்‌ சிந்தித்துக்‌ 
கொண்டே அறையில்‌ உலாவினான்‌. “அந்தப்‌ பிராந்தியத்தில்‌ 
நடந்த ஒரே போர்‌ சதிகாரர்களுக்கும்‌ சிங்கள வீரர்களுக்கும்‌ 
நடந்திருக்கிறது. அந்தச்‌ சதியில்‌ இருவர்‌ தப்பியிருக்கிறார்கள்‌. 
அவர்களில்‌ ஒருவனாகத்தான்‌ இருக்கவேண்டும்‌' என்று 
தீர்மானித்துக்கொண்ட வீரபாண்டியன்‌, “அடிகளாரே! யார்‌ 
அவன்‌?” என்றான்‌ மீண்டும்‌. 
அடிகளார்‌ மெளனம்‌ சாதித்தார்‌. “பேசமாட்டீரா? இதோ 
உம்மைப்‌ பேச வைக்கிறேன்‌” என்று கூறிவிட்டு, “யாரங்கே?” 
என்று கூவினான்‌. மறு நிமிடம்‌ மணிக்கயிறுகளுடனும்‌, 
பந்தங்களுடனும்‌ யமகிங்கரர்கள்‌ போல்‌ உள்ளே நுழைந்த 
நான்கு வீரர்களை நோக்கி, “அதோ அந்தத்‌ தூணில்‌ இந்தச்‌ 
சாமியாரைப்‌ பிடித்துக்‌ கட்டுங்கள்‌ !” என்று வீரபாண்டியன்‌ 
பயங்கரமாக இரைந்தான்‌. இனித்‌ தமது உயிர்‌ அரைக்‌ 
காசு பெறாதென்பதை உணர்ந்த அடிகளார்‌, மிதமிஞ்சிய 
திகிலால்‌ கண்களை இறுக மூடிக்கொண்டு சிவத்‌ தியானத்தில்‌ 
ஆழ்ந்தார்‌. 


23. மதுரையின்‌ எல்லையில்‌ 


பாண்டிய மன்னன்‌ இட்ட பணியை முன்னிட்டுப்‌ பந்தங்‌ 
களுடனும்‌ மணிக்கயிறுகளுடனும்‌ உள்ளே நுழைந்த வீரர்கள்‌ 
தங்கள்‌ வேலையைக்‌ கனகச்சிதமாக நிறைவேற்றத்‌ தொடங்கி 
கடவுளை நினைத்துக்‌ கண்களை மூடி நின்ற சிவனடியாரின்‌ 
இரு கரங்களையும்‌ முரட்டுத்தனமாகப்‌ பிடித்துத்‌ தரதரவென்று 
இழுத்துச்‌ சென்று அறை நடுவே இருந்த தாணோடு தூணாகச்‌ 
சாத்தி, அவர்‌ வயிற்றுக்குக்‌ குறுக்கே ஒரு வலுவான 
கயிற்றைப்‌ பாய்ச்சி அவரையும்‌ தூணையும்‌ இரண்டு மூன்று 
பிரதட்சிணங்கள்‌ வந்து மார்பிலிருந்து வயிறு வரை வரி 
வரியாகத்‌ தெரியும்படி. நன்றாக இறுகப்‌ பிணைத்தார்கள்‌. பிறகு 
சிலர்‌ பந்தங்களால்‌ வெளிச்சம்‌ காட்ட மற்றும்‌ சிலர்‌ அறையின்‌ 
சாளரங்களையெல்லாம்‌ இழுத்து மூடிக்கொண்டு வந்தார்கள்‌. 
கம்பத்தில்‌ சரேலென மோதப்பட்டதாலும்‌ கயிற்றை இறுகக்‌ 
கட்டியிருந்ததால்‌ வயிறு பல இடங்களில்‌ அமழுந்தியும்‌, 
பிதுங்கியும்‌ மூச்சு விட முடியாமல்‌ திணறியதாலும்‌ கடவுளின்‌ 
நினைப்பைப்‌ பறக்கவிட்டுக்‌ கண்களைத்‌ திறந்த அடிகளார்‌, 
அறையில்‌ நடக்கும்‌ ஏற்பாடுகளைப்‌ பார்த்ததும்‌ தம்மைச்‌ 
சட்டென்று சிவபதம்‌ அனுப்பும்‌ யோசனை வீர்பாண்டியனுக்கு 
இல்லையென்பதையும்‌ சித்திரவதை செய்வதே உத்தேச 
மென்பதையும்‌ தெரிந்துகொண்டார்‌. தாம்‌ சப்தம்‌ போட்டால்‌ 
வெளியே கேட்காதிருக்க வேண்டுமென்பதற்காகவே 
சாளரங்கள்‌ சாத்தப்படுகின்றனவென்பதையும்‌ சந்தேகமறத்‌ 
தெரிந்துகொண்ட அடிகளாருக்குத்‌ தம்மைச்‌ சித்திரவதை 
செய்வதில்‌ வீரபாண்டியன்‌ இத்தனை ரகசியத்தை எதற்காகக்‌ 
கையாள வேண்டும்‌ என்பது மட்டும்‌ புரியாத புதிராயிருந்தது. 
ஆனால்‌ அந்தப்‌ புதிருக்கு விடை அவருடைய 
சிந்தனைகளை வேறு பிராந்தியங்களில்‌ சஞ்சரிக்க விடவோ 
அவகாசம்‌ கொடுக்காமலே வீரபாண்டியன்‌, “உம்‌, சீக்கிரம்‌ 
ஆகட்டும்‌” என்று வீரர்களைத்‌ துரிதப்படுத்தவே, அவர்களும்‌ 


சாண்டில்யன்‌ & 227 


சாளரங்களைச்‌ சீக்கிரமாக மூடிவிட்டுக்‌ கதவையும்‌ அழுத்தித்‌ 
தாளிட்டார்கள்‌. அடிகளாரைக்‌ கட்டியிருந்த தூணுக்கு எதிரே 
யிருந்த தூணிலும்‌ பக்கவாட்டிலிருந்த தூணிலும்‌ பொருத்தப்‌ 
பட்டிருந்த இரும்புப்‌ பூண்களில்‌ இரண்டு பந்தங்கள்‌ செருகப்‌ 
பட்டன. அறைக்‌ கோடிக்கு ஒரு வீரன்‌ பந்தம்‌ காட்டிச்‌ செல்ல 
இரு வீரர்கள்‌ பின்னே சென்று அங்கிருந்த கிட்டிகளைக்‌ 
கொண்டு வந்தார்கள்‌. காலில்‌ தனக்குக்‌ கிட்டி. கட்டி அடிக்கப்‌ 
போகிறார்கள்‌ என்பதை அறிந்துகொண்ட அடிகளாரின்‌ உடல்‌ 
யூராவிலும்‌ பயம்‌ மின்னல்‌ வேகத்தில்‌ ஊடுருவிச்‌ சென்று 
அவரை ஓர்‌ ஆட்டு ஆட்டியது. ஆனால்‌ வீரபாண்டியனிடம்‌ 
இந்த அலுவலைப்‌ பன்முறை செய்திருக்கும்‌ வீரர்கள்‌ மட்டும்‌ 
தங்கள்‌ பணியில்‌ எந்தவித அருவருப்பையும்‌ காட்டாமல்‌ 
திட்டமாகக்‌ காரியத்தில்‌ இறங்கினார்கள்‌. இரண்டு வீரர்கள்‌ 
அடிகளின்‌ பாதங்களில்‌ உட்கார்ந்து இரு கால்களையும்‌ ஒன்று 
சேர்த்து கணுக்கால்களுக்கு முன்பும்‌ பின்பும்‌ வளைவான இரு 

மரக்கட்டைகளைக்‌ கொடுத்து விலங்குபோல்‌ மாட்டினார்கள்‌. . 
வளைந்திருந்த மரக்கட்டைகளைப்‌ பொருத்தி இடையே கால்‌ 
இறுக அகப்பட்டுக்கொண்டதும்‌ மரப்பகுதிகளின்‌ நுனிப்‌ 
பாகங்களிலிருந்த துவாரங்களுக்குள்‌ மர ஆப்புகள்‌ லேசாக 
அடிக்கப்பட்டன. சுத்திகளைக்‌ கொண்டு அந்த ஆப்புகள்‌ ' 
இறுக்கப்பட்டால்‌, கால்கள்‌ இறுகி, நர %புகள்‌ புடைத்து 
வெடிக்கும்‌ ஸ்திதிக்கு வந்துவிடுமென்பதை அறிந்து 
அடிகளாரின்‌ நெஞ்சு திக்திக்கென்று அடித்துக்கொண்டது. 
வீரர்கள்‌ அத்துடன்‌ விடவில்லை. ஒவ்வொரு கையின்‌ மணிக்‌ 
கட்டிலும்‌ ஒவ்வொரு வீரன்‌ ஒவ்வொரு கயிற்றைச்‌ சுற்றி, 
கயிற்றின்‌ முனைகளில்‌ கிட்டிப்புள்களைப்‌ பிணைத்து முறுக்கிக்‌ 
கொண்டான்‌. கிட்டிகள்‌ சுழற்றப்பட்டால்‌ கயிறு முறுக்கேறி 
மணிக்கட்டுகளை முறிக்கும்‌. இத்தனை ஏற்பாடுகளுக்குப்‌ 
பிறகும்‌ திருப்தியடையாத வீரபாண்டியன்‌, “அடிகளார்‌ 
மண்டையிலும்‌ ஒரு கயிற்றைப்‌ போடு” என்றான்‌. அடுத்த 
விநாடி அவர்‌ தலையைச்‌ சுற்றியிருந்த ருத்திராட்ச மாலை 


28 ~*~ கன்னி மாடம்‌ 


அப்புறப்படுத்தப்பட்டு, நெற்றியின்‌ நடுமத்தியில்‌ மணிக்கயிறு 
குறுக்கே போடப்பட்டது. அந்தக்‌ கயிற்றின்‌ இரு முனைகளையும்‌ 
தூணுக்குப்‌ பின்னால்‌ பிடித்து நின்ற வீரன்‌ அதிலும்‌ முனையை 
மாட்டிக்‌ கயிற்றை நன்றாக முறுக்கிக்கொண்டான்‌. 

தம்முடைய உயிர்நிலைகள்‌ அனைத்தையும்‌ பிணைத்து 
விட்டுக்‌ குரூரமான புன்முறுவலுடன்‌ எதிரே நின்ற வீர 
பாண்டியனை ஒருமுறை நோக்கினார்‌ அடிகளார்‌. அவருடைய 
பார்வை தரையிலிருந்து தன்னை நோக்கி எழுந்ததைக்‌ கவனித்த 
வீரபாண்டியனும்‌, “என்ன அடிகளாரே, என்ன பார்க்கிறீர்‌?” 
என்று வினவினான்‌. 

கிட்டி கட்டி நிறுத்தப்பட்டு, சித்ரவதைக்கு ஆளாக இருந்த 
அந்த நேரத்திலும்‌ இடக்குப்‌ புத்திமட்டும்‌ போகாததால்‌ 

“தங்களுடைய ஏற்பாடுகளைத்தான்‌ பார்க்கிறேன்‌” என்றார்‌ 
அடிகளார்‌. 

“எப்படி இருக்கின்றன ஏற்பாடுகள்‌?” என்று 
புன்முறுவலுடன்‌ கேட்டான்‌ வீரபாண்டியன்‌. 

“இந்த வேலையை இதைவிடச்‌ சிறப்பாகச்‌ செய்யத்‌ 
தங்களைத்‌ தவிர வேறு யாராலும்‌ முடியாது” என்று அடிகளார்‌ 
பதில்‌ சொன்னார்‌. 

பதிலிலிருந்த விஷமத்தைப்‌ புரிந்துகொண்ட வீர 
பாண்டியனும்‌ நிதானத்தைச்‌ சற்றும்‌ இழக்காமல்‌, “அந்த 
உண்மையை நீர்‌ புரிந்துகொண்டது பற்றி மகிழ்ச்சி. ஆனால்‌ 
அடுத்து வர இருக்கும்‌ நிகழ்ச்சி என்ன என்பதை அறிந்து 
கொண்டீரா?” என்று வினவினான்‌. 

“அறிந்துகொண்டேன்‌ மன்னவா! ஆனால்‌ இது உனக்குத்‌ 
தகுமா?” என்று யோசித்துப்‌ பார்‌.” 

“எது தகுமா?” 

“நிரபராதியான ஒருவனை, இட்ட ஆணையின்‌ பயனாக 
ஓர்‌ ஆள்‌ பெயரைச்‌ சொல்ல முடியாத ஒரு பரதேசியைச்‌ 


சாண்டில்யன்‌ &* 229 


சித்ரவதை செய்வது பாண்டியமன்னனான உனக்குத்‌ தகுமா 
என்று யோசித்துப்‌ பார்‌. மன்னர்கள்‌ செய்யும்‌ காரியங்கள்‌ 
அன்றன்றோடு மடிவதில்லை மன்னவா! சரித்திரத்தின்‌ 
ஏடுகளில்‌ அவை பதியப்படும்‌. சைவத்திலே பிறந்து சைவத்திலே 
தழைத்த பாண்டிய வம்ச பரம்பரையில்‌ வந்த வீரபாண்டியன்‌ 
ஒரு சிவனடியாரைச்‌ சித்ரவதை செய்தான்‌ என்ற அபக்கியாதி 
உன்‌ சரித்திரத்தில்‌ எழுதப்படவேண்டுமா என்பதைச்‌ சிந்தித்துப்‌ 
பார்‌. வேண்டாம்‌. பாவத்தையும்‌ அழியாப்‌ பழிச்சொல்லையும்‌ 
அள்ளித்தரும்‌ இந்தப்‌ பணியில்‌ இறங்காதே! என்‌ வார்த்தை 
யைக்‌ கேள்‌” என்ற அடிகளார்‌ உணர்ச்சி ததும்பும்‌ குரலில்‌ 
கெஞ்சினார்‌. 

பதிலுக்கு வீரபாண்டியன்‌ அறையே அதிரும்படி. 
நகைத்தான்‌. “அடிகளாரே ! கிட்டி கட்டியதும்‌ உமக்குச்‌ சரித்திரம்‌ 
கற்பனையில்‌ தோன்றுகிறது. நீதி நினைவுக்கு வருகிறது. 
என்னுடைய பிற்காலத்தைப்‌ பற்றி அக்கறையும்‌ ஏற்படுகிறது. 
இந்த மாதிரி சமயத்தில்‌ உம்மைப்‌ போல என்னிடம்‌ பலபேர்‌ 
உளறியிருக்கிறார்கள்‌. ஆனால்‌ பலன்‌ மட்டும்‌ எல்லோருக்கும்‌ 
ஒன்றுதான்‌. வீரபாண்டியனுக்கு வேண்டிய தகவலை இந்தக்‌ 
கிட்டிகளும்‌ மணிக்கயிறுகளும்‌ தரத்‌ தவறியதே கிடையாது. 
* சிவனடியார்‌ என்று கூறுகின்றீர்‌. சிவ பரம்பரையிலும்‌ 

சித்ரவதை அனுமதிக்கப்பட்டிருட்‌ ட க்கு நி. க 

போலிருக்கிறது. கடந்த காலத்தைச்‌ சற்றுக்‌ கருத்தில்‌ செலுத்திப்‌ 
பாரும்‌” என்றான்‌. 


அடிகளாருக்கு அத்தனை வேதனையிலும்‌ கடந்த , 


காலத்தைப்‌ பற்றி வீரபாண்டியன்‌ நினைவூட்டியது 
ஆச்சரியத்தையே அளித்ததால்‌, “கடந்த காலமா, மன்னவா?” 
என்று வினவினார்‌. 

“ஆம்‌! கடந்த காலந்தான்‌. அன்பே சிவம்‌ என்று போதித்த 
சிவனடியார்கள்‌ சமணர்களைக்‌ கழுவில்‌ ஏற்றி வேடிக்கை 
பார்க்கவில்லையா? அதிலிருந்தே சித்ரவதை சிவனடியார்க்குக்‌ 


| 


230 + கன்னி மாடம்‌ 


கைகண்ட மருந்து என்பது புலனாகவில்லையா?”' என்றான்‌ 
வீரபாண்டியன்‌. 

“மன்னவா! கடந்த காலத்தைப்‌ பற்றிச்‌ சர்ச்சை செய்ய 
நமக்கு யோக்கியதையில்லை. எ; எத்தனையோ தலைமுறைகளுக்கு 
முன்பாக நடந்த சம்பவங்கள்‌, அவற்றில்‌ எத்தனை உண்மையோ 
எத்தனை பொய்யோ? அரனை நாடிய அடிகளார்‌ அத்தனை 
களங்கம்‌ நிரம்ப உண்டு. இலக்கியத்திலும்‌ இடைச்‌ செருகல்‌ 
உண்டே மன்னவா! சரித்திரத்தில்‌ கேட்கவா வேண்டும்‌? 
ஆகையால்‌ கழுவேற்றிய கதையை வைத்துக்கொண்டு 
சிவனடியாரைத்‌ தூற்றாதே. அடியார்களுக்குச்‌ செய்யப்படும்‌ 
அபவாதம்‌ அவனுக்கே செய்யப்படுவதாகும்‌.” 

இந்தப்‌ பதிலைக்‌ கேட்ட வீரபாண்டியன்‌ மீண்டும்‌ ஒரு 
பொய்ச்‌ சிரிப்புச்‌ சிரித்து, “அடிகளாரே! சரித்திரம்கூட 
சந்தர்ப்பத்துக்குத்‌ தகுந்தபடி மாறும்‌ போலிருக்கிறது. 
சிவனடியார்களைப்‌ பற்றிச்‌ சமய புராணங்களில்‌ கூறப்படும்‌ 
மற்றத்‌ தகவல்கள்‌ சரி. கழுவேற்றிய படலம்‌ மட்டும்‌ கட்டுக்‌ 
கதை போலிருக்கிறது. நம்பினால்‌ முழுவதையும்‌ நம்ப 
வேண்டும்‌. இல்லையேல்‌ நம்பவே கூடாது. அரைகுறை 
நம்பிக்கை எப்போதும்‌ ஆபத்தில்தான்‌ கொண்டுவிடும்‌” என்று 
கூறிவிட்டு, “கடைசி முறையாகக்‌ கேட்கிறேன்‌. கார்குழலியின்‌ 
மனத்தைக்‌ கவர்ந்து நிற்கும்‌ கயவனின்‌ பெயரைச்‌ சொல்லும்‌. 
இல்லையேல்‌ நான்‌ என்‌ கடமையைச்‌ செய்ய நேரிடும்‌” 
என்றான்‌. 

“கடமையா? என்ன கடமை. மன்னவா? என்னைச்‌ 
சித்ரவதை செய்வது ஒரு கடமையா?” 

“ஆம்‌” 

“எனக்குப்‌ புரியவில்லையே!” 

“தமிழகத்தில்‌ போரைத்‌ தவிர்க்கப்‌ பாண்டிய நாட்டுடன்‌ 
மழவநாடு இணைய வேண்டியிருக்கிறது. அதற்காக எனக்கும்‌ 


சாண்டில்யன்‌ $* 231 


கார்குழலிக்கும்‌ திருமணம்‌ அவசியம்‌. நாட்டைக்‌ காக்கும்‌ 
கடமையைச்‌ செலுத்தவே இந்தத்‌ திருமணத்திற்கு ஒப்புக்‌ 
கொண்டேன்‌. ஆனால்‌ அதற்குக்‌ குறுக்கே நிற்கிறான்‌ ஒருவன்‌. 
அவனை அகற்ற வேண்டியது என்‌ கடமையாகிறது. அவன்‌ 
பெயர்‌ உமக்குத்தான்‌ தெரியும்‌. நீர்‌ சொல்ல மறுக்கிறீர்‌. 
ஆகையால்‌ அதை உம்மிடமிருந்து வரவழைப்பதும்‌ என்‌ கடமை 
யாகிறது” என்று விளக்கிய வீரபாண்டியனின்‌ கடமை உணர்ச்சி 
யைக்‌ கண்டு வியந்த அடிகளார்‌, “அடடா! இந்தப்‌ பிசாசும்‌, 
கடமையைப்‌ பேசுகிறதே' என்று நினைத்தாரேயொழிய 
அதற்குப்‌ பதிலேதும்‌ சொல்ல மாட்டாமல்‌ திணறினார்‌. 

மேற்கொண்டு அனாவசியமாகச்‌ சம்பாஷணையை 
வளர்க்க இஷ்டப்படாத வீரபாண்டியன்‌, “உம்‌, நேரமாகிறது. 
யார்‌ அவன்‌? சொல்லப்‌ போகிறீரா இல்லையா?” என்று 
உக்கிரமாகக்‌ கேட்டான்‌. 

“முடியாது மன்னவா, என்னைக்‌ கொன்றுபோட்டாலும்‌ 
சொல்லமாட்டேன்‌. என்‌ ஆணையை மீறமாட்டேன்‌” என்று 
அடிகளார்‌ மறுத்ததும்‌ வீரபாண்டியன்‌ அவரை நோக்கி மிகக்‌ 
குரூரமாகப்‌ புன்முறுவல்‌ செய்து, “உமது திமிர்‌ எவ்வளவு 
தூரம்தான்‌ போகிறதோ பார்ப்போம்‌” என்று கூறிவிட்டு அவன்‌ 
கட்டளையை எதிர்நோக்கி நின்ற வீரர்களுக்காகக்‌ கண்களைச்‌ 
செலுத்தி, “மயிலே மயிலே என்றால்‌ இறகு போடாது. உம்‌... 
ஆகட்டும்‌” என்றான்‌. 

வீரர்கள்‌ பணியைத்‌ தொடங்கினார்கள்‌. அடிகளாரின்‌ 
பாதங்களில்‌ உட்கார்ந்த இருவரும்‌ இரு சுத்திகளால்‌ கிட்டியின்‌ 
போகும்படியாக இறுகி நரம்புகள்‌ புடைத்து உடல்‌ முழுதும்‌ 
மரணவலி எடுத்தது. அதே சமயத்தில்‌ பக்கவாட்டுகளில்‌ 
மணிக்கட்டுக்‌ கயிறுகளை முறுக்கி நின்றவர்கள்‌ புள்களைச்‌ 
சுற்றவே கயிறு இறுகி மணிக்கட்டுகள்‌ உடைந்து போவது 
போன்ற வேதனையை அளித்தது. அந்த விநாடியிலேயே 


232 &* கன்னி மாடம்‌ 


தூணுக்குப்‌ பின்னால்‌ அடிகளார்‌ நெற்றிக்‌ கட்டு கயிற்றின்‌ 
நுனிகளை முறுக்கி நின்றவனும்‌ கையிலிருந்த கிட்டியைச்‌ 
சு என்‌. அடிகளாரின்‌ நெற்றியின்‌ நரம்புகள்‌ புடைத்தன. 
மேலும்‌ மேலும்‌ சுழற்றப்பட்ட கிட்டியால்‌ நரம்புகள்‌ 
கண்ணுக்குத்‌ தெரியும்படி. நன்றாக எழுந்து நின்ற அடிகளாரின்‌ 
வெள்ளை நிறத்தைக்‌ குங்குமச்‌ சிவப்பாக அடித்ததோடு ஒரிரு 

சுருரத்தமும்‌ தோய ஆரம்பித்தது. மூளை நரம்புகள்‌ 
வெடித்துவிடும்‌ நிலைக்கு வந்துவிட்ட ஏக காலத்தில்‌ 
கால்களிலும்‌, கைகளிலும்‌, நெற்றியிலும்‌ புடைத்துவிட்ட 
நரம்புகள்‌ வரவர இறுக்கப்பட்டதால்‌ மரணவலியை உடல்‌ 
பூராவும்‌ பாய்ச்சவே ட்டது சிவ சிவா !” என்று அலறினார்‌ 

அடிகளார்‌. 

இந்தச்‌ சந்தர்ப்பத்தில்‌ சித்ரவதையை ஒரு நிமிடம்‌ 
நிறுத்தும்படி. உத்தரவிட்ட வீரபாண்டியன்‌, “அடிகளாரே! 
சிவனை அழைத்துப்‌ பயனில்லை. நீர்‌ சரண்புக வேண்டியது 
தற்சமயம்‌ வீரபாண்டியனை! வீணாக வேதனைப்பட்டுச்‌ 
சாகவேண்டாம்‌. உண்மையைச்‌ சொல்லிவிடும்‌” என்றான்‌. 

சொல்லவொண்ணா வேதனையால்‌ திணறிக்கொண்டிருந்த 
அடிகளார்‌, “அட பாதகனே! என்னைக்‌ கொன்றாலும்‌ என்‌ 
வாயிலிருந்து ஒரு வார்த்தையும்‌ வராது. இந்த யமகிங்கரர்களைக்‌ 
கொண்டு உன்னாலானதைச்‌ செய்‌. சிவனடியார்‌ பாவம்‌ 
உன்னை விடாது. இதைவிட பத்துமடங்கு அதிக வேதனையை 
நீ நரகத்தில்‌ அடையப்போகிறாய்‌” என்று விக்கலுக்கும்‌ 
திணறலுக்கும்‌ இடையே கூவினார்‌ அடிகளார்‌. 

“டேய்‌ சாமியாரே! நரகத்தைப்‌ பற்றி நீ ஏடுகளில்‌ 
படித்திருப்பாய்‌; ஆனால்‌ அனுபவித்திருக்கமாட்டாய்‌. உன்னை 
விட நரகவேதனை எப்படியிருக்குமென்று எனக்குத்‌ தெரியும்‌. 
நரசுவேதனையை சிருஷ்டித்திருப்பதே நான்தான்‌. நரகத்தில்‌ ஒரு 
பகுதியை இதோ காட்டுகிறேன்‌ மீாம்‌”::என்று கோபத்துடன்‌ 
இரைந்து வீரர்களுக்குக்‌ கண்ணைக்‌ காட்டினான்‌. 


சாண்டில்யன்‌ உ 233 


இந்த இரண்டாம்‌ முறை கிட்டி முனைகள்‌ இன்னும்‌ 
அழமாகவும்‌ பலமாகவும்‌ அடிக்கப்பட்டன. கயிறுகள்‌ நன்றாக 
முறுக்கேற்றப்பட்டன. வலி தாளாமல்‌ கதறினார்‌ அடிகளார்‌. 
நெற்றிக்கட்டு மிக அதிகமாக இறுக்கப்பட்டதால்‌ ரத்தக்‌ 
குழாயொன்று உடைந்து மூக்கின்‌ வழியாக ரத்தமும்‌ 
பிரவகித்தது. மீண்டும்‌ சித்ரவதையை நிறுத்திய வீரபாண்டியன்‌, 
“டேய்‌! வீணாகப்‌ பிராணனை விடாதே! சொல்லிவிடு. 
யாரவன்‌?!” என்றான்‌. அடிகளார்‌ பேசவில்லை. அவர்‌ தலை 
மயக்கம்‌ போட்டுத்‌ தொங்கிக்கொண்டிருந்தது. “கொஞ்சம்‌ 
தண்ணீர்‌ கொடுங்கள்‌” என்று ஆக்ஞாபித்தான்‌ பாண்டிய 
மன்னன்‌. வீரனொருவன்‌ அறைக்‌ கோடியிலிருந்து குவளையில்‌ 
கொண்டுவந்து கொடுத்த நீரைப்‌ பருகியதால்‌ சிறிது சுரணை 
வந்த அடிகளார்‌ "கண்களைத்‌ திறந்தார்‌. அப்பொழுதும்‌ 
அவருக்கு அரை மயக்கமாகவே இருந்தது. பந்தங்‌. 
நின்ற ஓரிரு வீரர்களின்‌ நிழல்கள்‌ தரையில்‌ படுத்திருக்கும்‌ 
பிசாசுகளைப்‌ போல விழுந்தன. எதிரே குரூரச்‌ சிரிப்புடன்‌ 
நின்றுகொண்டிருந்த வீரபாண்டியன்‌ யமன்‌ போலவும்‌ 
பக்கத்திலிருந்த வீரர்கள்‌ யமகிங்கரர்கள்‌ போலவும்‌ தோன்றியது 
அடிகளாருக்கு. தாம்‌ உண்மையாக நரகத்துக்கு வந்து 
விட்டதாகவே அடிகளார்‌ நினைத்தார்‌. அந்தச்‌ சமயத்தில்‌ 
எங்கோ ஒரு காதத்துக்கு அப்பாலிருந்து எழுவது போல்‌ 
அவர்‌ காதில்‌ வீரபாண்டியன்‌ கேள்வி ஒலித்தது. “சொல்லப்‌ 
போகிறாயா இல்லையா?” என்று. அப்பொழுதுதான்‌ இன்னும்‌ 
இகலோகத்திலிருக்கிறோமென்ற உணர்வு வந்தது 
அடிகளாருக்கு. பதிலேதும்‌ சொல்லச்‌ சக்தியில்லாததால்‌, 
'முடியாது' என்பதற்கு அறிகுறியாகத்‌ தலையை ஆட்டினார்‌ 
அடிகளார்‌. 

மூன்றாம்‌ முறை கிட்டிகள்‌ அடிக்கப்பட்டு கயிறுகள்‌ 
முறுக்கப்பட்டன. மணிக்கட்டுகளும்‌, கால்களும்‌ சுரணையற்று 
விட்டன. மூக்கில்‌ ரத்தம்‌ ஆறாக ஓடியது. மூளை வெடித்துவிடும்‌ 
ஸ்திதிக்கு வந்துவிட்டது. ஒரு விநாடியிருந்தால்‌ அடிகளார்‌ 


க. மா-16 


234 ௫௯ கன்னி மாடம்‌ 


சிவபதம்‌ எய்தியிருப்பார்‌. அதற்கு மேல்‌ தாங்க முடியாத 
அடிகளார்‌ ஏதோ முணுமுணுத்தார்‌. வீரபாண்டியன்‌ அவருக்கு 
வெகு அருகில்‌ வந்ததும்‌, “உம்‌! சொல்லிவிடு” என்றான்‌. 

“அபராஜிதன்‌” என்ற வார்த்தை மிக பலஹீனமாக 
உதிர்ந்தது அடிகளாரின்‌ உதடுகளிலிருந்து. 

“யார்‌, என்‌ சேனாதிபதியா!” என்று காதுக்கருகே 
இரைந்தான்‌ வீரபாண்டியன்‌. ஆமென்பதற்கு அறிகுறியாக 
அசைந்த அடிகளாரின்‌ தலை அடுத்த விநாடி. தொங்கிவிட்டது. 

அதற்குமேல்‌ அடிகளாரைத்‌ திரும்பிப்‌ பார்க்காத வீர 
பாண்டியன்‌ ஏதோ யோசனைகள்‌ சிந்தனையில்‌ அலைமோத 
நின்ற இடத்திலேயே ஸ்தம்பித்து நின்றான்‌. சில விஷயங்கள்‌ 
அவனுக்குப்‌ புரிந்தன. சில விஷயங்கள்‌ புரியவில்லை. 
“அபராஜிதன்‌ நீலமலைக்குப்‌ போனதை ஒப்புக்கொண்டிருக்‌ 
கிறான்‌. ஆனால்‌ சதிகாரரைப்‌ பிடிக்கப்‌ போனதாகச்‌ 
சொன்னான்‌. காயம்‌ பட்டதையோ கார்குழலியைச்‌ சந்தித்த 
தையோ சொல்லவில்லை. அவன்‌ சொல்லாதது இயற்கை. 
ஆனால்‌ அதை மாதவி ஏன்‌ மறைத்தாள்‌? இலங்காபுரன்‌ ஏன்‌ 
மறைத்தான்‌?” என்று தன்னைத்தானே கேள்விகள்‌ கேட்டுக்‌ 
கொண்டான்‌. மாதவிகூடத்‌ தனக்கெதிராகச்‌ சதி செய்கிறாளா 
என்றுகூட எண்ணினான்‌. ஆனால்‌ அவளிடமிருந்த மையலால்‌ 
அப்படியிருக்காது என்று அந்த யோசனையை ஒரு விநாடி 
உதறினான்‌. 

“ஒருவேளை மாதவி அபராஜிதன்‌ மேல்‌ மையல்‌ கொண்டு 
அவனைக்‌ காப்பாற்ற எண்ணுகிறாளா?' என்று மீண்டும்‌ 
யோசித்துப்‌ பார்த்தான்‌. சில நாட்களுக்கு முன்பு, தான்‌ 
அரண்மனை அறையில்‌ நுழைந்தபோது மாதவியும்‌ 
அபராஜிதனும்‌ இருந்த நிலையையும்‌, அதற்கு அவள்‌ சொன்ன 
போலிச்‌ சமாதானத்தையும்‌ எண்ணி எண்ணி இதயம்‌ பொங்கி, 


சாண்டில்யன்‌ ஒ 235 


பதில்‌ சிம்மாசனத்தில்‌ யாராவது உட்கார வேண்டுமென்றால்‌ 
அவன்தான்‌ உட்கார முடியுமென்பதையும்‌ யோசித்துப்‌ பார்த்து 
அவனை அரியணை ஏற்றவே நீலமலையில்‌ சதி நடந்திருக்கிறது 
என்ற முடிவுக்கும்‌ வந்தான்‌. இப்படித்‌ தன்‌ சிம்மாசனத்துக்கும்‌, 
தான்‌ விரும்பும்‌ இரு பெண்களுக்கும்‌ இடையே எழுந்து நின்ற 
அபராஜிதனை ஒழித்துக்‌ கட்டத்‌ தீர்மானித்துத்‌ தன்‌ வீரர்கள்‌ 
பக்கம்‌ திரும்பி, “அந்தச்‌ சாமியாரை அவிழ்த்து கீழே தள்ளி 
விட்டு சீக்கிரம்‌ போய்‌ பிரயாணத்துக்குச்‌ சித்தம்‌ செய்யுங்கள்‌!” 
என்று உத்தரவிட்டான்‌. 

“எப்பொழுது பயணம்‌?” என்று கேட்டான்‌ ஒரு வீரன்‌. 

“முட்டாள்‌! இப்பொழுதுதான்‌” என்று கர்ஜித்தான்‌ 
வீரபாண்டியன்‌. 

அதற்குமேல்‌ தாமதிக்கத்‌ துணிவில்லாத வீரர்கள்‌ 
அடி.களாரின்‌ கிட்டிகளை நீக்கி, கயிறுகளையும்‌ அவிழ்த்து 
அவரைக்‌ குற்றுயிரும்‌ குலையுயிருமாகக்‌ கீழே தள்ளிவிட்டு 
வீரர்கள்‌ பின்தொடர வீரபாண்டியன்‌ கீழே சென்றான்‌. 

அடுத்த ஒரு நாழிகைக்குள்‌ மதுரையை நோக்கி வாகனங்கள்‌ 
உருண்டோடின. வண்டிகளின்‌ கடகட சத்தமும்‌ குதிரைகளின்‌ 
குளம்படிகளும்‌ நிசப்தமான அந்த இரவில்‌ பெரிதாகச்‌ 
சப்தித்தன. வீரபாண்டியன்‌ யாருடனும்‌ பேசாமலே நான்கு 
வெண்ணிறக்‌ குதிரைகளால்‌ இழுக்கப்பட்ட வாகனத்தில்‌ 
சென்றான்‌. அமைச்சர்கள்‌ கேட்ட ஓரிரு கேள்விகளுக்குக்கூட 
அவன்‌ பதில்‌ சொல்லவில்லை. சீக்கிரம்‌ மதுரையை அடைந்து 
அபராஜிதன்‌ தலையைத்‌ துண்டித்துக்‌ கோட்டை வரயிலில்‌ 
நாட்டவேண்டும்‌ என்ற ஒரே எண்ணத்துடன்‌ சென்ற வீர 
பாண்டியனுக்கு மதுரையில்‌ பேரதிர்ச்சி காத்திருந்தது. மதுரைக்‌ 
கோட்டை வாயிலுக்குச்‌ சற்று முன்பாகவே சிங்கள வீரர்கள்‌ 
படையொன்று அவனை எதிர்‌ கொண்டது. படைத்தலைவன்‌ 
மன்னன்‌ வாகனத்தை அடைந்து தலைதாழ்த்தி, “மன்னவா! 
தூங்கள்‌ இன்று மதுரைக்குள்‌ பிரவேசிக்கக்‌ கூடாது” என்றான்‌. 


236' & கன்னி மாடம்‌ 


“புகக்‌ கூடாதா?” 

“ஆம்‌, மகாராஜா.” 

“ஏன்‌ புகக்கூடாது?” 

“தலைவர்‌ உத்தரவு” என்றான்‌ வீரன்‌. 

“யார்‌ அந்தத்‌ தலைவன்‌?” என்று கர்ஜித்தான்‌ வீர 
பாண்டியன்‌. 

“இலங்காபுரத்‌ தண்டநாயகன்‌ !” என்று கிடைத்தது பதில்‌, 
மரியாதையுடன்‌ ஆனால்‌ சற்று அழுத்தமாக. 


24. மக்கள்‌ எழுச்சி 


இலங்காபுரத்‌ தண்டநாயகனின்‌ சிங்களப்‌ படைத்‌ 
தலைவனால்‌ மதுரையின்‌ எல்லையிலேயே மடக்கி நிறுத்தப்பட்ட 
மன்னன்‌ வீரபாண்டியனின்‌ மனோநிலை வெடிக்கத்‌ தயாரா 
யிருக்கும்‌ எரிமலையின்‌ நிலையை ஒத்திருந்தது. அபராஜிதன்‌ 
தனக்கெதிராகச்‌ சதிசெய்து தனது அரியணையில்‌ அமர 
முயன்றான்‌ என்ற நினைப்பும்‌, மாதவியும்‌ கார்குழலியும்‌ 
தன்னைப்‌ புறக்கணித்து அபராஜிதனிடம்‌ ஆட்பட்டுக்‌ 
கிடக்கிறார்களென்ற ஆக்ரோஷமும்‌ கிளப்பிவிட்ட அக்னி 
ஜ்வாலை அப்பொழுது அவன்‌ உள்ளத்தில்‌ குமுறிக்‌ 
கொண்டிருந்தது. அடிகளார்‌ அபராஜிதன்‌ பெயரை உச்சரித்த 
விநாடியிலிருந்து மதுரையின்‌ எல்லையை அடையும்வரை, 
தனக்குக்‌ குழிதோண்டக்‌ கூடிய உறவினனைத்‌ தன்‌ சிம்மாசனத்‌ 
துக்குப்‌ பக்கத்தில்‌ வைத்துக்கொண்டிருந்த தன்‌ முட்டாள்‌ 
தனத்தை எண்ணி எண்ணி மனம்‌ உடைந்துகொண்டிருந்த 
வீரபாண்டியனுக்கு இலங்காபுரத்‌ தண்டநாயகனின்‌ உத்தரவு 
விவரிக்க இயலாத ஆத்திரத்தையும்‌ கோபத்தையும்‌ 
உண்டாக்கவே, அவன்‌ சிங்களத்துப்‌ படைத்தலைவன்‌ மீது சீறி 
விழுந்தான்‌. உள்ளேயிருந்த குமுறலுக்கு ஒன்றரை நாள்‌ 
பிரயாண அலுப்பும்‌ சற்று தூரத்தில்‌ “வா வா' என்று 


சாண்டில்யன்‌ * 237 


அழைப்பது போல்‌ கம்பீரமாக எழுந்து நின்ற மதுரையின்‌ 
கோட்டை வாசல்களும்‌ தூபம்‌ போடவே, சிங்களத்துப்‌ படைத்‌ 
தலைவன்‌ மீது எரிமலை படீரென வெடித்து நெருப்புப்‌ 
பொறிகளை வாரி இறைப்பது போல்‌ வார்த்தைகளை உதிர்க்கத்‌ 
தொடங்கிய வீரபாண்டியன்‌, “டேய்‌ மடையா! உனக்காவது 
அந்த இலங்காபுரனுக்காவது தலையில்‌ மூளை ஏதாவதிருக்‌ 
கிறதா?” என்று இரைந்தான்‌. 

அவன்‌ பேசிய தோரணையையும்‌ உபயோகித்த வார்த்தை 
களையும்‌ கண்ட சிங்களத்துப்‌ படைத்தலைவனின்‌ புருவங்கள்‌ 
ஆச்சரியத்தால்‌ சற்றே உயர்ந்தன. இலங்காபுரனின்‌ பெயரைக்‌ 
கேட்ட மாத்திரத்திலேயே நடுங்கக்‌ கூடிய வீரபாண்டியன்‌, 
சிங்களத்துச்‌ சேனாதிபதியின்‌ கைப்‌ பொம்மையென மதிக்கப்‌ 
படும்‌ மதுரை மன்னன்‌, இவனா இப்படிப்‌ பேசுகிறான்‌ எனப்‌ 
பக்கத்திலிருந்த அமைச்சர்கள்கூட ஆச்சரியப்பட்டார்கள்‌. இந்த 
வார்த்தைகள்‌ இலங்காபுரனின்‌ காதுகளில்‌ விழுந்தால்‌ 
வீரபாண்டியனின்‌ நிலை என்ன ஆகுமோ ஏது ஆகுமோ என்ற 
அச்சத்தால்‌, சுற்றிலுமிருந்த வீரர்கள்‌ பயத்துடன்‌ மூச்சு விடாமல்‌ 
நின்றார்கள்‌! 

இத்தனைக்கும்‌ சிங்களத்துப்‌ படைத்தலைவன்‌ மட்டும்‌ 
. சற்றும்‌ அசையாமலே பதில்‌ சொல்லத்‌ தொடங்கி, “மகாராஜா! 
என்னைப்‌ பற்றி நீங்கள்‌ எப்படிப்‌ பேசினாலும்‌ பாதகமில்லை. 
ஆனால்‌ எங்கள்‌ சேனாதிபதியைப்‌ பற்றி மரியாதையாகப்‌ 
பேசுவதே நல்லது” என்றான்‌. அவன்‌ சொன்ன பதிலில்‌ அதிக 
வேகமில்லையென்றாலும்‌, வார்த்தைகளை உச்சரித்த மாதிரியில்‌ 
சற்று எச்சரிக்கை கலந்திருந்தது. ்‌ 

அவன்‌ பதிலையோ, பேச்சின்‌ தொனியையோ, அதில்‌ 
தொக்கி நின்ற எச்சரிக்கையையோ வீரபாண்டியன்‌ கவனிக்கத்‌ 
தவறவில்லையென்றாலும்‌ தன்‌ கோபத்தைச்‌ சற்றும்‌ குறைத்துக்‌ 
கொள்ளாமலே, “இலங்காபுரத்‌ தண்டநாயகன்‌ எப்பொழுது 
மதுரையின்‌ மன்னனானான்‌?” என்று வினவினான்‌. : 


238 ஒ கன்னி மாடம்‌ 


“அந்த உன்னதப்‌ பதவிக்கு அவர்‌ வர ஆசைப்படவில்லை 
அரசே” என்றான்‌ சிங்கள வீரன்‌, இதழ்களில்‌ இகழ்ச்சி கலந்த 
புன்முறுவல்‌ பிரதிபலிக்க. மதுரை மன்னன்‌ பதவி எத்தனை 
மட்டமானது என்பது அவன்‌ சொற்களில்‌ திட்டமாக 
விளங்கியது. சொற்களை அர்த்தம்‌ செய்துகொள்ள முடியாத 
பேர்களுக்கு அவன்‌ முகபாவமும்‌, இதழ்களில்‌ தோன்றிய 
சிரிப்பும்‌, கண்களில்‌ சொட்டிய விஷமமும்‌ விஷயத்தை 
உள்ளபடி. விளக்கியிருக்கும்‌. ஆனால்‌ மனத்தில்‌ வேறு மனிதர்‌ 
களைப்‌ போட்டுக்‌ குழப்பிக்கொண்டிருந்த வீரபாண்டியன்‌ 
புத்திக்கு மட்டும்‌ இந்தப்‌ பதிலின்‌ உள்ளர்த்தம்‌ புரியாதிருக்கவே 
அவன்‌ பழைய உஷ்ணத்துடனேயே கேட்டான்‌: “அப்படி 
யானால்‌ மன்னனை மதுரைக்குள்‌ பிரவேசிக்கக்‌ கூடாது என்று 
உத்தரவிட இலங்காபுரனுக்கு அதிகாரமளித்தது யார்‌?” 

“தாங்கள்தான்‌ மகாராஜா” என்றான்‌ சிங்களத்துப்‌ 
படைத்தலைவன்‌. 

“நானா!” வீரபாண்டியன்‌ கேள்வியில்‌ ஆச்சரியம்‌ பிரதி 
பலித்தது. 

“ஆம்‌, தாங்கள்தான்‌. தங்கள்‌ உத்தரவின்‌ மேல்தான்‌ அவர்‌ 
மதுரையையும்‌ பாண்டிய நாட்டையும்‌ பாதுகாத்து வருகிறார்‌. 
தங்களைப்‌ பாதுகாக்க வேண்டியதும்‌ அவர்‌ கடமையாக 
இருக்கிறது.” உள்ள நிலைமையைச்‌ சாமர்த்தியமாகச்‌ சுட்டிக்‌ 
கட்டுக்‌ சிங்களப்‌ படைத்தலைவன்‌. 

“ஆமாம்‌... அதற்காக...?” என்று ஏதும்‌ புரியாமல்‌ கேட்டான்‌ 
பாண்டிய மன்னன்‌. 

“இன்றிரவு தாங்கள்‌ மதுரைக்குள்‌ பிரவேசிக்க வேண்டா 
மென உத்தரவிட்டிருக்கிறார்‌.” திட்டமாகக்‌ கிடைத்தது பதில்‌. 

“ஏன்‌? மதுரையில்‌ இப்போது எனக்கென்ன ஆபத்து 
காத்திருக்கிறது?” 

“பெரிய ஆபத்து மகாராஜா! தங்கள்‌ உயிருக்கே ஆபத்து 
நேரிடலாம்‌.” 


சாண்டில்யன்‌ உ 239 


சிங்களப்‌ படைத்தலைவனின்‌ இந்தப்‌ பதிலைக்‌ கேட்ட 
வீரபாண்டியன்‌ தனது வாகனத்திலிருந்து தரையில்‌ குதித்தான்‌. 
மற்ற அமைச்சர்களும்‌ வீரர்களும்‌ தரையில்‌ இறங்கினர்‌. கீழே 
குதித்த வீரபாண்டியன்‌ ஏதோ ஆழ்ந்த யோசனையுடன்‌ சற்று 
நேரம்‌ குறுக்கும்‌ நெடுக்குமாக நடந்த பின்‌ சிங்களப்‌ படைத்‌ 
தலைவனை நோக்கி, “என்ன! என்‌ உயிருக்கு ஆபத்தா! 
எனக்கொன்றும்‌ விளங்கவில்லையே !” என்றான்‌. 

“மகாராஜா! நாம்‌ சற்றுத்‌ தனிமையில்‌ பேசலாமா?” 

என்றான்‌ சிங்களப்‌ படைத்தலைவன்‌. தனது வீரர்களுக்கோ 
அமைச்சர்களுக்கோ தெரியாமல்‌. அவன்‌ ஏதோ சொல்ல 
முயல்கிறானென்பதை உணர்ந்துகொண்ட வீரபாண்டியன்‌ தன்‌ 
வீரர்களை விட்டுச்‌ சற்று தூரம்‌ சிங்களப்‌ படைத்தலைவனுடன்‌ 
நடந்து சென்றான்‌. இருவரும்‌ தங்கள்‌ படைகளை விட்டுத்‌ 
தனித்து வந்ததும்‌ சிங்களப்‌ படைத்தலைவன்‌ விஷயத்தைச்‌ 
சொல்லத்‌ தொடங்கி, “மகாராஜா! தாங்கள்‌ மழவராயன்‌ 
ஏற்பட்டுவிட்டது” என்று மெள்ள ஆரம்பித்தான்‌. 

“என்ன, புரட்சியா! நமது படைகளா!” என்று திகிலும்‌ 
வியப்பும்‌ தாண்டவமாடக்‌ கேட்டான்‌ வீரபாண்டியன்‌. 

“படைகளல்ல மகாராஜா! படைகளாயிருந்தால்‌ நொடிப்‌ 
பொழுதில்‌ சமாளித்து விடலாமே. தவிர படைகளை 
அபராஜிதன்‌ மிகத்‌ திறமையுடன்‌ அடக்கி வைத்திருந்தார்‌” 
என்றான்‌ சிங்களப்‌ படைத்தலைவன்‌. 

வீரபாண்டியன்‌ தன்‌ விழிகளைச்‌ சிங்களப்‌ படைத்‌ 
தலைவனுக்காக உயர்த்தி ஆச்சரியத்துடன்‌ கேட்டான்‌, 
“அபராஜிதன்‌ படைகளை அடக்கி வைத்திறாந்தானா ?” என்று. 

“ஆம்‌ மகாராஜா! அவர்‌ உதவியில்லாமல்‌ மக்களை அடக்கி 
யிருக்க முடியாது.” 

“மக்களா புரட்சி செய்தார்கள்‌?” 

“ஆம்‌, மகாராஜா.” 


240 & கன்னி மாடம்‌ 


“எதற்காக?” 

“சொன்னால்‌ தங்களுக்கு மனவருத்தமாயிருக்கும்‌.” 

“பாதகமில்லை, சொல்‌.” 

“தங்களை ஆட்சி பீடத்திலிருந்து நீக்க வேண்டும்‌ 
என்பதற்காக.” 

வீரபாண்டியன்‌ பிரமை பிடித்து நின்றான்‌. தன்‌ மீது 
மக்களுக்கிருக்கும்‌ வெறுப்பை அவன்‌ உணர்ந்தேயிருந்தான்‌. 
அவர்கள்‌ மீது அவனுக்கும்‌ வெறுப்பு பூரணமாயிருந்தது. மக்கள்‌ 
உண்மையில மாக்கள்‌ என்பதும்‌ அவர்களை மிருகங்களைப்‌ 
போல்‌ கி அன்வே என்பதும்‌ டிரை 
யிருந்தது. ஆகவே அவர்கள்‌ புரட்சி செய்வதில்‌ அவனுக்கு 
வியப்பில்லை. அவர்களை அடக்க அபராஜிதன்‌ ஏன்‌ உதவி 
புரிந்தான்‌ என்பது மட்டும்‌ அவனுக்கு விளங்காத பெரும்‌ 
புதிராயிருந்தது. ஆகவே மேற்கொண்டு புரட்சியின்‌ பூரணத்‌ 
தகவலை அறிவதற்காக வினவினான்‌, “பிறகு என்ன நடந்தது?” 

சிங்களத்துப்‌ படைத்தலைவன்‌ விளக்கிச்‌ சொன்னான்‌, 
“மகாராஜா! மக்கள்‌ புரட்சிக்குக்‌ காரணம்‌ யுத்த பயம்தான்‌. 
இருமுறை மக்கள்‌ எழுச்சி ஏற்பட்டது. மறவர்களும்‌ மற்றோரும்‌ 
நமது படைகளுடன்‌ இருமுறை கைகலந்தார்கள்‌. இருதரப்புக்கும்‌ 
நஷ்டம்‌. அதிகம்தான்‌. சிங்கள வீரர்‌ பலர்‌ வெட்டிச்‌ சாய்க்கப்‌ 
பட்டார்கள்‌. இரண்டு முறைகளிலும்‌ அபராஜிதன்‌ கலகக்‌ 
கூட்டங்களின்‌ நடுவே சென்று புரட்சிக்காரரை அடக்கா 
திருந்தால்‌ மதுரையிலுள்ள சிங்களப்‌ படைப்பகுதி அடியோடு 
அழிந்திருக்கும்‌.” 

“அபராஜிதன்‌ பாண்டிய வீரர்களைக்‌ கொண்டு புரட்சியை 
அடக்கினானா?” 

“இல்லை மன்னவா! பேசி அடக்கினான்‌.” 

“என்ன! பேசி அடக்கினானா?” 


சாண்டில்யன்‌ $ 241 


“ஆம்‌ மகாராஜா! சிங்களப்‌ படைகளின்‌ வாளுக்குப்‌ 
பயப்படாத கலகக்‌ கூட்டம்‌, அவன்‌ சொல்லுக்குத்தான்‌ 
அடங்கியது.” 

வீரபாண்டியன்‌ மூளை மிகத்‌ துரிதமாக வேலைசெய்யத்‌ 
தொடங்கியது. அபராஜிதனுக்கும்‌ மக்களுக்கும்‌ அத்தனை 
பிரியமிருந்தால்‌ மதுரையின்‌ ஆட்சிபீடம்‌ தனக்குச்‌ சாசுவத 
மில்லை என்று நினைத்தான்‌. ஆகவே அவனை முதலில்‌ 
ஒழித்துக்‌ கட்டுவதைத்‌ தவிர வழி வேறில்லை எனத்‌ 
தீர்மானித்துக்கொண்ட வீரபாண்டியன்‌, “இப்பொழுது புரட்சி 
அடங்கிவிட்டதல்லவா ?” என்றான்‌. 

“அடங்கிவிட்டது மகாராஜா. ஆனால்‌ மீண்டும்‌ கிளம்பும்‌ 
போலிருக்கிறது.” 

“ஏன்‌?” 

ங்கள்‌ வரும்‌ செய்தி முன்னதாக ஊரில்‌ பரவிவிட்டது.” 

“செய்தியைப்‌ பரப்பியது யார்‌?” 

“யாரென்று தெரியவில்லை.” 

“எனக்குத்‌ தெரியும்‌” 

மன்னன்‌ பதிலைக்‌ கேட்ட படைத்தலைவன்‌ மலைத்து, 

, என்ன! தங்களுக்குத்‌ தெரியுமா! யாரது பட டம்‌ 2” என்று 
வினவினான்‌. 

வீரபாண்டியன்‌ அதற்குப்‌ பதில்‌ சொல்லவில்லை. 
இத்தனையும்‌ அபராஜிதன்‌ வேலையாகத்தானிருக்கும்‌ என்று 

அவன்‌ தீர்மானித்துக்கொண்டான்‌. மக்களை அடக்குவது போல்‌ 
அடக்கி, சமயத்தில்‌ தூண்டிவிட்டுத்‌ தன்னை ஒழித்துவிடப்‌ ' 
பாண்டிய சேனாதிபதி திட்டம்‌ போட்டிருக்கிறான்‌ என்று 
ஊர்ஜிதம்‌ செய்துகொண்ட வீரபாண்டியன்‌ சிங்களப்‌ படைத்‌ 
தலைவனை நோக்கி, “எப்படியும்‌ இப்பொழுதே மதுரையில்‌ 
நுழையத்‌ தீர்மானித்துவிட்டேன்‌. உனது வீரர்களை மதுரையை 
நோக்கித்‌ திருப்பிக்கொள்‌” என்றான்‌. 


2422 ~ கன்னி மாடம்‌ 


“வேண்டாம்‌ மகாராஜா! நிலைமை மிக அபாயமா 
யிருக்கிறது. சோழ மன்னன்‌ படைத்தலைவனும்‌ தூதுவனுமான 
அண்ணன்‌ பல்லவராயன்‌ மதுரைக்கு வந்த நாளாக ஊர்‌ 
அமளிப்படுகிறது. எங்கும்‌ யுத்தத்தின்‌ பேச்சாக இருக்கிறது. 
எப்படியும்‌ தங்களுக்கு மழவராயன்‌ பெண்ணோ படைத்‌ 
துணையோ கொடுக்கமாட்டானென்றும்‌, உங்களால்‌ நாட்டைப்‌ 
பாதுகாக்க முடியாதென்றும்‌ 'மக்கள்‌ பகிரங்கமாக வீதிகளில்‌ 
பேசுகிறார்கள்‌. சோழ நாட்டுக்கும்‌ பாண்டிய நாட்டுக்கும்‌ யுத்தம்‌ 
நிச்சயம்‌ என்கிற உறுதி மக்களிடம்‌ ஏற்பட்டிருக்கிறது. இந்த 
நிலைக்கே நீங்கள்தான்‌ காரணமென்று மக்கள்‌ கருதுகிறார்கள்‌. 
நீங்கள்‌ வருவதை அறிந்ததும்‌ கோட்டை வாசல்‌ தாரைகள்‌ 
ஊதப்பட்டால்‌ மக்கள்‌ மீண்டும்‌ எழுந்து விடுவார்கள்‌” 
என்றான்‌ சிங்களத்துப்‌ படைத்தலைவன்‌. 

“எழுந்தாலென்ன? உன்னிடம்‌ எத்தனை வீரர்கள்‌ 
இருக்கிறார்கள்‌ ?” 

“இருபது வீரர்கள்‌.” 

“ஒருவனை முன்னதாக அனுப்பி நூறு சிங்கள வீரர்களைக்‌ 
கோட்டை வாசலில்‌ நம்மைச்‌ சந்திக்கச்‌ சொல்‌.” 

“சந்தித்தால்‌?” 

“சிங்களப்‌ படை புடைதழ நாம்‌ பட்டணப்‌ பிரவேசம்‌ 
செய்வோம்‌.” 

“மக்கள்‌ மறுத்தால்‌?” 

“குதிரைகளின்‌ குளம்புகள்‌ அவர்கள்‌ தலைகளை 
மிதித்தோடும்‌.” 

எந்தக்‌ குரூரமான உத்தரவையும்‌ சாதாரணமாக வரவேற்கக்‌ 
கூடிய சிங்களப்‌ படைத்தலைவன்கூட இந்த மிருகத்தனமான 
உத்தரவைக்‌ கேட்டதும்‌ பிரமித்து ஒருகணம்‌ நின்றான்‌. 

“என்ன யோசிக்கிறாய்‌?” என்று வீரபாண்டியன்‌ 
வினவினான்‌. 


சாண்டில்யன்‌ * 243 


“ஒன்றுமில்லை மகாராஜா! தங்களிஷ்டம்‌” என்று 
கூறிவிட்டுத்‌ தன்‌ வீரரில்‌ ஒருவனை அழைத்து மன்னர்‌ 
கட்டளையை அவனுக்குத்‌ தெரிவித்தான்‌. 

மதுரை மாநகர்‌ வாயிலை மன்னன்‌ நெருங்கியதும்‌ 
தாரைகள்‌ பலமாகச்‌ சப்தித்தன. அவன்‌ உத்தரவுப்படி நூறு 
வீரர்கள்‌ கொண்ட சிங்களப்‌ படையொன்று வெகு வேகமாக 
வந்து அவனைக்‌ காவல்‌ செய்யச்‌ சூழ்ந்து நின்றது. அதே 
சமயத்தில்‌ கோட்டைக்குள்‌ பலமான கூச்சலும்‌ எழுந்தது. இரவு 
நெருங்கிவிட்டதால்‌ எங்கும்‌ விளக்குகள்‌ கொளுத்தப்பட்‌ 
டிருந்தன. சாதாரணமாக மதுரைக்குப்‌ பொலிவை அளிக்கும்‌ 
அந்த விளக்குகள்கூட அன்று அழகுக்குப்‌ பதில்‌ பயங்கரத்‌ 
தையே அளித்தன. தாரை ஊதப்பட்டதுமே மன்னன்‌ வரவை 
உணர்ந்துகொண்ட மக்கள்‌ ஆங்காங்கு கூட்டம்‌ கூட்டமாகச்‌ 
சேர்ந்துவிட்டனர்‌. சிலர்‌ பந்தங்களைத்‌ தூக்கிக்கொண்டு 
அப்புறமும்‌ இப்புறமும்‌ ஓடினர்‌. மக்களின்‌ கூட்டங்களை 
மறித்துக்‌ குதிரைப்படையும்‌ யானைப்படையும்‌ அணிவகுத்து 
நின்றன. நாலா திக்கிலிருந்தும்‌ மறவர்களும்‌, குறவர்களும்‌, 

' தேவரும்‌, மீனவரும்‌, கொல்லரும்‌, குயவரும்‌ கூட்டம்‌ கூட்டமாக 
வந்துகொண்டிருந்தார்கள்‌. பலர்‌ பந்தங்களை உயர்த்திப்‌ 
பிடித்துக்கொண்டிருந்தார்கள்‌. பலர்‌ சின்னஞ்சிறு கத்திகளை 
இடையில்‌ செருகியிருந்தார்கள்‌. 

மன்னனைக்‌ கண்டதும்‌ மக்களிடையே கூச்சல்‌ பலமாக 
எழுந்தது. “மன்னனே, திரும்பிப்‌ போ! மகா பாதகனே திரும்பிப்‌ 
போ! ஏன்‌ மீண்டும்‌ மதுரைக்கு வருகிறாய்‌?” என்ற கூச்சல்‌ 
பல இடங்களிலிருந்து எழுந்தது. கூட்டமும்‌ பவனியை 
இருபக்கத்திலும்‌ நெருக்கலாயிற்று. ஓரிரு சிறு கத்திகளும்‌ 
மன்னன்‌ மீது வீசப்பட்டன. அவற்றிலொன்று வந்து 
வாகனத்தின்‌ மீது விழுந்தது. வீரபாண்டியனுக்கு நிதானம்‌ 
அடியோடு காற்றில்‌ பறந்தது. பெண்கள்‌ சிலர்‌ மாடிப்‌ 
பலகணிகள்‌ வழியாகத்‌ தலையை நீட்டிச்‌ சிரித்தார்கள்‌. 
“மழவராயன்‌ மகளெங்கே?” என்று ஒரு பக்கத்திலிருந்து யாரோ 


244 0 * கன்னி மாடம்‌ 


கேட்டதும்‌ மற்றப்‌ பெண்கள்‌ கொல்லென்று சிரித்தார்கள்‌. 
“மன்னனுக்கு மணாட்டியாகத்தான்‌ பைங்கிளியிருக்கிறாளே!” 
என்றாள்‌ ஒருத்தி. 

மன்னன்‌ அடியோடு நிதானத்தை இழந்தான்‌. இரு 
பக்கத்திலுமிருந்த கூட்டம்‌ போதாதென்று எதிரேயிருந்தும்‌ ஒரு 
கூட்டம்‌ பந்தங்களுடன்‌ வந்துகொண்டிருந்தது. “அக்கம்‌ 
பக்கத்திலோ எதிரேயிருப்பவர்களோ யாராயிருந்தாலும்‌ 
வெட்டித்‌ தள்ளி வேகமாகச்‌ செல்லுங்கள்‌” என்று கூவினான்‌ 
வீரபாண்டியன்‌, வாகனத்தில்‌ எழுந்து நின்று. அடுத்த கணம்‌ 
சிங்களப்‌ படைவீரர்கள்‌, உருவிய கத்தியும்‌ கையுமாக எழுந்து 
மதுரை மாநகர்‌ மக்களின்‌ மேல்‌ பாய்ந்தார்கள்‌. தலைகள்‌ பல 
உருண்டவுடன்‌ சற்றுத்‌ தேங்கி நின்ற மக்கள்‌ கும்பல்‌ பீரிட்டு 
எழுந்த அவேசத்துடன்‌ மீண்டும்‌ மன்னன்‌ வாகனத்தின்‌ மீது 
பாய்ந்தது. வெட்டப்பட்ட மக்களின்‌ தலைகள்‌ மீதும்‌ பிரவகித்த 
ரத்தத்தின்‌ மீதும்‌ உருண்டோடிய வாகனத்தில்‌ மிகக்‌ கம்பீரமாக 
அமர்ந்து அரண்மனையை எட்டிய வீரபாண்டியன்‌ நேராகத்‌ 
தனது நீதிஸ்தலத்துக்குச்‌ சென்றான்‌. அரண்மனை வாயிலி 
லேயே அவனைச்‌ சந்தித்த இலங்காபுரனும்‌ அபராஜிதனும்‌ 
மன்னனைத்‌ தொடர்ந்து சென்றார்கள்‌. நீதிமண்டபத்தின்‌ மத்தி 
யிலிருந்த அரியணையில்‌ அமர்ந்துகொண்ட வீரபாண்டியன்‌ 
வெகு நேரம்‌ மெளனம்‌ சாதித்தான்‌. கடைசியாகத்‌ தலையை 
நிமிர்த்தி, நின்றிருந்த இரு படைத்தலைவர்களை நோக்கினான்‌. 
மன்னன்‌ குறிப்பை உணர்ந்த அவ்விருவரும்‌ அரியாசனத்தை 
அணுகியதும்‌ சட்டென்று எழுந்து உட்கார்ந்த மன்னன்‌ 
அபராஜிதனுக்காகச்‌ சுட்டிக்காட்டி, “அதோ அந்த அயோக்கிய 
னைக்‌ கைது செய்யுங்கள்‌” என்று நீதிமண்டபமே அதிரும்படி. 
யாகக்‌ கூவினான்‌. சற்று நேரம்‌ பயங்கரமான அமைதியொன்று 
நீதிமண்டபத்தில்‌ நிலவியது. சேனாதிபதி மீது கையை வைக்க 
யாருக்குமே துணிவு வரவில்லை. 

“ஏன்‌ நான்‌ சொல்வது காதில்‌ விழவில்லையா?” என்று 
மீண்டும்‌ சீறினான்‌ மன்னன்‌. அதற்குமேல்‌ தயங்கினால்‌ தங்கள்‌ 


சாண்டில்யன்‌ $* 245 


தலைக்கு ஆபத்து வரும்‌ என்று அஞ்சிய படைத்தலைவர்‌ 
இருவரும்‌ உருவிய வாட்களுடன்‌ அபராஜிதனை நெருங்கி 
னார்கள்‌. அவர்கள்‌ அவன்‌ மீது கை வைக்கப்‌ போன 
தருணத்தில்‌ நீதிமண்டபத்தின்‌ ஒரு மூலையிலிருந்து மிகப்‌ 
பயங்கரமாக எழுந்த ஒரு சிரிப்பு கோடையிடிபோல்‌ திரும்பத்‌ 
திரும்பச்‌ சப்தித்தது. அந்தச்‌ சிரிப்பு வந்த திசையை நோக்கிய 
வீரபாண்டியன்‌ முகம்‌ சவமென வெளுத்தது. 


25. மண்டபம்‌ சிரித்தது 


தூலங்களிலிருந்து ஆங்காங்கு தொங்கிக்கொண்டிருந்த 
சரவிளக்குகளாலும்‌ தூண்களில்‌ இணைக்கப்பட்டிருந்த மணி 
விளக்குகளாலும்‌ மகோன்னதமாக ஜ்வலித்துக்கொண்டிருந்த 
அந்த மாபெரும்‌ மண்டபத்தில்‌ எழுந்த அந்தச்‌ சிரிப்பொலி, 
மண்டபத்தின்‌ விசாலமான சுவர்களிலும்‌ பிரும்மாண்டமான 
தூண்களிலும்‌ தாக்கி எதிரொலி செய்யவே மண்டபமே நாலா 
பக்கத்திலிருந்தும்‌ மன்னனைப்‌ பார்த்துச்‌ சிரிப்பது போன்ற 
பயங்கரத்தை விளைவித்தது. காவலரும்‌ பாவலரும்‌ நீதி 
வல்லுநரும்‌ சூழ்ந்து நின்ற அந்த நீதிமன்றத்திலே, அப்படி 
அத்துமீறித்‌ துணிச்சலாகச்‌ சிரித்தவன்‌ யாராயிருக்குமென்பதை 
அறிய அபராஜிதனும்‌ இலங்காபுரனும்கூடச்‌ சிரிப்பு வந்த 
திசையை நோக்கிக்‌ கண்களைத்‌ திருப்பினர்‌. அத்திசையிலிருந்த 
மனிதனைக்‌ கண்டதும்‌ ராட்சதனைப்‌ போல்‌ பெரிய சரீரத்துட 
னிருந்த இலங்காபுரன்‌ கண்களில்கூட ஒரளவு அச்சம்‌ உதய 
மாயிற்று. அந்த மனிதன்‌ எப்பொழுது அந்த மண்டபத்திற்குள்‌ 
வந்தான்‌ என்பதை அறிவதில்‌ முனைந்தது அபராஜிதன்‌ சித்தம்‌. 
மண்டபத்தில்‌ "இருந்த மற்றவர்‌ எண்ணங்கள்‌ திகிலால்‌ பீடிக்கப்‌ 
பட்டிருந்ததால்‌ எந்தவித யோசனையோ முணுமுணுப்போ கூட 
இல்லாமல்‌ மண்டபத்தில்‌ மெளனமே தாண்டவமாடியது. நீதி 
ஸ்தலத்தில்‌ இருந்த அத்தனை பேர்‌ கண்களும்‌ பதிந்து நின்ற 
அந்த மனிதன்‌ மட்டும்‌ எதற்கும்‌ அஞ்சாமலும்‌ நின்ற இடத்தி 


246 4 கன்னி மாடம்‌ 


லிருந்து அசையாமலும்‌ சிரிப்பை ஒரளவு அடக்கிக்கொண்டு 
எதிரேயிருந்த பாண்டிய சபை மீது கண்களைச்‌ சுழலவிட்டான்‌. 

மண்டபத்தின்‌ தெற்கு மூலையிலிருந்த தூணொன்றில்‌ 
சாய்ந்து நின்ற அந்த மனிதன்‌ நடுத்தரப்‌ பருவத்தைத்‌ தாண்டிச்‌ 
சில வருஷங்களே ஆகியிருக்கும்‌ என்பதற்கு அறிகுறியாக ஒரிரு 
திரைகள்‌ முகத்தில்‌ ஒடிக்கொண்டிருந்தன. ஆஜானுபாகுவான 
சரீரத்துடனும்‌ விசாலமான நெற்றியுடன்‌ நின்ற அவன்‌ முகத்தி 
லிருந்த போர்‌ வடுக்கள்‌ அவன்‌ எத்தனையோ யுத்தங்களைப்‌ 
பார்த்திருக்கிறான்‌ என்பதை அறிவுறுத்தின. அவன்‌ பார்வையில்‌ 
ஒரு திடம்‌ மட்டுமன்றி, யாரையும்‌ ஊடுருவிப்‌ பார்த்து 
அசைக்கக்‌ கூடிய ஒருவிதக்‌ கூர்மையும்‌ இருந்தது. மேல்‌ 
உதட்டில்‌ அடர்த்தியாக வளர்ந்து இருபுறங்களிலும்‌ வில்‌ 


இடையில்‌ அகலமும்‌ நீளமுமாகத்‌ தொங்கிய பெரிய பட்டாக்‌ 
கத்தி எல்லாவற்றையும்விடப்‌ பயங்கரமாகக்‌ காட்சியளித்தது. 


அவன்‌ நின்ற தோரணையையும்‌ பார்த்த பார்வையையும்‌ 
கண்டவர்கள்‌ அவனுக்கும்‌ பயம்‌ என்ற உணர்ச்சிக்கும்‌ 
ஸ்னானப்‌ பிராப்திகூட கிடையாதென்பதைப்‌ புரிந்துகொண் 
டார்கள்‌. அவன்‌ பார்வையில்‌ பிறருக்கு அச்சம்‌ விளைவிக்கும்‌ 
அம்சம்‌ கலந்திருந்தது. இந்தக்‌ கதை நிகழ்ந்த காலத்தில்‌ அவன்‌ 
பெயரைக்‌ கேட்ட மாத்திரத்தில்‌ நடுங்கிய பேர்கள்‌ அனந்தம்‌. 
தமிழ்நாட்டின்‌ மாற்றார்களுக்கெல்லாம்‌ குலை நடுக்கம்‌ 
கொடுத்து வந்த சோழநாட்டுச்‌ சேனாதிபதி அண்ணன்‌ பல்லவ 
ராயன்‌- ராஜ தந்திரத்தில்‌ இணையற்று விளங்கிய சோழ நாட்டு 
முதலமைச்சர்‌ திருச்சிற்றம்பலமுடையான்‌ பல்லவராயனின்‌ 

னான அண்ணன்‌ பல்லவராயன்‌-- அன்று அந்தப்‌ 
பேரவையில்‌ அப்படிப்‌ பயங்கரமாகச்‌ சிரித்தது யாருக்கு 
வியப்பாயிருந்தாலும்‌ வீரபாண்டியனுக்கு மட்டும்‌ வியப்பா 
யில்லை. வீரபாண்டியன்‌ உலகத்தில்‌ யாரிடமாவது பயந்தா 
னென்றால்‌ அது அண்ணன்‌ பல்லவராயனிடம்தான்‌. இலங்கா 


சாண்டில்யன்‌ 247 


புரனை விரட்டி, சோழ சாம்ராஜ்யத்தைப்‌ பாண்டிய நாட்டின்‌ 
மீது நிலைநாட்டுவேன்‌ என்று பகிரங்கமாகப்‌ பறையறை 
வித்தவன்‌ தமிழ்நாட்டிலேயே அண்ணன்‌ பல்லவராயன்‌ ஒருவன்‌ 
தான்‌. அப்பேர்ப்பட்ட அண்ணன்‌ பல்லவராயன்‌ சோழ நாட்டி 
லிருந்து தூதுவனாக வந்திருக்கிறான்‌ என்ற செய்தியைக்‌ கேட்ட 
தினத்திலிருந்தே திகிலடைந்திருந்தான்‌ வீரபாண்டியன்‌. அந்தத்‌ 
தூதுவன்‌ மிக இக்கட்டான நிலையில்‌ தன்‌ நீதிமண்டபத்தில்‌ 
முன்னறிவிப்பின்றி நுழைந்தது மாத்திரமல்லாமல்‌ சிரித்து 
அவமானப்படுத்தியதையும்‌ நினைத்த வீரபாண்டியன்‌ 
உள்ளத்தில்‌ முதலிலிருந்த அச்சத்துடன்‌ ஓரளவு கோபமும்‌ 
கலந்து கொண்டது. 

அப்படி. அச்சமும்‌ கோபமும்‌ கலந்து தொனித்த குரலில்‌ 
வீரபாண்டியன்‌ அண்ணன்‌ பல்லவராயனை நோக்கி, “பல்லவ 
ராயரே! முன்னறிவிப்பின்றி நீதி ஸ்தலத்தில்‌ நுழைவதும்‌ 
அடக்கமின்றி அவமரியாதையாகச்‌ சிரிப்பதும்தான்‌ சோழ 
நாட்டவர்‌ கற்ற தூது முறையோ?” என்று கேட்டான்‌. 

டங்க்‌ தின்றி னின்று அழுந்து பல்லவராயன்‌ 
பதில்‌. “இடத்திற்குத்‌ தகுந்த முறையைக்‌ கையாளுவதுதான்‌ 
தூதுவர்‌ லட்சணம்‌ மகாராஜா!” 
.. “இடத்திற்குத்‌ தகுந்த முறையா?” ஆச்சரியத்துடன்‌ 
வினவினான்‌ வீரபாண்டியன்‌. 

“தங்கள்‌ நீதிமுறைக்குத்‌ தகுந்த தூதுமுறை” என்ற 
பல்லவராயனின்‌ பதிலில்‌ ஒரளவு ஏளனமும்‌ கலந்திருந்தது. 

வீரபாண்டியன்‌ கண்களில்‌ கோபம்‌ மெள்ள மெள்ள 
உதயமாகத்‌ தொடங்கவே புருவங்களும்‌ சற்று உயர எழும்பின. 
“என்‌ நீதி முறையில்‌ என்ன இழுக்கைக்‌ கண்டுவிட்டீர்‌?” 

“நீர்‌ செலுத்தும்‌ நீதியில்‌ நியாயமிருக்கிறதோ இல்லையோ 
எனக்குத்‌ தெரியாது. ஆனால்‌ அசந்தர்ப்பமானது என்பது 
மட்டும்‌ தெரியும்‌.” 


“எப்படி அசந்தர்ப்பமானது?” 


248 «+ கன்னி மாடம்‌ 


“சென்ற சில நாட்களில்‌ தங்கள்‌ தலைநகரில்‌ இரண்டுமுறை 
மக்கள்‌ எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது. அந்த இரண்டு 
அடக்கியவர்‌ தங்கள்‌ சேனாதிபதி. அவரைக்‌ கைது செய்ய 
மகாராஜா உத்தரவு போடுகிறீர்கள்‌...” என்று மேலும்‌ ஏதோ 
முடிக்காமல்‌ நிறுத்தி மெல்ல சிரித்தான்‌. 

“உத்தரவு செய்தாலென்ன?” கடுமையாக எழுந்தது 

“தங்களுக்குப்‌ புரியாவிட்டாலும்‌ தங்களைச்‌ சூழ்ந்துள்ள 

எல்லோருக்கும்‌ புரிந்திருக்கிறது. தங்களை இன்று தங்கள்‌ 
மக்களிடமிருந்து காத்து நிற்பது தங்கள்‌ சேனாதிபதியின்‌ கரம்‌. 
அந்தப்‌ பாதுகாப்பையும்‌ நீங்கள்‌ உதறிவிட்டால்‌...” 

“உதறிவிட்டால்‌?” 

“எங்கள்‌ வேலை சுலபம்‌.” 

“என்ன உங்கள்‌ வேலை?” 
திக்பிரமையில்‌ ஆழ்த்தியது. மன்னனை ஏறெடுத்துப்‌ பார்த்த 
பல்லவராயன்‌, “பாண்டிய நாட்டை வெற்றி கொள்ளும்‌ 
வேலை” என்றான்‌ அழுத்தம்‌ திருத்தமாக. 

அதுவரை கூடியவரை அமைதியைக்‌ கையாண்ட 
வீரபாண்டியன்‌ தன்‌ சுயரூபத்தை எடுத்துக்கொண்டான்‌. 
பல்லவராயன்‌ பதிலுக்குப்‌ பின்பு மன்னன்‌ ஏதாவது உளறிவிடப்‌ 
போகிறானோ என்று பயந்த இலங்காபுரன்‌ எச்சரிக்கை 
ததும்பிய தன்‌ விழிகளை வீரபாண்டியன்‌ மீது நிலைக்க 
விட்டான்‌. நிதானத்தை அடியோடு இழந்துவிட்ட வீர 
பாண்டியன்‌ எந்த எச்சரிக்கையாலும்‌ பயனடையக்‌ கூடிய 
நிலையைத்‌ தாண்டிவிட்டதால்‌ உக்கிரத்துடன்‌ சோழ நாட்டுத்‌ 
தூதுவனை நோக்கி வார்த்தைகளைக்‌ கொட்டினான்‌. 

“பல்லவராயரே ! உம்மைத்‌ தவிர வேறு யாராவது இந்தப்‌ 

பேச்சை இந்தச்‌ சபா மண்டபத்தில்‌ பேசியிருந்தால்‌ பற்களை 


சாண்டில்யன்‌ $ஒ 249 


அண்ணன்‌ இருக்கின்றானே அந்தக்‌ கிழப்‌ பல்லவராயனல்ல, 
உமது மன்னனிருக்கின்றானே ராஜாதிராஜன்‌ அவனே 
வந்தாலும்‌ முடியாது. இங்குள்ள படைபலத்தின்‌ வன்மையைச்‌ 
சமயம்‌ வரும்போது உணர்த்துவோம்‌” என்று மண்டபமே 
அதிரும்படியாக இரைந்தான்‌ வீரபாண்டியன்‌. 

பதிலுக்கு புன்முறுவல்‌ செய்தான்‌ பல்லவராயன்‌. “சமயம்‌ 
வரும்போது தாங்கள்‌ சிம்மாசனத்திலிருந்தால்‌ உணர்த்தலாம்‌. 
ஆனால்‌ மதுரை இருக்கிற நிலையைப்‌ பார்த்தால்‌ தங்களை 
வெற்றி கொள்ளும்‌ பாக்கியம்‌ சோழ வீரர்களுக்குக்‌ கிடைக்காது 
போலிருக்கிறதே” என்று பதிலும்‌ சொன்னான்‌. 
தவிர இலங்காபுரனும்‌ அபராஜிதனும்‌ நொடிப்‌ பொழுதில்‌ 
உணர்ந்துகொண்டார்கள்‌. எப்படியாவது பாண்டிய மன்னனைச்‌ 
சண்டைக்கு இழுத்து அவன்‌ செய்யக்‌ கூடிய அநீதியைக்‌ 
காரணமாக வைத்துப்‌ பாண்டியநாட்டின்‌ மீது படையெடுக்கவே 
அண்ணன்‌ பல்லவராயன்‌ முயல்கிறன்‌ என்பதையும்‌, 
அதற்காகவே பாண்டிய நாடு வந்திருக்கிறானென்பதையும்‌, 
தூதராக வந்திருப்பது வெறும்‌ புரட்டு என்பதையும்‌ சந்தேகமறப்‌ 
புரிந்துகொண்ட அபராஜிதன்‌ நிலைமையை ஓரளவு சீர்படுத்த 
முயன்று இருவர்‌ சம்பாஷணைக்கும்‌ இடையே புகுந்து, “பல்லவ 
ராயரே! பாண்டிய அவையில்‌ நீர்‌ பேசும்‌ முறை சோழ 
மன்னர்கள்‌ கெளரவத்துக்கு உகந்ததாகாது” என்றான்‌. நல்ல 
வேளை, இந்தச்‌ சமயத்தில்‌ அபராஜிதன்‌ கைகொடுக்க வந்தானே 
என்று இலங்காபுரன்‌, சந்தோஷப்பட்ட சமயத்தில்‌ கோப 
வெறியால்‌ கவரப்பட்டி ருந்த வீரபாண்டியன்‌ சமாதானத்துக்கு 
இடமே இல்லாதிருக்கும்படியான மார்க்கத்தில்‌ நுழைந்தான்‌. 

“எங்கள்‌ சம்பாஷணையில்‌ நுழைய உனக்கு யார்‌ அனுமதி 
கொடுத்தது?" என்று அபராஜிதனை அடக்கிவிட்டுப்‌ பல்லவ 


க. மா-17 


250 * கன்னி மாடம்‌ 


ராயனை நோக்கி, “பல்லவராயரே! என்னை வெற்றிகொள்ளும்‌ 
பாக்கியம்‌ சோழ வீரர்களுக்குக்‌ கிடைக்காதென்பதில்‌ சந்தேக 
மில்லை. ஏனென்றால்‌ பாண்டிய நாட்டு வீரரும்‌ சிங்கள 
வீரர்களுமாகச்‌ சேர்ந்து சோழ நாட்டைச்‌ சிதைக்கச்‌ சித்தமா 
யிருக்கிறார்கள்‌. பேச்சில்‌ வீரம்‌ காட்டமாட்டார்கள்‌ பாண்டிய 
நாட்டவர்‌. காலம்‌ வரும்போது போர்‌ அரங்கில்‌ வேல்களாலும்‌ 
வாட்களாலும்‌ பேசிக்கொள்வோம்‌. அது கிடக்கட்டும்‌. 
இப்போது எதற்காகப்‌ பாண்டிய நாடு வந்தீர்‌? சொல்லும்‌” 

“சோழ மன்னர்‌ ஆணையை நிறைவேற்ற” என்றான்‌ 

“என்ன ஆணை?” 

“பாண்டிய மன்னனே கேள்‌! சிங்களத்துடன்‌ நீ 
கொண்டிருக்கும்‌ உறவு தமிழ்நாட்டின்‌ நன்மைக்கும்‌ கெளரவத்‌ 
துக்கும்‌ பாதகமானது என்று சோழ மன்னன்‌ கருதுகின்றார்‌. 
இந்தச்‌ சிம்மாசனத்தில்‌ நீண்ட நாட்கள்‌ உட்காரத்‌ தங்களுக்கு 
ஆசையிருக்கும்‌ பட்சத்தில்‌ இலங்காபுரனையும்‌ தமிழ்‌ மக்களைக்‌ 
காலடியில்‌ வைத்துத்‌ துவைத்துக்கொண்டிருக்கும்‌ சிங்களப்‌ 
படைகளையும்‌ மீண்டும்‌ சிங்களம்‌ அனுப்பிவிடவேண்டும்‌. 
இன்னும்‌ ஒரே ஒரு நிபந்தனை.” 

“என்ன அது?” 

“இலங்காபுரன்‌ படைக்குப்‌ பதில்‌ சோழ நாட்டுப்‌ படையின்‌ 
ஒரு பகுதி உமது தலைநகரைக்‌ காத்து நிற்கும்‌.” 

இந்தப்‌ பதிலைக்‌ கேட்டதும்‌, “என்ன சொன்னீர்‌ பல்லவ 
ராயரே! உமது மன்னனுக்கு மதி. கெட்டு விட்டதா?” என்று 
சரேலென எழுந்தான்‌ வீரபாண்டியன்‌. 

அவன்‌ ஆத்திரத்தை இன்னும்‌ அதிகமாகக்‌ கிளறிவிட 
இஷ்டப்பட்ட பல்லவராயன்‌, “மன்னவா! இதில்‌ அத்திரத்திற்கு 
என்ன இருக்கிறது? இப்பொழுது உங்கள்‌ நாட்டிலிருப்பது 


சாண்டில்யன்‌ $* 251 


சிங்கள ஆதிக்கம்‌. அதற்குப்‌ பதிலாகச்‌ சோழர்‌ ஆதிக்கம்‌ 
கிடைக்கும்‌. வேறு நாட்டவர்‌ ஆதிக்கத்துக்கு, உள்நாட்டு மன்னர்‌... 
அதுவும்‌ தூய தமிழர்‌ ஆதிக்கம்‌ கிடைப்பது பெரும்‌ பாக்கிய 
மல்லவா?” என்றான்‌. 

ஆசனத்தருகேயிருந்த படிகளில்‌ இரண்டைத்‌ தாண்டி. கீழே 
காலை வைத்தான்‌ வீரபாண்டியன்‌. ஏதோ விபரீதம்‌ நேரிடப்‌ 
போகிறதென்ற அச்சத்தால்‌ இலங்காபுரன்‌ தானிருந்த இடத்தை 
விட்டு இரண்டே எட்டில்‌ மன்னனெதீரே வந்து, “மகாராஜா! 
ஆத்திரம்‌ வேண்டாம்‌. தூதுவனை ஏதும்‌ செய்யாதீர்கள்‌” என்று 
கெஞ்சினார்‌ காதுக்கருகில்‌. ஆனால்‌, இலங்காபுரன்‌ 
வார்த்தைகள்‌ பல்லவராயன்‌ காதிலும்‌ விழுந்திருக்க வேண்டும்‌. 
ஆகவே பல்லவராயன்‌ புன்முறுவலுடனேயே பேசத்‌ தொடங்கி 
இலங்காபுரனை நோக்கி, “தண்டநாயகரே ! மன்னனை எச்சரிக்க 
வேண்டாம்‌. இவர்‌ என்னை எது வேண்டுமானாலும்‌ 
செய்யட்டும்‌. வேற்று நாட்டு வீரர்களைக்‌ கொண்டு குடிகளின்‌ 
தலைகளை வெட்டிப்‌ போட்டு அவர்கள்‌ குருதியில்‌ வாகன 
சக்கரங்கள்‌ உருண்டோட மதுரையின்‌ தெருக்களில்‌ மக்கள்‌ 
ரத்தச்‌ சுவட்டைப்‌ போட்டிருக்கும்‌ பாண்டிய மன்னன்‌, 
தூதுவனைக்‌ கொன்றானென்றால்‌ அதுவும்‌ தற்சமயம்‌ 
பாண்டிய நாடு அடைந்திருக்கும்‌ பண்பையே குறிக்கும்‌. எங்கள்‌ 
நாட்டுக்‌ கதை வேறு” என்றான்‌. 

“என்ன உங்கள்‌ நாட்டுக்‌ கதை?” என்று உக்கிரத்துடன்‌ 
கேட்டான்‌ வீரபாண்டியன்‌. 

“மன்னன்‌ ஆட்சிக்காக மக்கள்‌ தலை உருண்டது சோழ 
நாட்டுக்‌ கதையல்ல மகாராஜா! மனுநீதிக்காக, தேரடியில்‌ 
மன்னன்‌ மகன்‌ தலை உருண்டதுதான்‌ எங்கள்‌ நாட்டின்‌ கதை” 
என்று இகழ்ச்சியுடன்‌ கூறிய பல்லவராயன்‌, “மகாராஜா! 
உங்கள்‌ மனம்‌ இப்பொழுது ஆத்திரத்தில்‌ கட்டுண்டிருப்பதால்‌ 
எதையும்‌ செய்யத்‌ துணியலாம்‌. ஆனால்‌, துணிவதெல்லா 
வற்றையும்‌ செய்ய உங்களால்‌ முடியாது. என்னைக்‌ கைது 


22 ஒ கன்னி மாடம்‌ 


செய்ய நீங்கள்‌ துணியலாம்‌. ஆனால்‌, அதுவும்‌ முடியாது. 
சந்தேகமிருந்தால்‌ இதோ பாருங்கள்‌” என்று கையைத்‌ 
தட்டினான்‌. அடுத்த விநாடி பாண்டிய நீதிமண்டபப்‌ பெருங்‌ 
கதவுகள்‌ பேரிரைச்சலுடன்‌ திறந்தன. ஏராளமான சோழ 
வீரர்கள்‌ எந்த நிலையையும்‌ சமாளிக்கச்‌ சித்தமாய்‌ உருவிய 
வாட்களுடன்‌ வாயிலை அடைத்து நின்றுகொண்டிருந்தார்கள்‌. 
“பார்த்தீர்களா மகாராஜா! நீதி தவறும்‌ தலத்துக்கு வரும்‌ 
அண்ணன்‌ பல்லவராயன்‌ பைத்தியக்காரத்தனமாக வர 
மாட்டான்‌ என்பதைப்‌ புரிந்துகொள்ளுங்கள்‌. முன்னறிவிப்‌ 
பாராமல்‌ என்னைக்‌ கொலை செய்ய ஆட்களை ஏவியிருக்‌ 
கலாம்‌. ஆகையால்தான்‌ யாருமறியாமல்‌ உங்கள்‌ கூட்டத்‌ 
துடனேயே உள்ளே வந்தேன்‌. வெளியிலும்‌ காவல்‌ வைத்தேன்‌. 
இப்போது சொல்லுங்கள்‌, சோழ மன்னருக்குத்‌ தாங்கள்‌ 
அளிக்கும்‌ பதில்‌ என்ன?” என்று வினவினான்‌. 
வீரபாண்டியன்‌ உடனே பதிலேதும்‌ சொல்லவில்லை. 
கோபத்தால்‌ நடுக்கம்‌ கொடுக்கச்‌ சற்று நேரம்‌ நின்ற 
நின்றான்‌. பிறகு மரியாதையைக்‌ காற்றில்‌ பறக்க 
விட்டு, “டேய்‌ பல்லவராயா! சோழநாடு என்னிடம்‌ வாலை 
ஆட்டினால்‌ அதன்‌ வாலைத்‌ துண்டித்து விடுவேனென்று 
சொல்‌. அவன்‌ உள்நாட்டில்‌ படை திரட்டினால்‌ நான்‌ சிங்களத்‌ 
திலிருந்து இன்னும்‌ அதிகப்‌ படைகளைக்‌ கொண்டு வர 
முடியுமென்று சொல்‌. சோழ மன்னன்‌ அரசு சுதந்திர அரசாக 
வேண்டுமென்று சொல்‌. பலம்‌ மிக்க பாண்டிய நாட்டுடன்‌ 
நல்லுறவு வேண்டுமென்றால்‌ உன்னைப்‌ போன்ற 
வெறியர்களை அமைச்சர்களாகவும்‌ சேனாதிபதிகளாகவும்‌ 
வைத்துக்கொள்ள வேண்டாமென்று சொல்‌. சிங்களத்துத்‌ 
தண்டநாயகரை என்‌ நாட்டை விட்டு அனுப்புமுன்பு என்‌ 
உயிரை விட்டுவிடுவேன்‌ என்று சொல்‌...” என்று விடுவிடு 
என்று பேசிக்கொண்டு போன வீரபாண்டியனை இடைமறித்த 


சாண்டில்யன்‌ &* 253 


பல்லவராயன்‌, “தாங்கள்‌ உயிரைத்‌ தங்களிஷ்டப்படி. எது 
வேண்டுமானாலும்‌ செய்யலாம்‌. ஆனால்‌ நாட்டை?” என 
வினவினான்‌. 

“அதையும்‌ என்னிஷ்டப்படி செய்துகொள்வேன்‌.” 

“அப்படியானால்‌?” 

“உன்‌ மன்னன்‌ நிபந்தனைகள்‌ எதையும்‌ ஏற்க முடியாது.” 

“அப்படியானால்‌ போர்தான்‌ மகாராஜா! 

“சித்தமாயிருக்கிறேன்‌.” அழுத்தமாகப்‌ பதில்‌ கூறினான்‌ 
வீரபாண்டியன்‌. 

26. மாயவலை 

முன்கோபத்தாலும்‌, பதற்றத்தாலும்‌, மந்தபுத்தியுள்ளவர்‌ 
களுக்குள்ள இயற்கையான அசட்டுத்‌ தைரியத்தாலும்‌, 
போருக்குச்‌ சித்தமாயிருப்பதாக வீரபாண்டியன்‌ பதிலிறுத்த 
மாத்திரத்தில்‌ தான்‌ வந்த காரியம்‌ முடிந்ததென்ற காரணத்தால்‌ 
இதழ்களில்‌ தவழ்ந்த புன்சிரிப்புடன்‌, “தங்கள்‌ சித்தம்‌ மன்னவா. 
மீண்டும்‌ நாம்‌ போர்‌ அரங்கில்‌ சந்திப்போம்‌” என்று கூறிவிட்டுச்‌ 
சுற்றுமுற்றுமிருந்தோரை இகழ்ச்சியாகப்‌ பார்த்துவிட்டு 
, மரியாதைக்காக அரியணையை நோக்கித்‌ தலைதாழ்த்திவிட்டுக்‌ 
கம்பீரமாக வெளியே நடந்து , சென்றான்‌ பல்லவராயன்‌. 
அவனுடன்‌ பாண்டிய நாட்டு அமைதியும்‌ வெளியே நடந்து 
விட்டதென்பதை அறிந்துகொண்ட அபராஜிதன்‌ ஏக்கம்‌ கலந்த 
பெருமூச்சொன்றை விட்டான்‌. 

பல்லவராயன்‌ வெளியேறிய பின்பு சபை முழுதும்‌ 
புயலுக்குப்‌ பின்‌ அடையும்‌ அமைதியைப்‌ பெற்றிருந்தது. 
வீரபாண்டியன்‌ சீற்றம்‌ அடுத்தபடி யார்மீது பாயப்‌ போகிறதோ 
என்று சபையிலிருந்த அனைவரும்‌ எதிர்பார்த்து நின்றனர்‌. 
அண்ணன்‌ பல்லவராயன்‌ போன திசையைப்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருந்த வீரபாண்டியன்‌, சிங்கள வீரர்களை விட்டுப்‌ 


254 ௫ கன்னி மாடம்‌ 


பல்லவராயனையும்‌ நிர்மூலம்‌ செய்துவிட்டாலென்ன என்று 
ஒருகணம்‌ நினைத்தான்‌. அதனால்‌ உண்டாகக்‌ கூடிய ஆபத்து 
உடனே மனத்தில்‌ எழுந்து நின்றது. அப்படி. ஏதாவது செய்யும்‌ 
பட்சத்தில்‌ மக்களிடமிருந்து தன்னைக்‌ காப்பாற்ற யாராலும்‌ 
முடியாது என்பதை நினைத்துத்‌ தன்னைச்‌ சிறிது அடக்கிக்‌ 
கொண்ட வீரபாண்டியன்‌, அபராஜிதன்‌ மீது கண்களைத்‌ 
திருப்பினான்‌. பிறகு தன்‌ வீரர்களை நோக்கி, “ஏன்‌ இவனை 
இன்னும்‌ கைது செய்யவில்லை?” என்று கர்ஜித்தான்‌. 

அதுவரை நிகழ்ந்த சம்பவங்களால்‌ மெய்ம்மறந்திருந்த 
வீரர்கள்‌ அரசன்‌ உத்தரவை நிறைவேற்ற அபராஜிதனைக்‌ கைது 
செய்ய அவன்‌ மீது கையை வைக்கப்போன சமயத்தில்‌, “சற்றுப்‌ 
பொறுங்கள்‌ மகாராஜா,” என்று எழுந்தது இலங்காபுரனின்‌ 
குரல்‌. 

இலங்காபுரன்‌ தனக்காகப்‌ பரிந்து பேச முன்வந்ததைப்‌ 
பார்த்த அபராஜிதன்‌ விழிகள்‌ ஆச்சரியத்தால்‌ மலர்ந்தன. 
வீரபாண்டியனும்‌ ஆச்சரியத்துடன்‌ இலங்காபுரனை 
நோக்கி, “எதற்காகப்‌ பொறுக்க வேண்டும்‌ மாமா?” என்று 
வினவினான்‌. 

அத்தனை பேருக்கெதிரில்‌ மன்னன்‌ தன்னை மாமா என்று 
அழைத்ததை இலங்காபுரன்‌ ரசிக்காவிட்டாலும்‌ மெள்ளத்‌ தன்‌ 
உணர்ச்சிகளை அடக்கிக்கொண்டு, “மகாராஜா! இன்னும்‌ 
அபராஜிதன்‌ விசாரிக்கப்படவில்லை. அவன்‌ செய்த குற்றம்‌ 
என்ன என்பதும்‌ தெரியவில்லை” என்றான்‌. 

வீரபாண்டியன்‌ இதழ்களில்‌ இகழ்ச்சியும்‌ கோபமும்‌ கலந்‌ 
தாண்டவமாடின. “அவன்‌ குற்றம்‌ எனக்குத்‌ தெரியும்‌” என்றான்‌ 
மன்னன்‌. 

“தங்களுக்குத்‌ தெரிந்தால்‌ போதாது மன்னவா! பாண்டிய 
நாட்டில்‌ நீதி ஸ்தலமிருக்கிறது. நீதி வல்லுநர்கள்‌ இருக்கிறார்கள்‌. 
அதற்காக மண்டபமும்‌ இருக்கிறது” என்றான்‌ அபராஜிதன்‌ 
அச்சம்‌ எள்ளளவும்‌ கலக்காத குரலில்‌. 


சாண்டில்யன்‌ * 255 ' 


“அந்த மண்டபத்தில்தான்‌ நாமிருக்கிறோம்‌. நீதியில்‌ 
வல்லவரும்‌ இதோ இருக்கிறார்கள்‌. உன்‌ குற்றம்‌ மற்றவருக்கும்‌ 
தெரிய வேண்டுமானால்‌ இதோ சொல்கிறேன்‌ கேள்‌! நீலமலை 
சதி நடந்ததே தெரியுமா உனக்கு?” 

“நன்றாகத்‌ தெரியும்‌. இதைப்‌ பற்றி நானே தங்களுக்குத்‌ 
தெரிவித்திருக்கிறேன்‌.” 

“அந்தச்‌ சதிகாரர்களில்‌ நீயும்‌ ஒருவன்‌.” 

இந்தப்‌ பதிலைக்‌ கேட்ட அபராஜிதன்‌ முகத்தில்‌ மட்டுமன்றி 
இலங்காபுரன்‌ முகத்திலும்‌ சற்றுச்‌ சந்தேகச்‌ சாயை படர்ந்தது. 
“யார்‌ சொன்னது தங்களுக்கு?” என்று வினவினான்‌ 
அபராஜிதன்‌. 

“யார்‌ சொன்னாலென்ன? சதி நடந்தது உண்மை. அதில்‌ 
நீயும்‌ ஒருவன்‌ என்பது உண்மை. அங்கிருந்து தப்பும்போது நீ 
சிங்கள வீரர்களால்‌ தாக்கப்பட்டுக்‌ காயமடைந்ததும்‌ உண்மை” 
என்றான்‌ வீரபாண்டியன்‌. இந்தத்‌ தகவல்கள்‌ மன்னனுக்கு 
எப்படிக்‌ கிடைத்ததென்பதை அறியாவிட்டாலும்‌ ஒரளவு 
மன்னன்‌ விஷயத்தை அறிந்திருக்கிறானென்ற காரணத்தால்‌ 
அபராஜிதன்‌ திட்டமாகவே பேசலானான்‌: “மன்னவா! சதி 
நடந்தது உண்மை. நான்‌ அங்கே போனதும்‌ உண்மை. ஆனால்‌, 
சதியில்‌ கலக்க நான்‌ செல்லவில்லை; சதியைக்‌ குலைக்கச்‌ 
சென்றேன்‌.” : 

“அதற்கு ரசு?” 

“ரசு நான்‌ அளிக்க வேண்டுமா?” 

“அளிக்காமல்‌ நீ சொல்வது உண்மையென்று எனக்கு 
எப்படித்‌ தெரியும்‌?” 

“மதுரையின்‌ தெருக்களில்‌ தெரியவில்லையா உங்களுக்கு? 
ஆட்டம்‌ கொடுத்திருக்கும்‌ அச்சிம்மாசனத்தை நான்‌ அடைய 
விரும்பினால்‌ சதி செய்யவேண்டிய அவசியமில்லை மகாராஜா. 


256 ௯ கன்னி மாடம்‌ 


மறுவிநாடி. மன்னனாகிவிடுவேன்‌. அது உண்மையென்பது 
உங்கள்‌ மாமாவுக்கும்‌ தெரியும்‌. ஏன்‌, சற்று முன்‌ உங்களுக்கே 
தெரிந்திருக்க வேண்டும்‌. மக்கள்‌ குரவிலிருந்து தெரிந்திருக்க 
வேண்டும்‌. இந்தச்‌ சிம்மாசனத்தை அடைய நான்‌ ஆசைப்‌ 
பட்டால்‌ மக்கள்‌ எழுச்சியை இருமுறை அடக்குவானேன்‌! 
இவையெல்லாம்‌ ரசு அல்லவா?” என்று உணர்ச்சி ததும்பும்‌ 
குரலில்‌ கணீரெனப்‌ பேசினான்‌ பாண்டிய சேனாதிபதி. 

ஆனால்‌, களங்கப்பட்ட வீரபாண்டியன்‌ உள்ளம்‌ உள்ளதை 
உணர இஷ்டப்படவில்லை. “அபராஜிதா! நீ சொல்வது 
உண்மையே என்று வைத்துக்கொண்டாலும்‌ உன்னை உயிருடன்‌ 
முடியாதோ அப்படியே ஒரு நாட்டில்‌ அரசாளத்‌ தகுந்த இரு 
உறவினர்‌ இருக்க முடியாது. அப்படி இருந்தால்‌ நாடு இரண்டு 
படும்‌. ஆகவே பாண்டிய நாட்டின்‌ நன்மையை உத்தேசித்தும்‌ 
உன்னை ஒழிப்பதுதான்‌ முறை” என்று கூறிவிட்டு, “டேய்‌! 
இவனை வெளியே கொண்டுபோய்‌ வைத்திருங்கள்‌. நீதி 
வல்லுநரைக்‌ கலந்துகொண்டு முடிவைச்‌ சொல்லுகிறேன்‌” 
என்று வீரர்களுக்கு உத்தரவிட்டான்‌ வீரபாண்டியன்‌. இரு 
வீரர்கள்‌ பக்கங்களில்‌ ஈட்டி. தாங்கிவர அலட்சியமான பார்வை 
யுடன்‌ வெளியே சென்றான்‌ அபராஜிதன்‌. 

நீதி எப்படிப்‌ போகுமென்பது நீதி வல்‌ ட இமன்றி 
மண்டபத்திலிருந்த மற்ற வீரர்களுக்கும்‌ புரிந்துதானிருந்தது. 
மண்டபத்தின்‌ கதவுகள்‌ சாத்தப்பட்டவுடன்‌ வீரபாண்டியன்‌ 
மீண்டும்‌ அரியணையில்‌ அமர்ந்து, “மாமா! நீதி வல்லுநரும்‌ 
நான்‌ சொன்னதைத்தானே சொல்ல முடியும்‌?” என்று 
இலங்காபுரனை நோக்கி வினவினான்‌. 

இலங்காபுரன்‌ சிறிது நேரம்‌ ஆழ்ந்த யோசனையிலிறங்கி 
விட்டுப்‌ பிறகு சொன்னான்‌: “மன்னவா, இவனைக்‌ 
கொல்வதில்‌ ஆபத்திருக்கிறது.” 

“என்ன ஆபத்து?” 


சாண்டில்யன்‌ * 257 


“மக்கள்‌ மீண்டும்‌ கொதித்து எழுந்தால்‌ சமாளிக்க நமது 
சைன்னியத்தால்‌ முடியாது.” 


“ஏன்‌ முடியாது?” 

“தங்கள்‌ சைன்னியமும்‌ மக்களுடன்‌ சேர்ந்‌ ம்‌. மீதி 
யிருக்கும்‌ சொற்ப சிங்களப்‌ படையினர்‌ இரவில்‌ எந்த 
நேரத்திலும்‌ வெட்டப்படுவார்கள்‌.” 


வீரபாண்டியனும்‌ நீண்ட நேரம்‌ யோசித்தான்‌. பிறகு 
கேட்டான்‌, “வேறு என்ன செய்யலாம்‌ மாமா?” என்று. 

வக்கு அருகில்‌ வைத்துக்கொள்ளக்‌ கூடாது.” 

“அப்படியென்றால்‌?” 

“தூர அனுப்பிவிட வேண்டும்‌.” 

தர்கள்‌ சொல்வது புரியவில்லையே.” 

'நாடு கடத்திவிடுங்கள்‌. பாண்டிய எல்லைக்குள்‌ மீண்டும்‌ 
காலை வைத்தால்‌ ஒழித்துவிடுவதாக உத்தரவிடுங்கள்‌. அவன்‌ 
மக்கள்‌ கண்களிலிருந்து நீண்ட காலம்‌ மறைந்துவிட்டால்‌ 
மக்கள்‌ அவனை மறந்துவிடுவார்கள்‌. மக்களுக்கு மறதி அதிகம்‌ 
மன்னவா!” 

. இஷ்டப்படாவிட்டாலும்‌ இறுதியில்‌ ஒப்புக்கொண்டான்‌. அந்த 
உத்தரவை நிறைவேற்றச்‌ சென்ற இலங்காபுரன்‌ வெளியே நின்ற 
ன்‌ அணுகி, “அபராஜிதா! உன்‌ உயிர்‌ தப்பியது. நீ 
இன்றிரவே மதுரையை விட்டுப்‌ புறப்பட வேண்டும்‌. இரண்டு 
நாட்களுக்குள்‌ பாண்டிய எல்லையைத்‌ தாண்டியாக வேண்டும்‌” . 
என்றான்‌. 
“என்ன! நாடு கடத்தும்‌ உத்தரவா!” 
கக. ஆம்‌.” 
தனது மாளிகையை நோக்கி நடந்தான்‌. அரண்மனை வாசலில்‌ 
குதிரையைப்‌ பிடித்துக்கொண்டு அவன்‌ வரவுக்காகக்‌ 


28 ௩ கன்னி மாடம்‌ 


காத்திருந்த பையனைக்‌ கூடக்‌ கவனிக்காமல்‌ நடந்தே 
சென்றான்‌. பாண்டிய நாட்டைவிட்டுப்‌ போக வேண்டுமே 
என்ற துக்கம்‌ நெஞ்சை அழுத்தத்‌ தன்‌ மாளிகையை அடைந்த 
அபராஜிதன்‌ நேராகத்‌ தன்‌ படுக்கையறைக்குச்‌ சென்று 
வாளைக்‌ கழற்றி ஒரு பக்கமாக எறிந்துவிட்டு மஞ்சத்தில்‌ 
தொப்பென விழுந்து வெகு நேரம்‌ யோசித்த வண்ணம்‌ 
படுத்திருந்தான்‌. இரவு ஏறத்‌ தொடங்கியது. இருளும்‌ நன்றாக 
சூழ்ந்துவிட்டது. கண்ணை மூடி. மஞ்சத்தில்‌ படுத்துக்கொண்ட 
அபராஜிதன்‌ மனத்தில்‌ என்னென்ன எண்ணங்களோ அலை 
மோதின. உள்ளே எழுந்துகொண்டிருந்த உணர்ச்சிகளின்‌ 
காரணமாகப்‌ பெருமூச்சொன்றை உள்ளே இழுத்தான்‌. 
திடீரென எழும்பிய ஜாதிமல்லிகையின்‌ வாசனை அவனைக்‌ 
கம்மென்று சூழ்ந்துகொண்டது. இதேது இத்தனை வாசனை 
என்று கண்களைத்‌ திறந்தான்‌ அபராஜிதன்‌. அவன்‌ படுக்கையில்‌ 
அவனை மிக நெருங்கி அப்சரஸ்‌ போல்‌ அபாரமான எழிலுடன்‌ 
உட்கார்ந்திருந்தாள்‌ சிங்களத்துப்‌ பைங்கிளி. 
மனோநிலை அத்தனை கலவரப்பட்ட அந்தச்‌ சமயத்தில்‌ 
கூட மாதவியின்‌ மனோகர எழிலைக்‌ கண்டு மயங்காமலிருக்க 
அபராஜிதனால்‌ முடியவில்லை. அமைதியை நாடியதன்‌ 
்‌ காரணமாக அறை விளக்குகளை ஏற்றாமலே படுத்திருந்ததால்‌ 
அறையில்‌ நிலவிய இருட்டு அவன்‌ நிதானத்தைக்‌ குலைப்ப 
தற்குக்‌ காரணமாயிருந்தது. மாதவி மஞ்சத்தின்‌ ஓரத்தில்‌ 
உட்காராமல்‌ அவனை நன்றாக நெருங்கித்‌ தன்‌ இடையுடன்‌ 
அவன்‌ இடுப்பு லேசாக உராயும்படி உட்கார்ந்திருந்தாள்‌. 
தோளுக்காக வளைந்த எடுப்பான அவள்‌ மார்பின்மேல்‌ சற்றுத்‌ 
தவழ்ந்து தொங்கிய நீண்ட அவள்‌ பின்னல்கூட அபராஜிதன்‌ 
பக்கவாட்டில்‌ பட்டு அவள்‌ அசையும்‌ போதெல்லாம்‌ அவன்‌ 
உடலைத்‌ தொட்டு ஏதோ ரகசியத்தைச்‌ சொல்லிக்கொண்‌ 
டிருந்தது. உடலை அரைகுறையாகச்‌ சுற்றிப்‌ பாதி இடங்களில்‌ 
பட்டும்‌ பாதி இடங்களில்‌ நெகிழ்ந்தும்‌ கிடந்த அவள்‌ சேலை 
முந்தானைப்‌ பாகம்‌ மஞ்சத்தில்‌ கிடந்த அவன்‌ வலதுகையில்‌ 


சாண்டில்யன்‌ $* 259 


புரண்டுகொண்டிருந்தது. அறையில்‌ விளக்குகள்‌ இல்லா 
விட்டாலும்‌ தாழ்வாரத்தில்‌ எரிந்துகொண்டிருந்த விளக்கு 
ஒன்றின்‌ வெளிச்சம்‌ பாதி திறந்திருந்த ஒரு சாளரத்தின்‌ 
வழியாகப்‌ பட்டையாக அவள்‌ மீது பாய்ந்து, அவள்‌ உடலில்‌ 
இடது பாகத்துக்கு மட்டும்‌ ஒளி பாய்ச்சியிருந்ததால்‌, பாதி 
இருளும்‌ பாதி ஒளியுமாய்‌, பாதி தேவாம்சமும்‌ பாதி அசுர 
அம்சமும்‌ கலந்து, பிரளயகாலப்‌ பதுமை போல்‌ காட்சி 
யளித்தாள்‌ மாதவி. அவள்மேல்‌ விழுந்திருந்த அந்த அரை 
வெளிச்சம்‌ ஒரே நிலையில்‌ இல்லாமல்‌. தாழ்வாரத்துக்குள்‌ 
தலைநீட்டிக்கொண்டிருந்த ஒரு வேப்பங்கிளையின்‌ அசைவால்‌ 
அவ்வப்பொழுது மறைந்து பிரகாசித்ததால்‌ மாதவியின்‌ உடல்‌ 
வனப்பு அபராஜிதன்‌ கண்ணுக்குத்‌ தோன்றித்தோன்றி மறைந்து! 
அவன்‌ சித்தத்தைப்‌ பெரிதும்‌ கலக்கிக்கொண்டிருந்தது. அவள்‌ 
பார்வையிலிருந்த மயக்கத்தை, அவள்‌ செவ்விய பெருத்த 
இதழ்கள்‌ உதிர்த்துக்கொண்டிருந்த உன்மத்தச்‌ சிரிப்பு ஒன்று 
அதிகப்படுத்தியது. இத்தனைக்கும்‌ தூபம்‌ போடுவது 
போலிருந்தது ஜாதிமல்லிகையின்‌ வாசனை. 
மல்லிகைக்குத்தான்‌ இத்தனை வாசனையா அல்லது மாதவி 
வைத்திருப்பதால்‌ அதற்கு இத்தனை வாசனை ஏற்பட்டிருக்‌ 
கிறதா என்று ஆராய்ந்தான்‌ அபராஜிதன்‌. திறந்த கண்களை 
அவள்‌ முகத்திலிருந்து வாங்காமலே, கண்களும்‌ நீண்ட நேரம்‌ 
நிலைத்து நிற்கவில்லை. அவன்‌ உள்ளத்தைப்‌ போலவே 
niet ட “ering tne Sonat ஆராயத்‌ 
தொடங்கின. மேன்மேலும்‌ அவளது எழிலின்‌ ஒவ்வோர்‌ 
அம்சத்தையும்‌ அலசின. பூவின்‌ மதுவை சாப்பிடு முன்பாக, 
பூவைச்‌ சுற்றிச்‌ சுற்றி வரும்‌ வண்டுகளைப்‌ போல. அவன்‌ இரு 
கருவிழிகளும்‌ தன்‌ முகத்தையும்‌ உடலையும்‌ வலம்‌ வந்ததைக்‌ 
கண்ட மாதவி வழக்கம்‌ போல்‌ களுக்கென்று : மெல்லச்‌ 
சிரித்தாள்‌. 
அந்தச்‌ சிரிப்புக்கூட அவன்‌ சிந்தனை அலைகளைக்‌ 
கலைக்க முடியவில்லை. அவன்‌ மனம்‌ பூராவும்‌ மதுரையையும்‌ 


அந்தக்‌ கையே மெள்ளத்‌ துணிவுடன்‌ எழுந்து அவள்‌ 
முகத்தருகில்‌ முத்துச்சரத்தோடு தொங்கிக்கொண்டிருந்த 
சுட்டியைச்‌ சரிப்படுத்தி விட்டது. 

மாதவி இன்னும்‌ சற்று நெருங்கி உட்கார்ந்து தன்‌ கைகளி 
லொன்றை அவன்‌ உடலுக்கு அப்புறத்தில்‌ வைத்துக்‌ 
கொண்டாள்‌. இப்படி அவள்‌ இரு கரங்களுக்கிடையே கிடந்த 
அபராஜிதன்‌ ஒருமுறை தன்னை உதறிக்கொண்டு எழுந்திருக்க 
முயன்றான்‌. அப்படி முயன்றதன்‌ காரணமாக அவள்‌ உடலுடன்‌ 
தன்‌ உடல்‌ உராயும்‌ ஸ்திதிக்கு வந்துவிடவே மீண்டும்‌ மஞ்சத்தில்‌ 
விழுந்து, “மாதவி! வேண்டாம்‌ மாதவி!” என்றான்‌. 

“எது வேண்டாம்‌?” என்று சொல்லிக்கொண்டே மாதவி 
அவன்‌ மார்புக்காகத்‌ தாழ்ந்து தன்‌ இரு கைகளையும்‌ இரு 
புஷ்ப மாலைகள்‌ போல்‌ அவன்‌ கழுத்தைச்‌ சுற்ற விட்டாள்‌. 
அவள்‌ பூக்கரங்களும்‌ பூவுடலும்‌ மார்பில்‌ துவண்டதால்‌, மாய 
வலைக்குள்‌ பூரணமாகச்‌ சிக்கி, நெறியை அறவே கைவிடும்‌ 
நிலைக்கு வந்துவிட்டான்‌ அபராஜிதன்‌. அவனை மீளா நரகத்‌ 
திற்கு இழுக்க இச்சை கொண்ட மாதவி அவன்‌ கன்னத்தோடு 
தன்‌ கன்னத்தைப்‌ பதிய வைத்துக்கொண்டு காதுக்கருகில்‌ தன்‌ 
இதழ்களைத்‌ திருப்பி அந்தரங்க எண்ணங்கள்‌ ஒலியிலேயே 
அலைபாய, “அபராஜிதா !” என்று மிக மெதுவாக அழைத்தாள்‌. 

27. உன்னையே மன்னனாக்குவேன்‌ ! 
உணர்ச்சி, நெறி, அறிவு இம்மூன்றையும்‌ விளக்கின்‌ சுடர்‌, 
திரி, எண்ணெய்‌ ஆகிய மூன்றுக்கும்‌ ஒப்பிடலாம்‌. எண்ணெய்‌ 
போதிய அளவு இருக்கும்‌ வரையில்தான்‌ சுடர்‌ விளக்கின்‌ 


சாண்டில்யன்‌ $ 26 


முகப்பிலேயே அடங்கி நின்று தன்‌ பணியை ஒழுங்காகச்‌ 
செய்கிறது. உணர்ச்சிகளின்‌ தன்மையும்‌ இப்படித்தான்‌. 
அறிவாகிற எண்ணெய்‌, நெறியாகிற திரியின்‌ ஊடே பாய்ந்து 
நிற்கும்‌ வரையில்தான்‌ உணர்ச்சியாகிற சுடரும்‌ கட்டுக்கடங்கி 
நிற்கிறது. மனித எண்ண விளக்கில்‌ அறிவு மட்டும்‌ வற்றி 
விட்டால்‌ உணர்ச்சிச்‌ சுடர்‌ பெரிதாகக்‌ கிளம்பிக்‌ கட்டுமீறிப்‌ 
பின்நோக்கிப்‌ பாய்ந்து படர்ந்து எரிந்து நெறியென்னும்‌ 
திரியைச்‌ சுட்டுச்‌ சாம்பலாக்கி விடுகிறது. ஆகவே, எந்தச்‌ 
சந்தர்ப்பத்திலும்‌ நெறியுள்ளவர்கள்‌ அறிவுப்பக்கமாகத்‌ திரும்பி 
அதை அடியோடு வற்றவிடாமல்‌ பார்த்துக்‌ கொள்கிறார்கள்‌. 
உணர்ச்சிகளுக்கு இடங்கொடுப்பவன்‌ அறிவை அடியோடு 
வற்ற விட்டு நெறியையும்‌ உணர்ச்சிகளுக்குப்‌ பலி கொடுத்து 
விடுகிறான்‌. இந்தக்‌ காரணத்தினால்தான்‌ பழைய கிரந்தங்களில்‌ 
நெறியுள்ளவர்களைத்‌ தூங்கா விளக்குக்கு ஒப்பிட்டிருக்‌ 
கிறார்கள்‌. மேலிருந்து சதாசர்வகாலம்‌ எண்ணெய்‌ பாய்ந்து 
கொண்டிருக்கும்‌ தூங்கா விளக்கைப்‌ போலவே நெறியுள்ள 
வர்களும்‌ எப்பேர்ப்பட்ட இக்கட்டான சமயத்திலும்‌ அறிவை 
பயன்படுத்தி நெறியைக்‌ காப்பாற்றிக்‌ கொள்கிறார்கள்‌. இது . 
பெரிய விசித்திரம்தான்‌. ஆனால்‌ அத்தகைய விசித்திரம்‌ மனித 
சரித்திரத்தில்‌ எண்ணற்ற முறைகள்‌ ஏற்பட்டிருக்கின்றன. 
ல்‌ தொரு விசித்திரத்தாலும்‌ த்தில்‌ கைகொடும்‌ 
அறிவின்‌ பலத்தாலும்தான்‌ அன்று அபராஜிதனும்‌ தப்பினான்‌. 
எல்லையற்ற மயக்கம்‌ தரும்‌ மாதவி பேரெழில்‌ பெரும்‌ 

மாயப்‌ போர்வையாக எழுந்து அவன்‌ அறிவைக்‌ கவர்ந்து 
கொண்டதாலும்‌, கிள்ளையிலும்‌ இனிய சொற்கள்‌ அவன்‌ 
காதுக்கு வெகு அருகில்‌ ஒலித்ததாலும்‌, புஷ்பத்திலும்‌ மெல்லிய 
இரு இதழ்கள்‌ அவன்‌ கன்னத்தில்‌ புதைந்து கிடந்ததாலும்‌, 
அவள்‌ கரங்களிரண்டும்‌ இரண்டு சர்ப்பங்கள்‌ போல்‌ 
வழவழப்புடன்‌ அவன்‌ உடலைத்‌ தழுவி நின்றதாலும்‌ ' 
அபராஜிதனுடைய உணர்ச்சிகள்‌ பெரிதாகச்‌ சுடர்விட்டு அவன்‌ 


262 ஓ கன்னி மாடம்‌ 


உடலைப்‌ பலவிதமாகச்‌ சித்திரவதை செய்துகொண்டிருந்தன. 
அந்த மாயக்கன்னியின்‌ சாகசத்தாலும்‌, அவளது அங்க 
விசேஷங்களின்‌ இணையற்ற சக்தியினாலும்‌ அபராஜிதனின்‌ 
அறிவு சுக்கல்‌ சுக்கலாகத்‌ தெறித்துவிடும்‌ நிலைக்கு வந்ததன்றி, 
மெளனமான நிசப்தமான அந்தச்‌ சூழ்நிலையில்‌ அவன்‌ 
உணர்ச்சிகளும்‌ பேரிரைச்சலாக உள்ளத்தே கிளம்பி 
சொர்க்கமா நரகமா என்று சொல்லமுடியாத ஒரு சொப்பன 
உலகத்துக்கு அவனை வெகு வேகமாக இழுத்துச்‌ சென்று 
கொண்டிருந்தன. 

காமுகனையும்‌ ஞானியையும்‌ பெரியோர்கள்‌ ஒன்றாகத்‌ : 
தான்‌ கருதுகிறார்கள்‌, இருவரும்‌ தன்னிலை மறந்து நின்ற 
காரணத்தால்‌. மாதவி அழைத்த அழைப்புக்கு அபராஜிதன்‌ 
பதிலேதும்‌ சொல்லவில்லை. அவன்‌ புத்தி ஒருநிலையில்‌ 
இல்லாமல்‌ எங்கெங்கோ சென்றுகொண்டிருந்தது. 
கொந்தளிக்கும்‌ கடலில்‌ அகப்படும்‌ சில மரக்கலங்களுக்கு 
அதிர்ஷ்டவசமாகத்‌ தரை தட்டுப்படுவது போல்‌ கொந்தளித்து 
நின்ற அவன்‌ உணர்ச்சியில்‌ மெள்ள மெள்ள உதயமாகத்‌ 
தொடங்கியது கார்குழலியின்‌ எழிலுருவம்‌. அந்த உருவம்‌ 
எழுந்ததும்‌ அபராஜிதன்‌ உணர்ச்சிகள்‌ வேறுபுறமாக இழுக்கப்‌ 
படவே மார்மேல்‌ துவண்டு கிடந்த மாதவியை விட்டு அவன்‌ 
மனம்‌ கன்னி மாடத்தின்‌ காட்டிலும்‌ கட்டடத்திலும்‌ நடந்த 
நிகழ்ச்சிகளுக்காகத்‌ தாவத்‌ தொடங்கியது. 

உடல்‌ வளைந்து தலை தாழ்த்தி தன்‌ முகத்துக்கு எத்தனை 
அருகில்‌ வந்து கார்குழலி தன்‌ காயத்தைப்‌ பரிசோதித்தாள்‌ 
என்பதை அபராஜிதன்‌ நினைத்துப்‌ பார்த்தான்‌. மஞ்சள்‌ தீட்டி 
தன்‌ கண்களுக்கு எதிரே நின்ற கழுத்து, சற்றுக்‌ கீழே துலங்கிய 
வனப்புப்‌ பிரதேசம்‌, இத்தனையிலும்‌ எத்தனை கவர்ச்சி 
இருந்தது என்ற எண்ணங்கள்‌ அவன்‌ சித்தத்தே எழுந்தன. தான்‌ 
விழித்த சற்று நேரத்திற்செல்லாம்‌ அன்பு பாய்ந்து நின்ற அவள்‌ 
அம்புஜ விழிகள்‌ தன்‌ விழிகளை எத்தனை காந்தசக்தியுடன்‌ 


சாண்டில்ன்‌ % 263 


கவர்ந்து நின்றன என்பதையும்‌ அபராஜிதன்‌ எண்ணிப்‌ 
பார்த்தான்‌. கருணை சொட்டிய அந்த விழிகளெங்கே? மயக்கம்‌ 
தரும்‌ மாதவியின்‌ விழிகளெங்கே? உறுதி காட்டிய அந்த 
உதடுகளெங்கே? உன்மத்தம்‌ அளிக்கும்‌ இந்த உதடுகளெங்கே? 
பால்வடியும்‌ அந்தக்‌ குழந்தை முகமெங்கே? காமம்‌ சொட்டும்‌ 
இந்தச்‌ சாகசக்காரியின்‌ வதனமெங்கே? கருத்தை உருக்கி ஒரே 
நிலையில்‌ இருக்கும்‌ கார்குழலியின்‌ தெய்வீக உருவம்‌ எங்கே? 
சுருத்தைக்‌ குலைத்து நாலா பக்கத்திலும்‌ சிதறவிடும்‌ மாதவியின்‌ 
காமச்சிலை எங்கே? 

இப்படியாகத்‌ திரும்பத்‌ திரும்பத்‌ தன்‌ வாழ்‌ ல்‌ 
மோதிய இரு பெண்மணிகளின்‌ உருவங்களையும்‌ ப்ச்‌ 
களையும்‌ ஒப்பிடத்‌ தொடங்கியதன்‌ காரணமாக அபராஜிதன்‌ 
அறிவும்‌ ஒரளவு சுயநிலைக்கு வரத்‌ தொடங்கியது. காட்டாற்று 
ர டம்‌ துரும்பென அடித்துச்‌ சென்று கொண்டிருந்த 

தன்‌ ஆத்மாவைக்‌ காப்பாற்றுவதற்காகவே தேவதையான 

கார்குழலியைத்‌ தன்‌ சித்தத்தில்‌ விதி மிதக்கவிட்டதோ என்று 
அந்தச்‌ சமயத்தில்‌ அபராஜிதன்‌ நினைக்கலானான்‌. அப்படிச்‌ 
சூழ்நிலை திரும்பத்‌ திரும்ப, அவன்‌ கைகளும்‌ மாதவியின்‌ 
பக்கவாட்டிலிருந்து மெள்ள அகன்று மெத்தை மேல்‌ 
தொப்பென விழுந்தன. 

உணர்ச்சி வெள்ளத்தில்‌ துவண்டு கிடந்த அவன்‌ உடல்‌ 
சற்றுச்‌ சரிப்படுவதிலிருந்தும்‌, கண்ணைத்‌ திறந்து பார்த்த அவன்‌ 
பார்வையில்‌ பழைய மயக்கம்‌ மறைந்து நிதானம்‌ துலங்கியதி 
லிருந்தும்‌ அவன்‌ அறிவு தன்னைவிட்டு வேறு ஏதோ. 
மார்க்கத்தில்‌ சஞ்சரிக்கத்‌ தொடங்கிவிட்டதென்பதை அறிந்து 
கொண்ட பைங்கிளி, அவன்‌ மேலிருந்த கைகளை அகற்றாமலும்‌ 
தன்‌ கன்னத்திலிறாந்து அவன்‌ கன்னத்தை விடுவிக்காமலும்‌ 
கேட்டாள்‌, “என்ன யோசிக்கிறாய்‌ அபராஜிதா ?” என்று. 

அபராஜிதன்‌ இதழ்களில்‌ துக்கமான புன்முறுவல்‌ 
ஒன்று படர்ந்தது. “நாமிருக்கும்‌ நிலையைப்‌ பற்றி 


264 ஒஓ கன்னி மாடம்‌ 


யோசிக்கிறேன்‌ மாதவி” என்று மெள்ள பதில்‌ சொன்னதோடு 
அவளை லேசாக விலக்கிக்கொண்டு எழுந்திருக்கவும்‌ 
முயன்றான்‌. 

மாதவி அவனை விடவில்லை. மெல்ல அவன்‌ கரங்களைத்‌ 
தன்‌ கரங்களால்‌ அழுத்திப்‌ பிடித்து, “நாமிருக்கும்‌ நிலையில்‌ 
என்ன தவறு இருக்கிறது” என்று கொஞ்சலாகக்‌ கேட்டாள்‌. 

“எது தவறு, எது தவறல்ல என்பது அவரவர்‌ நோக்கத்தைப்‌ 
பொறுத்தது மாதவி.” 

“நீ சொல்வது புரியவில்லை.” 

“அப்படிப்‌ புதிர்‌ ஒன்றும்‌ நான்‌ போடவில்லையே. எனக்குத்‌ 
தவறாகத்‌ தோன்றுவது உனக்குத்‌ தவறாகத்‌ தோன்றா 
திருக்கலாம்‌. நம்மிருவருக்கும்‌ சரியென்று தோன்றுவது 
உலகத்துக்குத்‌ தவறாகத்‌ தோன்றலாம்‌.” 

பைங்கிளி அவன்‌ சொன்ன பதிலின்‌ முதற்பகுதியை 
விட்டுவிட்டுப்‌ பிற்பகுதியை எடுத்துக்கொண்டு “உலகத்தைப்‌ 
டன்‌ நாம்‌ கவலைப்படுவானேன்‌ ?” என்று கேட்டாள்‌. 

ம்‌ உலகத்தில்‌ இருப்பதால்‌” என்று பதில்‌ சொன்னான்‌ 
அபராஜிதன்‌. 
“நம்‌ உலகம்‌ வேறு. நம்மைப்‌ பழிக்கக்‌ கூடிய உலகம்‌ 
வேறல்லவா ?” 

அபராஜிதன்‌ படுத்த நிலையிலிருந்தே அவளைக்‌ கூர்ந்து 
நோக்கினான்‌. பைங்கிளி சிரித்துக்கொண்டே சொன்னாள்‌: 

“அபராஜிதா! காதல்‌ உலகம்‌ தனி, மனிதர்‌ நிரம்பிய இந்த 
பூவுலகம்‌ தனி. காதலர்‌ ஒன்று படும்போது தங்களுக்கென ஒரு 
தனி உலகத்தைச்‌ சிருஷ்டித்துக்கொள்கிறார்கள்‌. அந்த உலகத்தில்‌ 
பிறர்‌ வம்புக்கு இடமில்லை. காதல்‌ ஒன்றைத்‌ தவிர இங்கு 
வேறெதற்குமே இடமில்லை.” 

அபராஜிதன்‌ சற்று ஏதோ யோசித்துவிட்டுச்‌ சொன்னான்‌: 
“காமம்‌ வேறு; காதல்‌ வேறு மாதவி.” 


சாண்டில்யன்‌ உ 265 


இதைக்‌ கேட்டதும்‌ மாதவியின்‌ இதழ்களில்‌ புன்முறுவல்‌ 
அரும்பியது. “என்ன அறிவீனமான பேச்சு அபராஜிதா! காமம்‌ 
வேறு; காதல்‌ வேறு என்பது வெறும்‌ பிரமை. அறிவு மிகுந்த 
உங்கள்‌ வள்ளுவர்கூடக்‌ காமத்துப்பால்‌ எழுதினாரே தவிர 
காதற்பால்‌ எழுதவில்லையே” என்றாள்‌ மெதுவாக. 

துர்க்கம்‌ ஏறஏற மாதவியின்‌ மாய வலையினின்று நன்றாக 
மீண்டுவிட்ட அபராஜிதன்‌, பதிலுக்கு அவளைத்‌ தன்‌ மீதிருந்து 
தூக்கிவிட்டு மஞ்சத்தில்‌ எழுந்து உட்கார்ந்தான்‌. பிறகு அவளை 
நோக்கி, “மாதவி! வள்ளுவரை விட்டுவிடு. நீயே யோசித்துப்‌ 
பார்‌. காதல்‌ அறிவைப்‌ பற்றியது. காமம்‌ உணர்ச்சியைப்‌ 
பற்றியது; உடலைப்‌ பற்றியது” என்றான்‌. 

“உடலில்லாவிட்டால்‌ அறிவில்லை அபராஜிதா! காம 
மில்லாவிட்டால்‌ காதலுமில்லை” என்றாள்‌ மாதவி அவன்‌ 
தோள்மேல்‌ சாய்ந்துகொண்டே. 

அவள்‌ உடலை மெள்ளச்‌ சற்று அப்புறமாக நகர்த்திவிட்டுக்‌ 
கட்டிலிலிருந்து எழுந்த அபராஜிதன்‌ அவள்‌ எதிரே சற்று நேரம்‌ 
நின்று அவளை உற்றுப்‌ பார்த்தான்‌. இணையற்ற உடலழகும்‌ 
அறிவும்‌ நிரம்பிய இந்தப்‌ பெண்‌ மட்டும்‌ நெறி படைத்தவளா 
. யிருந்தால்‌ மாதர்குலத்‌ திலகமாக விளங்குவாளே என்று 
நினைத்துப்‌ பெருமூச்சு விட்ட அபராஜிதன்‌, “தர்க்கத்தால்‌ 
என்ன பயன்‌ ஏற்படப்‌ போகிறது மாதவி? என்‌ உள்ளத்தில்‌ 
தற்சமயம்‌ காதலுக்கோ காமத்துக்கோ இடமில்லை. அப்படியே 
நான்‌ உன்னைக்‌ காதலித்தாலும்‌ உன்‌ நலனை உத்தேசித்தே 
இந்தச்‌ சமயத்தில்‌ உன்னைக்‌ கைவிடுவதுதான்‌ நியாயமாகும்‌.” 

“என்‌ நலனா! என்ன அது?” பைங்கிளியின்‌ கண்களில்‌ 
ஆச்சரியம்‌ எழுந்து நின்றது. . 

“நான்‌ அரசனால்‌ அவமதிக்கப்பட்டவன்‌. நாடு கடத்தப்‌ 
பட்டவன்‌. எங்கு போவேனோ எங்கு அலைவேனோ சொல்ல 
முடியாது. அந்த வாழ்க்கைக்கு உன்னை இழுப்பது தவறாகும்‌. 
மன்னனால்‌ நான்‌ வெறுக்கப்பட்டவன்‌; நீ விரும்பப்பட்டவள்‌. 


க. மா-18 


266 & கன்னி மாடம்‌ 


மன்னனுக்காக மதுரையை அரசாளும்‌ இலங்காபுரன்‌ மருமகள்‌. 
அப்பேர்ப்பட்ட நீ அரண்மனையின்‌ போக போக்கியங்களை 
விட்டு நாடோடியாகத்‌ திரியப்‌ போகும்‌ என்னை நாடுவதில்‌ 
அர்த்தமென்ன இருக்கிறது?” என்று சொல்லி முடித்துவிட்டு 
வெளித்‌ தாழ்வாரத்துக்காக நகர்ந்தான்‌ அபராஜிதன்‌. வெளித்‌ 
தாழ்வார விளக்கு அவனையும்‌ அவனைத்‌ தொடர்ந்து 
பின்னால்‌ வந்துகொண்டிருந்த மாதவியையும்‌ பார்த்து வெட்கப்‌ 
படுவது போல்‌ சற்று மங்கி எரிந்தது. அதை லேசாக மறைத்து 
நின்ற வேப்பங்கிளைகூட வெப்பத்துடன்‌ வெளியே வரும்‌ 
அபராஜிதனுக்கு விசிறுவது போல்‌ காற்றில்‌ லேசாக அசைந்தது. 

காற்றில்‌ அசைந்த அந்த வேப்பங்கிளையைப்‌ பிடித்துக்‌ 
கொண்டு வெளியே வெறித்து நோக்கினான்‌ அபராஜிதன்‌. 
தூரத்தே தெரிந்த மலைகளுக்கு அப்பாலுள்ள மேலை 
மங்கலத்தில்‌ கார்குழலி இருக்கிறாளென்ற நினைப்பு பின்னால்‌ 

தன்‌ தோளைத்‌ தழுவி நின்ற மாதவியை அறவே மறக்கச்‌ 

றை கார்குழலியின்‌ பிற்கால கதியையும்‌ அவள்‌ வீர 
பாண்டியன்‌ மனைவியானால்‌ படக்கூடிய அவதியையும்‌ 
நினைத்து மனம்‌ புழுங்கவே ஏக்கமான பெருமூச்சு ஒன்றும்‌ 
அவனிடமிருந்து வெளிப்பட்டது. 

அந்த நிலையிலிருந்த அவனைச்‌ சற்று அசைத்த பைங்கிளி, 
“அபராஜிதா! உன்‌ பேச்சில்‌ தவறுகள்‌ இருக்கின்றன” என்று 
சுட்டிக்‌ காட்டினாள்‌. 

ஒரு கையால்‌ வேப்பங்கிளையைப்‌ பிடித்துக்கொண்டு 
அவளை நோக்கித்‌ திரும்பிய அபராஜிதன்‌, “என்ன! என்‌ 
பேச்சில்‌ தவறா? எது தவறு மாதவி?” என்று வினவினான்‌. 

“நீ நாடோடி என்பது தவறு.” 

“நாடு கட்டத்தப்பட்டவன்‌ நாடோடியில்லாமல்‌ வேறு 
எப்படியிருக்க முடியும்‌?” 

“நாடு கடத்தும்‌ உத்தரவு மன்னனிட்டது தானே?” 


ஆமாம்‌.” 


சாண்டில்யன்‌ “உ 267 


“அதை மாற்றிவிட்டால்‌ போகிறது.” 

“உன்‌ சிபாரிசினாலா !” 

“சிபாரிசு எதற்கு?” 

“மன்னனிடம்‌ நீ சொல்லித்தானே உத்தரவை மாற்ற 
முடியும்‌?” 

“மன்னனிடம்‌ சொல்ல வேண்டிய அவசியமென்ன?” 

“உன்‌ எழிலுக்கு மன்னன்‌ அடிமையல்லவா ?” 

“உண்மை. அவன்‌ எழிலுக்கோ வீரத்துக்கோ நான்‌ அடிமை 
யல்லவே.” 

“அதை மன்னன்‌ உணர்ந்தால்‌ உனக்கு ஆபத்துதானே ?” 

மாதவி இகழ்ச்சியாகச்‌ சிரித்தாள்‌. “இவன்‌ ஒரு மன்னன்‌! 
இவனால்‌ எனக்கு ஆபத்து! நான்‌ இஷ்டப்பட்டால்‌ நாளையே 
இந்த மன்னன்‌ முடி துறப்பானென்பது உனக்குத்‌ தெரியாதா 
அபராஜிதா!” 

“தெரியும்‌ மாதவி! உங்கள்‌ பிடியில்‌ பாண்டியநாடு சிக்கிக்‌ 
கிடப்பது யாருக்குத்தான்‌ தெரியாது.” 

“தெரிந்துமா மன்னன்‌ தயவு எனக்கு வேண்டு 
மென்கிறாய்‌?” 

“மன்னன்‌ என்று ஒப்புக்கு ஒருவன்‌ தேவையாயிருக்கு 
மட்டும்‌ அவன்‌ தயவும்‌ சிங்களத்துக்குத்‌ தேவைதான்‌. வேண்டு 
மானால்‌ உன்‌ மாமாவே நாளைக்கு வீரபாண்டியனை அகற்றி 
மதுரையை ஆளலாம்‌. ஆனால்‌ அந்த ஆட்சி நான்கு நாளைக்குக்‌ 
கூட நிலைக்காது. மக்கள்‌ ஒருபுறமும்‌, சோழன்‌ ஒருபுறமும்‌ 
உங்கள்‌ ப்‌ பறித்து சிங்களத்துக்கு ஒட்டி விடுவார்கள்‌. ' 
ஆகையால்‌ பெயருக்கு ஒரு பாண்டியன்‌ அரியணையில்‌ 
அவசியம்‌. அந்த அவசியமிருக்கு மட்டும்‌ அவன்‌ ஆணைக்கும்‌ 
பலம்‌ உண்டு.” 

மாதவி அபராஜிதனை ஏற இறங்க நோக்கிவிட்டுப்‌ பிறகு 
கேட்டாள்‌: “அந்த அவசியமில்லாவிட்டால்‌?” 


. 268 உ கன்னி மாடம்‌ 


“அவசியம்‌ எப்படி. இல்லாது போகும்‌?” 
அவன்‌ கையுடன்‌ இணைய விட்டாள்‌. “கேள்‌ அபராஜிதா! 
இந்த மன்னனை மக்கள்‌ வெறுக்கிறார்கள்‌. நானும்‌ வெறுக்‌ 
கிறேன்‌. பேடிகளைக்‌ கண்டால்‌ என்‌ மாமனுக்குப்‌ பிடிக்காது. 
உன்னை மக்கள்‌ விரும்புகிறார்கள்‌. நானும்‌ விரும்புகிறேன்‌. 
வீரனான உன்னை ஒரு நிபந்தனைக்குட்பட்டு மாமாவும்‌ 
விரும்புவார்‌...” என்று சொல்லிக்கொண்டு போன மாதவியை 
இதழ்களில்‌ இசழ்ச்சிக்குநி தோன்றப்‌" பார்த்த அபராஜிதன்‌, 
அவள்‌ பேச்சை இடையிலேயே வெட்டி, “அது என்ன 
நிபந்தனை மாதவி?” என்று கேட்டான்‌. 
“சிங்களத்துடன்‌ தொடர்பு” என்றாள்‌ மாதவி. 
அபராஜிதன்‌ கண்களில்‌ கோபம்‌ மெள்ள ஏறத்‌ 
தொடங்கியது. “சிங்களத்துக்கு அடிமையாக வேண்டும்‌ என்று 
சொல்‌” என்று கடுமை ததும்பும்‌ குரலில்‌ கூறினான்‌. 
“சிங்களத்தின்‌ அடிகளில்‌ பாண்டிய நாடு தத்தளிக்கும்‌ போது 
நட்புக்கு இடம்‌ ஏது?” என்றும்‌ கேட்டான்‌. 
'என்‌ ஏற்பாட்டுக்கு நீ இணங்கினால்‌ அடிமைத்தனம்‌ நீங்கி 
நட்பு நிலவும்‌” 
“என்ன உன்‌ ஏற்பாடு?” 
“உன்னை அரியணையில்‌ ஏற்றுவது; வீரபாண்டியனை 
அகற்றி உன்னையே மன்னனாக்குவேன்‌. பிறகு... 
க்கு அடிமையாக காலம்‌ கழிப்பது...” என்று சொல்லிய 
“அபராஜிதா! நான்‌ சொல்வதைக்‌ கேள்‌. உன்‌ நாடோடி 
வாழ்க்கையை மாற்றி ஒரு கணத்தில்‌ நான்‌ சொர்க்கப்‌ பாதைக்கு 
இழுத்துச்‌ செல்கிறேன்‌” என்று சொல்லி அவன்‌ கையையும்‌ 
பிடித்து அறைக்காக இழுத்தாள்‌. 
பழைய மயக்கத்தை அடியோடு துறந்துவிட்ட அபராஜிதன்‌ 
உள்ளத்தில்‌ கோபம்‌ பீரிட்டெழுந்ததால்‌ அவள்‌ கையைத்‌ தன்‌ 


சாண்டில்யன்‌ $ 269 


கையிலிருந்து உதறி அவளைத்‌ தன்னிடமிருந்து விலக்கி, 
“மாதவி! நீ இன்னும்‌ அபராஜிதனைச்‌ சரியாக அறியவில்லை. 
பாண்டிய நாட்டை ஆள எனக்குச்‌ சிங்கள ஈட்‌ (ப 
பைங்கிளியின்‌ சுழ்ச்சியோ தேவையில்லை. மதுரையின்‌ 
மக்களுக்கு ஒரு குரல்‌ கொடுத்தால்‌ போதும்‌. அடுத்த விநாடி 
மன்னனாகி விடுவேன்‌. வீரபாண்டியன்‌ வீரமற்றவனானாலும்‌ 
பாண்டிய மரபில்‌ பிறந்தவன்‌. எனக்கும்‌ அவனுக்கும்‌ ரத்த 
பந்தமிருக்கிறது. சிங்களத்துச்‌ சீமாட்டிக்காக அதை வெட்டித்‌ 
தள்ள நான்‌ விரும்பவில்லை. ஆகையால்‌ பயனற்ற இந்தப்‌ 
பேச்சை விட்டுவிடு. நான்‌ நாடோடிதான்‌, இருந்தாலும்‌ சுதந்திர 
புருஷன்‌” என்றான்‌. 
கண்ட சிங்களத்துப்‌ பைங்கிளியின்‌ உள்ளத்தில்‌ காமாக்கினி 
கொழுந்துவிட்டெரியவே அவள்‌ அவனை நெருங்கி, 
“அபராஜிதா! வேண்டாம்‌. சொல்வதைக்‌ கேள்‌. நீயும்‌ நானும்‌ 
சேர்ந்தால்‌ தமிழ்நாட்டுக்கே புதியதொரு சகாப்தத்தைச்‌ 
சிருஷ்டிக்கலாம்‌” என்று சொல்லிக்கொண்டே அவனை இரு 
கைகளாலும்‌ அணைத்தாள்‌. 

“மாதவி! உன்‌ ஏற்பாடுகளைச்‌ சுயமரியாதையுள்ள எந்தத்‌ 
தமிழனும்‌ ஏற்க முடியாது. சிங்களத்துப்‌ பெண்ணால்‌ 
அபராஜிதன்‌ சிங்காதனம்‌ பெற்றான்‌ என்ற அவச்சொல்லுக்கு 
ஆளாக நான்‌ இஷ்டப்படவில்லை. பல்லவ மரபில்‌ பிறந்தவன்‌ 
பைங்கிளிக்காக நாட்டின்‌ சுதந்திரத்தைக்‌ காற்றில்‌ பறக்க 
விட்டான்‌ என்ற வெட்கக்கேடும்‌ எனக்கு வேண்டாம்‌, விடு 
என்னை” என்று திமிறி அவள்‌ கைகளைப்‌ பலவந்தமாகத்‌ ப்ப 
மீதிருந்து அகற்றினான்‌. 

மாதவியின்‌ முகத்தில்‌ கடுங்கோபம்‌ எழுந்தது. “அபராஜிதா! 
என்‌ விரோதத்தைச்‌ சம்பாதித்துக்கொண்டு அழிந்து 
போகாதே!” என்று கூறிக்கொண்டே அவனை மீண்டும்‌ 
நெருங்கினாள்‌. 


270 4“ கன்னி மாடம்‌ 


ர இரு ்‌ இரும்புப்‌ பிடியில்‌ சிறைப்படுத்திக்‌ 
கொண்ட அபராஜிதன்‌, “உளறாதே மாதவி! இப்படி வா, 
உன்னை அரண்மனைக்கு அனுப்புகிறேன்‌” என்று சொல்லி 
அவளைச்‌ சரசரவென்று இழுத்துச்‌ சென்று வெளியே செல்லும்‌ 
தாழ்வாரத்தின்‌ மூலையில்‌ கொண்டுவந்து விட்டு, “டேய்‌, 
யாரங்கே!” என்று இரைந்தான்‌. 
“இந்தா, இவளைக்‌ கொண்டுபோய்‌ அரண்மனையில்‌ சேர்த்து 
விடு” என்று உத்தரவிட்டான்‌. 

“மாட்டேன்‌. இந்த இடத்தைவிட்டு நகரமாட்டேன்‌” என்று 
அபராஜிதனிடம்‌ ஒன்றினாள்‌ மாதவி. : 

அபராஜிதன்‌ அளவுக்கு மீறிய வெறுப்புடன்‌, “இந்தா 
இவளைப்‌ பிடி” என்று வீரனை நோக்கி அவளைத்‌ 
தள்ளினான்‌. மாதவி கீழே விழ இருந்தாள்‌. அந்த வீரன்‌ வெகு 
லாகவமாக அவளைத்‌ தாங்கிப்‌ பிடித்துக்கொண்டான்‌. குனிந்த 
அவளைத்‌ தாங்கிய அந்த வீரன்‌ எழுந்ததும்‌ அவன்‌ முகத்தில்‌ 
தாழ்வாரத்தின்‌ விளக்கு பிரகாசித்ததைக்‌ கண்ட அபராஜிதன்‌ 
மட்டுமல்ல, பைங்கிளியும்‌ சொல்லவொண்ணா பிரமிப்பால்‌ 
கல்லெனச்‌ சமைந்தார்கள்‌. ஒரு கையில்‌ மருமகளைத்‌ தாங்கியும்‌ 
இன்னொரு கையை வாளின்மேல்‌ வைத்தும்‌ பெரிய 
ராட்சதனைப்‌ போல்‌ எழுந்து நின்றான்‌ சிங்களத்துத்‌ தண்ட 
நாயகனான இலங்காபுரன்‌. 


28. அரச காரியமும்‌ சரச காரியமும்‌ 


சற்‌ அன்னிய ள்‌ விட்டும்‌ ம்‌ த்‌ 
முரட்டுத்தனமாகத்‌ தள்ளப்பட்ட தன்‌ மருமகளைத்‌ தாங்கிப்‌ 
பிடித்துத்‌ தூக்கி நிறுத்திய இலங்காபுரன்‌, அவள்‌ கால்களைத்‌ 
திடமாக நிலத்தில்‌ ஊன்றிய பிறகு அவளை விட்டு விலகி 
நின்று, அவளையும்‌ அபராஜிதனையும்‌ மாறிமாறிப்‌ பார்த்தான்‌. 


சாண்டில்யன்‌ உ 271 


வேறுபட்ட உள்ளமுள்ள அந்த இருவர்‌ இதயங்களும்‌ 
இலங்காபுரன்‌ தங்களை நோக்கிய அந்தச்‌ சில விநாடிகளில்‌ 
மட்டும்‌ ஒரேவிதமான உணர்ச்சிகளைப்‌ பெற்றுத்‌ தத்தளித்துக்‌ 
கொண்டிருந்தன. ஒரே வேடன்‌ குறிக்கு இலக்கான இரு 
புறாக்களைப்‌ போல அவர்களிருவரும்‌ அசந்தர்ப்பமான 
நிலையால்‌ ஏற்பட்ட அச்சத்தாலும்‌ வெட்கத்தாலும்‌ சங்கடத்‌ 
தாலும்‌ பீடிக்கப்பட்டு எதுவும்‌ பேசாமலும்‌ திடமாக நிற்காமலும்‌ 
என்ன செய்வது, என்ன சொல்வது என்று அறியாமலும்‌ 
இலங்காபுரன்‌ எதிரில்‌ மெளனமாகவே நின்றார்கள்‌. மாமன்‌ 
கண்களால்‌ ஊடுருவப்பட்ட மாதவி வெட்க மிகுதியாலும்‌ 
அபராஜிதனிடம்‌ பட்ட அவமானத்தாலும்‌ குன்றிப்போய்‌ 
மாமனை ஏறெடுத்துப்‌ பார்க்கவும்‌ சக்தியற்றவளாய்த்‌ தாமரைக்‌ 
கண்களைத்‌ தரைக்காகச்‌ சாய்த்துக்கொண்டாள்‌. மாதவியைப்‌ 
பிடித்த சமயத்தில்‌ இலங்காபுரனை நன்றாகப்‌ பார்த்த 
அபராஜிதனும்‌ அவன்‌ நன்றாக எழுந்து நின்று தன்னைப்‌ 
பார்க்கத்‌ தொடங்கியதும்‌ அவன்‌ கண்களைச்‌ சந்திக்க வல்லமை 
யற்று வேறுபுறமாகப்‌ பார்த்தான்‌. தாழ்வாரத்தில்‌ அடித்துக்‌ 
கொண்டிருந்த மங்கலான வெளிச்சம்‌ அம்மூவரிடையே நிலவிய 
மெளனத்தின்‌ பயங்கரத்தைச்‌ சற்று அதிகப்படுத்தியே காட்டியது. 
பயங்கரமான அம்மெளனத்தைத்‌ தூரத்தேயிருந்து வந்த 
மீனாட்சியம்மன்‌ ஆலயத்தின்‌ இரண்டாம்‌ ஜாமத்தின்‌ 
மணியோசை ஓரளவு கலைக்கத்தான்‌ செய்தது. ஆனால்‌, 
அதையும்விடச்‌ சக்தியுடன்‌ மெளனத்தைத்‌ துண்டித்தன, மிக 
நிதானமாக உச்சரிக்கப்பட்ட இலங்காபுரன்‌ சொற்கள்‌. 

“உன்னை இங்கு நான்‌ சந்திப்பேனென்று எதிர்பார்க்க 
வில்லை மாதவி)!” என்றான்‌ இலங்காபுரன்‌, ஆத்திரம்‌ சிறிதும்‌ 
தொனிக்காத குரலில்‌. மாதவி பதிலேதும்‌ சொல்லவில்லை. 
அந்த நிலையில்‌ ஒரு பெண்ணுக்கு ஏற்படக்‌ கூடிய சங்கட்த்தைப்‌ 
புரிந்துகொண்ட அபராஜிதனே அவளுக்காகப்‌ பேச முற்பட்டு, 
'தண்டநாயகரே! தாங்கள்‌ மருமகள்‌ மீது கோபிக்க 
வேண்டாம்‌...” என்று இழுத்தான்‌. 


272 4 கன்னி மாடம்‌ 


இலங்காபுரன்‌ கண்கள்‌ அபராஜிதனை நோக்கித்‌ திரும்பிய 
போது அவன்‌ இதழ்களிலும்‌ கோபப்‌ புன்முறுவல்‌ ஒன்று 
தவழ்ந்தது. “என்‌ மருமகள்‌ மீது 'சேனாதிபதியவர்களுக்கு 
இத்தனை தயவு எத்தனை நாளாகப்‌ பிறந்திருக்கிறது” என்று 
வினவினான்‌. 

இந்த இரண்டொரு வார்த்தைகளால்‌ உணர்ச்சிகளை 
அடக்கிக்கொண்டு ஒரளவு சுயநிலைக்கு வந்த அபராஜிதனும்‌ 
இலங்காபுரனைத்‌ தைரியமாக ஏறெடுத்துப்‌ பார்த்து, “தங்கள்‌ 
மருமகளுக்கு யார்‌ தயவும்‌ தேவையில்லை. மாதவியின்‌ 
தயவுக்குத்தான்‌ மதுரையம்பதியிலுள்ள மாபெரும்‌ பிரபு 
களெல்லாம்‌ காத்திருக்கிறார்களே !” என்றான்‌. 

“தாங்கள்‌ மட்டும்‌ அந்தப்‌ பிரபுகளுக்கு விலக்கு 
போலிருக்கிறது” என்று வினவினான்‌ இலங்காபுரன்‌, குரலில்‌ 
உஷ்ணம்‌ ஏற. 

“விலக்கென்று யார்‌ சொன்னது?” 

“யாரும்‌ சொல்லவேண்டிய ஸ்திதியில்‌ நீங்கள்‌ வைக்க 
வில்லையே?” 

மாதவியைத்‌ தான்‌ பிடித்துத்‌ தள்ளியதையே இலங்காபுரன்‌ 
மறைமுகமாக இப்படிக்‌ குறிப்பிடுகிறானென்பதைச்‌ சந்தேகமறப்‌ 
புரிந்துகொண்ட அபராஜிதன்‌, மேற்கொண்டு என்ன பேசுவ 

“தென்று அறியாமல்‌ ஒருகணம்‌ வாளா நின்றுவிட்டுச்‌ 
சொன்னான்‌: “இங்கு நடந்ததைத்‌ தாங்கள்‌ தவறாக நினைக்க 
வேண்டாம்‌” என்று. 

“தவறாக நினைக்கவில்லை சேனாதிபதியவர்களே! 
சரியாகவே புரிந்துகொண்டிருக்கிறேன்‌” என்று கோபம்‌ உச்ச 
நிலையை எட்டவே குரலைக்‌ கடுமையாக உயர்த்தினான்‌ 

“சம்பவங்களின்‌ உண்மை அர்த்தம்‌ சந்தர்ப்பங்களைப்‌ 
பொறுத்தது. சந்தர்ப்ப விசேஷத்தால்‌ உண்மை பொய்‌ 


சாண்டில்யன்‌ ட... 273 


யாகவும்‌, பொய்‌ உண்மையாகவும்‌ தெரிவதுண்டு” என்றான்‌ 
அபராஜிதன்‌. 

“இப்பொழுது எந்த உண்மை பொய்யாகத்‌ தெரிந்‌ 
திருக்கிறது? இந்த அகாலத்திலே மாதவி தங்கள்‌ வீட்டிலிருப்பது 
பொய்யா? அல்லது நீங்கள்‌ அவளைச்‌ சற்று முன்பு பலாத்கார 
மாகத்‌ தள்ளியது பொய்யா!” என்று கேட்டான்‌ இலங்காபுரன்‌. 

“இதெல்லாம்‌ பொய்யல்ல பிரபு. இந்த உண்மைகளுக்குத்‌ 
தாங்கள்‌ செய்யக்‌ கூடிய வியாக்கியானம்‌ விபரீதமாயிருக்‌ 
கலாம்‌. தங்கள்‌ மருமகள்‌ இங்கு வந்தது உண்மை. வந்த காரணம்‌ 
உங்களுக்குத்‌ தெரியாது. நான்‌ அவளைப்‌ பிடித்துத்‌ தள்ளியது 
உண்மை. தள்ளிய காரணம்‌ உங்களுக்குத்‌ தெரியாது.” 

“பருவப்பெண்‌ பரபுருஷன்‌ வீட்டுக்கு இரவில்‌ வருவது 
தவம்‌ செய்வதற்கா ? அவளைப்‌ பிடித்து ஒரு புருஷன்‌ மிருகத்‌ 
தனமாகத்‌ தள்ளுவது அவள்‌ மேலுள்ள அன்பைக்‌ குறிக்கவா? 
அல்லது மரியாதையைச்‌ சுட்டிக்‌ காட்டவா?” 

இந்தக்‌ கேள்விகளுக்குப்‌ பதில்‌ சொல்‌ ழ்‌ ஜிதன்‌ 
கண்கள்‌ ஒருமுறை மாதவிக்காகச்‌ சென்றன. பிறகு, இலங்கா 
புரனுக்காகத்‌ திரும்பி, “நான்‌ நினைத்தது சரியாகப்‌ போய்‌ 
விட்டது” என்றான்‌. 

“என்ன நினைத்தீர்கள்‌? எது சரியாகப்‌ போய்விட்டது?” 
என்று வினவினான்‌ இலங்காபுரன்‌. 

“நீங்கள்‌ விபரீத அர்த்தந்தான்‌ செய்வீர்களென்று 
நினைத்தேன்‌. அது சரியாகப்‌ போய்விட்டது. சாதாரண 
மனிதர்கள்‌ இந்த மாதிரி அர்த்தத்தைச்‌ செய்திருந்தால்‌ சிறிதும்‌ 
ஆச்சரியப்பட்டிருக்க மாட்டேன்‌. சிங்களத்துச்‌ சாம்ராஜ்யத்தை 
இதர நாடுகளில்‌ நிலைநாட்டக்‌ கங்கணம்‌ கட்டிக்கொண்‌ 
டிருக்கும்‌ சிங்களத்துத்‌ தண்டநாயகர்‌ இங்கு நடந்த சம்பவங்‌ 
களின்‌ ஆழத்தை ஆராய்ந்து பார்க்காமல்‌ எடை போடுவது 
எனக்கு எல்லையற்ற வியப்பைத்தான்‌ தருகிறது. தண்டநாயசகரே ! 


274 + கன்னி மாடம்‌ 


தங்கள்‌ மருமகளைப்‌ பெண்‌ என்ற முறையில்தான்‌ எண்ணு 
கிறீர்களா?” 
“ஏன்‌ அவள்‌ பெண்ணில்லையா !” 
“பெண்தான்‌ பிரபு. ஆனால்‌, சாதாரணப்‌ பெண்‌ அல்ல.” 
“இவளிடம்‌ என்ன அசாதாரணத்தைக்‌ கண்டுவிட்டீர்கள்‌?” 
“எப்படி அசாதாரணமென்பது தங்களுக்குத்‌ தெரியும்‌?” 
“என்னைவிடத்‌ தாங்கள்தான்‌ மாதவியை அதிகமாக 
அறிந்திராப்பதாகத்‌ தெரிகிறது. ஆகையால்‌ விளக்கிச்‌ 


“அவள்‌ பெண்‌ மட்டுமல்ல தண்டநாயகரே! அரசியல்‌ 
சதுரங்கத்தில்‌ முக்கிமான காய்‌. தங்கள்‌ திட்டங்களை 
நிறைவேற்றும்‌ அற்புதக்‌ கருவி." 

அபராஜிதனுடைய கடைசி வார்த்தைகளைக்‌ கேட்ட 
இலங்காபுரன்‌ கண்கள்‌ ஆச்சரியத்தால்‌ பெரிதாக மலர்ந்தன. 
மேலுதடு சிறிது அசைந்ததால்‌ மீசை பயங்கரமாக எழுந்து 
தாழ்ந்தது. இலங்காபுரன்‌ முகத்தில்‌ ஏற்பட்ட மாறுதலை நொடிப்‌ 
பொழுதில்‌ கண்டுகொண்ட அபராஜிதன்‌ தனக்கு அனுகூல 
மாகத்‌ திரும்பிய அந்த நேரத்தை வீணாக்க விரும்பாமல்‌ மேலும்‌ 
பேசலானான்‌: “ஆமாம்‌ தண்டநாயகரே, அவள்‌ ஓர்‌ அற்புத 
அரசியல்‌ கருவிதான்‌. சிங்களம்‌ சிருஷ்டித்த இந்தப்‌ பேரெழில்‌ 
வாய்ந்த மாயக்கருவி இங்கு பருவப்பெண்‌ என்ற முறையில்‌ 
வரவில்லை. சிங்களத்துக்குப்‌ பரிந்து பேச வந்தாள்‌. அபராஜித 
னுடன்‌ சரசமாட வரவில்லை, அவன்‌ நாட்டுப்பற்றைத்‌ தன்‌ 
பிறந்த நாட்டுக்காகத்‌ திருப்ப வந்தாள்‌. அவள்‌ இங்கு வந்தது 
உமக்காகத்தான்‌, உமது நன்மைக்காகத்தான்‌, உமது நாட்டுக்‌ 
காகத்தான்‌. அவள்‌ வந்தது அரசகாரியம்‌, சரசகாரியமல்ல. 
உங்கள்‌ நாட்டுக்குப்‌ பெருமையைத்‌ தேட நினைத்தாள்‌. அவள்‌ 
ஏற்பாட்டுக்கு ஒப்புக்கொண்டிருந்தால்‌ நான்‌ சிறுமைப்‌ 
பட்டிருப்பேன்‌...” என்று சொல்லிக்கொண்டே போன 


சாண்டில்யன்‌ ஓ 275 
எதை நாடி வந்தாள்‌?” என்று வினவினான்‌. 

“சிங்களத்து சாம்ராஜ்யத்தைத்‌ தமிழ்‌ நாட்டில்‌ நிலைநிறுத்‌ 
என்‌ எதவியை நாடி வந்தாள்‌” என்றான்‌ அபராஜிதன்‌ சிறிதும்‌ 
தாமதமில்லாமல்‌. 

“எத்தகைய உதவி?” 

“என்‌ வாளைச்‌ சிங்களத்துக்கு அர்ப்பணிக்கச்‌ 
சொன்னாள்‌.” 

“அதற்குப்‌ க்க எதைக்‌ கொடுப்பதாகச்‌ சொன்னாள்‌?” 

கேள்வியில்‌ இகழ்ச்சியுடன்‌ சந்தேகமும்‌ கலந்து 
தொனித்தது. 


“மதுரையின்‌ சிங்காதனத்தை” என்றான்‌ அபராஜிதன்‌, 
இலங்காபுரன்‌ கண்களைத்‌ தன்‌ கண்களால்‌ சிறிதும்‌ சலன 
மின்றிச்‌ சந்தித்து. 

இலங்காபுரன்‌ கோபத்துடன்‌ பைங்கிளியை நோக்கித்‌ 
திரும்பி, “இது உண்மைதானா மாதவி? உனக்குச்‌ சகலத்தையும்‌ 
அர்ப்பணித்திருக்கும்‌ வீரபாண்டியனுக்குத்‌ துரோகமா செய்யத்‌ 
துணிந்தாய்‌?” என்று வினவினான்‌. 

மாதவி பதிலேதும்‌ சொல்லவில்லை. அபராஜிதனே பதில்‌ 
சொன்னான்‌: “நான்தான்‌ அப்பொழுதே சொன்னேனே, 
மாதவிக்கு மன்னனும்‌ முக்கியமல்ல; நானும்‌ முக்கியமல்ல 
வென்று. அவளுக்கு வேண்டியது சிங்கள சாம்ராஜ்ய 
விஸ்தரிப்பு. அதற்கு உதவக்‌ கூடியவர்களைப்‌ பார்க்கிறாள்‌. - 
வீரபாண்டியனை மக்கள்‌ வெறுக்கிறார்கள்‌. என்னை விரும்பு 
கிறார்கள்‌. யார்‌ அரியணையிலிருந்தால்‌ சிங்களத்துக்கு நல்லது? 
நீங்களே சொல்லுங்கள்‌” என்றான்‌. 

இலங்காபுரன்‌ சற்று நேரம்‌ பதிலேதும்‌ சொல்லாமல்‌ 
அப்படியும்‌ இப்படியும்‌ உலாவினான்‌. மிக சாமர்த்தியமாக 
அபராஜிதன்‌ சம்பவங்களின்‌ ஒரு பகுதியை மட்டும்‌ விளக்கித்‌ 


276 + கன்னி மாடம்‌ 


தன்னைப்‌ பெரிய அபக்கியாதியினின்றும்‌ மாமன்‌ கோபத்தி 
னின்றும்‌ மீட்டுவிட்டதற்காக நன்றி ததும்பும்‌ கண்களை 
அவனை நோக்கி ஒரு விநாடி உயர்த்தினாள்‌ மாதவி. 
அபராஜிதன்‌ அவள்‌ பக்கம்‌ திரும்பவேயில்லை. இலங்கா 
புரனையே பார்த்துக்கொண்டு நின்றான்‌. ஆழ்ந்த யோசனை 
யுடன்‌ தாழ்வாரத்தில்‌ உலவிக்கொண்டிருந்த இலங்காபுரன்‌ 
கடைசியாக நின்று அபராஜிதனுக்காகத்‌ திரும்பி, “சேனாதிபதி 
யவர்களே! மாதவியைத்‌ தவறாக நினைத்துவிட்டேன்‌. அது 
கிடக்கட்டும்‌. மாதவிக்குத்‌ தாங்கள்‌ சொன்ன பதிலென்ன?” 
என்று கேட்டான்‌. 

“தேசத்‌ துரோகியாக மாற மறுத்துவிட்டேன்‌. திரும்ப 
அரண்மனைக்குச்‌ செல்லும்படி கூறினேன்‌. மாதவி இணங்க 
வில்லை. அவள்‌ ஏற்பாட்டுக்கு ஒப்புக்கொண்டால்தான்‌ 
போவேனென்று சொன்னாள்‌. ஆகையால்‌, கொஞ்சம்‌ முரட்டுத்‌ 
தனத்தையும்‌ உபயோகிக்க வேண்டியதாயிற்று!” என்று 
விளக்கினான்‌ அபராஜிதன்‌. 

“சேனாதிபதியவர்களே! மாதவி பெண்‌ என்பதற்காக 
அந்த ஏற்பாட்டுக்கு உடன்பட்டால்‌...” என்று மெள்ள 
இழுத்தான்‌ இலங்காபுரன்‌. 

“தங்களுக்கும்‌ அந்தப்‌ பதில்தூன்‌ கிடைக்கும்‌! 
“ஏன்‌, நாடாளும்‌ வாழ்க்கையைவிட நாடோடி. வாழ்க்கை 
சிறந்ததென்றா?” 

“சந்தேகமென்ன? சிறந்ததுதான்‌.” 

“நாடாளும்‌ வாழ்க்கையில்‌ செல்வம்‌ உண்டு, செல்வாக்கு 
உண்டு...” 

“நாடோடி வாழ்க்கையில்‌ மன நிம்மதியுண்டு, மகிழ்ச்சி 
யுண்டு.” 


“உலகத்துக்கு ஒவ்வாத வார்த்தை.” 


சாண்டில்யன்‌ உ 277 


“நூனே உலகத்துக்கு ஒவ்வாத மனிதன்‌. இல்லாவிட்டால்‌ 
மதுரையின்‌ மணிமகுடத்தை இம்முறை புறக்கணித்‌ 


ண்கள்‌ 
“சேனாதிபதியவர்களே, நீர்‌ அதிர்ஷ்டக்கட்டை, உமது புத்தி 
இப்படித்தான்‌ போகும்‌. நீர்‌ காலைக்குள்‌ பிரமாணமாக 
வேண்டுமே என்பதற்காகப்‌ பார்க்கவே வந்தேன்‌. வந்த 
சமயத்தில்‌ இந்தக்‌ கதை சேர்ந்துகொண்டது. மன்னர்‌ உம்மீது 
பெரிதும்‌ கோபங்‌ கொண்டிருக்கிறார்‌. நீர்‌ மதுரையில்‌ 
தாமதிக்கும்‌ ஒவ்வொரு விநா! டியும்‌ ஆபத்துத்தான்‌. எந்த 
நிமிஷமும்‌ மன்னர்‌ மனம்‌ மாறி, தங்கள்‌ தலையை 
பிரிக்க உத்தரவிடலாம்‌. சற்று நேரத்திற்கு முன்புகூட உங்களைக்‌ 
கொல்லாமல்‌ விடுவது அநீதியென்று உறுமிக்கொண்டிருந்தார்‌. 
ஆகவே சீக்கிரம்‌ புறப்படுங்கள்‌” என்று கூறிவிட்டு மாதவியை 
அழைத்துக்கொண்டு புறப்பட்டான்‌ இலங்காபுரன்‌. 

அவர்கள்‌ சென்றதும்‌ சற்று நேரம்‌ தாழ்வாரத்திலேயே 
நின்ற அபராஜிதன்‌ தன்‌ ஏற்பாடுகளைத்‌ துரிதமாகச்‌ செய்யத்‌ 
தொடங்கி வேலையாட்களை அழைத்துப்‌ பயணத்துக்கு 
அனைத்தையும்‌ சித்தப்படுத்தச்‌ சொன்னான்‌. “சாமான்கள்‌ 
சொற்பமாக இருக்கட்டும்‌. நான்கு குதிரைகளுக்கு மேல்‌ 
வேண்டாம்‌. என்னுடன்‌ இரு வீரர்கள்‌ வந்தால்‌ போதும்‌” என்று 
உத்தரவிட்டான்‌. ஏற்பாடுகள்‌ விடுவிடு என்று நடந்தன. முதல்‌ 
இரண்டு ஜாமங்களில்‌ விசாரணையும்‌ விசாரணைக்குப்பின்‌ 
காம வலையும்‌ கழுத்தைச்‌ சுற்ற அவதிப்பட்ட அபராஜிதன்‌ 
மூன்றாம்‌ ஜாமத்தில்‌ வீரர்‌ இருவர்‌ பின்தொடர பிரயாணச்‌ 
சாமான்களை ஒரு குதிரை ஏற்றி வர மதுரை மாநகரை விட்டு 
யாருக்கும்‌ தெரியாமல்‌ ரகசியமாக வெளியேறினான்‌. கோட்டை 
வாசலைத்‌ தாண்டிச்‌ சிறிது தூரம்‌ சென்றதும்‌ மதுரையை 
ஒருமுறை திரும்பிப்‌ பார்த்தான்‌. அஷ்ட ஐசுவரியத்துடன்‌ கூடிய 
மகாலக்ஷ்மியைவிட்டுப்‌ போவது போலிருந்தது அவனுக்கு. 


278 «+ கன்னி மாடம்‌ 


அந்தப்‌ பிரிவாற்றாமையால்‌ ஏக்கங்கலந்த பெருமூச்சொன்றும்‌ 
வெளிப்பட்டது அவனிடமிருந்து. கடைசியாகத்‌ தலையைக்‌ 
குனிந்தவண்ணம்‌ குதிரையைத்‌ தட்டி நடத்தினான்‌. 

இரண்டு நாள்‌ பயணத்தை ஏதேதோ யோசனை செய்து 
கொண்டே செய்தான்‌ அபராஜிதன்‌. நீலமலையையும்‌ தனக்குக்‌ 
காரி காயத்தைக்‌ கழுவிய காட்டு வாய்க்காலையும்‌ தாண்டிய 
சமயங்களில்கூட அவன்‌ சிந்தனை எங்கோ சுழன்றுகொண் 
டிருந்தது. இரண்டு நாள்‌ பிரயாணத்துக்குப்‌ பிறகு மழவராயன்‌ 
எல்லைக்கு வந்ததும்‌ அபராஜிதன்‌ சேவகனான சொக்கப்‌ 
பெருமாள்‌, “பிரபு, மழவராயன்‌ எல்லையில்‌ நுழைந்து 
விட்டோம்‌. இனி எந்தப்‌ பக்கம்‌ செல்வது?” என்று 
வினவினான்‌. 

அபராஜிதன்‌ சுற்றும்‌ முற்றும்‌ கண்களை ஒட்டிவிட்டுத்‌ 
தூரத்தே தெரிந்த ஒரு மாளிகையைக்‌ கண்டு, “அதோ, 
மழவராயன்‌ படைத்தலைவர்களில்‌ ஒருவன்‌ மாளிகை 
இருக்கிறது, அங்கே போவோம்‌” என்றான்‌. 

மதுரையின்‌ சேனாதிபதிக்கு மாளிகையில்‌ பேருபசாரம்‌ 
நடந்தது. மழவராயன்‌ படைத்தலைவன்‌ அபராஜிதன்‌ குதிரை 
களின்‌ ஆட்களையும்‌ கவனிக்க ஊழியரை ஏவிவிட்டு, தானே 
அபராஜிதனுக்கு வேண்டிய செளகரியங்களைக்‌ கவனிக்‌ 
கலானான்‌. தங்கத்‌ தாம்பாளங்களில்‌ இருவருக்கும்‌ உணவு 
பரிமாறப்பட்டது. இருவரும்‌ சாப்பிட்டுக்‌ கை கழுவிக்‌ 
கொண்டிருந்த சமயத்தில்‌ அந்த மாளிகையே அலறும்படியாகக்‌ 
கிரீச்சென்ற அலறல்‌ கேட்டது. 

அபராஜிதன்‌ கை கழுவுவதைச்‌ சட்டென்று நிறுத்திப்‌ 
படைத்தலைவனைப்‌ பார்த்தான்‌. படைத்தலைவன்‌ 
சொன்னான்‌: “அதைப்பற்றிக்‌ கவலைப்படாதீர்கள்‌ பிரபு.” 

“மனிதன்‌ அலறுகிறான்‌.” 

“அவனைக்‌ கண்டால்‌ நாமே அலறுவோம்‌.” 

“ஏன்‌?” 


சாண்டில்யன்‌ * 279 


“வந்து நீங்களே பாருங்கள்‌” என்று மாடியிலிருந்த ஓர்‌ 
அறைக்கு அபராஜிதனை அழைத்துச்‌ சென்றான்‌ மழவராயன்‌ 
படைத்தலைவன்‌. அங்கு நெற்றியில்‌ கட்டுடனும்‌ கண்கள்‌ 
பிதுங்கியும்‌, கைகால்கள்‌ வீங்கியும்‌ பயங்கரமாகக்‌ காட்சியளித்த 
மனிதனைக்‌ கண்டதும்‌ சற்றே பிரமித்த அபராஜிதன்‌ இறுதியில்‌, 
“அடிகளாரே, இதென்ன கோரம்‌?” என்று கூவிக்கொண்டே 
அவரை அணுகினான்‌. கிட்டே வந்த அபராஜிதனை ஏற 
இறங்கப்‌ பார்த்த அடிகளார்‌, அவனை அடையாளம்‌ புரிந்து 
கொண்டு, “யார்‌, சேனாதிபதியவர்களா!” என்றார்‌ 
பலஹீனமான குரலில்‌. 

“ஆமாம்‌, அடிகளாரே!” 

“நல்லவேளை வந்தீர்கள்‌.” 

“ஏன்‌?” 

“கொஞ்சம்‌ குனியுங்கள்‌.” 

அபராஜிதன்‌ குனிந்தான்‌. அடிகளார்‌ அவன்‌ காதில்‌ 
ஏதோ முணுமுணுத்தார்‌. அபராஜிதன்‌ முகத்தில்‌ சொல்ல 
வொண்ணாக்‌ கிலி பரவத்‌ தொடங்கியது. “இது உண்மை 
தானா?” என்று கேட்ட அவன்‌ குரலும்‌ நடுங்கியது. 


அந்தரங்கமாகக்‌ காதுக்கருகில்‌ அடிகளார்‌ அளித்த 
தகவலைக்‌ கேட்ட அபராஜிதன்‌. அகத்தே எழுந்த உணர்ச்சி 
களால்‌ சற்று நேரம்‌ ஏதும்‌ பேசச்‌ சக்தியற்று அசைவற்று 
நிலைத்து நின்றுவிட்டு, பிறகு யோசனையில்‌ ஆழ்ந்தவண்ணம்‌ 
அறையில்‌ அங்குமிங்கும்‌ உலாவலானான்‌. ஒருமுறை 
சாளரத்துக்காகச்‌ சென்று வெளியே எட்டிப்பார்த்து நீண்ட 
நேரம்‌ அங்கேயே நின்றுகொண்டிருந்தான்‌. அபராஜிதனையே 
கிலியிலும்‌ குழப்பத்திலும்‌ ஆழ்த்தக்‌ கூடிய அப்பேர்ப்பட்ட 

; ர்வொல்லிமிகப்பரர் எட்‌ அறிய 


260 4 கன்னி மாடம்‌ 


பன ்‌ ட்‌. ்‌ ு சொக்கப்‌ ல்‌ 
ஏதுமறியாமல்‌ திகைத்து நின்றனர்‌. 
கிரணங்கள்‌ இருக்கவேண்டிய வெப்பத்துக்கு அதிகமாகவே 
உறைத்துக்கொண்டிருந்ததால்‌ உஷ்ணம்‌ எல்லோர்‌ உடலையும்‌ 
அளவுக்கு அதிகமாகவே வாட்டிக்கொண்டிருந்தது. தூரத்தே 
யிருந்த மரங்களில்‌ முதல்‌ நாள்‌ மாலை புஷ்பித்த புஷ்பங்கள்‌ 
சூரியக்‌ கிரணங்களில்‌ வாடி வதங்கிக்கொண்டிருந்தன. 
சாளரத்துக்குச்‌ சற்று தூரத்தில்‌ தெரிந்த தடாகத்தின்‌ நீரில்‌ 
மிதந்துகொண்டிருந்த நீர்ப்பறவைகள்‌ கூட நீர்மட்டத்தின்‌ 
உஷ்ணத்தைத்‌ தாங்க மாட்டாமல்‌ கரைக்குத்‌ தாவித்‌ தரையில்‌ 
தத்தி நடந்துகொண்டிருந்தன. புல்வெளியில்‌ மேய்ச்சலுக்காகக்‌ 
கட்டப்பட்டிருந்த மாட்டு மந்தையிலிருந்த சில மாடுகள்‌ வெப்பந்‌ 
தாங்காமல்‌ மேய்ச்சலைவிட்டுப்‌ புல்வெளியை அடுத்திருந்த 
பெரிய மரங்களின்‌ நிழல்களில்‌. தங்குவதற்காகத்‌ தங்கள்‌ 
கழுத்திலிருந்த பெரிய மணிகள்‌ “டங்டங்‌' என்று ஒலிபரப்ப 
நடந்து சென்றன. ஓரிரு கன்றுக்குட்டிகள்‌ மட்டும்‌ கழுத்திலிருந்த 
பால்மணிகளும்‌, சிறுமணிச்‌ சலங்கைகளும்‌ சப்திக்க 
வெறிகொண்டு துள்ளி எழுந்து எகிறிக்கொண்டி ருந்தன. எங்கும்‌ 
ஏகதாபம்‌, எல்லாத்‌ தாபத்திற்கு மேல்‌ அபராஜிதன்‌ உள்ளம்‌ 
தாபத்தால்‌ தவித்துக்கொண்டி ருந்தது. என்றும்‌ எல்லா உள்ளங்‌ 
களையும்‌ கவரக்கூடிய "அத்தனை இயற்கைக்‌ காட்சிகளும்‌ 
அவன்‌ உள்ளத்தைக்‌ கவராதது மட்டுமல்ல, கண்ணுக்கும்‌ தெரிய 
வில்லை. கருத்து எங்கோ நிலைத்திருந்ததால்‌ கண்‌ பார்வை 
யிழந்து கிடந்தது. 

இப்படி நீண்ட நேரம்‌ சாளரத்துக்கு வெளியே வெறித்துப்‌ 
பார்த்துக்கொண்டிருந்த அபராஜிதன்‌ மீண்டும்‌ அறையின்‌ 
நடுவுக்கு வந்தபோது அவன்‌ முகத்தைக்‌ கவனித்த அடிகளார்‌ 
மட்டுமல்ல, மற்ற இருவரும்‌ கூட அந்தச்‌ சில நிமிஷங்களில்‌ 
அவன்‌ மனம்‌ என்ன பாடுபட்டிருக்கிறதென்பதை அறிந்து 
கொண்டனர்‌. களையான அவன்‌ முகத்தில்‌ சோகம்‌ நிரம்பப்‌ 


சாண்டில்யன்‌ உ 281 


படர்ந்து நின்றது. ஒளி நிரம்பிய கண்களில்‌ துக்கமும்‌ கவலையும்‌ 
நிரம்பி நின்றன. யோசனையால்‌ பக்கப்பொறியின்‌ நரம்பு 
பெருமாள்‌ கூட, “எந்த அபாயத்தையும்‌ திரணமாக மதிக்கக்‌ ' 
கூடிய சேனாதிபதியின்‌ உள்ளத்தையே உலுக்கும்படியான 
அந்தச்‌ சேதி என்னவாயிருக்கும்‌?” என்று வியந்தான்‌. நாடு 
கடத்தும்‌ உத்தரவைக்‌ கேட்ட சமயத்தில்‌ கூட சலிக்காத 
அபராஜிதன்‌ இந்தச்‌ சாமியார்‌ சொன்ன வார்த்தைகளைக்‌ 
கேட்டு அரண்டு போனானே, விஷயம்‌ என்னவா; க்கும்‌?” 
என்று ஆராய்ந்தான்‌. ஆராய்ச்சி பயனளிக்காததால்‌ விஷயம்‌ 
தானாக வெளிவரட்டும்‌ என்று காத்திருந்தான்‌. ஆனால்‌ 
அபராஜிதனின்‌ வார்த்தைகள்‌ அவன்‌ எதிர்பார்ப்பைத்‌ தகர்த்‌ 
தெறிந்தன. ்‌ 

சொக்கப்பெருமாளையும்‌ மழவராயனின்‌ படைத்‌ 
தலைவனையும்‌ மாறிமாறிப்‌ பார்த்த அபராஜிதன்‌, “நான்‌ 
அடிகளாருடன்‌ பேசவேண்டியிருக்கிறது. நீங்களிருவரும்‌ சற்று 
நேரம்‌ எங்களைத்‌ தனிமையில்‌ விட்டால்‌ செளகரியமா 
யிருக்கும்‌” என்றான்‌. 

“சேனாதிபதியவர்கள்‌ எப்படி உத்தரவிட்டாலும்‌ சரி, நான்‌ 
மறுத்தா சொல்லப்போகிறேன்‌?” என்று கூறிவிட்டு மழவராயன்‌ 
படைத்தலைவன்‌ நகர்ந்தான்‌. சொக்கப்பெருமாளும்‌ ஏதும்‌ 
பேசாமல்‌ அவனைப்‌ பின்தொடர்ந்தான்‌. அவர்கள்‌ சென்ற 
பிறகு அடிகளாரை நோக்கித்‌ திரும்பிய அபராஜிதன்‌ பொங்கி 
எழும்‌ கோபம்‌ கண்களில்‌ தாண்டவமாடக்‌ கேட்டான்‌: “ஏன்‌ 
அடிகளாரே! உமக்கு லவலேசமாவது புத்தியிருக்கிறதா ?” 

கள்‌ ப்‌ ரக்கட்டுகள்‌ வீங்கிக்‌ கிடந்‌ ட 
அவஸ்தையிலும்‌ அடிகளார்‌ இதழ்களில்‌ விஷமமான 
புன்முறுவல்‌ தவழ்ந்தது. அபராஜிதனை ஏறெடுத்துப்‌ பார்த்துச்‌ 
சொன்னார்‌: “பாழும்‌ புத்தி மற்றவர்களைவிடக்‌ கொஞ்சம்‌ 
அதிகமாயிருப்பதால்‌ வந்த ஆபத்துதான்‌ இது.” 


க. மா-19 


அந்தப்‌ பதிலைக்‌ கேட்ட அபராஜிதன்‌ முகத்தில்‌ 
கோபத்தோடு இகழ்ச்சியும்‌ கலந்துகொள்ளவே கடுமையான 
குரலிலே மீண்டும்‌ கேட்டான்‌, “அப்படிப்‌ புத்தி இருப்பதற்கு 
இதுதான்‌ அடையாளமாக்கும்‌” என்று. 

“எது?” என்று ஏதுமறியாதவர்‌ போல்‌ அடிகளார்‌ 
கண்களை. உயர்த்தினார்‌. 

“கார்குழலியைக்‌ காற்றில்‌ பறக்கவிட்டு இங்கு நீர்‌ கல்லுப்‌ 

“என்‌ இஷ்டத்தின்மேலா நான்‌ இங்கு உட்கார்ந்‌ 
திருக்கிறேன்‌?” என்று இடக்காக ஒரு கேள்வியை வீசினார்‌ 
அடிகளார்‌. 

“பின்‌ யார்‌ இஷ்டத்தின்மேல்‌?” 

“வீரபாண்டியன்‌ இஷ்டத்தின்மேல்‌.” 

“வீரபாண்டியன்‌ இஷ்டமா?” 

“ஆம்‌. இல்லாவிட்டால்‌ இங்கு ஏன்‌ உட்கா ர்ந்திருக்கிறேன்‌? 

ம்‌ இந்த நி 9 ». 

“நீங்கள்‌ குழலிக்குச்‌ செய்த ஏற்பாடு வீரபாண்டியனுக்குத்‌ 
தெரிந்துவிட்டதா?” 

“தெரியாது.” 

“என்ன புதிர்‌ போடுகிறீர்‌ அடிகளாரே?” என்று கேட்ட 
அபராஜிதன்‌ குரலில்‌ சலிப்புத்‌ தென்படவே அடிகளார்‌ 
அவனை மேலும்‌ அந்தகாரத்தில்‌ அழ்த்த இஷ்டப்படாமல்‌ 
“சேனாதிபதியவர்களே! வீரபாண்டியன்‌ அவசியமானதைத்‌ 
தெரிந்துகொள்ளவில்லை. அனாவசியமானதை, அவனால்‌ 
சரிப்படுத்த முடியாததைத்‌ தெரிந்துகொண்டான்‌...” என்று 
சம்பாஷணையை மேலே தொடர்ந்தார்‌. 

“புதிருக்குமேல்‌ புதிர்‌ போட்டால்‌ புரியவில்லையே 
அடிகளாரே! எது அவசியம்‌, எது அனாவசியம்‌? எதை 
வீரபாண்டியன்‌ தெரிந்துகொண்டான்‌, எதைத்‌ தெரிந்து 


சாண்டில்யன்‌ $ 283 


கொள்ளவில்லை? சரிப்படுத்த முடியாதது என்று சொன்‌ 
னீர்களே, அது எது?” என்று அபராஜிதன்‌ கேட்டான்‌. 
ர்க பால்‌ 8டமிரக்கு தப்பவிக்கச்‌ செய்‌ 

ஏற்பாட்டை அவளை மணக்க விரும்பும்‌ அவன்‌ தெரிந்து 
கொள்வது அவசியம்‌. அதைத்‌ தெரிந்துகொள்ளவில்லை. நான்‌ 
செய்த ஏற்பாடுகளை அவ்வளவு ரகசியமாகச்‌ செய்தேன்‌. 
கார்குழலி அவனை ஏன்‌ வெறுக்கிறாள்‌ என்பதைத்‌ தெரிந்து 
கொள்வது அனாவசியம்‌. வெறுப்பு இருக்கிறது என்பதை 
அறிந்த பின்பு விலகுவதுதான்‌ ஆண்மகனுக்கு முறை. அந்த 
முறையை அனுஷ்டிக்க வீரபாண்டியன்‌ இஷ்டப்படவில்லை. 
அவள்‌ வெறுப்புக்குக்‌ காரணத்தை அறிய ஆசைப்பட்டான்‌.” 

“ஆசைப்பட்டது நிறைவேறியதா?” 

“சந்தேகமென்ன? என்‌ கைகால்களையும்‌ நெற்றிக்‌ 
கட்டையும்‌ பார்த்தால்‌ தெரியவில்லையா?” 

“வீரபாண்டியன்‌ உம்மைக்‌ கிட்டி. கட்டி அடித்திருக்கிறா 
னென்பது தெரிகிறது.” 

“சாதாரணமாகவா அடித்தான்‌? கிட்டி. கட்டும்‌ கலை இன்று 
தமிழ்நாட்டில்‌ யாரிடமாவது இருக்கிறதென்றால்‌ அது வீர 
பாண்டியனிடம்தா ன்‌ இருக்கிறது. நன்றாக ட்கள்‌ ிட்டான்‌ 
என்னை.” 

அபராஜிதன்‌ அடிகளாரைப்‌ பரிதாபத்துடன்‌ பார்த்தான்‌. 
அவன்‌ உள்ளம்‌ நெகிழ்வதைக்‌ கவனித்த அடிகளார்‌ 
சொன்னார்‌. “என்னிடம்‌ பரிதாபப்பட வேண்டாம்‌ பிரபு! 
என்னுடைய தவறுக்கு நான்‌ செலுத்திய காணிக்கை இது” 
என்று கைகால்‌ மீது தமது கண்களை ஓட்டினார்‌ விஞ்ச 

“நீங்கள்‌ செய்த தவறுதான்‌ என்ன?” 

“நுணலும்‌ தன்‌ வாயாற்‌ கெடும்‌ என்று கேள்விப்‌ 
பட்டிருக்கிறீர்களா?” 

“ஆகா, கேள்விப்பட்டி ருக்கிறேன்‌.” 


284 ஒ கன்னி மாடம்‌ 


“நான்தான்‌ நுணல்‌!” 

“என்ன அடிகளாரே இது?” 

“உண்மைதான்‌ பிரபு. அந்தப்புரத்து நந்தவனத்தில்‌ 
கார்குழலியிடம்‌ முறை தவறி நடக்க முயன்ற வீரபாண்டியனை 
நான்‌ தடுத்தேன்‌. தடுத்ததோடு நின்றிருந்தால்‌ இந்த 
அவஸ்தைக்கு இடமிராது; ஆனால்‌ சிறிது என்‌ நகைச்சுவை 
யையும்‌ காட்டினேன்‌. பெண்கள்‌ மனம்‌ வேறு இடத்தில்‌ லயித்து 
விட்டால்‌ அதைத்‌ திருப்புவது பிரும்மப்‌ பிரயத்தனம்‌ என்று 
சொன்னேன்‌. அது இந்த அவஸ்தையில்‌ கொண்டு வந்து 
விட்டது. வீரபாண்டியன்‌ இரவோடு இரவாகக்‌ கட்டி. என்னை 
இங்கு கொண்டு வந்தான்‌. உருத்தெரியாமல்‌ அடித்தான்‌. நான்‌ 
வேதனையைத்‌ தாங்கியிருக்கலாம்‌. முடிந்தவரை தாங்கினேன்‌. 
ஆனால்‌ நான்‌ வீரனல்ல பிரபு. கேவலம்‌ அடிகள்தானே. 
இறுதியில்‌ அவன்‌ அறிய முயன்ற அத்தனையையும்‌ கொட்டி 
விட்டேன்‌” என்று விவரித்தார்‌ அடிகளார்‌. 

“அவன்‌ என்ன அறிய முயன்றான்‌?” 

“கார்குழலி யாரை விரும்புகிறாள்‌ என்று அறிய 
முயன்றான்‌.” 

“நீர்‌ என்ன சொன்னீர்‌?” 

“தெரியாது என்று சொன்னேன்‌.” 

“துன்புறுத்தினான்‌. தாங்க முடியாததால்‌...” இங்கு சற்றுப்‌ 
பேச்சை நிறுத்திய அடிகளார்‌, “பிரபு! இதற்கு மேல்‌ எதையும்‌ 
கேட்காதீர்‌” என்றார்‌. 

அபராஜிதன்‌ விடவில்லை. “தாங்க முடியாததால்‌...?” என்று 
வினவினான்‌. 

அடிகளார்‌ சிறிது நேரம்‌ யோசித்துவிட்டு வேண்டுமென்றே 
பேச்சை மாற்றி, “கார்குழலி யாரை விரும்புகிறாளென்பது 
எனக்கு எப்படித்‌ தெரியும்‌? பெண்‌ உள்ளத்தைச்‌ சரியாகப்‌ 


சாண்டில்யன்‌ $* 285 


புரிந்துகொள்ளத்‌ துறவியால்‌ முடியுமா? ஆகையால்‌ 
தப்புவதற்கு ஓர்‌ உபாயம்‌ கண்டுபிடித்தேன்‌” என்றார்‌. 

“என்ன உபாயம்‌?” 

“கார்குழலி தங்களைக்‌ கன்னிமாடத்துக்கருகில்‌ சந்தித்தா 
ளல்லவா?” 

நக. ஆமாம்‌.” 

“அந்தச்‌ சம்பவத்தை உபயோகப்படுத்திக்கொண்டேன்‌.” 

அடிகளாரை மேற்கொண்டு அபராஜிதன்‌ எதுவும்‌ கேட்க 
வில்லை. மனத்தைச்‌ சூழ்ந்து நின்ற இருள்‌ திடீரென அகன்று 
விட்டதால்‌ என்ன நடந்திருக்கும்‌ என்பது வெட்ட வெளிச்சமாகி 
விட்டது அவனுக்கு. , 

“அடிகளாரை வீரபாண்டியன்‌ கிட்டி கட்டி அடித்திருக்‌ 
கிறான்‌. அடிகளாருக்கோ கார்குழலி யாரை நாடியிருக்கிறா 
ளென்பது தெரியாது. ஆகையால்‌ தப்புவதற்காக என்‌ பெயரை 
உளறியிருக்கிறார்‌. நான்‌ காயத்துடன்‌ வந்து கன்னிமாடத்தில்‌ 
கிடந்ததையும்‌ கார்குழலி எனக்குக்‌ கட்டுக்‌ கட்டி உபசரித்த 
தையும்‌ கேட்ட வீரபாண்டியன்‌, நீலமலை, அதற்கருகில்‌ கன்னி 
மாடம்‌, என்‌ காயம்‌, அவள்‌ உபசரிப்பு எல்லாவற்றையும்‌ 
சேர்த்துக்‌ கோத்து ஒரு முடிவுக்கு வந்துவிட்டான்‌” என்று 
தனக்குத்‌ தானே சொல்லிக்கொண்டான்‌ அபராஜிதன்‌. மதுரை 
மாநகருக்கு வந்தவுடன்‌ ஆக்ரோஷத்துடன்‌ வீரபாண்டியன்‌ 
தன்னைக்‌ கைது செய்ய உத்தரவிட்ட காரணமும்‌ தெள்ளென 
விளங்கியது அபராஜிதனுக்கு. 

அவன்‌ மனத்தில்‌ ஓடிய எண்ணங்களை ஊகிக்க முயன்ற 
அடிகளார்‌ பேச்சுக்‌ கொடுத்து அவன்‌ மெளனத்தைக்‌ 
கலைத்தார்‌. “பிரபு! என்னை மன்னித்து விடுங்கள்‌. உங்கள்‌ 
பெயரைச்‌ சொல்வதில்லையென்று கன்னிமாடத்துக்‌ காட்டில்‌ 
நான்‌ சத்தியம்‌ செய்தது நினைவிருக்கிறது. கார்குழலியிடம்‌ நான்‌ 
மூச்சுவிடவில்லை. ஆனால்‌ வீரபாண்டியன்‌ கிட்டி, சத்தியத்தை 
முறித்துவிட்டது. என்ன செய்யட்டும்‌?” 


286 4 கன்னி மாடம்‌ 


“என்‌ பெயரைச்‌ சொன்னதைப்‌ பற்றி நான்‌ கவலைப்‌ 
படவில்லை அடிகளாரே! கார்குழலி ஆபத்திலிருக்கிறாளே 
என்றுதான்‌ அஞ்சுகிறேன்‌.” 

'எந்த நிமிஷத்திலும்‌ அவள்‌ அந்தப்புரத்தை விட்டு வெளி 
யேறலாம்‌. வீரபாண்டியன்‌ திருமணத்தை அவள்‌ வெறுக்கிறாள்‌. 
தப்பவோ நான்‌ வழி செய்திருக்கிறேன்‌. அத்துடன்‌...” 

“அத்துடன்‌?” 

“விக்ரம பாண்டியனும்‌ நம்பக்கூடிய மனிதனல்ல.” 

“விக்ரம பாண்டியனா ?” 

“ஆமாம்‌; குலசேகர பாண்டியன்‌ மகன்‌ !” 

“அவனுக்கு இதில்‌ என்ன சம்பந்தம்‌?” 

“கார்குழலியைத்‌ தப்ப வைக்கும்‌ பொறுப்பை அவனிடம்‌ 
தான்‌ ஒப்படைத்திருக்கிறேன்‌. அந்தப்புரத்துத்‌ திட்டிவாசல்‌ 
சாவியும்‌ அவனிடம்தான்‌ இருக்கிறது.” 

“இதை ஏன்‌ முன்பே சொல்லவில்லை?” 

“எப்படிச்‌ சொல்லுவேன்‌? கார்குழலி ஆபத்திலிருக்கிறாள்‌ 
என்று காதில்‌ சொன்னவுடனே தான்‌ நீங்கள்‌ அப்படியே 
ப்ல்ச்‌] 

ரி, நான்‌ வருகிறேன்‌” என்று அபராஜிதன்‌ கிளம்பினான்‌. 
கல்லல்‌ சென்ற அபராஜிதனை நோக்கி, “எங்கு 
போகிறீர்கள்‌ பிரபு” என்று சத்தம்‌ போட்டு நிறுத்தினார்‌ 
அடிகளார்‌. 

“கேட்பானேன்‌? மேலைமங்கலத்திற்குத்தான்‌” என்றான்‌ 
அபராஜிதன்‌. 

“நூனும்‌ வருகிறேன்‌” என்றார்‌ அடிகளார்‌. 

“உங்களால்‌ பிரயாணம்‌ செய்ய முடியாது.” 

“முடியும்‌.” 

“கிட்டிக்‌ காயங்கள்‌?” 

“இப்பொழுது அவ்வளவு வலியில்லை.” 


சாண்டில்யன்‌ $* 287 


என்ன சொல்லியும்‌ அடிகளார்‌ கேட்காததால்‌ அவரையும்‌ 
அழைத்துக்கொண்டே பயணப்பட்டான்‌ அபராஜிதன்‌. 
அடிகளார்‌ குதிரையில்‌ ஏறக்கூடிய ஸ்திதியில்‌ இல்லாததால்‌ 
இரண்டு பேராகத்‌ தூக்கிவிட்டு அவரைக்‌ குதிரையின்‌ முதுகில்‌ 
பிரதிஷ்டை செய்தார்கள்‌. திணறிக்‌ குதிரைமேல்‌ உட்கார்ந்த 
அடிகளார்‌ லகானைப்‌ பிடித்துக்‌ குதிரையை லேசாக நடத்திச்‌ 
சென்றார்‌. சன்னியாசி அவ்வளவு திறமையுடன்‌ குதிரைச்‌ சவாரி 
செய்வதைக்‌ கண்ட சொக்கப்பெருமாள்‌, “அடிகளார்‌ சந்நியாசி 
ஆகுமுன்பு ஏதாவது சைன்னியத்தில்‌ இருந்திருப்பாரோ” என்று 
கூட வியந்தான்‌. மேலைமங்கலத்துக்கு அருகிலிருந்த காட்டை 
அவர்கள்‌ அடைந்தபோது நள்ளிரவுக்குமேல்‌ ஆகிவிட்டது. 
திடீரெனக்‌ குதிரையின்‌ லகானைப்‌ பிடித்திழுத்து நிறுத்திய 
அடிகளார்‌, “பிரபு! சற்று நில்லுங்கள்‌” என்று கூறிவிட்டு 
எதையோ உற்றுக்‌ கேட்டார்‌. சற்று தூரத்தில்‌ குதிரைகளின்‌ 
குளம்படி கேட்டது. “கள்ளர்‌ கூட்டமாயிருக்குமா?” என்று 
அபராஜிதன்‌ கேட்டான்‌. அடிகளார்‌ மீண்டும்‌ உற்றுக்‌ கேட்டு 
குளம்படிகள்‌ ஒரே சீராகக்‌ கேட்கின்றன” என்றார்‌. 

“இரவில்‌ படை நடமாட்டம்‌ ஏது? யுத்தமும்‌ 
மூளவில்லையே” என்றான்‌ அபராஜிதன்‌. 

“பொறுத்திருந்து பார்ப்போம்‌” என்றார்‌ அடிகளார்‌. அவர்‌ 
மதிப்பிட்டது சரியாகத்தான்‌ முடிந்தது. இருபத்தைந்து பேர்‌ 
கொண்ட படையொன்றுதான்‌ வந்தது. முந்திக்‌ குதிரைகளி 
லிருந்து வீரர்கள்‌ பந்தம்‌ காட்டிச்‌ சென்றார்கள்‌. பின்னால்‌ 
பூரண இரும்புக்‌ கவசம்‌ அணிந்த சிலர்‌ சென்றனர்‌. முதலிலிருந்த ' 
குதிரைக்குப்‌ பின்னர்‌ வந்த குதிரையில்‌ ஆஜானுபாகுவாக 
இருந்த ஒரு வீரனைக்‌ கண்ட அடிகளார்‌ திக்பிரமை பிடித்துக்‌ 
கையிலிருந்த சேணத்தையும்‌ நழுவவிட்டு, “அட இழவே! இவன்‌ 
எங்கேயிருந்து முளைத்தான்‌? எதற்காக இந்தப்‌ படையை 
அழைத்துப்‌ போகிறான்‌? எங்கு போகிறான்‌?” என்று 
குளறினார்‌. 


90. விஷ ஒலை 
காட்டு முகப்பிலிருந்த மரங்களின்‌ கரும்‌ இருட்டிலேயே 
அடிகளார்‌ நின்றிருந்தபடியாலும்‌, பாதையும்‌ காட்டை ஒட்டியே 
படை அணிவகுப்பில்‌ சென்ற ஒவ்வொரு 
வீரனையும்‌ எடைபோடக்‌ கூடிய ஸ்திதியிலிருந்து உள்ளங்கால்‌ 
வரை இரும்புக்‌ கவசமணிந்து ஆஜானுபாகுவாகக்‌ குதிரையில்‌ 
அமர்ந்து சென்ற முதல்‌ வீரனைக்‌ கண்டதுமே மனம்‌ 
நிதானத்தை இழந்ததால்‌ அவனுக்குப்‌ பின்னால்‌ சென்ற வீரர்‌ 
களைப்‌ பார்க்கக்கூட திராணியில்லாதவரானார்‌ அடிகளார்‌. 
அப்படி அவர்‌ நிலைதடுமாறி, குலைநடுக்கமெடுத்துக்‌ குமுறிக்‌ 
கொட்டியதைக்‌ கண்ட அபராஜிதனும்‌ அந்த வீரனை இருமுறை 
உற்று நோக்கிவிட்டு அடிகளாருக்காகத்‌ திரும்பி, “யாரவன்‌ 
அடிகளாரே” என்று வினவினான்‌. 

“ஏன்‌, அவனைத்‌ தெரியவில்லையா, உங்களுக்கு? 
அவனைத்‌ தெரியாதவர்‌ தமிழ்‌ நாட்டிலேயே இருக்க முடியாதே” 
என்றார்‌ அடிகளார்‌. 

“அவ்வளவு பிரபலஸ்தனா !" 
“அமாம்‌ பிரபு.” 

“இவன்‌ பெயர்‌?” 

“நிஜப்பெயர்‌ தெரியாது...” 

“பொய்ப்‌ பெயர்தான்‌ என்னவோ?” 

“இவனுக்குப்‌ பொய்ப்‌ பெயர்‌ இல்லை. காரணப்பெயர்‌ 
இருக்கிறது.” 

“அதைத்தான்‌ சொல்லுங்களேன்‌.” 

அடிகளார்‌ உடனே பதில்‌ சொல்லவில்லை. சற்று 
'அபராஜிதனை நோக்கிவிட்டு, “இவன்தான்‌...” என்று மீண்டும்‌ 
நிதானித்தார்‌. 

“இவன்தான்‌...” முடுக்கினான்‌ பாண்டிய சேனாதிபதி. 

“கள்ளுக்கடை வீரன்‌” என்றார்‌ அடிகளார்‌ நிதானமாக. 


சாண்டில்யன்‌ $ஒ 289 


இந்தப்‌ பதிலைக்‌ கேட்டதும்‌ எதற்கும்‌ அசையாத 
அபராஜிதன்‌ மனமும்‌ சிறிது அசைந்து, எழுந்த கவலைக்கு 
அடையாளமாக முகத்திலிருந்த புன்முறுவலும்‌ சற்று மறைந்தது. 
“மார்க்கீயனா இவன்‌!” என்று குரலில்‌ கவலை தொனிக்க 
வினவினான்‌ அபராஜிதன்‌. 

“ஆமாம்‌ பிரபு! அவனேதான்‌” என்று அடிகளார்‌ பதில்‌ 
சொன்னார்‌. 

யவனனான மார்க்கீயனை அறியாதவர்கள்‌ அந்தக்‌ 
காலத்தில்‌ தமிழ்‌ நாட்டிலேயே கிடையாது. எப்பேர்ப்பட்ட 
கும்பலிலும்‌ அடையாளம்‌ கண்டுபிடிக்கக்‌ கூடிய வகையில்‌ 
மிக உயர்ந்த சரீரம்‌ படைத்தவன்‌. நிகரற்ற பலமுடையவன்‌. 
வியாபாரத்துக்காக யவன நாட்டிலிருந்து மேற்குக்‌ கடற்‌ 
கரையிலுள்ள முசிறி வந்த மார்க்கீஸ்‌, தென்‌ பிரதேசத்‌ 
திற்குள்ளே புகுந்து தமிமுறையும்‌ நாடுகள்‌ அனைத்திலும்‌ 
சுற்றினான்‌. இணையற்ற தமிழ்நாட்டு மதுவை உண்டு காலக்‌ 
கிரமத்தில்‌ அதற்கே அடிமையாகி, சதா கள்ளுக்கடைகள்‌ 
பக்கத்திலேயே திரிந்து கண்டபேர்களையெல்லாம்‌ சண்டைக்‌ 
கிழுத்துக்‌ கொன்றுகொண்டிருந்தபடியால்‌ அவனைக்‌ கண்டு 
மக்கள்‌ அஞ்சினார்கள்‌. கள்ளுக்கடைச்‌ சண்டையாகையால்‌ 
மன்னர்கள்‌ அதைப்‌ புறக்கணித்தார்கள்‌. 

அவனது தொல்லைகளைத்‌ தாங்கமாட்டாத ஒவ்வொரு 
அரசாங்கமும்‌ அவனை நாடு கடத்தியது. கடைசியாக அவன்‌ 
வந்து சேர்ந்த இடம்‌ மழவராயனின்‌ மேலைமங்கலம்‌. இப்படி. 
ஊர்‌ ஊராகத்‌ திரிந்து கள்‌ குடித்துச்‌ சண்டை பிடித்துப்‌ பிறர்‌ : 
மண்டையை உடைத்து வெளியே விரட்டப்பட்ட மார்க்கீஸுக்கு 
“கள்ளுக்கடை வீரன்‌” என்ற புனைபெயர்‌ உலவலாயிற்று. 
மார்க்கீஸ்‌ என்ற இயற்பெயர்‌ மார்க்கீயனாக மருவிவந்த 
பெயரும்‌ மறைந்து போய்க்‌ காரணப்பெயர்‌ நாடெங்கும்‌ 
நிலவலாயிற்று. அவனுக்குக்‌ கெட்ட பெயர்‌ அயிரமிருந்த | 
போதிலும்‌ அவனுக்கிணையாகத்‌ தமிழ்நாட்டில்‌ போராடக்‌ 


290 ௯ கன்னி மாடம்‌ 


கூடியவர்‌ அதிகமில்லை என்ற பெரிய கீர்த்தியும்‌ கிடைத்‌ 
திருந்தது மார்க்கீஸுக்கு. 

கள்ளுக்கடை வீரனுக்கு இத்தகைய கீர்த்திகள்‌ இருந்தாலும்‌ 
அவனுக்கு ஒரு படை உண்டென்றோ, அவன்‌ அதற்குத்‌ 
தலைமை வகித்து ஒழுங்காக அழைத்துச்‌ செல்ல முடியு 
மென்றோ யாரும்‌ நம்பியதேயில்லை. ஆகவே, அவன்‌ ஒரு சிறு 
படையுடன்‌ சென்றது ஆச்சரியத்தை மட்டுமன்றி வேறு சில 
எண்ணங்களின்‌ காரணமாக அச்சத்தையும்‌ விளைவித்தது. 
ஒருவேளை விக்ரம பாண்டியன்‌ கார்குழலியைத்‌ தப்பவைக்க 
இந்த அயோக்கியனை அமர்த்திவிட்டானோ என்று நினைத்தார்‌. 
ஆனால்‌ அது சாத்தியமில்லை என்ற முடிவுக்கும்‌ இறுதியில்‌ 
வந்தார்‌. “கார்குழலி தனியே போக மாட்டாள்‌. இரண்டு 
சேடிகளையாவது அழைத்துச்‌ செல்லுவாள்‌. இரண்டு 
சேடிகளும்‌ அரசகுமாரியும்‌ போகச்‌ சிவிகைகள்‌ வேண்டும்‌. 
அவற்றையும்‌ காணோம்‌. விக்ரம பாண்டியனும்‌ படையில்‌ 
இல்லை. வெகு சின்னப்‌ பையன்‌. படையில்‌ போகிறவர்கள்‌ 
எல்லாருமே திடகாத்திரசாலிகள்‌...” என்று ஏதேதோ 
யோசனையில்‌ ஆழ்ந்த அடிகளாரை அபராஜிதன்‌ 
எழுப்பினான்‌. “அடிகளாரே! படை போய்விட்டது. நீர்‌ 
இன்னமும்‌ விழித்துக்கொள்ளவில்லையே!” என்றான்‌. 

“படை போய்விட்டது தெரியும்‌. ஆனால்‌ எங்கே போகிறது? 
அதுவும்‌ இந்த அர்த்த ராத்திரியில்‌, இந்த அயோக்கியன்‌ 
தலைமையில்‌ மேலைமங்கலத்திலிருந்து...” என்று அடுக்கிக்‌ 
கொண்டே போன அடிகளாரை இடைமறித்த அபராஜிதன்‌, 
“மேலைமங்கலத்திலிருந்துதான்‌ வந்திருக்க வேண்டும்‌ என்று 
எப்படித்‌ தெரியும்‌?” என்று கேட்டான்‌. 

“இந்தப்‌ பாதை நேராக மேலைமங்கலக்‌ கோட்டை 
வாசலிலிருந்து வருகிறது” என்று விளக்கினார்‌ அடிகளார்‌. 

தே லத்கில்்து கல்லா னென்ன? 
உங்கள்‌ மன்னன்‌ ஏதாவது காரியமாக அனுப்பியிருக்கலாம்‌.” 


சாண்டில்யன்‌: $ 291 


“சாத்தியமில்லை. கள்ளுக்கடையானை மன்னர்‌ 
ஏற்கெனவே இருமுறை சிறைப்படுத்தியிருக்கிறார்‌. இதில்‌ ஏதோ 
மர்மமிருக்கிறது.” 

அபராஜிதனுக்கு இதில்‌ எந்த மர்மமும்‌ இருப்பதாகப்‌ 

ர்களை மீண்டும்‌ உபயோகிப்பது 
மன்னர்களுக்குச்‌ சாதாரணம்‌. போர்க்களமாகிக்‌ கிடந்த தமிழ்‌ 
நாட்டில்‌ எந்த வீரனுக்கும்‌ வேலை கிடைத்துக்கொண்டுதா 
னிருந்தது. ஆகவே அடிகளாரை நோக்கி, “வீணாக மனத்தைக்‌ 
குழப்பிக்கொள்ளாதீர்கள்‌. இதில்‌ மர்மம்‌ ஏதுமிருக்காது. 
அவசியமிருந்தால்‌ எத்தனை அயோக்கியனாயிருந்தாலும்‌ 
நாங்கள்‌ உபயோகப்படுத்திக்கொள்வது வழக்கம்‌” என்றான்‌ 
அபராஜிதன்‌. ' 

“எங்கள்‌ மன்னர்‌ வேறு தினுசு” என்று ஒரே வார்த்தையில்‌ 
பதில்‌ சொல்லிவிட்டுக்‌ குதிரையை நடத்தினார்‌ அடிகளார்‌. 
கோட்டை வாசலை நெருங்கிய பிறகுதான்‌ அடிகளார்‌ ஊகம்‌ 
எத்தனை சரியானது என்பதைப்‌ புரிந்துகொண்டான்‌ பாண்டிய 
சேனாதிபதி. அடிகளார்‌ கோட்டை வாசலில்‌ குதிரையைவிட்டு 
இறங்கித்‌ தட்டித்‌ தடுமாறி நடந்து கோட்டைக்‌ காவலன்‌ 
மாளிகையை நெருங்கி அவனை அவசர அவசரமாக 
எழுப்பினார்‌. அப்பொழுதுதான்‌ கண்ணயர்ந்த கோட்டைக்‌ 
காவலன்‌ கோபத்துடன்‌ எழுந்து வந்து, “யாரது?” என்று 
சீறிக்கொண்டே வார்த்தையை ஆரம்பித்தவன்‌ அடிகளாரைப்‌ 
பார்த்து ஒரு விநாடி மலைத்து நின்று மிகப்‌ பணிவான குரலில்‌, 
“அடிகளாரே! இதென்ன தலையில்‌ கட்டு?” என்று பேச்சைத்‌ 
துவக்கினான்‌. 

“தட்டு இருக்கட்டும்‌. பெரிய இக்கட்டு ஏற்பட்டிருக்கிறது” 
என்றார்‌ அடிகளார்‌. 

“என்ன இக்கட்டு?” ஏதும்‌ புரியாமல்‌ விழித்தான்‌ 
கோட்டைக்‌ காவலன்‌. 


292 _ஒ கன்னி மாடம்‌ 


“சற்று முன்பு நமது கோட்டையிலிருந்து படை ஏதாவது 
வெளியே சென்றதா ?” என்று அடிகளார்‌ வினவினார்‌, அவன்‌ 
கேள்விக்குப்‌ பதில்‌ சொல்லாமலே. 

“படையா? சென்ற ஒரு ஜாமத்தில்‌ ஒரு மனிதன்கூட 
கோட்டையைவிட்டு வெளியே தானி. 

“நிச்சயமாகத்‌ தெரியுமா?” 

“எதற்கும்‌ காவலாளிகளைக்‌ கேட்டுப்பார்‌.” 

“கேட்க வேண்டிய அவசியமில்லை. எனக்கே தெரியும்‌.” 

“உனக்குத்‌ தெரியாது. கேட்க வேண்டிய அவசியமிருக்கிறது. 
விசாரித்துப்‌ பார்‌,” என்று வற்புறுத்தினார்‌ அடிகளார்‌. 

அடிகளார்‌ பின்தொடர வெளியே வந்த கோட்டைக்‌ 
காவலன்‌ கோட்டைமீது காவல்‌ புரிந்து நின்ற இரு வீரர்களுக்குக்‌ 
குரல்‌ கொடுத்து, “டேய்‌! கடந்த ஒரு ஜாமத்தில்‌ வாசல்‌ 
வழியாகப்‌ படை ஏதாவது சென்றதா?” என்று கூச்சலிட்டான்‌. 

கோட்டை மதில்‌ மீது நின்ற வீரரில்‌ ஒருவன்‌ காவலன்‌ 
காதில்‌ கேட்பதற்காக இரைந்து கூவினான்‌, “ஈ காக்காய்‌ கூடச்‌ 
செல்லவில்லை” என்று. 

காவலன்‌ அடிகளாரைப்‌ பெருமிதத்துடன்‌ பார்த்தான்‌. 
அடிகளார்‌ பதிலுக்கு இகழ்ச்சியாகச்‌ சிரித்து, “நல்ல காவல்‌ 
இது! இந்தக்‌ கோட்டையிலிருந்து வந்த இருபத்து ஐந்து 
வீரர்களை நாங்கள்‌ மூவர்‌ கண்களால்‌ பார்த்தோம்‌. இங்கிருந்து 
ஈ காக்காய்கூடப்‌ போகவில்லையாமே” என்றார்‌ அடிகளார்‌. 

“கோட்டை வீரர்கள்‌ கண்களிலிருந்து யாரும்‌ தப்ப 
முடியாது அடிகளாரே,” என்றான்‌ காவலன்‌ கோபத்துடன்‌. 

“தப்ப முடியும்‌ என்பதற்கு என்‌ கண்கள்‌ சாட்சி.” 

“சொப்பனம்‌ கண்டிருப்பீர்‌.” 


“விழத்திருக்கும்போது காண்பதில்லை." 


சாண்டில்யன்‌ உ 293 


பளிச்‌ பளிச்சென்ற பதிலால்‌ வாட்டிய அடிகளாரோடு 
அதுவரை மெளனமாய்‌ நின்றிருந்த அபராஜிதனும்‌ கலந்து 
கொண்டான்‌. “காவலரே, அடிகளார்‌ சொல்வது உண்மை. 
நாங்கள்‌ பார்த்தோம்‌” என்றான்‌. 

காவலன்‌ பாண்டிய சேனாதிபதிக்காகக்‌ கண்களைத்‌ 
திருப்பி அவனையும்‌ சொக்கப்பெருமாளையும்‌ மாறிமாறிப்‌ 
பார்த்துவிட்டு, “இவர்கள்‌ யார்‌?” என்று அடிகளாரைக்‌ 
கேட்டான்‌. 

“இவர்‌ பாண்டிய சேனாதிபதி...” என்று அடிகளார்‌ 
உச்சரித்த மாத்திரத்தில்‌ காவலன்‌ கோபம்‌ காற்றில்‌ பறக்கவே 
அவன்‌ சேனாதிபதியை வணங்கி, “பிரபு! மன்னிக்க வேண்டும்‌. 
தங்களை நான்‌ இதற்கு முன்பு பார்த்ததில்லை” என்றான்‌. 

“பாதகமில்லை. விஷயத்தைக்‌ கவனிப்போம்‌. நள்ளிரவில்‌ 
மேலைமங்கலத்தில்‌ படை நடமாட்டத்துக்கு அவசியமில்லை. 
ஆனால்‌, ஒரு படை சென்றது மட்டும்‌ உண்மை. அதற்குத்‌ 
தலைமை வகித்துச்‌ சென்றவன்‌ கள்ளுக்கடையான்‌” என்றான்‌ 
அபராஜிதன்‌. 

காவலன்‌ முகத்தில்‌ பிரமை குடிகொண்டது. “கள்ளுக்‌ 
கடையானா! அவன்‌ கலந்தால்‌ காரியம்‌ மோசமானதாகத்தான்‌ 
இருக்கவேண்டும்‌. இப்பொழுது என்ன செய்வதென்று புரிய 
வில்லையே. அவர்களை மறிக்க வீரர்களை அனுப்பலாமா?” 
என்று வினவினான்‌. 

“அனுப்பிப்‌ பயனில்லை. அவர்கள்‌ தொலைதூரம்‌ 
போயிருப்பார்கள்‌” என்று காவலனுக்குப்‌ பதில்‌ சொல்லிய 
அடிகளார்‌ அபராஜிதனை நோக்கி, “வாருங்கள்‌. மன்னனை 
எழுப்பிச்‌ சேதி சொல்வோம்‌” என்று சொல்லி மெள்ளத்‌ தத்தித்‌ 
தத்தித்‌ குதிரை ஏறினார்‌. 

“மன்னனை இந்த நேரத்தில்‌ எழுப்ப | வேண்டுமா? த 
“அவசியமிருந்தால்‌ எழுப்பத்தானே வேண்டும்‌” என்ற 
அடிகளார்‌, மேற்கொண்டு பேச்சுக்கு இடம்‌ வைக்காமல்‌ 


294 ௯ கன்னி மாடம்‌ 


குதிரையை நடத்தினார்‌. அபராஜிதனும்‌ சொக்கப்பெருமாளும்‌ 
மெளனமாகவே அவரைப்‌ பின்பற்றிச்‌ சென்றனர்‌. நேராக 
அந்தப்புரத்துத்‌ திட்டி வாசலில்‌ குதிரையை நிறுத்திய அடிகளார்‌ 
கீழே இறங்கி, திட்டிவாசலைச்‌ சிறிது அழுத்திப்‌ பார்த்தார்‌. 
மிகச்‌ சுலபமாகத்‌ திட்டிவாசல்‌ திறந்ததைக்‌ கண்டதும்‌ குதிரை 
மேலிருந்த அபராஜிதனை நோக்கினார்‌. அவர்‌ கண்களில்‌ 
மிதமிஞ்சிய திகில்‌ தாண்டவமாடியதைக்‌ கண்ட அபராஜிதன்‌ 
விஷயத்தை ஒரளவு ஊகித்துக்கொண்டு, “கார்குழலி...” என்று 
ஆரம்பித்தான்‌. 

“ஓடிவிட்டாள்‌” என்று முடித்தார்‌ அடிகளார்‌. 

“எதற்கும்‌ உள்ளே போய்ப்‌ பார்த்துவிட்டு வாருங்கள்‌” 
என்றான்‌ அபராஜிதன்‌. 

உள்ளே சென்று கண்ணிமைக்கும்‌ நேரத்தில்‌ திரும்பிய 
அடிகளார்‌, “பிரபு! சந்தேகமில்லை. கார்குழலியையும்‌ 
காணோம்‌. தோழிகள்‌ அறையும்‌ காலியாயிருக்கிறது. வாருங்கள்‌, 
மன்னனைப்‌ பார்ப்போம்‌” என்றார்‌. 

அடிகளாரின்‌ முயற்சியால்‌ அர்த்த ராத்திரியில்‌ எழுப்பப்‌ 
பட்ட மழவராயன்‌ அவர்களைத்‌ தன்‌ சயன அறையிலேயே 
சந்தித்தான்‌. அடிகளார்‌ தகவலைப்‌ பயந்து பயந்து சொன்னார்‌. 
தகவலைக்‌ கேட்டதும்‌ என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று 
திகில்பட்ட அபராஜிதன்கூட மழவராயன்‌ மனோதிடத்தைக்‌ 
கண்டு மலைத்துப்‌ போனான்‌. மழவராயன்‌ தீர்க்காலோசனை 
யுடன்‌ வெகு நேரம்‌ உட்கார்ந்திருந்துவிட்டு, “அடிகளாரே! 
இதைப்‌ பற்றிக்‌ காலையில்‌ ஒரு முடிவுக்கு வருவோம்‌. அதுவரை 
படுத்துப்‌ பிரயாண அலுப்பைத்‌ தீர்த்துக்கொள்ளுங்கள்‌” 
என்று கூறிவிட்டு, வேலையாட்களை அழைத்துப்‌ பாண்டிய 
சேனாதிபதிக்கும்‌ அவன்‌ பணிமகனுக்கும்‌ வேண்டிய 
செளகரியங்களைச்‌ செய்துகொடுக்க உத்தரவிட்டான்‌. 

“வேண்டாம்‌ மன்னவா! நாங்கள்‌ அடிகளாரின்‌ அறை 
யிலேயே தங்குகிறோம்‌” என்று சொல்லிய அபராஜிதன்‌ 


சாண்டில்யன்‌ $* 295 


மழவராயனை வணங்கிவிட்டு அடிகளாரைத்‌ தொடர்ந்து 
சென்றான்‌. அவர்களை அறையில்‌ படுக்கச்‌ சொல்லிய 
அடிகளார்‌ சற்று நேரத்திற்கெல்லாம்‌ எழுந்து அடிமேல்‌ அடி 
வைத்துப்‌ பூனை போல்‌ மழவராயன்‌ அறையை நெருங்கி, 
சாளரத்தின்‌ மூலமாக உள்ளே கவனித்தார்‌. அவர்‌ நினைத்தது 
சரியாகப்‌ போய்விட்டது. மழவராயன்‌ தூங்கவில்லை. 
அப்பொழுதுதான்‌ ஓர்‌ ஓலையை எழுதி முடித்து முத்திரையை 
வைத்துக்கொண்டி ருந்தான்‌. அதைத்‌ தாங்கிச்‌ செல்ல அவன்‌ 
பக்கத்தில்‌ ஒரு தூதனும்‌ தயாராக நின்றுகொண்டி ருந்தான்‌. 
அடிகளார்‌ வேகமாகத்‌ தமது அறைக்குத்‌ திரும்பி வந்து 
அபராஜிதனை எழுப்பி, “பிரபு! குடி. முழுகிப்‌ போய்விட்டது...” 
என்று வேகமாக வந்ததால்‌ மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்கத்‌ திக்கு 
முக்காடிச்‌ சொன்னார்‌. 

“என்னய்யா இது?” அபராஜிதன்‌ வினவினான்‌ ஏதும்‌ 
புரியாமல்‌. 

“வாருங்கள்‌ காட்டுகிறேன்‌” என்று கூறிய அடிகளார்‌ 
அவனை அறையிலிருந்து வெளியே அழைத்து வந்தார்‌. 
அவர்கள்‌ வெளியே வருவதற்கும்‌, தூதுவன்‌ தோட்டத்துப்‌ 
படிகளின்‌ வழியாக இறங்கி வருவதற்கும்‌ சரியாக இருந்தது. 
அவனை அபராஜிதனுச்குச்‌ சுட்டிக்‌ காட்டிய அடிகளார்‌, “பிரபு! 
அவன்‌ மழவராயன்‌ அந்தரங்கத்‌ தூதுவன்‌” என்றார்‌. 

அபராஜிதன்‌ தூதுவனையும்‌ நோக்கி அடிகளாரையும்‌ 
நோக்கினான்‌. அவன்‌ பதில்‌ சொல்லுமுன்பு அடிகளாரே பேசத்‌ 
தொடங்கி, “அவனிடம்‌ ஒரு கடிதம்‌ இருக்கிறது” என்றார்‌. 

“என்ன கடிதம்‌?” 

'கார்குழலியின்‌ வாழ்க்கையை நாசம்‌ செய்யக்கூடிய விஷ 
ஓலை” என்ற அடிகளார்‌ துக்கத்தால்‌ பெருமூச்சு விட்டார்‌. 

அபராஜிதன்‌ ஏதும்‌ புரியாமல்‌ ஸ்தம்பித்து நின்றான்‌. 
“அர்த்த ராத்திரியில்‌ ஒரு தூதன்‌! அவனிடம்‌ ஓர்‌ ஒலை! 


296 4 கன்னி மாடம்‌ 


அதனால்‌ மழவமன்னன்‌ மகளின்‌ வாழ்க்கையே நாசம்‌! 
இதென்ன மர்மம்‌?” என்று யோசித்தான்‌. 

அடுத்த விநாடி. அடிகளார்‌ மர்மத்தை உடைத்தபோது 
மனமே உடைந்துபோகும்‌ நிலையை எய்தினான்‌ அபராஜிதன்‌. 
மனம்‌ சுக்கல்‌ சுக்கலாக உடையும்‌ அந்த நிலையில்‌ வீரனான 
அபராஜிதன்கூடச்‌ சுயநிலை இழந்து, “அப்படி. ஒருகாலும்‌ 

- இருக்காது அடிகளாரே” என்று கெஞ்சினான்‌. 

“மழவராயனை உமக்குத்‌ தெரியாது,” என்று சுருக்கமாகப்‌ 
பதில்‌ சொன்ன அடிகளாரும்‌ கடிதத்தை நினைத்து நடுங்கினார்‌. 

அதென்ன அப்பேர்ப்பட்ட கடிதம்‌? 

31. மழவராயன்‌ பதிலும்‌ அடிகளின்‌ திகிலும்‌ 

அடிகளார்‌ அப்படிப்‌ பட்டவர்த்தனமாக விஷ ஓலையின்‌ 
விஷயத்தை விளக்கி உடைத்துச்‌ சொன்ன பிறகும்‌ கூட 
பாண்டிய சேனாதிபதியான அபராஜிதனுக்கு அதில்‌ பூரணமான 
நம்பிக்கை ஏற்படவில்லை. வீரனான ஒரு தமிழ்‌ மன்னன்‌ 
அத்தகைய ஒரு கடிதத்தை எழுதியனுப்புவானென்று நினைக்கக்‌ 
கூட அவனால்‌ முடியவில்லை. உண்மையில்‌ கடிதம்‌ மட்டும்‌ 
அடிகளார்‌ சொன்னது போல்‌ அமைந்திருந்தால்‌ தமிழ்நாட்டின்‌ 
சரித்திர ஏடுகளில்‌ மழவராயனைப்‌ பற்றி எழுதப்படும்‌ பகுதி 
களில்‌ கரி பூசப்படும்‌ என்பதையும்‌, பிற்கால மக்கள்‌ அவனைப்‌ 
பற்றிப்‌ படிக்கும்போதெல்லாம்‌ இகழ்ச்சியையும்‌ ஏசலையும்‌ 
அள்ளிக்‌ கொட்டுவார்கள்‌ என்பதையும்‌ அபராஜிதன்‌ 
உணர்ந்ததால்‌ எந்தக்‌ காரணத்தை முன்னிட்டும்‌ மழவராயன்‌ 
அத்தனை கேவலமான வழியில்‌ இறங்கமாட்டான்‌ என்றே 
தீர்மானித்தான்‌. அப்படி. யோசனைகள்‌ சிந்தனைகள்‌ ஊடுருவிச்‌ 
செல்ல, திக்பிரமை பிடித்தது போல்‌ நின்றிருந்த பாண்டிய 
சேனாதிபதியை உற்றுப்‌ பார்த்த அடிகளார்‌ அவன்‌ மனத்தில்‌ 
ஓடிய எண்ணங்களை அரை விநாடியில்‌ புரிந்துகொண்டார்‌. 
ஆகவே அவனைப்‌ பார்த்து, “சேனாதிபதியவர்களுக்கு நான்‌ 


சாண்டில்யன்‌ உ 297 


சொல்வதில்‌ நம்பிக்கை ஏற்படவில்லை போலிருக்கிறது” என்று 
பாதி கேள்வி தொக்கி நின்ற ஒரு வாசகத்தை வீசினார்‌. 

கவலையால்‌ தாழ்ந்து நின்ற அபராஜிதனின்‌ கண்கள்‌ 
அடிகளாரை ஏறெடுத்துப்‌ பார்த்தன. சற்று நேரம்‌ நிதானித்து 
ஊகத்தின்மேல்‌ சொல்லியிட்டீர்கள்‌ என்று நினைக்கிறேன்‌. 
இத்தகைய ஒரு காரியத்தில்‌ இறங்கினால்‌ மழவராயன்‌ பெயர்‌ 
மண்டலமெங்கும்‌ சிரிப்பாய்‌ சிரிக்கும்‌ தெரியுமா? இதை 
மழவராயன்‌ யோசித்திருக்க மாட்டான்‌ என்று நம்புகிறீரா?” 

அடிகளார்‌ அரைக்கணம்கூடத்‌ தயங்காமலே 
சேனாதிபதியை நோக்கி, “பிரபு! மழவராயன்‌ எந்தக்‌ காரியத்‌ 
திலும்‌ யோசிக்காமல்‌ இறங்கமாட்டான்‌. ஆனால்‌ எப்பொழுது 
யோசிக்கிறான்‌, எப்பொழுது யோசிக்கவில்லை என்பது மட்டும்‌ 
யாருக்கும்‌ தெரியாது. அர்த்த ராத்திரியில்‌ அவனை வந்து 
எழுப்பினோமே, அவன்‌ எப்படி நடந்துகொண்டான்‌ 
பார்த்தீர்களா?” என்று கேட்டார்‌. 

அடிகளார்‌ எதைப்‌ பற்றிக்‌ குறிப்பிடுகிறார்‌ என்பதை 
அறிந்துகொள்ள முடியாததால்‌ சற்று ஆலோசித்த அபராஜிதன்‌, 
“எதைப்‌ பற்றிக்‌ குறிப்பிடுகிறீர்கள்‌ அடிகளாரே? மழவராயன்‌ 
நடந்துகொண்டதில்‌ எந்த வித்தியாசமும்‌ எனக்குத்‌ தெரிய 
வில்லையே. ஒரு மன்னன்‌ எப்படி நடந்துகொள்ள வேண்டுமோ 
அப்படித்தான்‌ நடந்துகொண்டான்‌” என்றான்‌. 

“அதைச்‌ சொல்லவில்லை பிரபு. நாம்‌ எந்தக்‌ காரியத்‌ 
துக்காக அவனை எழுப்பினோம்‌?” என்று சற்று எரிச்சலுடன்‌ 
கேள்வி கேட்டார்‌ அடிகளார்‌. 

“கார்குழலி காணவில்லை என்பதை அறிவிக்க.” 

“அதை அறிவித்தோமா?” 

66. ஆம்‌.” 

“மழவராயன்‌ சிறிதாவது அசைந்தானா பார்த்தீரா?” 

“இல்லை.” 


க. மா-20 


298 4 கன்னி மாடம்‌ 


“கார்குழலி ஓடிவிட்டாள்‌ என்ற தகவலை, தகப்பன்‌ நிலை 
தடுமாறித்‌ தத்தளிக்கக்கூடிய செய்தியை, நள்ளிரவில்‌ வந்து 
சொல்கிறோம்‌. அவன்‌ ஏதும்‌ நடக்காதது போல்‌ நம்மைப்‌ 
படுத்துக்கொள்ளச்‌ சொல்கிறான்‌. அத்தனையையும்‌ கேட்டுக்‌ 
கொண்டு கல்லுப்பிள்ளையார்‌ மாதிரி உட்கார்ந்திருந்தான்‌ 
கவனித்தீரா?”” 

“கவனித்தேன்‌.” 

“சரி, அதுதான்‌ போகட்டும்‌. நானும்தான்‌ கிட்டத்தட்ட ஒரு 
வாரமாக ஊரிலில்லையே. மறைந்தே போய்விட்டேனே ! எங்கு 
போனாய்‌ என்று கேட்டானா பார்த்தீர்களா?” 

“கேட்கவில்லை” 

“திரும்பி வந்தவன்‌ சாதாரணமாகவா வந்திருக்கிறேன்‌ ?” 

“வேறு எப்படி வந்திருக்கிறீர்‌ ?” 
கிறேனே, எதற்காகக்‌ கட்டு என்றாவது விசாரித்தானா? 
எதையாவது கேட்டானா? அக்கறையாவது காட்டினானா 
பாரும்‌. தனக்கும்‌ இந்த விவகாரங்களுக்கும்‌ சம்பந்தமில்லாதது 
மாதிரியும்‌ இவையெல்லாம்‌ தினசரி நடக்கக்கூடிய காரியங்கள்‌ 
மாதிரியும்‌ கம்மென்று உட்கார்ந்திருந்தான்‌ மழவராயன்‌. 
அத்தனையும்‌ அழுத்தம்‌. அவனுக்கு நான்‌ முக்கியமில்லை, நீர்‌ 
முக்கியமில்லை, பெண்ணும்‌ முக்கியமில்லை...” என்று எரிச்சல்‌ 
தாங்கமாட்டாமல்‌ அடுக்கிக்கொண்டு போன அடிகளாரை 
இடைமறித்த அபராஜிதன்‌, “பின்‌ எதுதான்‌ முக்கியம்‌?” என்று 
வினவினான்‌. 

“தமிழ்நாடு ஒன்றுதான்‌ முக்கியம்‌” என்று குரலில்‌ பரண 
உறுதி துலங்கக்‌ கூறிய அடிகளார்‌, “பிரபு! சந்தேகமே 
வேண்டாம்‌. கடிதம்‌ வீரபாண்டியனுக்குத்தான்‌ போகிறது. வீர 
பாண்டியனுக்குப்‌ பெண்ணைப்‌ பலியிடத்‌ தீர்மானித்துவிட்டான்‌ 
மழவராயன்‌” என்றும்‌ தொடர்ந்து அறிவித்தார்‌. 


சாண்டில்யன்‌ $ 299 


“வீரபாண்டியனிடம்‌ அப்படியென்ன வீரத்தைக்‌ கண்டு 
விட்டான்‌ மழவராயன்‌?” என்று கேட்டான்‌ அபராஜிதன்‌ 
கோபம்‌ சற்றுக்‌ குரலில்‌ ஏற. 

“வீரபாண்டியன்‌ வீரமற்றவன்‌ என்பது மழவராயனுக்கு 
நன்றாகத்‌ தெரியும்‌. ஆனால்‌ குலசேகர பாண்டியன்‌ மகனுக்கு 
மகளைக்‌ கொடுப்பதைவிட வீரபாண்டியனுடன்‌ ஏற்படக்கூடிய 
மணத்தொடர்பே தமிழ்நாட்டைக்‌: காப்பாற்றும்‌ என்று 
மழவராயன்‌ நினைக்கிறான்‌” என்று அடிகளார்‌ சொன்னார்‌. 

“வீரபாண்டியனுக்குப்‌ பெண்ணைக்‌ கொடுத்தால்‌ தமிழ்‌ 
நாடு எப்படித்‌ தப்பும்‌? இலங்காபுரன்‌ தமிழ்நாட்டை விட்டு 
ஓடிவிடுவானா, இல்லை சோழன்தான்‌ படையெடுப்பை நிறுத்தி 
விடுவானா?” என்று சேனாதிபதி வினவினான்‌. 

“விரபாண்டியனுக்குப்‌ பெண்ணைக்‌ கொடுத்தால்‌ . 
பாண்டிய நாடும்‌ மழவநாடும்‌ இணையும்‌. கார்குழலி பாண்டிய 
ராணியானால்‌ வீரபாண்டியன்‌ மீது சிங்களத்துப்‌ பைங்‌ 
கிளிக்குள்ள ஆதிக்கம்‌ குறையும்‌. அவள்‌ ஆதிக்கம்‌ குறைந்தால்‌ 
பிறகு தன்‌ போதனை ஏறும்‌ என்று மழவராயன்‌ தீர்மானித்‌ 
திருக்கிறான்‌.” 

“போதனை ஏறினால்‌?” . 

“இலங்காபுரன்‌ ஸ்தானத்துக்கு மழவராயன்‌ வருவான்‌.” 

“இலங்காபுரனிடமிருக்கும்‌ சிங்களத்துப்‌ படைகளுக்கு யார்‌ 
பதில்‌ சொல்வது?" 

அடிகளார்‌ மெள்ளப்‌ புன்முறுவல்‌ காட்டினார்‌. 
“மழவராயன்‌ இத்தனை நாள்‌ கையைக்‌ கட்டிக்கொண்டு 
உட்கார்ந்திருந்தானென்று நினைக்கிறீர்களா? மழவராயன்‌ 
படைபலத்தைப்‌ பெருக்கியிருக்கிறான்‌. சிற்றரசான மழவநாடு , 
தனித்து எதுவும்‌ செய்ய முடியாது என்பது மழவராயனுக்குத்‌ 
தெரியும்‌. ஆனால்‌ பாண்டிய நாட்டுடன்‌ இணைந்தால்‌ தன்‌ 
படையின்‌ பலத்தால்‌ சிங்களவர்களை விரட்டி விடலாம்‌ என்று 


800 4* கன்னி மாடம்‌ 


எ நினைக்கிறான்‌. அப்படி விரட்டிவிட்டால்‌ சோழன்‌ 
பாண்டிய நாட்டின்‌ மீது படையெடுப்பதும்‌ அனாவசியமாகி 
விடும்‌. சோழர்களிடம்‌ பாண்டியநாடு நட்புக்‌ கொள்ளலாம்‌. 
தமிழ்‌ மன்னர்கள்‌ ஒற்றுமையால்‌ தமிழ்நாட்டில்‌ அமைதி நிலவும்‌ 
என்பது மழவராயன்‌ தீர்மானம்‌” என்று கூறினார்‌. 

அத்தனை கவலையிலும்‌ அபராஜிதன்‌ வாய்விட்டுச்‌ 
சிரித்தான்‌. அவன்‌ சிரிப்பைக்‌ கண்ட அடிகளாருக்குக்‌ கோபம்‌ 
எழவே லேசாக உஷ்ணம்‌ ஏறிய குரலில்‌ கேட்டார்‌, “இதில்‌ 
சிரிப்பதற்கு என்ன கண்டுவிட்டீர்‌?” என்று. 

“சிரிக்காமல்‌ என்ன செய்வது அடிகளாரே ! தமிழ்‌ நாட்டின்‌ 
தலைவிதியை நினைத்தாலே சிரிப்பாகத்தானிருக்கிறது'” என்று 
சொன்னான்‌ அபராஜிதன்‌. 

“நீங்கள்‌ சொல்வது புரியவில்லை” என்றார்‌ அடிகளார்‌. 

“மழவராயன்‌ இந்த மணத்தொடர்பால்‌ இலங்காபுரனை 
விரட்டிச்‌ சோழ நாட்டுடன்‌ தொடர்புகொள்ளத்‌ திட்டம்‌ 
போடுகின்றானல்லவா?” 

“வீரபாண்டியன்‌ திட்டம்‌ வேறு.” 

இதைக்‌ கேட்ட அடிகளார்‌ கண்களில்‌ ஆச்சரியம்‌ பொங்கி 
வழிய அபராஜிதனை நோக்கினார்‌. அவர்‌ முகத்தில்‌ 
தாண்டவமாடிய ஆச்சரியத்தையும்‌ அதில்‌ தொக்கி நின்ற 
சந்தேகத்தையும்‌ பார்த்த அபராஜிதன்‌ விளக்கினான்‌. “ஆமாம்‌ 
அடிகளாரே! வீரபாண்டியன்‌ திட்டம்‌ இதற்கு நேர்மாறானது. 
வீரபாண்டியன்‌, அந்த மணத்தொடர்பினால்‌ இலங்காபுரனை 
விரட்ட இஷ்டப்படவில்லை. சோழ நாட்டுடன்‌ நட்புக்‌ 
கொள்ளவும்‌ தயாராயில்லை. சோழ நாட்டுடன்‌ போர்‌ செய்ய 
பறைசாற்றி விட்டான்‌.” 

அடிகளாருக்குத்‌ தூக்கிவாரிப்‌ போட்டது. “என்ன, சோழ 
நாட்டுக்கும்‌ பாண்டிய நாட்டுக்கும்‌ போர்‌ மூளப்‌ போகிறதா!” 
என்று வாயைப்‌ பிளந்து அதிர்ச்சியைப்‌ பொறுக்காமல்‌ தமது 


சாண்டில்யன்‌ உ 301 


வழுக்கைத்‌ தலையையும்‌ ஒருமுறை வலது கையால்‌ தடவிக்‌ 
கொண்டார்‌. . 

“ஆமாம்‌” என்று திட்டமாகச்‌ சொன்னான்‌ அபராஜிதன்‌. 

“யார்‌ சொன்னது?” 

“வீரபாண்டியனே சொன்னான்‌. அதுவும்‌ நடுச்‌ சபா 
மண்டபத்தில்‌ அமர்ந்து.” 

“யாரிடம்‌ சொன்னான்‌?” 

“அண்ணன்‌ பல்லவராயனிடம்‌.” 

“யார்‌! சோழ நாட்டுச்‌ சேனாதிபதியிடமா ?” மூச்சு நின்று 
விடும்‌ போலிருந்தது அடிகளாருக்கு. வீரபாண்டியன்‌ முட்டா 
ளென்று அடிகளாருக்குத்‌ தெரியும்‌. ஆனால்‌, சோழப்‌ 
பேரரசைப்‌ போருக்கு அழைக்கும்‌ அத்தனை முட்டாள்தனம்‌ 
அவனிடம்‌ குடிகொண்டிருக்கும்‌ என்று அவர்‌ நினைக்கவே 
யில்லை. ஆகவே குரலில்‌ பிரமிப்பு பூரணமாகத்‌ தொனிக்கச்‌ 
சொன்னார்‌, “பிரபு! இருவர்‌ திட்டமும்‌ நேர்‌ விரோதமாக 
இருக்கிறதே!” என்று. 

ஆமாம்‌ என்பதற்கு அறிகுறியாகத்‌ தலையை அசைத்த 
அபராஜிதன்‌ சற்றுச்‌ சிந்தித்துவிட்டு, “இப்பொழுது என்ன 
செய்யலாம்‌?” என்று அடிகளாரை நோக்கி வினவினான்‌. 

“எதைப்‌ பற்றி?” 

சர்ணுலினின்‌ கதியைப்‌ பற்றித்தான்‌.” 

அதில்‌ நான்‌ என்ன செய்ய முடியும்‌? மழவராயன்‌ 

வீரபாண்டியனை உடனே பயணப்பட்டு வரச்சொல்லி அவசர 
ஓலை எழுதி அனுப்பியிருக்கிறான்‌. கார்குழலி ஓடிவிட்டதையும்‌ 
அதில்‌ குறிப்பிட்டி ருக்கிறான்‌...” என்று சொன்ன அடிகளாரின்‌ 
பேச்சை இடையே வெட்டிய அபராஜிதன்‌, “எங்கு ஒடி 
இருக்கிறாள்‌ என்று தெரியுமா?” என்று வினவினான்‌. 

“நல்ல கேள்வி கேட்டீர்கள்‌ ! மழவராயனுக்கா தெரியாது. 
கார்குழலி போய்விட்டாள்‌ என்றதுமே நீலமலைக்கருகிலுள்ள 
கன்னி மாடத்துக்குத்தான்‌ என்று நிச்சயமாகத்‌ தெரிந்து 


302 4 கன்னி மாடம்‌ 


கொண்டிருப்பான்‌. தமிழ்நாட்டில்‌ அவளுக்குப்‌ புகலிடமளித்து 
அவளைப்‌ பாதுகாக்கக்‌ கூடிய கோட்டை அது ஒன்றுதான்‌ 
என்பது அவனுக்கு நன்றாகத்‌ தெரியும்‌” என்றார்‌ அடிகளார்‌. 
பின்னர்‌, மேலும்‌ சொன்னார்‌: “கருணாகரத்தேவர்‌ வந்து 
எண்ட்‌ “இக்கும்‌ மழவநாட்டுக்கும்‌ தி த்‌ டர்‌ 
பேசி நிச்சயித்தவுடனேயே மழவராயன்‌ நீலமலைக்‌ கன்னி 
மாடத்திலிருந்த கார்குழலியை மேலைமங்கலத்துக்கு 
வரவழைத்து விட்டான்‌. இங்கு கார்குழலி இருந்தபோது வீர 
பாண்டியன்‌ அவளிடம்‌ முறை தவறி நடந்துகொண்டதைக்கூட 
மழவராயன்‌ பொருட்படுத்தவில்லை. மகள்‌ திருமணத்தை 
எதிர்த்தால்‌ அவளைத்‌ தன்‌ கண்‌ பார்வையிலேயே வைத்துக்‌ 
கொள்ளவேண்டும்‌ என்பதற்காகவே திரும்பவும்‌ கன்னி 
மாடத்துக்கு அனுப்பாமல்‌ இங்குள்ள அந்தப்புரத்திலேயே 
வைத்துக்கொண்டான்‌. இப்போது அவள்‌ ஓடிவிட்டதால்‌ வீர 
பாண்டியனை விட்டுக்‌ கன்னிமாடக்‌ கோட்டையை முற்றுகை 
யிட்டு மகளைப்‌ பிடித்து ராட்சஸ விவாகம்‌ செய்துகொள்ளச்‌ 
செய்வதே மழவராயன்‌ நோக்கம்‌. அதைத்தான்‌ கடிதத்தில்‌ 
எழுதியிருப்பான்‌.” 

“ராட்சஸ விவாகமா!” என்று ஆச்சரியத்துடன்‌ 
வினவினான்‌ அபராஜிதன்‌. 

அ என்று பதிலிறுத்தார்‌ அடிகளார்‌. 

“காதலற்ற விவாகம்‌...” என்று முணுமுணுத்தன 
அபராஜிதன்‌ உதடுகள்‌. 

“ஆனால்‌ சாஸ்திர சம்மதம்‌” என்றார்‌ அடிகளார்‌. 

“என்ன சாஸ்திரம்‌ அது?” வெறுப்புடன்‌ கேட்டான்‌ 
சேனாதிபதி. 

க்ஷத்திரிய தர்மத்தைப்‌ பற்றிய சாஸ்திரம்‌. பலவந்தமாகப்‌ 
பெண்களைத்‌ தூக்கிச்‌ சென்று திருமணம்‌ புரியும்‌ ராட்சஸ 
விவாகத்தை க்ஷத்திரிய தர்மம்‌ அனுமதிக்கிறது” என்றார்‌ 
அடிகளார்‌ மீண்டும்‌. 


சாண்டில்யன்‌ $ 303 


“வடநாட்டு தர்மம்‌.” கோபத்துடன்‌ எழுந்தது அபராஜிதன்‌ 
குரல்‌. 

“தமிழ்‌ நாட்டுடன்‌ கலந்துவிட்டது” என்று சற்றுத்‌ தமது 
சொரூபத்தைக்‌ காட்டினார்‌ அடிகளார்‌. 

வெகுண்டு எழுந்த உள்ளத்தால்‌ உக்கிரம்‌ பூரணமாகக்‌ 
குரலில்‌ தொனிக்க, “அது எந்தத்‌ தர்மமாக இருந்தாலும்‌ சரி 
அடிகளாரே! அது தமிழ்நாட்டில்‌ உடைக்கப்படும்‌. மனிதர்கள்‌ 
க்ஷேமத்துக்காக வகுக்கப்படுவது தர்மம்‌. அறநூல்‌, மகிழ்ச்சியை 
மண்ணாக்குவதற்காக அல்ல. இந்த மழவராயனல்ல, வீர 
பாண்டியனல்ல, உலகமே திரண்டு வந்தாலும்‌ சரி, என்‌ ஒரு 
விரோதமாக நெருங்க முடியாது” என்று சீறினான்‌ சேனாதிபதி. 
“வீரபாண்டியன்‌ இங்கு வருவதற்குள்‌ நாம்‌ கன்னி மாடத்தை 
அடைய வேண்டும்‌” என்று பேச்சை ஓட்டிய சேனாதிபதி 
சட்டென்று ஏதோ ஆலோசித்து, “ஆமாம்‌! அவள்‌ கன்னிமாடத்‌ 
துக்குத்தான்‌ போயிருப்பாளென்பது என்ன நிச்சயம்‌?” என்று 
கேட்டான்‌. 

“வேறெங்கு போக முடியும்‌?” என்று பதில்‌ கேள்வி 
போட்டார்‌ அடிகளார்‌. 

“நாம்‌ காட்டில்‌ சந்தித்த இருபத்தைந்து வீரர்களில்‌ நீர்‌ 
சொன்ன விக்கிரம பாண்டியனையும்‌ காணோம்‌, சிவிகைகளும்‌ 
இல்லையே!” 

“அதனாலென்ன? சந்தேகத்தை அகற்றப்‌ படை 
இரண்டாகப்‌ பிரிந்து போயிருக்கலாம்‌. காட்டின்‌ பின்புறமாகச்‌ 
செல்ல ஓர்‌ ஒற்றையடி குறுக்குப்‌ பாதையிருக்கிறது. சந்தேகம்‌ 
வேண்டாம்‌ பிரபு! கார்குழலி முட்டாளல்ல. இந்த அடிகளால்‌ 
வளர்க்கப்பட்டவள்‌. கன்னிமாடத்து வீரர்களெல்லோரும்‌ 
அவளுக்காக உயிரைக்‌ கொடுப்பார்கள்‌. அவள்‌ அவர்களை 
நம்பித்தான்‌ சென்றிருக்கிறாள்‌. விக்ரம பாண்டியனையோ 


904 ஒஓ கன்னி மாடம்‌ 


கள்ளுக்கடையானையோ அவள்‌ நம்பியிருக்கிறாளென்று 
நினைக்க வேண்டாம்‌.” 

“அப்படியானால்‌ அவர்களை அமர்த்துவானேன்‌?” 

“அவள்‌ எங்கே அமர்த்தினாள்‌? விக்ரம பாண்டியனிடம்‌ 
ஆட்களை அமர்த்தச்‌ சொல்லி நான்தான்‌ ஏற்பாடு செய்தேன்‌. 
அதற்காகக்‌ கார்குழலியின்‌ முத்து வளையல்களைக்கூட 
வாங்கிக்‌ கொடுத்தேன்‌.” 

“உமது வேலைதானா இது? இந்த நல்ல கைங்கரியத்தை 
எதற்காகச்‌ செய்தீரோ !” 

“கார்குழலி கன்னிமாடத்துக்குப்‌ போனால்‌ மழவராயன்‌ 
அவளை அங்கிருந்து கொண்டுவந்து வீரபாண்டியனுக்கு 
மணமுடிக்கப்‌ பார்ப்பானென்பது எனக்குத்‌ தெரியும்‌. 
ஒருவேளை மன்னன்‌ உத்தரவுக்குக்‌ கோட்டை வீரர்கள்‌ பணியத்‌ 
துணிந்தாலும்‌ அவர்களைச்‌ சமாளிக்க நமக்கென்று சில 
வீரர்கள்‌ வேண்டாமா? அதற்காகத்தான்‌ இந்த ஏற்பாட்டைச்‌ 
செய்தேன்‌. ஆனால்‌ அந்த முட்டாள்‌ விக்ரம பாண்டியன்‌ 
போயும்‌ போயும்‌ கள்ளுக்கடையானை அமர்த்துவானென்று 
நான்‌ எதிர்பார்த்தே?” என்று அடிகளார்‌ சலித்துக்‌ 
கொண்டார்‌. 

“அடுத்தபடி, நான்‌ செய்யவேண்டியது என்ன?” என்று 
கவலையுடன்‌ விசாரித்தான்‌ அபராஜிதன்‌. 

: ராஜதந்திரத்திலும்‌ போர்த்‌ தந்திரத்திலும்‌ பிரசித்தி 
பெற்ற அபராஜிதனே தம்மை யோசனை கேட்டது பற்றி 
அடிகளாருக்குச்‌ சற்றுப்‌ பெருமைதான்‌. இருந்தாலும்‌ அதை 
வெளிக்குக்‌ காட்டாமலே சொன்னார்‌: “பிரபு! இரண்டு மூன்று 
நாட்களில்‌ வீரபாண்டியன்‌ எப்படியும்‌ இங்கு வந்து சேருவான்‌. 
அவனும்‌ மழவராயனும்‌ செய்யும்‌ முடிவுகளை நாம்‌ அறிந்து 
கொண்ட பின்பே நமது நடவடிக்கையைப்‌ பற்றி முடிவு செய்ய 


சாண்டில்யன்‌ * 305 


“நான்‌ எப்படித்‌ தலைமறைவாய்‌ இருக்கமுடியும்‌? நான்‌ 
வந்திருப்பது உங்கள்‌ மன்னனுக்குத்‌ தெரியுமே?” 

“மாறு உடை அணிந்துகொள்ளுங்கள்‌. உங்களை இந்த 
அவசர அலுவலாகத்‌ தெற்கு நோக்கிச்‌ சென்றுவிட்டதாக 
மன்னனிடம்‌ சொல்லிவிடுகிறேன்‌.” 

“சிவப்பெரும்‌ பழமான தாங்கள்‌ எனக்காகப்‌ பொய்‌ 
சொல்ல வேண்டுமா?” என்று சாதுரியமாக வினவினான்‌ 
அபராஜிதன்‌. 

“சிவோஹம்‌! அப்பனே, அவன்‌ பெயர்‌ சொன்னால்‌ சகல 

்‌ ப ச்யுண்கும்‌. ௭ பெயர்‌ சொல்லி இந்த அற்ப 
பாபத்தை அகற்றிக்கொள்ள இந்த அடிகளால்‌ முடியாதா?” 
என்று இன்னும்‌ அதிக சாதுரியத்தைக்‌ காட்டி நகைத்தார்‌ 
அடிகளார்‌. அபராஜிதனும்‌ சிறிது கவலை கரையவே 
கலகலவென்று நகைத்தான்‌. 

அத்துடன்‌ அறையில்‌ படுக்கச்‌ சென்ற இருவரும்‌ பாக்கி 
இரவைத்‌ தூங்காமலே கழித்தனர்‌. விடியற்காலையிலேயே 
அடிகளார்‌ சேனாதிபதிக்குச்‌ சாதாரண வீரனின்‌ உடையைக்‌ 
கொடுத்து அவனையும்‌ சொக்கப்பெருமாளையும்‌ மேலை 
மங்கலத்துக்குத்‌ தெற்குக்‌ கோடியிலிருந்த ஒரு சிவமடத்தில்‌ 
தங்கவைத்தார்‌. அங்கு அவர்களுக்குச்‌ சகல செளகரியங்‌ 
களையும்‌ செய்து கொடுக்கத்‌ தமது சிஷ்யப்‌ பண்டாரங்களையும்‌ 
நியமித்துவிட்டு காலையில்‌ மழவராயனைச்‌ சந்தித்து 
அபராஜிதன்‌ அவசர வேலையாகச்‌ சென்றுவிட்ட தகவலையும்‌ 
தெரிவித்தார்‌. அடிகளார்‌ திட்டப்படியே எல்லாம்‌ நிறைவேறின. 
மழவராயன்‌ சேனாதிபதியின்‌ வரவையோ போக்கையோ ஒரு 
பொருட்டாகவே மதிக்கவில்லை; அடிகளாரும்‌ அவன்‌ 
போனதைப்‌ பற்றி லட்சியம்‌ செய்யாதது போலும்‌, தனக்கு ' 
அதில்‌ எந்த சம்பந்தமும்‌ இல்லாதது போலும்‌ நடமாடிக்‌ 
கொண்டு அடிக்கடி உதட்டில்‌ சிவநாம ஸ்மரணையுடனும்‌ 


306 4 கன்னி மாடம்‌ 


உள்ளத்தில்‌ கார்குழலியைப்‌ பற்றிய கவலையுடனும்‌ காலத்தைக்‌ 
கழித்துக்கொண்டிருந்தார்‌. 

நாட்கள்‌ மூன்று ஓடின. பெரும்புயல்‌ புகுந்தது போல்‌ 
மிகுந்த பரபரப்புடனும்‌ கோபத்துடனும்‌ மேலைமங்கலத்துக்குள்‌ 
நுழைந்த வீரபாண்டியன்‌ நேராக மழவராயன்‌ மாளிகைக்குச்‌ 
சென்றான்‌. அடுத்த சில விநாடிகளில்‌ பாண்டிய மன்னன்‌, 
மழவராயன்‌ அந்தரங்க அறையில்‌ அவனைச்‌ சந்தித்துச்‌ சீறி, 
கேள்விகளைச்‌ சரமாரியாக வீசினான்‌. அவர்கள்‌ இருவர்‌ 
பேச்சையும்‌ சாளரத்தின்‌ வெளிப்பாகத்திலிருந்து ஒட்டுக்‌ கேட்ட 
அடிகளார்‌, பாண்டியன்‌ சீறலைப்‌ பற்றிச்‌ சிறிதும்‌ லட்சியம்‌ 
செய்யவில்லை. ஆனால்‌ மழவராயன்‌ மிக நிதானமாகச்‌ 
சொன்ன முதல்‌ பதில்‌ அவரை ஓர்‌ உலுக்கு உலுக்கிக்‌ கலங்க 
வைத்தது. இரண்டாவது பதிலைக்‌ கேட்டதும்‌ அடிகளார்‌ தலை 
மிதமிஞ்சிய திகிலால்‌ சுற்ற ஆரம்பித்தது. மூன்றாவது பதில்‌ 
அவர்‌ திட்டங்களுக்கெல்லாம்‌ முற்றுப்‌ புள்ளி வைக்கவே 
மூர்ச்சை போடும்‌ நிலை எய்தினார்‌ சிவானந்த அடிகளார்‌. 


32. வேலும்‌ வேல்‌ விழிகளும்‌ 

முழு இருட்டு மேலைமங்கலத்தைக்‌ கவ்வாததால்‌ 
பளிச்சென்று எரியக்கூடிய விளக்குகள்கூட மங்கலாகத்‌ 
தெரிந்த அந்திப்‌ பொழுதைச்‌ சற்றே அடுத்து வந்த அந்த ஆரம்ப 
இரவிலே, அரண்மனையின்‌ அந்தரங்க அறையிலே, வீர 
பாண்டியன்‌ கேட்ட கேள்விகளுக்கு மழவராயன்‌ பதிலளிக்கும்‌ 
வரையில்‌ விஷயம்‌ அத்தனை விபாீதத்துக்குப்‌ போகக்கூடும்‌ 
என்பதை சிவானந்த அடிகளார்‌ கனவில்கூடக்‌ கருதவே 
யில்லை. வீரபாண்டியனிடமிருந்து தன்னைக்‌ காப்பாற்றிக்‌ 
கொள்ள கார்குழலி முனைந்தால்‌ எத்தகைய நடவடிக்கை 
எடுப்பாள்‌ என்பதை மழவராயன்‌ ஓரளவு ஊகித்துவிடுவான்‌ 
என்பதை அடிகளார்‌ அறிந்துதானிருந்தார்‌. ஆனால்‌ அத்தகைய 
நடவடிக்கையை அவளிடமிருந்து முன்கூட்டியே எதிர்பார்த்து 


சாண்டில்யன்‌ $* 307 


அதை முறியடிக்கக்‌ கூடிய சகல முன்னேற்பாடுகளையும்‌ 
அவன்‌ செய்து முடித்திருப்பான்‌ என்பதை அவனுடன்‌ ஆயுள்‌ 
பூராவும்‌ பழகிய தன்னால்கூட அறிய முடியவில்லையே 
என்பதை நினைத்துப்‌ பாதி ஆச்சரியத்திலும்‌ கார்குழலியின்‌ 
கதி எப்படிப்‌ போய்‌ முடியுமோ என்ற கவலையால்‌ பாதி 
துக்கத்திலும்‌ மூழ்கினார்‌ சிவானந்த அடிகளார்‌. 

மங்கலான அறை வெளிச்சத்தில்‌ கற்சிலை போல்‌ 
உட்கார்ந்திருந்த மழவராயனைச்‌ சலனமான பார்வையோடும்‌ 
நிதானமற்ற நடையோடும்‌ நெருங்கிய வீரபாண்டியன்‌ எப்படிப்‌ 
பேச்சை ஆரம்பிப்பது என்று தெரியாமல்‌ ஒரு நிமிஷம்‌ திணறிய 
பிறகு, . “கடிதம்‌ கிடைத்தது” என்று கர்ஜித்தான்‌. யோசனை 
நோக்கின. பிறகு பக்கத்திலிருந்த ஆசனத்திற்குச்‌ சென்று 
லயித்தன. அந்தச்‌ சமிக்ஞையைப்‌ புரிந்துகொண்டாலும்‌ வீர 
பாண்டியன்‌ ஆசனத்தில்‌ அமர இஷ்டப்படாமலே, “இங்கு 
கையைக்‌ கட்டிக்கொண்டு உட்காருவதற்காக வரவில்லை. 
உங்கள்‌ புதல்வி எங்கு ஓடிவிட்டாள்‌, எதற்காக ஓடினாள்‌, ஓட 
எப்படி நீங்கள்‌ அனுமதித்தீர்கள்‌ என்பதை அறியவே வந்தேன்‌” 
என்று சரமழை போலச்‌ சொற்களை உதிர்த்தான்‌. 


லொன்று தோன்றி மறைந்தது. எதிரே நின்ற வீரபாண்டியனை 
மீண்டும்‌ துழாவிய அவன்‌ கண்களில்‌ “இவன்‌ என்‌ மகளுக்குச்‌ 
ச்ரியான மணாளனா?' என்ற சந்தேகமும்‌ தொக்கி நின்றதாகப்‌ 
புலப்பட்டது சாளரத்தின்‌ மறைவில்‌ நின்றிருந்த அடிகளாருக்கு. 
வீரபாண்டியன்‌ ஆத்திரத்தில்கூடச்‌ சிறிதும்‌ அசங்காமல்‌ பதில்‌ 
சொன்னான்‌ மழவராயன்‌: “பாண்டிய மன்னனே! கையைக்‌ 
கட்டிக்கொண்டு உங்களை இங்கு உட்கார வைக்க நான்‌ கடிதம்‌ 
எழுதி வரவழைக்கவில்லை. என்‌ புதல்வி கார்குழலி தங்களுக்கு 
மனையாளாக நிச்சயிக்கப்பட்டிருக்கும்‌ பெண்‌, கன்னி 
மாடத்துக்கு ஒடி விட்டாளென்பது நிச்சயம்‌. ஏன்‌ ஓடிவிட்டாள்‌ 


308 * கன்னி மாடம்‌ 


என்று என்னைக்‌ கேட்க வேண்டிய அவசியமில்லை, 
உங்களுக்கே தெரிந்திருக்க வேண்டும்‌. இல்லாவிட்டால்‌ சொல்‌ 
கிறேன்‌. கேளுங்கள்‌. உங்களிடமுள்ள பிரியத்தால்தான்‌ அவள்‌ 
ஓடியிருக்க வேண்டும்‌. ஓட ஏன்‌ அனுமதித்தேனென்று 
கேட்கிறீர்கள்‌. நான்‌ அனுமதித்து அவள்‌ போயிருந்தால்‌ அதற்கு 
ஓடிப்‌ போவது என்று தமிழில்‌ சொல்வதில்லை. அனுப்புவது 
என்ற சொல்தான்‌ பொருந்தும்‌.” 

மழவராயனின்‌ பதிலில்‌ தொக்கியிருந்த இகழ்ச்சியைக்‌ 
கவனிக்கும்‌ நிலையிலோ அதற்குப்‌ பதில்‌ கொடுக்கும்‌ 
நிலையிலோ வீரபாண்டியன்‌ இல்லை. கார்குழலியைப்‌ பற்றிய 
சிந்தனையிலேயே அவன்‌ சிந்தை நிலைத்திருந்ததால்‌ மீண்டும்‌ 
கோபத்துடன்‌ கேட்டான்‌. “கன்னிமாடத்துக்கு ஓடிவிட்டாளா! 
யாருடன்‌ போயிருக்கிறாள்‌?” 

“விக்ரம பாண்டியனுடன்‌ போயிருப்பாளென்று தோன்று 
கிறது” என்று பதில்‌ சொன்னான்‌ மழவராயன்‌. இந்தப்‌ பதிலைக்‌ 
கேட்டதும்‌ வெளியேயிருந்த அடிகளார்‌ மூச்சைப்‌ பிடித்துக்‌ 
கொண்டு, “மழவராயன்‌ ஒருவேளை யட்சிணி உபாசகனா' 
என்று நினைத்தார்‌. ஆனால்‌ அவன்‌ பின்னால்‌ விளக்கம்‌ 
செய்தபோது மேலைமங்கலத்தின்‌ ஒவ்வொரு நிகழ்ச்சியும்‌ 
அவனுக்கு எப்படித்‌ தெரிந்திருக்கிறது என்பதை நினைத்து 
வியந்தார்‌. 

வீரபாண்டியன்‌ விழிகள்‌ மழவராயனை நோக்கி 
ஆச்சரியத்தால்‌ மலர்ந்தன. “விக்ரம பாண்டியனா!” என்ற 
கேள்வியும்‌ அவன்‌ பார்வையில்‌ தொக்கி நின்றது. அதை 
நொடிப்பொழுதில்‌ ஊகித்துக்கொண்ட மழவராயன்‌, “சந்தேகம்‌ 
வேண்டாம்‌; குலசேகர பாண்டியன்‌ மகன்தான்‌; தங்கள்‌ தாயாதி 
தான்‌. அவன்தான்‌ இந்த வேலையைச்‌ செய்திருக்க வேண்டும்‌; 
கார்குழலி ஓடியதற்கு முன்பு ஒரு வாரமாகவே அவன்‌ மேலை 
மங்கலத்தில்‌ உலாவிக்கொண்டிருக்கிறானென்பதை ஒற்றர்கள்‌ 
மூலம்‌ அறிந்தேன்‌. அவனைக்‌ காரணமின்றிக்‌ கைது செய்வதற்கு 


சாண்டில்யன்‌ * 309 


மில்லை. சோழநாடு அவனுக்கு ஆதரவளிக்கத்‌ தயாராயிருக்‌ 
கிறது. ஆகையால்‌ அவன்‌ நடவடிக்கைகளைக்‌ கவனிக்க உத்தர 
விட்டேன்‌. அவன்‌ நடமாட்டம்‌ கன்னிமாடத்தின்‌ பக்கமாகக்கூட 
இருமுறை இருந்ததாக அறிந்தேன்‌. உள்ளே எக்காரணத்தைக்‌ 
கொண்டாவது நுழைந்தால்‌ கைது செய்யுமாறு ஒற்றர்களுக்கு 
உத்தரவிட்டிருக்கிறேன்‌. அவன்‌ அப்படி. எதுவும்‌ செய்யத்‌ 
துணிந்ததாகத்‌ தெரியவில்லை. திடீரென்று அவனும்‌ கள்ளுக்‌ 
கடையானும்‌ சேர்ந்து திரிவதாகத்‌ தகவல்‌ கிடைத்தது. ஒரு 
நாள்‌ இரவு குழலி எப்படியோ தப்பிவிட்டாள்‌. கள்ளுக்‌ 
கடையானையும்‌ இருபத்தைந்து வீரர்களையும்‌ கன்னி 
மாடத்துக்குச்‌ செல்லும்‌ பாதையில்‌ கண்டதாகத்‌ தகவல்‌ 
கிடைத்தது. பிறகு ஒற்றர்களைவிட்டு நகரம்‌ பூராவும்‌ விக்ரம 
பாண்டியனைத்‌ தேடச்‌ சொன்னேன்‌. அவனும்‌ மறைந்து 
விட்டான்‌. இதிலிருந்து நாம்‌ கொள்ளக்கூடிய ஊகம்‌ ஒன்று 
தான்‌. கார்குழலியை விக்ரம பாண்டியன்தான்‌ தப்புவித்‌ 
திருக்கிறான்‌.” 

அவனுக்கென்ன இதில்‌ அக்கறை இருக்கிறது?” என்று 
குறுக்கிட்டான்‌ வீரபாண்டியன்‌. 

“அக்கறை இருக்கிறது. அவன்‌ தகப்பனாரே அவளைத்‌ தன்‌ 
மகனுக்குக்‌ கொடுக்கும்படி. என்னிடம்‌ கேட்டார்‌. தவிர அரசியல்‌ 
காரணங்களும்‌ இருக்கின்றன. குலசேகர பாண்டியன்‌ மகனுக்கு 
என்‌ மகளைக்‌ கொடுத்தால்‌ மேலைமங்கலமும்‌ சோழநாடும்‌ 
ஒன்றுபடும்‌! பாண்டிய நாடும்‌ மேலைமங்கலமும்‌ வேறுபடும்‌. 
ஆனால்‌ ஒரு கேள்வி நீங்கள்‌ கேட்கலாம்‌. கள்ளுக்கடையானே 
அவளை அழைத்துப்‌ போயிருக்கக்‌ கூடாதா என்று. கள்ளுக்‌ 
கடையான்‌ தனியாகப்‌ போரிடுவதில்‌ கெட்டிக்காரனே தவிர, 
இந்த மாதிரி திட்டம்‌ போட்டு காரியம்‌ நடத்தும்‌ யோக்கியதை 
அவனிடமில்லை. தவிர கன்னிமாடத்தைச்‌ சுற்றி வட்டமிட்டுக்‌ 
கொண்டிருந்தவன்‌ விக்ரம பாண்டியன்தான்‌” என்று மிக 
அமைதியாக ஏதோ அரசியல்‌ சிக்கலைக்‌ குறித்து வாதாடும்‌ 


910 ட கன்னி மாடம்‌ 


நிபுணனைப்‌ போலத்‌ தன்‌ மகள்‌ ஓடிவிட்ட காரணங்களை 
அலசினான்‌ மழவராயன்‌. 

சிக்கல்‌ சிறிதும்‌ இல்லாமல்‌ தொடர்ச்சியாகவும்‌ கோவை 
யாகவும்‌ உதிர்ந்த மழவராயன்‌ சொற்களைக்‌ கேட்ட வீர 
பாண்டியன்‌ உள்ளத்தில்‌ சொல்லவொண்ணாக்‌ கோபமும்‌ 
வேதனையும்‌ எழுந்து தாண்டவமாடின. விக்ரம பாண்டியனை 
யும்‌ குலசேகர பாண்டியனையும்‌ அந்த க்ஷணத்திலேயே 
வெட்டிச்‌ சாய்த்துவிட வேண்டும்‌ போலிருந்தது அவனுக்கு. 
கார்குழலி, கேவலம்‌ ஒரு பெண்‌. அவள்‌ ஓடிவிட்டதால்‌ தன்‌ 
திட்டங்கள்‌ சுக்குநாறாகச்‌ சிதைந்து போவதை எண்ணிப்‌ 
பார்த்தான்‌ வீரபாண்டியன்‌. “கார்குழலியுடன்‌ திருமணமில்லை 
யேல்‌ மேலைமங்கலத்தின்‌ உதவியில்லை. மேலைமங்கலத்தின்‌ 
உதவி இல்லையேல்‌ சோழப்‌ பேரரசுடன்‌ போர்‌ அசாத்தியம்‌. 
ஆனால்‌ போருக்குச்‌ சித்தமாயிருப்பதாக அண்ணன்‌ பல்லவ 
ராயனிடம்‌ பகிரங்கமாக என்‌ நீதி மண்டபத்திலேயே அறிவித்‌ 
திருக்கிறேன்‌” என்று சிந்தித்து, அந்தச்‌ சிந்தனையால்‌ கோபம்‌ 
பொங்கித்‌ ததும்பும்‌ குரலில்‌ மழவராயனை நோக்கிக்‌ கேட்டான்‌: 
“நீலமலைக்கருகிலுள்ள கன்னி மாடம்தானே? அதைப்பற்றிக்‌ 
கேள்விப்பட்டி ருக்கிறேன்‌. இருநூறு வீரர்களை அனுப்பி அதைத்‌ 
தாக்கிப்‌ பிடித்துக்‌ கார்குழலியை அழைத்து வந்துவிட்டா 
லென்ன?” 

மழவராயன்‌ உதடுகளில்‌ புன்முறுவல்‌ தவழ்ந்தது. “கன்னி 
மாடத்தைப்‌ பற்றி உங்களுக்குச்‌ சொன்னவர்கள்‌ தகவலைச்‌ 
சரியாகச்‌ சொல்லவில்லையென்று தெரிகிறது. கன்னி மாடம்‌ 
ஒரு கோட்டை. அதை இருநூறு வீரர்களல்ல, ஆயிரம்‌ வீரர்கள்‌ 
தாக்கினால்கூடப்‌ பிடிப்பது சாத்தியமல்ல. ஆனால்‌ அதையும்‌ 
சாத்தியமாக்கி வைத்திருக்கிறேன்‌. கார்குழலிக்கும்‌ உங்களுக்கும்‌ 
திருமணம்‌ நிச்சயமானதும்‌ கோட்டையிலிருந்த நூறு வீரர்களில்‌ 
எழுபத்தைந்து வீரர்களை மேலைமங்கலத்துக்கு வரவழைத்து 
விட்டேன்‌. மீதி இருப்பவர்‌ இருபத்தைந்து பேர்தான்‌. கள்ளுக்‌ 


சாண்டில்யன்‌ 4 911 


கடையானுடைய இருபத்தைந்து வீரர்களும்‌ அங்கு போய்ச்‌ 
சேர்ந்தாலும்‌ மொத்தம்‌ ஐம்பது வீரர்கள்‌. ஐம்பது வீரர்களால்‌ 
கோட்டையைப்‌ பாதுகாக்க முடியாது. நொடிப்‌ பொழுதில்‌ 
நீங்கள்‌ கோட்டையைப்‌ பிடித்துவிடலாம்‌ என்றான்‌ மழவராயன்‌. 
இந்தப்‌ பதிலை வெளியிலிருந்து கேட்ட அடிகளார்‌ அடியோடு 
நிலைகுலைந்து போனார்‌. கன்னி மாடத்திலிருந்து எதற்காக 
மழவராயன்‌ வீரர்களை வரவழைத்தான்‌ என்று ஏங்கினார்‌. 
வீரபாண்டியன்‌ வெறியிலிருந்து கன்னி மாடம்கூடக்‌ 
கார்குழலிக்குப்‌ புகலிடமளிக்க முடியாதே என்று தத்தளித்தார்‌. 
இப்படி மழவராயன்‌ தன்‌ திட்டங்களிலெல்லாம்‌ மண்ணை 
அள்ளிப்‌ போடுவானென்று அவர்‌ நினைக்கவேயில்லை. 
மழவராயன்‌ சொன்ன அடுத்த பதிலிலிருந்து விதியும்‌ கார்குழலி 
வாழ்க்கையில்‌ விளையாடியிருக்கிறதென்பதைத்‌ தெரிந்து 
கொண்டார்‌. 

“கோட்டையிலிருந்த வீரர்களை ஏன்‌ வரவழைத்து 
விட்டீர்கள்‌!” என்று பாண்டிய மன்னன்‌ வினவினான்‌. 

“கன்னிமாடக்‌ கோட்டை பாண்டிய நாட்டிலிருந்து ஏற்படக்‌ 
கூடிய தாக்குதலைச்‌ சமாளிக்கப்‌ பலப்படுத்தப்பட்டது. 
பாண்டிய நாட்டுடன்‌ திருமணத்‌ தொடர்பு ஏற்பட்டுவிடுவது 
நிச்சயமாகிவிட்டதால்‌ அங்கு காவல்‌ அவசியம்‌ இல்லை 
யல்லவா? கோட்டையைச்‌ சீராக வைத்துக்கொள்வதற்கு 
அவசியமான வீரர்களை மட்டும்‌ விட்டு வைத்தேன்‌” என்று 
விளக்கினான்‌ மழவராயன்‌. 

வீரபாண்டியன்‌ மீண்டும்‌ யோசனையில்‌ ஆழ்ந்தான்‌. 
ஓரிருமுறை ஏதோ சொல்லத்‌ தொடங்கியபோதும்‌ பேச்சு 
சரியாக வராமல்‌ இதழ்கள்‌ மட்டும்‌ அசைந்தன. கடைசியாக 
மெள்ளச்‌ சமாளித்துக்கொண்டு, “கோட்டையைப்‌ பிடிப்பது , 
அவ்வளவு சுலபமானால்‌ என்னை ஏன்‌ வரவழைத்தீர்கள்‌? 
ன கோட்டையைத்‌ தாக்கி மகளைப்‌ பிடித்துக்கொண்டு 

ருக்கலாமே?”” என்று வினவினான்‌. 


912 - கன்னி மாடம்‌ 


மழவராயன்‌ அவனை ஏறெடுத்துப்‌ பார்த்துக்கொண்டே, 
“இங்குதான்‌ தமிழர்‌ பண்பு வந்து குறுக்கிடுகிறது” என்று 
சொன்னான்‌. ட 

வீரபாண்டியன்‌ கண்கள்‌ மழவராயன்‌ மனப்போக்கை 
அறிய முடியாமல்‌ தவித்தன. கடைசியாக, “இதில்‌ தமிழர்‌ பண்பு 
எங்கு குறுக்கிடுகிறது?” என்று வினவினான்‌. 

“மனமில்லா மணம்‌ தமிழர்‌ பண்பல்ல” என்றான்‌ 
மழவராயன்‌. 


ட உர 


'உம்‌... 

“கார்குழலி பலவந்த விவாகத்திலிருந்து தப்பி ஓடி 
யிருக்கிறாள்‌. நான்‌ கோட்டையை முற்றுகையிட்டால்‌...” 

“முற்றுகையிட்டால்‌...” 

மழவராயன்‌ என்றொரு மன்னனிருந்தான்‌. பெண்ணைப்‌ 
பலவந்தப்படுத்தப்‌ போரிட்ட வீரன்‌ அவன்‌ என்று சரித்திரத்தில்‌ 
எந்த பதக்‌ அத்தகைய கீர்த்தியைப்‌ பெற எனக்கிஷ்டமில்லை.” 

“அது எனக்கு மட்டும்‌ பாதகமில்லையோ ?” 

“அதைத்‌ தீர்மானம்‌ செய்வது தங்கள்‌ பொறுப்பு. ஆனால்‌ 
பாதகமில்லை என்பதுதான்‌ என்‌ அபிப்பிராயம்‌.” 

“எப்படி?” 

“முதலில்‌ இஷ்டமில்லாத பெண்ணை விவாகம்‌ செய்து 
கொள்ள நீங்கள்‌ தயாராயிருக்கிறீர்கள்‌. ஆகவே அதன்‌ 
பலாபலன்களை நீங்கள்‌ அனுபவிப்பது தவறாகாது. தவிர 
ராட்சஸ விவாகத்தை க்ஷத்திரிய தர்மம்‌ அனுமதிக்கிறது.” 

“அது தமிழர்‌ தர்மமா?” 

“அல்ல. ஆனால்‌ தர்மத்தை மட்டும்‌ பார்த்துக்கொண் 
டிருந்தால்‌ தங்கள்‌ திட்டங்கள்‌ என்ன ஆவது?” 

மழவராயன்‌ தன்னைப்‌ பார்த்து நகைக்கிறானா, நிஜமாகத்‌ 
தான்‌ பேசுகிறானா என்பது வீரபாண்டியனுக்குப்‌ புரியாததால்‌ 

சற்று நேரம்‌ பேசாமலே இருந்தான்‌. ஏதோ மனத்தில்‌ சந்தேகம்‌ 


சாண்டில்யன்‌ & 313 


உதிக்கவே கேட்டான்‌: “கன்னிமாடத்தை முற்றுகையிட்டுக்‌ 
ஏதுமில்லையே?” 

“ஆட்சேபணை இருந்தால்‌ உங்களுக்குக்‌ கடிதம்‌ எழுதி 
வரவழைப்பேனா? அல்லது கன்னி மாடத்தில்‌ வீரர்கள்‌ 
இல்லாதிருக்கும்‌ தகவலைத்தான்‌ சொல்லுவேனா? நீங்கள்‌ 
கார்குழலியை மணப்பதில்தான்‌ எனக்குச்‌ சம்மதம்‌. தமிழ்‌ 
நாட்டின்‌ நன்மை இந்தத்‌ திருமணத்தின்‌ மூலம்தான்‌ உருவாக 
வேண்டும்‌” என்றான்‌ மழவராயன்‌. 

மேற்கொண்டு அவர்களுக்குள்‌ நடந்த பேச்சைப்‌ பற்றி 
அக்கறை கொள்ளாமல்‌ மிக வேகமாகத்‌ தமது அறைக்கு ஓடிய 
அடிகளார்‌ ஒரு .காஷாயத்‌ துணியை எடுத்துப்‌ போர்த்திக்‌ 
'கொண்டு அபராஜிதன்‌ தங்கியிருந்த சிவமடத்துக்கு வந்து 
சேர்ந்து அபராஜிதனைத்‌ தனியாக ஓர்‌ அறைக்கு அழைத்துச்‌ 
சென்று அரண்மனையில்‌ தாம்‌ ஒட்டுக்கேட்ட தகவல்களை 
விவரித்தார்‌. i 

நிதானமாக அத்தனை தகவல்களையும்‌ கேட்டுக்கொண்ட 
அபராஜிதன்‌, “விஷயம்‌ விபரீதமாகத்தானிருக்கிறது 
அடிகளாரே !” என்றான்‌. 

“ஆம்‌! ஆனால்‌ இதில்‌ ஒரு செளகரியமும்‌ இருக்கிறது!” 
என்றார்‌ அடிகளார்‌. 

“என்ன செளகரியம்‌?”" 

“மழவ நாட்டு வீரர்கள்‌ இதில்‌ பங்கெடுத்துக்கொள்ள 
மாட்டார்கள்‌. மழவராயன்‌ தனது பெயர்‌ இதில்‌ இணைக்கப்‌ . 
படுவதை விரும்பவில்லை.” 

“ஆமாம்‌.” 

“ஆகவே கோட்டைக்குச்‌ செல்லும்‌ அந்தரங்க வழியை 
அறிந்துள்ள ஒரே மனிதன்‌ பின்னடைந்து நிற்கிறான்‌.” 

“வீரபாண்டியனிடம்‌ மழவராயன்‌ அந்த வழியைக்‌ காட்டிக்‌ 
கொடுக்கமாட்டான்‌ என்பது என்ன நிச்சயம்‌?” 

க. மா-21 


914 - கன்னி மாடம்‌ 


“பிரபு! இது கோட்டை ரகசியம்‌. நாளைக்குப்‌ பாண்டிய 
நாட்டுடன்‌ போர்‌ மூண்டால்‌ என்ன செய்வது? அரசாங்க 
சம்பந்தமான ரகசியங்களை மழவராயன்‌ எந்தக்‌ காரணத்தை 
முன்னிட்டும்‌ யாரிடமும்‌ சொல்லமாட்டான்‌. ஆனால்‌ ஓர்‌ 
ஆபத்து இருக்கிறது.” 

“என்ன?” 

“என்னைப்‌ பிடித்து வைக்கப்‌ பார்ப்பான்‌.” ்‌ 

“ஏன்‌?” 

“எனக்கு அந்த வழி தெரியுமல்லவா?” 

“தெரிந்தாலென்ன ?” 

“கார்குழலிக்கு உதவி செய்ய அந்த வழியாக வீரர்களை 
அழைத்துச்‌ சென்றால்‌?” 

“ஓகோ!” 

“ஆமாம்‌. ஆகவே என்னைப்‌ பிடித்து வைக்க மழவராயன்‌ 
முயலுவான்‌. ஆகையால்‌ நான்‌ உடனே கன்னி மாடம்‌ போக 
வேண்டும்‌.” 

“நானும்‌ வருகிறேன்‌!” 

“வேண்டாம்‌. இரண்டு நாள்‌ இங்கிருந்து வேறு ஏதாவது 
விவரம்‌ நடக்கிறதா என்று பார்த்துக்கொண்டு வாருங்கள்‌. நான்‌ 
இன்றிரவே செல்கிறேன்‌” என்று திட்டமாக அறிவித்த 
அடிகளார்‌ அவனிடமிருந்து விடைபெற்றுக்கொண்டு 
கிளம்பினார்‌. 

அடிகளார்‌ ஊகம்‌ சரியாகவே முடிந்தது. அவருடைய 
அறைகள்‌ சோதனையிடப்பட்ட தகவல்களைச்‌ சொக்கப்‌ 
பெருமாள்‌ அறிந்து வந்து சொன்னான்‌. வீரபாண்டியனும்‌ வந்த 
வேகத்தில்‌ புறப்பட்டுப்‌ பாண்டிய நாடு சென்றுவிடவே 
இரண்டாவது நாளில்‌ மேலைமங்கலம்‌ சிறிது சாந்தியைப்‌ 
பெற்றது. ஆனால்‌, சாந்தி பெறாத உள்ளத்துடனிருந்த 
அபராஜிதன்‌, அடிகளார்‌ சொற்படி. இரண்டு நாட்களைக்‌ 


சாண்டில்யன்‌ 4 315 


கழித்துவிட்டுச்‌ சொக்கப்பெருமாளுடன்‌ கன்னி மாடத்தை 
நோக்கிக்‌ கிளம்பினான்‌. ஒன்றரை நாள்‌ பயணத்திற்குப்‌ பின்பு 
கன்னி மாடத்தின்‌ கோட்டைக்கெதிரில்‌ வந்த பாண்டிய 
சேனாதிபதி, கதவுகளைத்‌ திறப்பதற்காக, “டேய்‌, யாரங்கே!” 
என்று உரக்கக்‌ குரல்‌ கொடுத்தான்‌. கோட்டை வாசலில்‌ இருந்த 
இரு காவல்‌ வீரர்கள்‌, புதிதாக வந்த குதிரை வீரர்களைக்‌ 
கண்டதும்‌ கொம்புகளை எடுத்து ஊதினார்கள்‌. சற்று நேரத்திற்‌ 
கெல்லாம்‌ கோட்டைத்‌ தளத்தில்‌ வீரர்கள்‌ நடமாட்டம்‌ 
தெரிந்தது. இரண்டு பேர்‌ எட்டிப்‌ பார்த்தார்கள்‌. வீரர்களில்‌ 
ஒருவன்‌ கையிலிருந்த வில்லில்‌ அம்பைப்‌ பொருத்தி நாணை 
இழுத்து அபராஜிதன்‌ மார்புக்காகக்‌ குறி வைத்தான்‌. அதே 
விநாடி அகஸ்மாத்தாக அங்கு வந்த கார்குழலியும்‌ கோட்டை 
யின்‌ கைப்பிடிச்‌ சுவரிலிருந்து வெளியே எட்டிப்‌ பார்க்கவே, 
அவள்‌ வேல்‌ விழிகளின்‌ எழிலைப்‌ பருகி நின்ற அபராஜிதன்‌, 
கார்குழலியின்‌ பார்வைக்கு எட்டாத கோட்டையின்‌ மற்றொரு 
கோடியிலிருந்து பிரும்மாண்டமான ஓர்‌ உருவம்‌ எழுந்ததையோ, 
தன்‌ மார்புக்கு நேராக அது பெரிய வேலொன்றை எடுத்து 
ஓங்கிக்‌ குறி பார்த்ததையோ கவனிக்கவில்லை. 


33. சேனாதிபதிக்கு வரவேற்பு. 


வாழ்க்கை, அற்றுப்‌ பிரவாகத்தைப்‌ போன்றது. உத்தேசப்‌ 
படி. அது ஓட முடிவதில்லை. சின்னஞ்சிறு அருவியாகப்‌ 
பயணத்தைத்‌ துவங்கும்‌ ஆறு, அடைய உத்தேசிக்கும்‌ இடம்‌ 
ஆழ்கடல்தான்‌. ஆனால்‌ நேராக, ஒரே சீராக ஓடிச்சென்று 
கடலில்‌ கலந்துவிடப்‌ பிரவாகத்தால்‌ முடிவதில்லை. இடையே 
அதன்‌ பாதையைத்‌ தடை செய்து திக்கை மாற்றித்‌ திருப்பிவிடும்‌ 
மலைப்பாறைகள்‌ எத்தனை! அதன்‌ ஓட்டத்தைக்‌ குறைத்து : 
நீரைத்‌ தேக்கிக்கொள்ளும்‌ பள்ளங்கள்‌ எத்தனை! அதன்‌ 
நீருக்குச்‌ சுவையும்‌ குணமும்‌ ஊட்டும்‌ மூலிகைகள்‌ எத்தனை ! 


916 - கன்னி மாடம்‌ 


அதன்‌ நீரைப்‌ பாழாக அடிக்கும்‌ துவர்‌ நிலங்கள்‌ எத்தனை! 
இப்படியாக இத்தனையிலும்‌ தட்டித்‌ தடுமாறி லட்சியத்தை 
எட்டுமுன்‌ இல்லாத கஷ்டமெல்லாம்‌ பட்டுத்‌ திசை மாறிமாறிப்‌ 
பலமுறை வளைந்து செல்லும்‌ ஆற்றின்‌ பிரவாகத்தைப்‌ 
போன்றதுதான்‌ மனித வாழ்க்கையும்‌. இதிலும்‌ எத்தனையோ 
தடங்கல்கள்‌ உண்டு. தெரியாத திருப்பங்களும்‌ உண்டு. எந்த 
இடத்தில்‌ நமது வாழ்க்கை எப்படித்‌ திருப்பப்படும்‌ என்பதை 
நாம்‌ அறியும்‌ முன்பே நாம்‌ வேறொரு மார்க்கத்தில்‌ இழுத்துச்‌ 
செல்லப்படுவோம்‌. அருவியைத்‌ திருப்ப ஆங்காங்கு கிடக்கும்‌ 
சின்னஞ்சிறு பாறைகளைப்‌ போல எத்தனையோ இடைஞ்சல்‌ 
களை இறைவன்‌ வாழ்க்கைப்‌ பாதையிலும்‌ சிருஷ்டித்‌ 
திருக்கிறான்‌. 
அவையெல்லாம்‌ பெளதிகப்‌ பொருள்கள்‌ அல்லவாதலால்‌ 
புறக்கண்ணுக்குப்‌ புலப்படுவதில்லை. ஆனால்‌ அத்தகைய 
ஏற்படும்பொழுது உள்ளம்‌ உணர்கிறது. அப்படி. 
உணரும்போது ஆற்றின்‌ படிப்பினையை உணர்ந்துகொண்டு 
சற்று வளைந்து கொடுத்துச்‌ செல்லும்‌ மனிதன்‌ லட்சிய சித்தி 
ஹான்‌. அப்‌ ந்து கொடுக்காத மனிதன்‌ வறன்‌ 
நிலத்தில்‌ பாய்ந்த நீரைப்‌ போல உள்ளே இழுக்கப்பட்டு இருந்த 
சுவடே தெரியாமல்‌ மறைந்து போகிறான்‌. அறிவாளியான 
மனிதர்கள்‌ வளைந்து கொடுத்து வாழ்க்கையில்‌ வெற்றி 
பெறுகிறார்கள்‌. பாண்டிய சேனாதிபதியான அபராஜிதனும்‌ 
அத்தகைய அறிவாளிகளில்‌ ஒருவனாயிருந்தபடியால்தான்‌ 
கன்னி மாடத்தில்‌ அடுத்து நிகழ்ந்த பல நிகழ்ச்சிகளில்‌ அவன்‌ 
வெற்றி காண முடிந்தது. 
்‌ே ்கலத்திலிருர்‌ பட்டபோது கன்னிமாடத்தில்‌ 
எந்தவிதமான எதிர்ப்பையும்‌ அவன்‌ எதிர்பார்க்கவேயில்லை. 
முன்னே சென்ற அடிகளார்‌ கோட்டைக்‌ காவலுக்கான சகல 
ஏற்பாடுகளையும்‌ செய்துவிட்டுத்‌ தன்‌ வருகைக்காகக்‌ 
காத்திருப்பாரென்றும்‌, தான்‌ வந்ததை அறிவித்ததும்‌ கோட்டைக்‌ 
கதவுகள்‌ தாமாகவே திறக்கப்படுமென்றும்‌ திட்டமாகக்‌ கருதி 


சாண்டில்யன்‌ * 317 


யிருந்தான்‌. ஆகவே கோட்டை மீது தோன்றிய வீரன்‌ வில்லை 
வளைத்து நாணை இழுத்து அம்பைக்‌ குறி வைத்தபோதும்‌ 
அபராஜிதன்‌ சிறிதும்‌ லட்சியம்‌ செய்யாமலே நின்றான்‌. தான்‌ 
இன்னானென்பதை அறியாததாலேயே அம்பு குறிவைக்கப்‌ 
படுகிறதென்பதை உணர்ந்த சேனாதிபதி தான்‌ யாரென்பதை 
அறிவித்ததும்‌ நிலைமை மாறிவிடுமென்ற நிச்சயத்திலிருந்த 
சமயத்தில்‌ அகஸ்மாத்தாக அங்கு கார்குழலியும்‌ வந்து எட்டிப்‌ 
பார்க்கவே அவன்‌ நிச்சயம்‌ மேலும்‌ உறுதியாகி அடுத்த இரண்டு 
கணங்களில்‌ தான்‌ கோட்டைக்குள்‌ இருக்கப்‌ போவதை 
எண்ணிக்‌ குதூகலித்தான்‌. அந்தக்‌ குதூகலத்தினாலும்‌ தைரியத்‌ 
தினாலும்‌ எப்பொழுதும்‌ அபாயத்தை எதிர்நோக்கி எச்சரிக்கை 
யுடன்‌ நாலா பக்கத்திலும்‌ வட்டமிடும்‌ சுபாவங்‌ கொண்ட 
அபராஜிதன்‌ 'கண்கள்கூட அந்தச்‌ சில விநாடிகளில்‌ . 
வேறெதிலும்‌ நாட்டங்‌ கொள்ளாமல்‌ கார்குழலியின்‌ வேல்‌ . 
விழிகளில்‌ உறவாடி. நின்று உலகையே மறந்து கோட்டையின்‌ 
மற்றொரு கோடியில்‌ பயங்கரமாக உருவாகிக்கொண்டி ருந்த 
பெரிய அபாயத்தைக்‌ கவனிக்கச்‌ சக்தியற்றுக்‌ கிடந்தன. ஆனால்‌ 
இத்தகைய கவர்ச்சியில்‌ சிக்காத சொக்கப்பெருமாள்‌ கண்கள்‌ 
மட்டும்‌ கோட்டையின்‌ மேல்தளத்தின்‌ ஒரு கோடியிலிருந்து 
இன்னொரு கோடிக்கு உலாவியதால்‌ மறுபுறத்தில்‌ திடீரென 
எழுந்த பிரும்மாண்டமான உருவத்தையோ, அது சேனாதி 
பதிக்காக வேலைக்‌ குறி வைத்து ஒங்கியதையோ கவனிக்கத்‌ 
தவறவில்லை. அந்த உருவத்தால்‌ எறியப்பட்ட வேல்‌ 
அபராஜிதனைத்‌ தாக்கு முன்னமே சொக்கப்பெருமாள்‌ 
சட்டென்று பக்கவாட்டில்‌ பாய்ந்து சேனாதிபதியின்‌ குதிரைக்‌ 
கடிவாளத்தைப்‌ பிடித்துப்‌ பின்னுக்காகத்‌ தள்ளவே 
அபராஜிதனைத்‌ தாக்கவிருந்த வேல்‌ அப்புறமாக விழுந்தது. 

இத்தகைய வரவேற்பால்‌ கொதித்தெழுந்த சேனாதிபதி . 
குதிரையைச்‌ சற்றுத்‌ திருப்பி வேல்‌ வந்த திசையை நோக்கி, 
“யாரவன்‌ வேலை எறிந்தது?” என்று கோபமும்‌ ஆத்திரமும்‌ 
கலந்த குரலில்‌ உரக்கக்‌ கூவினான்‌. 


918 + கன்னி மாடம்‌ 


வேலை எறிந்த அந்தப்‌ பிரும்மாண்டமான உருவமும்‌ மிக 
சுவருக்காக வந்து நின்று, “நான்தான்‌ எறிந்தேன்‌. யார்‌ நீ? 
இந்த இரவில்‌ எதற்காக வந்தாய்‌?” என்று இடி. போன்ற குரலில்‌ 
பதில்‌ கேள்விகளை வீசியது. 

ராட்சதன்‌ போல்‌ கோட்டை மீது நின்ற அந்த மனிதனைப்‌ 
பார்த்த அபராஜிதன்‌, “இவன்தான்‌ கள்ளுக்கடையானாக 
இருக்கவேண்டும்‌” என்று தீர்மானித்து, கோட்டை மீதிருக்கும்‌ 
அவனுடன்‌ பேச்சு வைத்துக்‌ கொள்ளுவதால்‌ லாபமில்லை 
யென்ற முடிவுக்கும்‌ வந்து தன்‌ கண்களை மீண்டும்‌ கார்குழலிக்‌ 
காகத்‌ திருப்பி, “ராஜகுமாரி! தங்களுக்கு மிக முக்கியமான 
செய்தியைக்‌ கொண்டுவந்திருக்கிறேன்‌. கோட்டைக்‌ கதவுகளைத்‌ 
திறக்க உத்தரவிடுங்கள்‌” என்றான்‌. 

கார்குழலி ஏதோ சொல்ல வாயெடுத்தாள்‌. அதற்குள்‌ 
அவள்‌ பக்கத்திலிருந்து எழுந்த இன்னொரு குரல்‌, “சொல்வதை 
அங்கிருந்தே சொல்‌. உள்ளே வரவேண்டிய அவசியமில்லை” 
என்றது. அந்தக்‌ குரல்‌ வந்த திசையில்‌ கண்களை ஓட்டிய 
அபராஜிதன்‌ கார்குழலிக்குச்‌ சற்றுத்‌ தள்ளி நின்றுகொண்டிருந்த 
இளைஞனைக்‌ கண்டான்‌. ஒற்றை நாடியான அவன்‌ 
சரீரத்தையும்‌ குழந்தை முகத்தையும்‌ கண்ட சேனாதிபதி, 
அடிகளார்‌ சொன்னதையும்‌ நினைத்துப்‌ பார்த்து, “இவன்தான்‌ 
விக்ரம பாண்டியனாயிருக்க வேண்டும்‌” என்று தீர்மானத்துக்கு 
வந்து மீண்டும்‌ அடக்கத்துடனேயே பதில்‌ சொன்னான்‌. “பிரபு! 
நீங்கள்‌ யாரென்று எனக்குத்‌ தெரியாது. ஆகவே நான்‌ 
சொல்வதைத்‌ தங்களிடம்‌ சொல்ல முடியாது. ராஜகுமாரியிடம்‌ 
தனிமையில்தான்‌ சொல்ல வேண்டும்‌.” 

“இஷ்டமிருந்தால்‌ சொல்லலாம்‌; இல்லாவிட்டால்‌ 
செல்லலாம்‌” என்றான்‌ கள்ளுக்கடையான்‌. 

“செல்ல உத்தேசமில்லை. இங்கிருந்து கோட்டை மீதுள்ள 
உங்களை அண்ணாந்து பார்த்துக்‌ கத்தவும்‌ முடியும்‌. எங்கே, 


ப, 


சாண்டில்யன்‌ & 319 


அந்த அடிகளாரைக்‌ கூப்பிடுங்கள்‌. நான்‌ யாரென்பது 
அவருக்குத்‌ தெரியும்‌” என்றான்‌ அபராஜிதன்‌ பதிலுக்கு. 

கார்குழலிக்குக்‌ கீழே பாய்ந்திருந்த கோட்டைச்‌ சுவரின்‌ 
நிழலில்‌ குதிரை மீது வீற்றிருந்த அபராஜிதன்‌ முகம்‌ சரியாகத்‌ 
தெரியவில்லை. சற்று எட்டிப்‌ பார்த்து, “அடிகளார்‌ இங்கில்லை. - 
உங்கள்‌ முகம்‌ சரியாகத்‌ தெரியவில்லை. பெயரையாவது 
சொல்லுங்களேன்‌” என்று கேட்டாள்‌. 

சற்று நேரம்‌ சிந்தித்த சேனாதிபதி அவளை நோக்கி, “நான்‌ 
தான்‌ தங்களால்‌ முன்னொரு முறை காப்பாற்றப்பட்டவன்‌” 
என்று சொன்னான்‌. கார்குழலி மகிழ்ச்சியுடன்‌, “யார்‌ பாண்டிய 
நாட்டுப்‌ பிரபுவா !” என்றாள்‌. 

௫. ம்‌.” ப்‌ 

“அன்று காயமடைந்து வந்தீர்களே?” 

“ஆமாம்‌. இன்று மரணமடைய இருந்தேன்‌.” 

44 ஏ ன்‌ 2” 

“அதோ, அந்தத்‌ தடியன்‌ என்மீது வேலை எடுத்து 
இப்பொழுதுதானே வீசினான்‌?” 

“யார்‌ மார்க்கீயனா?” 

“அப்படித்தான்‌ இருக்கவேண்டும்‌. அப்பேர்ப்பட்ட பெரிய 
மனிதரை அறிமுகம்‌ செய்துகொள்ளும்‌ பாக்கியம்‌ இதுவரை 
கிடைக்கவில்லை.” 

மேலிருந்து இந்தப்‌ பதிலைக்‌ கேட்ட கார்குழலி திகைத்துப்‌. 
போய்‌, “மார்க்கீயா ! எனக்கு அவரிருப்பது தெரியவில்லையே. 
உனக்கெப்படித்‌ தெரிந்தது?” என்று கேட்டாள்‌. A 

“நீங்கள்‌ பந்தத்துக்கு அருகில்‌ நிற்கிறீர்கள்‌. வெளிச்சத்தில்‌ 
இருப்பவர்களுக்கு இருட்டிலிருப்பவர்கள்‌ தெரியாது. நான்‌ 
அந்தக்‌ கோடியிலிருந்து வேலை எறிந்தேன்‌. இங்கிருக்கும்‌ 
பந்தங்களின்‌ வெளிச்சம்‌ நேராக முகத்தில்‌ விழாவிட்டாலும்‌ 


920 &* கன்னி மாடம்‌ 


மார்பில்‌ விழுந்திருக்கிறது. வேண்டுமானால்‌ எட்டிப்‌ 
பாருங்கள்‌” என்றான்‌ மார்க்கீயன்‌. 

“வேலெறிய உனக்கு யார்‌ உத்தரவு கொடுத்தது?” என்று 
எரிந்து விழுந்தாள்‌ கார்குழலி. 

“வேலை எறிய எனக்கு யார்‌ உத்தரவும்‌ தேவையில்லை 
அரசகுமாரி. நான்‌ இந்தக்‌ கோட்டையின்‌ காவலன்‌. இதைக்‌ 
காப்பது என்‌ பொறுப்பு. எந்த எதிரியையும்‌ கொன்று 
போட எனக்கு உரிமை உண்டு.” மார்க்கீயன்‌ பதிலைக்‌ கேட்ட 
கார்குழலியின்‌ கோபம்‌ இன்னும்‌ அதிகமாகவே, “வந்திருப்பவர்‌ 
விரோதி என்பது உனக்கெப்படித்‌ தெரியும்‌?” என்று 
வினவினாள்‌. 

“பாண்டியநாட்டு வீரர்களின்‌ உடைகளை அணிந்‌ 
திருக்கிறார்‌?” 

“இருந்தாலென்ன?” 

“இருந்தாலென்னவா !” ஆச்சரியத்தால்‌ வாயைப்‌ பிளந்தான்‌ 
மார்க்கீயன்‌. 

இந்தச்‌ சந்தர்ப்பத்தில்‌ சம்பாஷணைக்குள்‌ புகுந்த விக்ரம 
பாண்டியனும்‌, “என்ன அப்படிக்‌ கேட்கிறாய்‌ அரசகுமாரி. 
பாண்டிய மன்னனிடமிருந்து தப்பி நீ இங்கு ஓடி. வந்திருக்கிறாய்‌. 
பாண்டிய வீரர்களை இங்கு அனுமதிப்பது பூனையை மடியில்‌ 
கட்டிக்கொண்டு சகுனம்‌ பார்க்கிற கதையாகவல்லவா முடியும்‌? 
இவர்கள்‌ வீரபாண்டியனின்‌ வேவுகாரர்கள்‌ அல்லவென்பதை 
யார்‌ நிரூபிக்க முடியும்‌?” என்று வினவினான்‌. 

கார்குழலி பதில்‌ கூறுவதற்கு முன்பாகவே கிளம்பியது 
மற்றொரு குரல்‌. “நான்‌ நிரூபிக்க முடியும்‌.” 

“யார்‌, நீரா!” என்று கேட்டான்‌ விக்ரம பாண்டியன்‌. 

“ஆமாம்‌!” என்று சொல்லிக்கொண்டே வந்து கைப்பிடிச்‌ 
சுவருக்காக எட்டிப்‌ பார்த்த அடிகளார்‌, “பிரபு! மன்னிக்க 
வேண்டும்‌. இரண்டு மூன்று நாள்‌ மும்முரமாக வேலை. 


சாண்டில்யன்‌ * 321 


அசதியில்‌ சற்றுக்‌ கண்ணை மூடிவிட்டேன்‌” என்று கூறிவிட்டு, 
“டேய்‌! யாரங்கே கதவைத்‌ திறவுங்கள்‌” என்று ஆக்ஞாபித்தார்‌. 
அடுத்த சில விநாடிகளில்‌ பிரம்மாண்டமான அந்தக்‌ 
கோட்டைக்‌ கதவுகள்‌ கிரீச்‌, கிரீச்‌ என்ற சப்தங்களுடனும்‌ 
கடமுடவென்று மரம்‌ முறிவது போன்ற ஒசைகளுடனும்‌ 
திறக்கப்பட்டன. பாண்டிய சேனாதிபதி, சொக்கப்பெருமாள்‌ 
பின்தொடர, குதிரையைக்‌ கோட்டைக்குள்‌ செலுத்தினான்‌. 

அதே கன்னி மாடத்திலிருந்து முன்பொருமுறை தப்பி வந்த 
காரணத்தால்‌ கோட்டையின்‌ உள்‌ வயணம்‌ ஒரளவு தெரிந்தே 
இருந்தது அபராஜிதனுக்கு. இருந்த போதிலும்‌ அவசரத்தில்‌ 
முன்பு ஓடிவிட்டவனாதலால்‌ உள்ளே சென்றதும்‌ குதிரையி 
லிருந்து கீழிறங்கிக்‌ கோட்டையை ஒருமுறை சுற்றும்‌ முற்றும்‌ 
பார்த்தான்‌. கோட்டைக்‌ கதவை அடுத்திருந்த சுவர்கள்‌ சுமார்‌ 
பத்தடி அகலமிருந்தபடியால்‌ மேலே கமான்‌ வளைத்துக்‌ 
கோட்டையின்‌ இருபுறங்களையும்‌ இணைக்கப்‌ பாலம்‌ கட்டி 
யிருந்தார்கள்‌. இதனால்‌ அந்த இடைவழி நன்றாக இருட்டிக்‌ 
கிடந்தது. இந்த இருட்டை நீக்கச்‌ சுவரில்‌ செருகப்பட்டிருந்த 
ஒரே பந்தம்கூட அவ்வப்பொழுது எண்ணெய்‌ வார்க்கப்‌ 
படாமையால்‌ தன்‌ பணியைச்‌ சரியாகச்‌ செய்யாமல்‌ அவிந்து 
போய்‌ பந்தத்‌ துணியில்‌ மட்டும்‌ சிறிது நெருப்பு பொறிபொறி 
யாய்த்‌ தெரிய ஒப்புக்குப்‌ பந்தமாயிருந்தது. கோட்டைக்குள்ளே 
வந்த வாடைக்காற்று, பந்தத்தை அடியோடு அணையவிடாமல்‌ 
பொறிகளை அவ்வப்பொழுது சற்று ஜொலிக்கச்‌ செய்ததே 
யொழிய எண்ணெயில்லாப்‌ பந்தத்தை முழுதும்‌ எரியவிடச்‌ 
சக்தியற்றதாயிற்று. இந்த வாயிலை அடுத்து நின்றது பெரிய 
இடைவெளி. இடைவெளியை அடுத்து நின்றது முதலில்‌ வீரர்‌ 
கூடம்‌, அதற்குப்‌ பின்னால்‌ எட்டிப்‌ பார்த்துக்கொண்டு நின்றது 
கார்குழலி இருந்த அந்தப்புரக்‌ கட்டடம்‌. 

அபராஜிதன்‌ விநாடிக்குள்‌ கண்களைச்‌ சுழலவிட்டுக்‌ 
கோட்டையின்‌ தன்மையை அளவெடுத்துக்கொண்டான்‌. 


922 4 கன்னி மாடம்‌ 


சுவர்கள்‌ அகலமாகப்‌ பலமாகக்‌ கட்டப்பட்டிருப்பதையும்‌ 
சுவர்களைச்‌ சுற்றிக்‌ கைப்பிடியும்‌, கைப்பிடியை ஒட்டி 
முன்பாகவே பெரிய தளமும்‌ ஓடுவதைக்‌ கவனித்தான்‌. 
ஆங்காங்கு தளத்தில்‌ பத்துப்‌ பத்து வீரர்‌ ஏறிச்‌ செல்ல படிகளும்‌ 
கட்டப்பட்டிருந்தன. கைப்பிடிச்‌ சுவரும்‌ நேராக இல்லாமல்‌ 
ஆங்காங்கு கோட்டையின்‌ அமைப்பை ஒட்டிச்‌ சிறுசிறு வளைவு 
களாக வளைந்து நின்றது. ஒவ்வொரு பாகத்திலும்‌ சுமார்‌ 
இருபது இருபது வீரர்கள்‌ நிற்கலாமென்பதையும்‌ அப்படி. 
நிற்கும்‌ பட்சத்தில்‌ கோட்டையின்‌ முன்புறத்தில்‌ மட்டும்‌ நானூறு 
வீரர்களை நிறுத்தலாமென்பதையும்‌ சேனாதிபதி கணக்கிட்டுக்‌ 
கொண்டான்‌. கோட்டையின்‌ கைப்பிடிகளில்‌ ஆங்காங்கு 
விற்களைப்‌ பொருத்தவும்‌ ஈட்டிகளைச்‌ சாய்த்து வைக்கவும்‌ 
வசதிகள்‌ செய்யப்பட்டிருந்ததையும்‌ கவனித்த சேனாதிபதி, 
“இந்தக்‌ கோட்டை மட்டும்‌ சரியாகக்‌ கையாளப்பட்டால்‌ இதைப்‌ 
பிடிக்கப்‌ பாண்டிய மன்னனல்ல, அவனுடன்‌ சோழனும்‌ 
சேர்ந்து வந்தாலும்‌ ஆறுமாத காலமாகும்‌” என்று 
தனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டான்‌. 

இப்படி அவன்‌ கோட்டையை ஆராய்வதில்‌ முனைந்திருந்த 
சமயத்தில்‌ கோட்டைத்‌ தளத்திலிருந்தவர்கள்‌ கீழே இறங்கி 
வந்ததல்லாமல்‌, அதுவரை குடிபோதையில்‌ மயங்கிக்‌ கிடந்த 
கள்ளுக்கடையானுடைய இருபத்தைந்து வீரர்களும்‌ கோட்டைக்‌ 
கதவு திறந்த சப்தத்தால்‌ அறைந்து எழுப்பப்பட்டுத்‌ தள்ளாடித்‌ 
தள்ளாடி. வந்து குவிந்து நின்றார்கள்‌. அவர்களுக்கு நேர்‌ எதிர்ப்‌ 
பக்கத்தில்‌ கோட்டையைக்‌ காக்க இருந்த அந்த ஐம்பது வீரர்கள்‌ 
இரண்டு கட்சிகளாகப்‌ பிரிந்து நிற்கிறார்கள்‌ என்பதை 
ஊகித்துக்கொண்டு எல்லோருக்கும்‌ முன்னால்‌ தன்னை 
வரவேற்க வந்த அடிகளாரை நோக்கி, “அடிகளாரே! 
வீரபாண்டியனிடமிருந்து இளவரசியைக்‌ காப்பாற்ற நல்ல 
ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள்‌'” என்றான்‌ இகழ்ச்சி பூராவாகத்‌ 
தொனித்த குரலில்‌. 


சாண்டில்யன்‌ & 323 
“பாண்டிய... ” என்று ஆரம்பித்த அடிகளார்‌ பாண்டிய 
சேனாதிபதி பார்த்த உஷ்ணமான பார்வையால்‌ வார்த்தையை 
உள்ளே இழுத்துக்கொண்டு, “பிரபு! ஏற்பாடு என்னுடையதல்ல. 
எல்லாம்‌ பிற்காலப்‌ பாண்டிய மன்னன்‌ சாமர்த்தியம்‌” என்று 
விக்ரம பாண்டியனுக்காகக்‌ கண்களைச்‌ செலுத்தினார்‌. 
“பிற்காலப்‌ பாண்டிய மன்னனைப்‌ பிறகு கவனிப்போம்‌ 
அடிகளாரே. தற்காலப்‌ பாண்டிய மன்னன்‌ படையுடன்‌ 
வருகிறானே. அவனை எப்படிச்‌ சமாளிப்பதாக உத்தேசம்‌? 
இந்த இருபத்து ஐந்து குடிகாரக்‌ கள்ளர்களைக்‌ கொண்டா?” 
என்று வினவினான்‌ சேனாதிபதி. 
“இவர்கள்‌ கள்ளர்களல்ல. என்‌ வீரர்கள்‌” என்றான்‌ 
கள்ளுக்கடையான்‌ இடைமறித்து. 
“உனைப்போல்தானிருக்கிறார்கள்‌.” 
“ஏன்‌, எனக்கென்ன?” 
“ஒன்றுமில்லை. மரம்போல்‌ வளர்ந்திருக்கிறாய்‌. ஆனால்‌...” 
“ஆனாலென்ன ?” 
“மூளையில்லை.” சரேலென வெளிவந்தது பாண்டிய 
சேனாதிபதியின்‌ பதில்‌. 
இந்தப்‌ பதிலால்‌ என்ன ஆபத்து விளையுமோ என்று 
திகைத்து நின்றாள்‌ கார்குழலி. அவள்‌ திகைப்பும்‌ சரியாகவே 
முடிந்தது. “என்ன சொன்னாய்‌ மடையா?” என்று பெரிதாகக்‌ 
கூச்சலிட்டுக்கொண்டு பூதாகாரமான உடலுடன்‌ ராட்சஸ நடை 
நடந்து அபராஜிதனை நோக்கி, கண்களில்‌ தீப்பொறி பறக்க 
நெருங்கியவனான மார்க்கீயன்‌ அடுத்த விநாடி தன்‌ இரு கரங்‌ . 
களையும்‌ ஒங்கிக்கொண்டு ஒரே பாய்ச்சலாகச்‌ சேனாதிபதியின்‌ 
மீது பாய்ந்துவிட்டான்‌. கண்மூடிக்‌ கண்திறக்கும்‌ நேரத்தில்‌ 
அந்தச்‌ சம்பவம்‌ நடந்தபடி யால்‌ யாரும்‌ குறுக்கிடுவதற்குக்கூட 
அவகாசமில்லாமல்‌ போயிற்று. அபராஜிதன்‌ தொலைந்தான்‌ 
என்ற உற்சாகத்தில்‌ கள்ளுக்கடையான்‌ குடிகார வீரர்கள்‌ 
போட்ட கும்மாளக்‌ கூச்சல்‌ அந்தக்‌ கோட்டைச்‌ சுவர்களில்‌ 


924 4 கன்னி மாடம்‌ 


மோதிப்‌ பயங்கரமாக எதிரொலி செய்தது. மிதமிஞ்சிய திகிலால்‌ 
சத்தம்‌ போடக்கூடக்‌ கார்குழலியால்‌ முடியவில்லை. அவள்‌ 
தலை சுழன்றது. மேலேயிருந்த மார்க்கீயனின்‌ பெரிய 
உருவத்தின்‌ காரணமாகக்‌ கீழே அகப்பட்டுக்கொண்ட 
கணம்‌ எதுவுமே கண்களுக்குப்‌ புலப்படாமல்‌ மயக்கமுற்று 
அடிகளாரின்‌ தோள்மேல்‌ சாய்ந்தாள்‌. அடிகளார்‌ திகில்‌ வசப்‌ 
பட்டு, சுரணை கெட்டு யார்‌ தன்மேல்‌ சாய்கிறார்களென்பதை 
அறியமாட்டாமல்‌ மரக்கட்டைபோல்‌ நின்றார்‌. அவரைக்கூட 
ஓர்‌ உலுக்கு உலுக்கிச்‌ சுயநிலைக்குக்‌ கொண்டுவரும்படியான 
ஒரு நிகழ்ச்சி அடுத்த விநாடி நடந்தது. 


34. திட்டமும்‌ கவலையும்‌ 

மதுரைச்‌ சேனாதிபதியாயிருந்த மாவீரன்‌ மீது மார்க்கீயன்‌ 
மூர்க்கத்தனமாகப்‌ பாய்ந்து அவனைக்‌ கீழே தள்ளி மேலே 
படுத்து ஒற்றை முழங்காலால்‌ அவன்‌ தொடையை நெறித்த 
தன்றி அவனைக்‌ கொன்று போடவும்‌ இடையிலிருந்த 
உடைவாளை வலது கையால்‌ எடுத்து ஒங்கவே அபராஜிதன்‌ 
சகாப்தம்‌ அத்துடன்‌ தீர்ந்ததென்று முடிவு கட்டிய அடிகளார்‌ 
ஏதும்‌ சொல்லவோ மெல்லவோ மாட்டாமல்‌ ஸ்தம்பித்து 
நின்றார்‌. அப்படி. ஸ்தம்பித்து நின்ற அவரை, அடுத்து நேர்ந்த 
அதிசய நிகழ்ச்சி ஓர்‌ உலுக்கு உலுக்கி இகலோகத்துக்கு இழுத்து 
வந்தது. கத்தியை ஒங்கிய மாக்கீயன்‌ கை ஓங்கியது ஒங்கியபடியே 
நின்றுவிட்டது. மெள்ளச்‌ சேனாதிபதியை தரையிலேயே விட்டு 
விட்டு எழுந்திருந்த கள்ளுக்கடையான்‌ உண்மையாக நிரம்பக்‌ 
கள்ளைக்‌ குடித்தவனைப்‌ போல இரண்டடி பின்னுக்கடைந்து 
தள்ளாடி நிற்க முயன்று, முடியாமையால்‌ தடாலெனத்‌ 
தரையில்‌ விழுந்தான்‌. அத்துடன்‌ அவன்‌ கைகால்களும்‌ 
வலிப்பால்‌ இழுக்கப்படுவன போல்‌ அசைந்தன. கீழே, சற்று 
முன்பு மரணத்தின்‌ பிடிகளில்‌ சிக்கிக்‌ கிடந்த அபராஜிதன்‌ 


சாண்டில்யன்‌ & 325 


மட்டும்‌ ஏதும்‌ நடக்காதது போல்‌ எழுந்திருந்து சட்டையின்‌ 
முன்புறத்திலிருந்த தூசிகளைத்‌ துடைத்துவிட்டுக்கொண்டு 
சொக்கப்பெருமாளைக்‌ கூப்பிட்டு, “இந்தா, பின்புறத்தைத்‌ 
துடைத்துவிடு” என்றான்‌. சொக்கப்பெருமாளுக்கோ இது 
சாதாரணக்‌ காட்சியாகத்தானிருக்க வேண்டும்‌. அபராஜிதன்‌ 
கீழே விழுந்ததைக்‌ கண்டும்‌ அவன்‌ உதவிக்குச்‌ செல்லாமல்‌, 
குதிரையின்‌ சேணத்தைப்‌ பிடித்து நின்றுகொண்டிருந்த 
சொக்கப்பெருமாள்‌, எசமான்‌ உத்தரவைக்‌ கேட்டதும்‌ 

அபராஜிதன்‌ கீழே விழுந்ததும்‌ கும்மாளமிட்ட 
கள்ளுக்கடையான்‌ வீரர்கள்‌, கூச்சலை நிறுத்தித்‌ திக்பிரமை 
பிடித்தவர்களாய்க்‌ கீழே விழுந்து கைகால்களை உதறிக்‌ 
கொண்டிருந்த தங்கள்‌ தலைவனையும்‌, கம்பீரமான நல்ல 
உயரத்துடன்‌ அலட்சியத்துடன்‌ தன்‌ வேலையைக்‌ கவனித்துக்‌ 
கொண்டிருந்த அபராஜிதனையும்‌ மாறிமாறிப்‌ பார்த்தார்கள்‌. 
மிதமிஞ்சிய உணர்ச்சிவசப்பட்டு நொடிப்பொழுது ஸ்மரணை 
இழந்திருந்த மழவராயன்‌ மகளும்‌ மயக்கம்‌ கலைந்து 
மகிழ்ச்சிக்கும்‌ மட்டற்ற ஆச்சரியத்துக்கும்‌ இலக்காகி, பாண்டிய 
சேனாதிபதியைப்‌ பார்த்துப்‌ பிரமித்து நின்றாள்‌. பயங்‌ 
கொள்ளியும்‌ சிறு பிராயத்தால்‌ நிதானம்‌ தெரியாதவனுமான 
விக்ரம பாண்டியன்‌ மனத்தில்‌ விவரிக்க இயலாத எண்ணங்கள்‌ 
பல எழுந்து விளையாடின. அவற்றில்‌ மேம்பட்டு நின்றது 
பொறாமை. அபராஜிதனை முதன்‌ முதலாகப்‌ பார்த்தபோதே 
அவனிடம்‌ வெறுப்படைந்த விக்ரமபாண்டியன்‌, அவன்‌ உள்ளே 
நுழைந்ததும்‌ கார்குழலி அவனைப்‌ பார்த்த மாதிரியைக்‌ கவனித்‌ 
ததிலிருந்து விஷயத்தை ஓரளவு ஊகித்துக்கொண்டான்‌. உலக 
அனுபவம்‌ அதிகமில்லாதவனாயிருந்தாலும்‌ “இவன்‌ உனக்குப்‌ 
போட்டியாக வரக்கூடியவன்‌” என்று இயற்கை அவனை 
எச்சரித்தது. கார்குழலியின்‌ விழிகள்‌ அந்த எச்சரிக்கைக்குச்‌ 
சாட்சி கூறின. அத்துடன்‌ அபராஜிதன்‌ மீது கள்ளுக்கடையான்‌ 
பாய்ந்ததும்‌ கார்குழலி மயக்கமுற்றதைப்‌ பார்த்ததும்‌ விக்ரம 


326 4 கன்னி மாடம்‌ 


பாண்டியன்‌ அடியோடு சந்தேகம்‌ தெளிந்து இவனைக்‌ 
கோட்டையில்‌ விட்டுவைப்பது மிகவும்‌ பிசகு என்று 
தீர்மானித்துக்கொண்டான்‌. போதாக்குறைக்கு யவன 
ராக்ஷ்ஸனான மார்க்கீயன்‌ அடைந்த தோல்வி அவன்‌ தீர்மானம்‌ 
சரியென்பதற்கு மற்றொரு சான்றாக நின்றது. இப்படிப்‌ பலர்‌ 
பலவிதமாக எண்ணமிட்டு நிற்க, மழவராயன்‌ படையைச்‌ 
சேர்ந்த கன்னிமாடக்‌ கோட்டை வீரர்கள்‌ மட்டும்‌ எதிலும்‌ 
கலக்காமல்‌ தனித்தே நின்று, மேல்‌ நடக்கப்‌ போவது என்ன 
வென்பதைக்‌ கவனிக்கலானார்கள்‌. 

உடம்பிலிருந்த தூசுகளைத்‌ துடைத்துக்கொண்டே 
அபராஜிதன்‌ அங்கு எந்தச்‌ சம்பவமுமே நடக்காதது போல்‌ 
சொக்கப்பெருமாளை நோக்கி, “நீ இங்கேயே குதிரைகளைப்‌ 
பார்த்துக்கொண்டிரு. நான்‌ அரசகுமாரியிடம்‌ அந்தரங்கமாகச்‌ 
சில விஷயங்களைப்‌ பேசிவிட்டு வருகிறேன்‌” என்று கூறிவிட்டு, 
கள்ளுக்கடையான்‌. வீரர்களுக்காகத்‌ திரும்பி, “உங்கள்‌ 
தலைவனுக்கு ஆபத்து ஏதுமில்லை. இன்னும்‌ சில நிமிஷங்‌ 
களில்‌ எழுந்து விடுவான்‌. எழுந்ததும்‌ நல்ல வெந்நீரில்‌ 

அவனை. பழைய ஸ்திதிக்கு வந்துவிடுவான்‌” 

என்று சொல்லிவிட்டு அரசகுமாரிக்காகக்‌ கண்களைத்‌ 
திருப்பினான்‌. 

கார்குழலியின்‌ கண்களில்‌ ஆச்சரியம்‌ ததும்பிக்கொண் 
டிருந்தது. ஏதோ சொல்ல எண்ணி, முடியாமையால்‌ திறந்த 
இதழ்களைத்‌ திரும்பவும்‌ மூடி, அடிகளாரை நோக்கினாள்‌. 
அதுவரை தங்களிடம்‌ நிலவி வந்த மெளனத்தைக்‌ கலைக்கும்‌ 
நோக்கத்துடனும்‌, பழையபடி. செளஜன்யத்தை நிலைநிறுத்தும்‌ 
உத்தேசத்துடனும்‌ அடிகளார்‌ தமது இயற்கையான பாணியில்‌ 
சம்பாஷணையைத்‌ துவக்கி அபராஜிதனை நோக்கி, “பிரபு, 
தங்களை மாபெரும்‌ வீரனென்றுதான்‌ நினைத்திருந்தேன்‌...” 
என்று இழுத்தார்‌. 

புன்சிரிப்புத்‌ தவழும்‌ இதழ்களுடன்‌ அவரை நோக்கிய 
அபராஜிதன்‌, “ஏன்‌ அடிகளாரே! இப்பொழுதென்ன 


சாண்டில்யன்‌ % 327 


அதில்‌ சந்தேகம்‌ வந்துவிட்டது தங்களுக்கு?” என்று 
வினவினான்‌. 

“அதில்‌ சந்தேகமில்லை. ஆனால்‌ மாந்திரீகமும்‌ தெரியும்‌ 
போலிருக்கிறதே!” என்று அடிகளார்‌ மேலும்‌ சொற்களை 
அடுக்கினார்‌. 

“மாந்திரீகமா !” ஆச்சரியத்துடன்‌ கேட்டான்‌ அபராஜிதன்‌. 

“அமாம்‌. இல்லாவிட்டால்‌ அந்த மாவீரன்‌ மார்க்கீயனிட 
மிருந்து இன்று நீங்கள்‌ தப்பியிருக்க முடியாது. .ஒரு 
விருந்தாளியைக்‌ கொன்ற அபவாதம்‌ அரசகுமாரியின்‌ 
தலையில்‌ வந்து விடிந்திருக்கும்‌” என்றார்‌ அடிகளார்‌. 

“அமாம்‌ பிரபு! எதிர்பாராமல்‌ திடீரெனப்‌ பாய்ந்து 
விட்டான்‌ மார்க்கீயன்‌. அவனைத்‌ தடைசெய்ய வீரர்களை 
ஏவக்கூட எனக்குத்‌ தோன்றவில்லை” என்று அடிகளாருடன்‌ 
சேர்ந்து சமாதானம்‌ சொன்னாள்‌ மழவராயன்‌ மகள்‌. 

“அதனால்‌ பாதகமில்லை அரசகுமாரி. இந்த மாதிரி வெறி 
பிடித்த யவனர்கள்‌ எத்தனை பேரையோ நான்‌ பார்த்திருக்‌ 
கிறேன்‌” என்று கார்குழலிக்குப்‌ பதில்‌ சொன்ன அபராஜிதன்‌ 
அடிகளாரை நோக்கி, “இது மாந்திரீகமல்ல. ஒர்‌ அபூர்வ அடி. 
நரம்புகளைப்‌ பற்றியது. தமிழர்களிடமிருந்து மறைந்து வரும்‌ 
பல கலைகளில்‌ இதுவும்‌ ஒன்று. மனிதனுக்குச்‌ சில நரம்பு 
ஸ்தானங்கள்‌ மிகப்‌ பலவீனமானவை. அங்கு லேசான அடி 
பட்டாலும்‌ உடலில்‌ மின்னல்‌ பாய்வது போல்‌ நரம்புகளை 
உலுக்கிவிடும்‌. அடியால்‌ நரம்புகள்‌ நிலைகுலைந்து போவதால்‌ 
சில நிமிஷங்கள்‌ வலிப்பும்‌ ஏற்படும்‌. உயிருக்கு ஆபத்தான 
தில்லை” என்றான்‌. 

“மார்க்கீயன்‌ இழுத்துக்கொண்டு கிடந்ததைப்‌ பார்த்தால்‌ 
காக்கை வலிப்பு மாதிரி இருந்ததே...” என்று மேலும்‌ சந்தேகம்‌ 
கேட்ட அடிகளாரின்‌ வார்த்தைகளைக்‌ கோபத்துடன்‌ வெட்டிய 
விக்ரம பாண்டியன்‌, “வலிப்பு எது மாதிரி இருந்தாலென்ன? 


928 4 கன்னி மாடம்‌ 


இவன்‌ ஏதோ முக்கியச்‌ செய்தி கொண்டு வந்திருக்கிறானாமே, 
அதைக்‌ கேட்போம்‌” என்றான்‌. 

பாண்டிய சேனாதிபதியை ஏக வசனத்தில்‌ பேசத்‌ துணிந்த 
விக்ரம பாண்டியன்‌ அசட்டுத்தனத்தை நினைத்துப்‌ பார்த்த 
அடிகளார்‌, மிகுந்த இகழ்ச்சி சொட்டும்‌ பார்வையொன்றை 
அவன்‌ மீது வீசி, “விக்ரமா! நமது கையால்‌ ஆகாத பெரிய 
காரியங்களைச்‌ சாதிக்கும்‌ வீரர்களிடம்‌ மரியாதை காட்டுவது 
நமது உள்ளத்துக்கும்‌ நல்லது, உடலுக்கும்‌ நல்லது” என்று 
போதித்தார்‌. 

போதனையை ஏற்கும்‌ மனோபாவம்‌ பொறாமையால்‌ 
மதியிழந்த விக்ரம பாண்டியனுக்கு இல்லாது போகவே அவன்‌ 
கூறினான்‌: “நான்‌ மன்னவன்‌ மரபில்‌ பிறந்தவன்‌.” 

முன்னைவிட அதிக இகழ்ச்சியடன்‌ வெளிவந்தது 
அடிகளாரின்‌ பதில்‌. “நான்‌ வீரத்தைப்‌ பற்றிப்‌ பேசுகிறேன்‌. நீ 
அந்தஸ்தைப்‌ பற்றிக்‌ குறிப்பிடுகிறாய்‌” என்றார்‌. 

“அந்தஸ்து இருக்கிற இடத்தில்‌ வீரமிருக்காதோ?" என்று 
வினவினான்‌ விக்ரம பாண்டியன்‌. 

“இருப்பதை யாரும்‌ தடை செய்வதில்லை. அபூர்வமாக 
இருப்பதும்‌ உண்டு” என்று சொல்லி அபராஜிதனுக்காகக்‌ 
கண்களைச்‌ செலுத்திவிட்டு, “ஆனால்‌ நூற்றுக்குத்‌ 
தொண்ணூறு இடங்களில்‌ அந்தஸ்தும்‌ வீரமுமோ அந்தஸ்தும்‌ 
அறிவுமோ சேர்ந்து உறைவதில்லை” என்று முடித்தார்‌. 

அடிகளாரும்‌ விக்ரம பாண்டியனும்‌ மெள்ளச்‌ சண்டையி 
லிறங்குவதைக்‌ கவனித்த கார்குழலி இடையே புகுந்து, “சரி 
சரி எதற்காக இந்த வீண்‌ தர்க்கம்‌? வாருங்கள்‌. இவர்‌ சொல்ல 
வேண்டிய செய்தியைக்‌ கேட்போம்‌” என்று கூறிவிட்டு விக்ரம 
பாண்டியனைப்‌ பார்த்து, “நீங்கள்‌ மன்னர்‌ மரபில்‌ பிறந்தவரா 
யிருக்கலாம்‌. அதற்காக என்னிடம்‌ அபிமானமுள்ளவர்களை 
அவமரியாதையாகப்‌ பேச நான்‌ அனுமதிக்க மாட்டேன்‌. நினை 
விருக்கட்டும்‌” என்று எச்சரித்துவிட்டு, திரும்பி எதிரேயிருந்த 


சாண்டில்யன்‌ & 329 


கட்டடத்துக்காக நடந்தாள்‌. குமுறும்‌ இதயத்துடனும்‌ கலங்கிய 
சித்தத்துடனும்‌ விக்ரம பாண்டியன்‌ அவளுக்கு ஒரு புறமும்‌, 
உவகை பொங்கும்‌ உள்ளத்துடனும்‌ கவலையற்ற பார்வை 

யுடனும்‌ அபராஜிதன்‌ ஒரு புறமும்‌ வர, அடிகளார்‌ அவளுடன்‌ 
செல்லும்‌ இருவரையும்‌ பார்த்துக்கொண்டே பின்தொடர, 
கார்குழலி முதல்‌ கட்டடத்தின்‌ மாடிக்குச்‌ சென்ற பெரும்‌ 
படிகளில்‌ ஏறிச்‌ சென்றாள்‌. அப்படிச்‌ செல்லும்போதே தனக்கு 
இருபுறத்திலும்‌ வந்த இரு பேர்வழிகளின்‌ தன்மையையும்‌ எடை 
போட்டுக்கொண்டே சென்றாள்‌. சரியாகக்‌ கால்‌ பாவாமலும்‌ 
நிதானமில்லாமலும்‌ பக்கவாட்டுகளில்‌ சாய்ந்தும்‌ தளர்நடை 
போட்டும்‌ வந்த விக்ரம பாண்டியனையும்‌, நன்றாக உயர்ந்த 
கம்பீரமான சரீரத்துடனும்‌ உடலின்‌ ஒவ்வொரு பாகத்திலும்‌ 
சொட்டும்‌ பெளருஷத்துடனும்‌ போருக்குச்‌ செல்பவனைப்‌ 
போலவே உறுதியான நடையுடனும்‌ பக்கத்திலேறி வந்த 
பாண்டிய சேனாதிபதியையும்‌ ஒப்பிட்டுப்‌ பார்த்த கார்குழலி, 
முன்பின்‌ யோசிக்காமல்‌ கன்னி மாடத்துக்கு ஓடி. வந்துவிட்ட 
தன்னைக்‌ காப்பாற்ற ஒரு வீரன்‌ கிடைத்தானே என்ற அமைதி 
யால்‌ பெருமூச்சொன்றும்‌ விட்டாள்‌. உடல்‌ பாரம்‌ மிகுதியால்‌ 
கால்களை அகல வைத்தும்‌ பெருமூச்சு விட்டும்‌ சிரமப்‌ 
பட்டாலும்‌ அதைக்‌ காட்டிக்கொள்ளாமலே வேகமாக ஏறி வந்த 
அடிகளாரும்‌ அந்த இருவருக்குமுள்ள தாரதம்மியத்தைக்‌ 
செய்த முட்டாள்தனத்துக்குக்‌ கடவுள்‌ மன்னிப்பளித்தே அந்தப்‌ 
போர்‌ வீரனைத்‌ தங்களுக்குத்‌ துணையாக அனுப்பியிருக்க . 
வேண்டுமென்றும்‌ நினைத்துப்‌ பார்த்து அரனின்‌ இணையற்ற 
காருண்யத்தை எண்ணி எண்ணி மனமுருகினார்‌. 

இருபது படிகள்‌ ஏறிச்சென்றதும்‌ அந்த மந்திராலோசனை 
மண்டபத்திற்குள்‌ அந்த நால்வரும்‌ புகுந்ததும்‌, “அடிகளாரே ' 
பாண்டியநாட்டுப்‌ பிரபு நீண்ட தூரம்‌ பிரயாணப்பட்டு வந்திருக்‌ 
கிறாரே, அவர்‌ தங்குவதற்கான வசதிகள்‌ செய்ய யாராவது 
வீரனை அனுப்பவேண்டாமா ?” என்று வினவினாள்‌ கார்குழலி. 


க. மா-22 


330 4 கன்னி மாடம்‌ 


“அதற்கு இப்பொழுது அவசியமில்லை அரசகுமாரி, நான்‌ 
தங்களிடம்‌ சொல்லவேண்டிய செய்தியைச்‌ சொல்லி 
விடுகிறேன்‌” என்று அபராஜிதன்‌ கூறியதும்‌ அங்கிருந்த 
ஆசனங்களில்‌ மற்ற மூவரும்‌ அமர்ந்துகொண்டார்கள்‌. 
அபராஜிதன்‌ மட்டும்‌ உட்காராமல்‌ சற்று நேரம்‌ உலாவிவிட்டு 
சாளரத்தின்‌ வெளிப்புறமாகக்‌ கோட்டை மீது கண்களைச்‌ 
செலுத்திவிட்டு மீண்டும்‌ அறையின்‌ நடுப்பாகத்திற்கு வந்து 
கார்குழலி, விக்ரம பாண்டியன்‌, அடிகளார்‌ மூவர்‌ மீதும்‌ சில 
விநாடிகள்‌ கண்களை ஓட்டினான்‌. "அந்தப்‌ பார்வையை 
சகிக்காத விக்ரம பாண்டியன்‌, “சொல்ல வேண்டியதைச்‌ 
சீக்கிரம்‌ சொல்லுங்கள்‌” என்றான்‌. அவன்‌ அப்படி மரியாதை 
யாகக்‌ கூப்பிட்ட போதிலும்‌ குரலிலிருந்த உதாசீனத்தைக்‌ 
கவனிக்கத்‌ தவறாத அபராஜிதன்‌, “நான்‌ செய்தி கொண்டு 
வந்திருப்பது தங்களுக்கல்ல, அரசகுமாரிக்கு. தங்கள்‌ எதிரில்‌ 
பேசலாமா என்பதற்காகத்தான்‌ , தயங்குகிறேன்‌” என்று 
சொல்லிவிட்டுச்‌ சற்று யோசித்தான்‌. 

“நூன்தான்‌ அரசகுமாரியை மேலைமங்கல அந்தப்புரத்தி 
லிருந்து தப்புவித்து அழைத்து வந்திருக்கிறேன்‌ தெரியுமா?” 
என்றான்‌ விக்ரம பாண்டியன்‌. 

“அரசகுமாரியின்‌ வளையல்களை விற்ற பணத்தில்‌ 
வீரர்களைத்‌ திரட்டி, அடியேன்‌ கொடுத்த திட்டிவாசல்‌ 
சாவியின்‌ உதவியால்‌” என்று தமது பாகத்தையும்‌ உணர்த்தினார்‌ 
அடிகளார்‌. 

கார்குழலி லேசாக நகைத்தாள்‌. விக்ரம பாண்டியன்‌ 
கோபம்‌ எல்லையை எட்டிக்கொண்டிருந்தாலும்‌, மெள்ளத்‌ 
தன்னை அடக்கிக்கொண்டு அடிகளாரை நோக்கி, “தங்கள்‌ 
உதவியை யார்‌ மறுத்தது?” என்று கேட்டான்‌. 

“யாரும்‌ மறுக்கவில்லை. ஆனால்‌ அவரவர்‌ செய்ததை 
அவரவர்‌ சொல்லிக்கொள்ள வேண்டும்‌ போலிருக்கிறதே என்று 
பார்த்தேன்‌” என்றார்‌ அடிகளார்‌ மீண்டும்‌. 


சாண்டில்யன்‌ எ 331 

“எதற்காகச்‌ சொல்லிக்கொள்ள வேண்டும்‌?” 

“எனக்கெப்படித்‌ தெரியும்‌? முதலில்‌ நீ செய்த உதவியை 
இந்தப்‌ பிரபுவுக்குச்‌ சொல்லிக்‌ காட்டினாய்‌. எனக்கும்‌ அதில்‌ 
பங்கு உண்டு என்பதை விளக்க நான்‌ பேசினேன்‌.” 

இந்தத்‌ தர்க்கம்‌ கார்குழலியின்‌ தலையீட்டால்‌ தடைப்பட்டது. 
“எதற்காக இந்தச்‌ சச்சரவு? அவர்‌ சொல்வதைக்‌ கேட்போம்‌” 
என்று அவர்கள்‌ வாயை மூடிய கார்குழலி, “பிரபு, இவர்‌ 
இருப்பதால்‌ பாதகமில்லை. நீங்கள்‌ கொண்டு வந்துள்ள 
சேதியைச்‌ சொல்லுங்கள்‌” என்று கேட்டாள்‌. அபராஜிதன்‌ ஒரு 
கேள்வியுடன்‌ தனது செய்தியை விவரிக்கத்‌ தொடங்கி, 
“தற்சமயம்‌ பாண்டிய நாட்டிலுள்ள அரசியல்‌ நிலைமை 
தங்களுக்குத்‌ தெரியுமல்லவா?” என்று வினவினான்‌. 

“ஓரளவு தெரியும்‌” என்றாள்‌ கார்குழலி. 

“தெரிந்தாலும்‌ எனக்குத்‌ தெரிந்த வரையில்‌ அதைச்‌ 
சொல்கிறேன்‌, கேளுங்கள்‌, இதோ இருக்கும்‌ விக்ரம பாண்டியன்‌ 
தந்தையான குலசேகர பாண்டியனை, பாண்டிய நாட்டு 
அரியணையில்‌ ஏற்றிவிடச்‌ சோழ வல்லரசு முடிவு செய்திருக்‌ 
கிறது. வீரபாண்டியனைச்‌ சிம்மாசனத்திலேயே இருத்தச்‌ 
சிங்களப்‌ பேரரசு தீர்மானித்திருக்கிறது. இந்த இரண்டு 
பேரரசுகளில்‌ யார்‌ எண்ணம்‌ ஈடேறும்‌ என்பது மேலைமங்கலச்‌ 
சிற்றரசின்‌ கையில்‌- அதாவது தங்கள்‌ கழுத்தில்‌ இருக்கிறது...” 
என்று நிதானித்த அபராஜிதனை இடைமறித்த அடிகளார்‌, 
“இவள்‌ கழுத்திலா ?” என்றார்‌ ஆச்சரியத்துடன்‌. . 

“ஆம்‌, மேலைமங்கலத்து அரசகுமாரியின்‌ கழுத்தில்‌ யார்‌ 
கட்டும்‌ தாலி ஏறுமோ அதைப்‌ பொறுத்திருக்கிறது தமிழ்‌ 
நாட்டின்‌ தலைவிதி. இது தங்களுக்குப்‌ புதிதல்ல அடிகளாரே! 
அரசகுமாரிக்கும்‌ புதிதல்ல. ஆனால்‌ நான்‌ அடுத்துச்‌ சொல்லப்‌ 
போகும்‌ செய்தி புதிது” என்று தன்‌ பேச்சைச்‌ சற்று 
நிறுத்தினான்‌ அபராஜிதன்‌. கார்குழலி முகத்தில்‌ எந்தவிதச்‌ 
சலனமுமின்றி, சிலை போல்‌ உட்கார்ந்திருந்தாள்‌. அபராஜிதன்‌ 


332 + கன்னி மாடம்‌ 


தொடர்ந்து பேசினான்‌: “கார்குழலியின்‌ கழுத்தில்‌ தான்‌ கட்டும்‌ 
தாலிதான்‌ ஏறவேண்டுமென்று வீரபாண்டியன்‌ தீர்மானித்து 
விட்டான்‌. அடிகளாரே நீங்கள்‌ இங்கு வந்த பின்பு உங்கள்‌ 

அறைகள்‌ சோதனையிடப்பட்டன. அது அவ்வளவு முக்கிய 
மல்ல. அத்துடன்‌ வேறொரு செய்தியும்‌ அறிந்தேன்‌. இன்னும்‌ 
இரண்டு நாட்களில்‌ வீரபாண்டியன்‌ பெரும்‌ படையுடன்‌ இந்தக்‌ 
கோட்டையை முற்றுகையிடப்‌ போகிறான்‌...” 


“வரட்டும்‌ வீரபாண்டியன்‌. அவனைச்‌ சமாளிக்கத்‌ 
தயாராயிருக்கிறோம்‌” என்றான்‌ விக்ரம பாண்டியன்‌. 

“தயாராயிருப்பீர்கள்‌ என்று நம்பித்தான்‌ இங்கு வந்தேன்‌” 
என்று அவனை நோக்கிச்‌ சொன்ன அபராஜிதன்‌ கார்குழலியை 
நோக்கி, “ராஜகுமாரி! ஆனால்‌, என்‌ நம்பிக்கையில்‌ மண்‌ 
விழுந்துவிட்டது. இங்கிருக்கும்‌ படையில்‌ பாதி கள்ளர்கள்‌. 
பாதிப்‌ பேர்‌ படைவீரர்கள்‌. பிரிந்து நிற்கும்‌ இந்த இரு படை 
வீரர்களையும்‌ ஒன்று சேர்ப்பதும்‌ கஷ்டம்‌. நான்‌ வேறு 

யோசனையுடன்‌ வந்தேன்‌ ராஜகுமாரி...” என்று சற்றுத்‌ 
தயங்கினான்‌. 
“என்ன யோசனை பிரபு?” 

“வீரபாண்டியன்‌ கோட்டையை முற்றுகையிடு முன்பு 
உங்களைக்‌ கோட்டையை விட்டு எங்காவது அனுப்பி மறைத்து 
விட்டு இங்கு இருக்கும்‌ வீரர்களைக்‌ கொண்டு அவனுடன்‌ 
சண்டை போட்டுக்‌ காலத்தை ஒட்டலாம்‌ என்று நினைத்தேன்‌. 
அவனுக்கு இருக்கும்‌ அவகாசம்‌ குறைவு. எந்த நேரமும்‌ சோழப்‌ 
பேரரசின்‌ படையெடுப்பு பாண்டிய நாட்டின்‌ மீது ஏற்படலாம்‌. 
அண்ணன்‌ பல்லவராயன்‌ ஏற்கெனவே போர்‌ முரசு கொட்டி 
விட்டான்‌. ஆகையால்‌ தாமதம்தான்‌ வீரபாண்டியனின்‌ எதிரி. 
அதற்கு வழி செய்ய ஆசைப்பட்டேன்‌. தாமதித்தால்‌ அவன்‌ 
நாட்டுக்கே ஆபத்து. அதைக்‌ காப்பாற்ற அவன்‌ திரும்பி ஓட 
வேண்டும்‌. அப்படியில்லாமல்‌ இதைப்‌ பிடித்தாலும்‌ வெறும்‌ 
கூட்டைத்தான்‌ பிடிப்பான்‌. கிளி பறந்திருக்கும்‌” என்று மேலும்‌ 


சாண்டில்யன்‌ % 333 


ஏதோ சொல்லப்‌ போன அபராஜிதன்‌ திடீரெனக்‌ கீழே பெருங்‌ 

ல்‌ அலன்‌ 5 கேட்டு. சானரத்திற்காகச்‌ சென்று எட்டிப்‌ 
பார்த்தான்‌. அவன்‌ தலையைக்‌ கீழிருந்தே பார்த்த மழவராயன்‌ 
வீரர்களில்‌ ஒருவன்‌, “பிரபு! ஆபத்து ஆபத்து! சீக்கிரம்‌ 
வாருங்கள்‌. உங்கள்‌ வீரனைக்‌ கொல்கிறார்கள்‌” என்று கூச்ச 
லிட்டான்‌. பேச்சை அப்படியே பாதியில்விட்ட அபராஜிதன்‌ 
மிக வேகமாக வாயிற்படியைக்‌ கடந்து படிகளில்‌ இறங்கி 
ஓடினான்‌. 


95. சிலம்ப விளையாட்டு 


“உங்கள்‌ வீரனைக்‌ கொல்கிறார்கள்‌” என்று மழவப்‌ 
படைவீரன்‌ அபராஜிதனை நோக்கிக்‌ கூவியபோது அவன்‌ 
எதையும்‌ கூட்டியோ குறைத்தோ சொல்லவில்லை. சொக்கப்‌ 
பெருமாளின்‌ நிலை படுமோசமாகத்தானிருந்தது. அபராஜிதன்‌ 
அரசிளங்குமரியுடன்‌ மாடியறையில்‌ பேசப்‌ படிகளில்‌ ஏறிச்‌ 
சென்றவுடனேயே, கள்ளர்கள்‌ சொக்கப்பெருமாளிடம்‌ தங்கள்‌ 
வேலைகளைக்‌ காட்டத்‌ துவங்கிவிட்டார்கள்‌. 

தங்கள்‌ தலைவனான மார்க்கீயனுக்கு நேர்ந்த கதியால்‌ 
திக்பிரமை பிடித்துப்போன கள்ளர்கள்‌ அபராஜிதன்‌ தலை 
மறைந்ததும்‌ ஓரளவு தைரியத்தை வரவழைத்துக்கொண்டு 
சொக்கப்பெருமாளைப்‌ பார்த்து மெள்ளக்‌ கேலி செய்ய 
ஆரம்பித்தார்கள்‌. பூராவாகக்‌ குடித்துவிட்டி ருந்ததால்‌ சிலர்‌ 
அவனை நோக்கித்‌ தள்ளாடித்‌ தள்ளாடி நடந்து வந்தார்கள்‌. 
இன்னும்‌ சிலர்‌ வினோதமாகக்‌ கூச்சலிட்டார்கள்‌. 

ஒருவன்‌, “டேய்‌! நீ யார்‌, உன்‌ பெயரென்ன?” என்று 
குழறினான்‌. கள்ளர்களின்‌ நிலையை நன்றாகப்‌ புரிந்துகொண்ட 
சொக்கப்பெருமாள்‌ அவர்களிடம்‌ எந்த வம்பையும்‌ வைத்துக்‌ 
கொள்ள இஷ்டப்படாமல்‌, “டேய்‌, நெருங்காதே! விலகி நில்‌” 
என்று மட்டும்‌ எச்சரித்தான்‌. 


334 &* கன்னி மாடம்‌ 


ஆனால்‌ அடுத்த விநாடியே பத்துப்‌ பதினைந்து கள்ளர்கள்‌ 
அவனைச்‌ தழ்ந்துகொண்டார்கள்‌. சிலர்‌ அவனுடைய 
சட்டையைப்‌ பிடித்திழுத்தார்கள்‌. அதற்குள்‌ வலிப்பு சற்றே 
நின்றதால்‌ எழுந்து ச பிட்ச்‌ pe. 
மார்க்சீயனும்‌, “அவனைப்‌ பிடித்து இங்கு இழுத்து வாருங்கள்‌” 
என்று உத்தரவிட்டான்‌. 

அதற்குமேல்‌ தாமதிப்பது தகாது என்ற முடிவுக்கு வந்த 
சொக்கப்பெருமாள்‌ தன்‌ வாளை உருவ முயன்றான்‌. வாளின்‌ 
மேல்‌ கை போவதைக்‌ கண்ட கள்ளர்களில்‌ நாலைந்து பேர்‌ 
திடீரென அவன்‌ மீது பாய்ந்து வாளைப்‌ பிடுங்கி எறிந்தார்கள்‌. 
அடுத்தகணம்‌ சொக்கப்பெருமாளின்‌ மேலங்கிகள்‌ தார்‌ தாராகக்‌ 
கிழிக்கப்பட்டன. அத்துடன்‌ அவனைக்‌ கீழேயும்‌ தள்ளிக்‌ 
காலைப்‌ பிடித்துத்‌ தரையில்‌ தரதரவென்று இழுத்துச்‌ 
சென்றார்கள்‌. கள்ளனொருவன்‌ அவன்‌ மீது ஏறி உட்கார்ந்து 
அவன்‌ தலையைத்‌ தூக்கித்‌ தரையில்‌ மோத ஆரம்பித்தான்‌. 
சொக்கப்பெருமாளும்‌ தன்னாலானவரை திமிறிப்‌ பார்த்தான்‌. 
ஆனால்‌, தனிமனிதன்‌ பலபேரிடமிருந்து எப்படித்‌ தன்னைத்‌ 
தப்புவித்துக்கொள்ள முடியும்‌? அவன்‌ கைகளைச்‌ சில 
கள்ளர்கள்‌ அழுத்திப்‌ பிடித்துக்கொண்டார்கள்‌. மார்பில்‌ ஏறி 
உட்கார்ந்தவன்‌ சொக்கப்பெருமாள்‌ தலையைத்‌ தரையில்‌ 
இடித்தான்‌. ஒருமுறைதான்‌ அப்படி இடிக்க முடிந்தது. 

அடுத்த இடி இடிக்கு முன்பு சொக்கப்பெருமாளின்‌ 
மார்மேல்‌ உட்கார்ந்த கள்ளன்‌ அலறி எழுந்தான்‌. மற்றும்‌ பலர்‌, 
“ஐயோ ஐயோ என்று கூச்சலிட்டனர்‌. இதற்குக்‌ காரணம்‌ 
என்னவாயிருக்குமெனக்‌ கண்களைச்‌ சப்தம்‌ வந்த திசையில்‌ 
ஒட்டிய மார்க்கீயன்‌ படிக்குப்‌ பக்கத்தில்‌ சாத்தப்பட்டிருந்த 
பெரிய மூங்கிற்‌ கழியைக்‌ கையிலேந்தி அபராஜிதன்‌ நிற்பதைக்‌ 
கண்டான்‌. 

சேனாதிபதியின்‌ கரத்திலிருந்த அந்தக்‌ கழி வேகமாகச்‌ 
சுழன்று கள்ளர்களின்‌ மேல்‌ மிகுந்த பலத்துடன்‌ திரும்பத்‌ 


சாண்டில்யன்‌ & 335 


திரும்ப இறங்கலாயிற்று. மார்க்கீயன்‌ சேனாதிபதியை 
அணுகாமலே, “விடாதீர்கள்‌, அவனைச்‌ சூழ்ந்துகொள்ளுங்கள்‌” 
என்று இரையவே கள்ளர்கள்‌ வாட்களை உருவிக்கொண்டு 
அபராஜிதனைச்‌ கழ்ந்துகொண்டார்கள்‌. 

ஆனால்‌ அந்த வாட்கள்‌ அனைத்தும்‌ சிலம்புக்கழி முன்பு 
பயனற்றுப்‌ போயின. சில வாட்கள்‌ கழியால்‌ வேகமாகத்‌ 
தட்டப்பட்டுக்‌ காற்றில்‌ பறந்து தரையில்‌ கிளீங்‌ கிளீங்‌ என்று 
சப்தமிட்டுக்கொண்டு வீழ்ந்தன. அப்படி. வாளையிழந்தவர்கள்‌ 
மீது மூங்கிற்கழி தயா தாட்சண்யமின்றிச்‌ சரேல்‌ சரேலென 
இறங்கிக்கொண்டிருந்தது. அபராஜிதன்‌ கழியைச்‌ சுழற்றிய 
வேகத்தில்‌ அவன்‌ இருக்குமிடம்‌ கூட அந்தச்‌ சிலம்ப வித்தை 
யைப்‌ பார்த்துக்கொண்டிருந்த மழவராய வீரர்களுக்குப்‌ 
புலப்படவில்லை. மின்னல்‌ போல்‌ பளிச்‌ பளிச்சென்று நாலா 
பக்கங்களிலும்‌ தெறித்த ஒரு சிலம்ப அரணுக்குள்‌ மனித உருவ 
மொன்று நிற்பது போலத்தான்‌ தோன்றியது. கண்ணிமைக்கும்‌ 
போதில்‌ ஏழெட்டுக்‌ கள்ளர்கள்‌ தரையில்‌ சாய்ந்துவிடவே 
மற்றவர்கள்‌ சிலம்பத்தின்‌ எல்லைக்குள்‌ வரப்‌ பயப்பட்டு 
ஒருபுறமாக ஒதுங்கினார்கள்‌. 

அப்படி அவர்கள்‌ ஒதுங்கியவுடன்‌ சிலம்ப ஆட்டத்தை 
நிறுத்திய அபராஜிதன்‌, மழவ வீரர்களுக்குத்‌ திரும்பி, “மழவ 
வீரர்களே! உங்கள்‌ வீரம்‌ நன்றாயிருக்கிறது! உங்களைப்‌ 
போன்ற ஒரு வீரனை இந்தக்‌ கள்ளர்கள்‌ கொல்லும்போது 
பார்த்துக்கொண்டிருக்கிறீர்கள்‌. மழவ நாட்டுக்கு இது பெருமை 
தரக்கூடியதுதான்‌” என்றான்‌, குரலில்‌ சற்றே இகழ்ச்சி 
தொனிக்க. 

இதைக்‌ கேட்டதும்‌ மழவர்‌ படைவீரர்களில்‌ தலைவனா 
யிருந்த வீரன்‌, அபராஜிதனை நெருங்கி, “பிரபு! நீங்கள்‌ 
சொல்வது நியாயந்தான்‌. ஆனால்‌ மார்க்‌ ஆட்களை 
நாங்கள்‌ தாக்கினால்‌ இக்கோட்டையின்‌ நிலை விபரீதமாகி ' 
விடும்‌. அவனுடைய ஆட்கள்‌ எல்லோரும்‌ போதையி 


336 &* கன்னி மாடம்‌ 


லிருக்கிறார்கள்‌. ஒருவனை எங்கள்‌ வீரன்‌ தொட்டாலும்‌ இரு 
படைகளும்‌ கைகலக்கும்‌. இப்பொழுதே கோட்டையைக்‌ காக்க 
ஐம்பதுபேர்தானிருக்கிறோம்‌. இதிலும்‌ பாதி மடிந்துவிட்டால்‌ 
எங்கள்‌ அரசகுமாரியின்‌ கதி என்னவாகும்‌?” என்று 
வினவினான்‌. . 

அவன்‌ சொன்னது முற்றும்‌ உண்மை என்பதைப்‌ புரிந்து 
கொண்ட அபராஜிதன்‌, பயத்தால்‌ ஒருபுறமாக ஒதுங்கிக்‌ 
கூடியிருந்த கள்ளர்களுக்காகப்‌ பார்த்துக்கொண்டு நின்றான்‌: 
பிறகு கள்ளர்களில்‌ இருவரை அழைத்து, “மார்க்கீயனைக்‌ கைது 
செய்து ஏதாவது ஓர்‌ அறையில்‌ பூட்டி வையுங்கள்‌. காலையில்‌ , 
அவனை விசாரிக்கிறேன்‌” என்று உத்தரவிட்டான்‌. 

அந்த உத்தரவை நிறைவேற்ற எந்தக்‌ கள்ளனும்‌ முனைய 
வில்லை. அபராஜிதன்‌ அழைப்பை ஏற்று முன்னால்‌ வந்த 
இரு கள்ளர்கள்கூட மீண்டும்‌ பின்னடைந்து விட்டார்கள்‌. 
அபராஜிதன்‌ முகத்தில்‌ கோபக்குறி லேசாக உதயமாகத்‌ 
தொடங்கியது. மீண்டும்‌ கையிலிருந்த சிலம்பக்‌ கழி உயரும்‌ 
போல்‌ இருந்தது. “உத்தரவை நிறைவேற்றப்‌ போகிறீர்களா 
இல்லையா?” என்று சீறினான்‌ சேனாதிபதி. 

“அவர்‌ எங்கள்‌ தலைவர்‌. அவரை எப்படிக்‌ கைது 
செய்வோம்‌?” என்றான்‌ ஒரு கள்ளன்‌. 

“உங்களுக்கெல்லாம்‌ சம்பளம்‌ தருவது மார்க்கீயனல்ல. 
மேலைமங்கலத்து அரசகுமாரிதான்‌. உங்கள்‌ தலைவன்‌ இன்று 
நடந்துகொண்ட மாதிரியிலிருந்து அவன்‌ தலைமைப்‌ பதவிக்கு 
லாயக்கில்லையென நிரூபித்துவிட்டான்‌. அரசகுமாரியைப்‌ 
பார்க்க வருபவர்களைக்‌ கொல்ல முயல்வது வரம்பு மீறிய 
செய்கை. வேறு ஏதாவது கோட்டையாயிருந்தால்‌ இந்தக்‌ 
குற்றத்திற்கு மரண தண்டனை அளித்திருப்பார்கள்‌. இவனுக்கு 
என்ன தண்டனை கொடுப்பதென்பது பற்றிக்‌ sry 
தீர்மானிப்போம்‌. முதலில்‌ அவனைக்‌ கைது செய்யுங்கள்‌” எ: 
அதட்டினான்‌ அபராஜிதன்‌. 


சாண்டில்யன்‌ உ 337 


கள்ளர்கள்‌ அதற்கும்‌ இசையாமல்‌ போகவே, கிழிந்த 
சட்டையுடனும்‌ புழுதி படிந்த முகத்துடனும்‌ நின்றிருந்த 
சொக்கப்பெருமாளைக்‌ கூப்பிட்டு, “சொக்கா! வில்லும்‌ 
அம்பறாத்தூணியும்‌ கொண்டு வந்திருக்கிறாயல்லவா ?” 
என்றான்‌. 

“கொண்டு வந்திருக்கிறேன்‌.” 

“ஓர்‌ அம்பைத்‌ தொடுத்து மார்க்கீயனை ஒழித்துவிடு." இந்த 
உத்தரவைக்‌ கேட்ட மார்க்கீயன்‌ அயர்ந்து போனான்‌. தலைவன்‌ 
உத்தரவுப்படி சொக்கப்பெருமாளும்‌ வில்லில்‌ அம்பைப்‌ பூட்டி 
நாணை இழுத்தான்‌. அவன்‌ அம்பைப்‌ பூட்டி எய்யுமுன்பு, 
“நில்‌” என்ற சொல்லொன்று மாடிப்‌ படிகளிலிருந்து வந்தது. 

குரல்‌ வந்த திசையில்‌ திரும்பிப்‌ பார்த்த அபராஜிதன்‌, 
கார்குழலி தன்‌ கருவிழிகளில்‌ கோபம்‌ பொங்கி வழிய 
க்‌ கவனித்தான்‌. அபராஜிதன்‌ மாடியறையிலிருந்து 
கீழே ஓடிவந்தபோது அவனைத்‌ தொடர்ந்து கார்குழலியும்‌, 
விக்ரம பாண்டியனும்‌, அடிகளாரும்‌ கீழே நடந்த சிலம்பச்‌ 
சண்டையைப்‌ பார்த்து, ஆச்சரியத்தில்‌ ஏதும்‌ சொல்லவோ 
செய்யவோ இயலாமல்‌ ஸ்தம்பித்து நின்றுகொண்டி ருந்தனர்‌. 
ஆனால்‌ அந்த ஆச்சரிய நிலையையும்‌ அபராஜிதன்‌ உத்தரவு 
அறுத்துப்‌ போடவே அம்பை ஏவ வேண்டாமென்று உத்தர 
விட்ட கார்குழலி படிகளில்‌ இறங்கி வந்து கள்ளர்களையும்‌ 
மார்க்கீயனையும்‌ மிகுந்த கோபத்துடன்‌ நோக்கினாள்‌. மழவப்‌ 
படைவீரர்‌ மீதும்‌ அவள்‌ கண்கள்‌ சில விநாடிகள்‌ நிலைத்தன. 
கடைசியாக இகழ்ச்சியுடன்‌ சொன்னாள்‌: “உங்களை வைத்துக்‌ 
கொண்டா நான்‌ இந்தக்‌ கோட்டையைக்‌ காப்பாற்றிவிடப்‌ 
போகிறேன்‌?” 
மழவப்‌ படைத்தலைவன்‌ அரசகுமாரியை நோக்கிப்‌ பதில்‌ 
சொன்னான்‌: “நாங்கள்‌ என்ன செய்யலாம்‌ ராஜகுமாரி? 
இங்குள்ள அத்தனை வீரர்களுக்கும்‌ பொதுத்தலைவன்‌ 
யாருமில்லை...” 


998 4 கன்னி மாடம்‌ 


£ஏனில்லை?” என்று கோபத்துடன்‌ கேட்டான்‌ 
கன்லிக்கும பின்னால்‌ நின்றுகொண்டிருந்த விக்ரம 
பாண்டியன்‌. 

“எங்கிருக்கிறான்‌? மழவப்‌ படைகளுக்கு நான்‌ தலைவன்‌...” 
என்று சொல்லிக்கொண்டு போன மழவப்‌ படைத்தலைவனை 
இடைமறித்த அடிகளார்‌, “கோட்டைக்கு விக்ரம பாண்டியன்‌ 
தலைவன்‌. இங்குள்ள ஆத்மாக்களுக்குச்‌ சாமியாரான நான்‌ 
தலைவன்‌. அடுப்பங்ரைக்கு...” என்று சொல்லி வாக்கியத்தைப்‌ 
பாதியிலேயே நிறுத்தி இடிஇடியெனச்‌ சிரித்தார்‌. அத்துடன்‌ 
நில்லாமல்‌ அபராஜிதனையும்‌ பார்த்து, “பார்த்தீர்களா பிரபு? 
இங்குத்‌ தலைவர்களுக்குக்‌ குறைச்சலே இல்லை” என்று 
கேலியாகச்‌ சுட்டிக்‌ காட்டினார்‌. : 

விக்ரம பாண்டியன்‌ அடிகளாரை மிக உஷ்ணமாகப்‌ 
பார்த்தான்‌. அதைப்‌ பற்றி அடிகளார்‌ லட்சியம்‌ செய்ததாகத்‌ 
தெரியவில்லை. கள்ளர்களைப்‌ பார்த்து அவரே உத்தரவிட்டார்‌. 
“டேய்‌ அயோக்கியர்களா ! உங்கள்‌ தலைவனை அழைத்துக்‌ 
கொண்டு வாருங்கள்‌. பின்பக்கமிருக்கும்‌ அறையில்‌ பூட்டி 
வைப்போம்‌. உம்‌... வாருங்கள்‌” என்று அதட்டவே, இரு 
கள்ளர்கள்‌ மார்க்கீயனை அணுகினார்கள்‌. மார்க்கீயனும்‌ 
அதற்குமேல்‌ தகராறு ஏதும்‌ செய்யாமல்‌ அவர்களைப்‌ 
பின்தொடர்ந்தான்‌. அவனை அழைத்துப்‌ போய்‌ பின்பக்கத்தி 
லிருந்த அறையில்‌ அடைத்துவிட்டு வந்த அடிகளார்‌, கார்குழலி 
முதலிய சகல பேரும்‌ நின்றுகொண்டிருந்த இடங்களிலேயே 
மெளனமாக நிற்பதைப்‌ பார்த்து, “குழலி, இரவு முழுவதும்‌ 
இப்படியே நின்றுகொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. 
வா, போவோம்‌. உன்னை உன்‌ தோழியிடம்‌ விட்ட பிறகு 
நான்‌ இந்தப்‌ பிரபுவுக்கும்‌ அவர்‌ வீரனுக்கும்‌ இருக்க 
வசதி செய்து கொடுக்கிறேன்‌. மீதி பேச வேண்டியது 
ஏதாவது இருந்தால்‌ அதைக்‌ காலையில்‌ பேசிக்கொள்வோம்‌” 
என்றார்‌. 


சாண்டில்யன்‌ & 339 


கார்குழலி பேசாமல்‌ அவரைப்‌ பின்தொடர்ந்து சென்றாள்‌. 
சிறிது நேரத்திற்கெல்லாம்‌ திரும்பி வந்த அடிகளார்‌ மழவப்‌ 
படைவீரர்களையும்‌ கள்ளர்களையும்‌ கோட்டைக்காவலுக்கு 
அனுப்பிவிட்டு, வீரர்கள்‌ தங்கும்‌ முன்கட்டடத்திலேயே 
அபராஜிதனுக்கும்‌ ஒர்‌ அறையை ஒழித்துக்கொடுத்தார்‌. 

அங்கிருந்த மஞ்சத்தில்‌ படுத்த அபராஜிதன்‌ இரவு வெகு 
நேரம்‌ மட்டும்‌ ஏதோ யோசித்தபடியே இருந்தான்‌. அவன்‌ மனம்‌ 
தமிழ்நாடு ராஜீய விவகாரங்களில்‌ உழன்றுகொண்டிருந்தது. 
அத்துடன்‌ கார்குழலியின்‌ பரிதாப நிலையையும்‌ எண்ணிப்‌ 
பார்த்தான்‌. வீரபாண்டியன்‌ மட்டும்‌ இந்தக்‌ கன்னி மாடத்துக்‌ 
கோட்டையை முற்றுகையிட்டால்‌ இதைக்‌ காக்க எந்த 
வழியையும்‌ காணோம்‌ என்று ஏங்கிப்‌ பெருமூச்செறிந்தான்‌. 
எண்ணங்கள்‌ இப்படிப்‌ பலவிதமாக அலைமோதிக்கொண் 
டிருந்ததால்‌ தூக்கம்‌ பிடிக்காமல்‌ எழுந்து அறையைவிட்டு 
வெளியே செல்லவும்‌ முயன்றான்‌. 

தரையில்‌ படுத்திருந்த சொக்கப்பெருமாளும்‌ வாரிச்‌ 
சுருட்டிக்கொண்டு தலைவனைப்‌ பின்தொடரத்‌ 
தலைப்பட்டான்‌. 

“நீ வேண்டாம்‌ சொக்கா” என்று அபராஜிதன்‌ அவனைத்‌ 
தடுத்து நிறுத்திவிட்டான்‌. 

தனிமையாகவே அறையைவிட்டு வெளியே சென்ற 
அபராஜிதன்‌, கோட்டையின்‌ ஒவ்வொரு பாகமாகச்‌ சுற்றிப்‌ 
பார்த்துக்கொண்டு அதன்‌ பக்கத்திலிருந்த ஒரு சிறு நந்த 
வனத்தை அணுகினான்‌. அந்த நந்தவனத்தில்‌ புஷ்பச்‌ 
செடிகளோடு குட்டையான மாமரங்களும்‌ தங்கள்‌ நீண்ட 
கிளைகளைத்‌ தரையில்‌ படுக்க விட்டி ருந்தபடி யால்‌ நந்தவனம்‌ 
மிக அடர்த்தியாயிருந்தது. அதைத்‌ தாண்டித்தான்‌ தென்புறக்‌ 
கோட்டைச்‌ சுவருக்குப்‌ போக வேண்டும்‌. அந்தச்‌ சோலைக்குள்‌ , 
சில அடிகளே நடந்திருப்பான்‌ அபராஜிதன்‌. தன்னைத்‌ தவிர 
வேறு சிலரும்‌ அச்சோலைக்குள்‌ நடமாடுவதை அறிந்து 


340 ச கன்னி மாடம்‌ 


சட்டென நின்றான்‌. அருகில்‌ இருவர்‌ ரகசியம்‌ பேசுவது 
அவன்‌ காதில்‌ பட்டது. யே மாமரத்திலிருந்து தொங்கிக்‌ 
கொண்டிருந்த சம்பங்கிக்‌ கொடி. அபராஜிதனுக்கும்‌ மாமரத்‌ 
துக்கும்‌ அப்புறமிருந்தவர்களுக்கும்‌ திரை போட்டிருந்ததால்‌ 
அவர்கள்‌ பேசுவதை மிக அருகிலிருந்தே உற்றுக்‌ கேட்க 
முடிந்தது பாண்டிய சேனாதிபதிக்கு. அவர்கள்‌ பேசிய பேச்சி 
லிருந்து என்னென்ன விபரீதங்கள்‌ கார்குழலியை எதிர்நோக்கி 
யிருக்கின்றனவென்பதைப்‌ புரிந்துகொண்டான்‌ அபராஜிதன்‌. 
36. கல்லுக்கு அடியில்‌ கருநாகம்‌ 

அன்று அமாவாசைக்கு மறுதினமேயாகையால்‌ மையிருட்டே 
எங்கும்‌ மண்டிக்‌ கிடந்தது. பந்தங்கள்‌ செருகப்பட்டி ருந்த 
மாடம்‌ முழுவதையும்‌ ஒன்றாக வளைத்துக்கொண்ட காரிருள்‌ 
நந்தவனப்‌ பிரதேசத்தில்‌ தன்‌ ஆட்சியைப்‌ பரிபூரணமாகச்‌ 
செலுத்திக்கொண்டிருந்தது. நந்தவனத்தைச்‌ சுற்றி வளைத்து 
அமைப்பாக அரணிட்டுக்கொண்ட பெரிய ராக்ஷ்ஸிகளைப்‌ 
ஒட்டு மாமரக்கிளைகள்‌ ஒன்றுக்கொன்று நன்றாகப்‌ பின்னிக்‌ 
கொண்டிருந்தபடியாலும்‌ அவற்றில்‌ முல்லை, மல்லிகை, 
காக்கரட்டைக்‌ கொடிகள்‌ தாவியேறிப்‌ படர்ந்து பந்தலிட்டி ருந்த 
படியாலும்‌ கோட்டைச்‌ சுவர்களில்‌ பிரகாசித்துக்கொண்டிருந்த 
பந்தங்களின்‌ வெளிச்சம்‌ சிறிதுகூட நந்தவனத்துக்குள்‌ 
புகமுடியாமல்‌ நந்தவனப்பிரதேசம்‌ முழுவதிலும்‌ இருளின்‌ 
கடுமை இணையற்று நிறைந்திருந்தது. 

இத்தகைய இருட்டுக்குத்‌ துணை செய்யவும்‌ அங்கு 
கவிந்திருந்த கோரத்தை அதிகப்படுத்தவும்‌ நிலவிக்‌ கிடந்த 
நிசப்தத்தை அவ்வப்போது கிழித்த சுவர்க்‌ கோழிகளின்‌ சப்தம்‌, 
உள்ள பயங்கர நிலையை உச்சஸ்தாயிக்குக்‌ கொண்டுபோய்க்‌ 


சாண்டில்யன்‌ %* 341 


கொண்டிருந்தது. கன்னிமாடக்‌ கிரீடங்களின்‌ பொந்துகளிலிருந்த 
புறாக்கள்‌ உறங்கிவிட்டாலும்‌ மாடச்‌ சுவரின்‌ ஓரங்களில்‌ 
பகலெல்லாம்‌ தலைகீழாகத்‌ தொங்கிக்கொண்டிருந்த 
வெளவால்கள்‌ அடிக்கடி சிறகடித்துப்‌ பறந்து மாமரக்‌ 
கிளைகளில்‌ தட்தட்‌ என்ற சப்தத்துடன்‌ உட்கார முயன்றன. 
என்ன இருட்டாயிருந்தாலும்‌ லட்சியம்‌ செய்யாத ஒரிரு 
குளவிகள்‌ மாமரத்திலிருந்து கிளம்பி ரீங்காரம்‌ செய்ய எந்த 
நிமிஷத்திலும்‌ எதிர்ப்படும்‌ யாரையும்‌ கொட்டிவிடும்‌ முறையில்‌ 
சுற்றிச்சுற்றி வந்துகொண்டிருந்தன. உலகத்தில்‌ எப்பேர்ப்பட்ட 
கஷ்டத்திலும்‌ பயங்கரத்திலும்‌ நல்லதும்‌ கலந்திருக்கிறது 
என்பதை அறிவுறுத்தத்தானோ என்னவோ, அத்தனை 
இருட்டினால்‌ விளைந்த கோரத்திலும்‌ அபராஜிதன்‌ நின்றிருந்த 
இடத்தைத்‌ திரையிட்டுக்‌ கிடந்த சம்பங்கிக்‌ கொடி தன்‌ 
மஞ்சள்‌ நிறப்‌ புஷ்பங்களிலிருந்து சுகந்தத்தைப்‌ பரப்பிக்‌ 
கொண்டிருந்தது. 

ஆனால்‌, இருட்டின்‌ கோரமோ சம்பங்கியின்‌ சுகந்தமோ 
பற்பல எண்ண அலைகளால்‌ பீடிக்கப்பட்டு மனஅமைதியை 
அறவே இழந்து நின்ற அபராஜிதனைச்‌ சிறிதும்‌ பாதிக்கவே 
இல்லை. சம்பங்கித்‌ திரையை அடுத்து நின்ற இருவர்‌ பேசுவதில்‌ 
தன்‌ காதுகளை மாத்திரமின்றி உணர்ச்சிகளையும்‌ லயிக்க 
விட்டிருந்த அபராஜிதன்‌, தான்‌ இருந்த தழ்நிலையை 
அறவே மறந்து, “பேசும்‌ இருவர்‌ யார்‌? என்ன பேசுகிறார்கள்‌?” 
என்பதை அறிவதிலேயே நாட்டமுடையவனாய்ச்‌ சிறிதும்‌ 
அசையாமல்‌ மூச்சைக்கூடப்‌ பலமாக விடாமல்‌ நின்றான்‌. 
முதலில்‌ பேச்சைத்‌ துவங்கியவன்‌ மிகுந்த எச்சரிக்கை 
யுடன்‌ நடந்துகொண்டு குரலை மிக அடக்கியே பேசினாலும்‌ 
அவன்‌ வாயிலிருந்து இரண்டொரு சொற்கள்‌ உதிர்ந்த 
வுடனேயே அவன்‌ யாரென்பதை அபராஜிதன்‌ தெரிந்து 
கொண்டான்‌. தான்‌ சென்றவுடனேயே படுக்கச்‌ சென்ற 
விக்ரம பாண்டியன்‌ அந்த இரவில்‌ அங்கு எதற்காக 
வந்தான்‌? அவனுடன்‌ கூட இருப்பவன்‌ யார்‌ என்பதை 


342 4 கன்னி மாடம்‌ 


ஆராயுமுன்பாக விக்ரம பாண்டியன்‌ விஷயத்தை உடைக்க 

“நீ ஜாதியில்‌ கள்ளன்‌... அதுவும்‌ குடியால்‌ அடிக்கடி 
நிதானத்தை இழப்பவன்‌...” என்று பேச்சைத்‌ துவங்கிய விக்ரம 
பாண்டியனை இடையிலேயே தடுத்த கள்ளன்‌, “ஆமாம்‌ 
மகாராஜா! அப்படித்‌ தெரிந்திருந்தும்‌ என்னை எதற்காக 
ரகசியம்‌ பேச அழைத்தீர்கள்‌?” என்று முரட்டுத்தனமாக 
வினவினான்‌. 

கள்ளன்‌ வார்த்தை தடிப்பதைக்‌ கண்ட விக்ரம பாண்டியன்‌ 
தன்னைச்‌ சிறிது அடக்கிக்கொண்டு வார்த்தையை வேறு 
பாணியில்‌ திருப்பி, “தெரிந்திருந்தும்‌ ஏன்‌ அழைத்தேனென்று 
"கேட்கிறாயா? உங்களைக்‌ கள்ளர்களென்று தெரிந்திருந்தும்‌ 
உங்களை என்‌ படையில்‌ சேர்க்க ஏன்‌ ஒப்புக்கொண்டேன்‌?” 
என்று பதில்‌ கேள்வி போட்டான்‌. 

“ஏன்‌?” என்று மீண்டும்‌ கேட்டான்‌ கள்ளன்‌. 

“கள்ளர்கள்‌ குடிப்பார்கள்‌. அவசியமானால்‌ கொள்ளையும்‌ 

அடிப்பார்கள்‌. ஆனால்‌ அவர்கள்‌ பரம்பரைச்‌ சரித்திரத்தை 

அறிந்தவர்களுக்கு மற்றோர்‌ உண்மையும்‌ தெரியும்‌. கள்ளர்‌ 
களிடம்‌ ஒருவன்‌ நம்பிக்கை மாத்திரம்‌ வைத்துவிட்டால்‌ அந்த 
நம்பிக்கை குலையும்படியாக ஒருநாளும்‌ நடந்துகொள்ள 
மாட்டார்கள்‌” என்று விளக்கினான்‌ விக்ரம பாண்டியன்‌. 

விக்ரம பாண்டியன்‌ கள்ளர்களை மதிப்பிட்டதில்‌ எந்தத்‌ 

தவறுமில்லையென்பதை அபராஜிதனும்‌ அறிந்தே இருந்தான்‌. 
அனால்‌ விக்ரம பாண்டியன்‌ கள்ளர்‌ குலத்தை திடீரெனக்‌ 
காரணமில்லாமல்‌ ஸ்தோத்திரம்‌ செய்ய. மாட்டானென்பதையும்‌ 
ஏதோ ஆழ்ந்த கருத்துடனேயே அந்தப்‌ பாராட்டுப்‌ பத்திரம்‌ 
வழங்கப்படுகிறதென்பதையும்‌ உணர்ந்த அபராஜிதன்‌ 
மேற்கொண்டு சம்பாஷணையைக்‌ கவனிக்கலானான்‌. 

விக்ரம பாண்டியன்‌ கள்ளன்‌ மீது தன்‌ வலையை மிகச்‌ 
சாமர்த்தியமாக வீசத்‌ தொடங்கி மேலும்‌ சொன்னான்‌: 


சாண்டில்யன்‌ &* 343 


“நம்பிக்கைத்‌ துரோகம்‌ செய்யாத ஒரு கள்ளன்‌ நம்பிக்கை 
மோசம்‌ செய்யக்‌ கூடிய ஆயிரம்‌ வீரர்களைவிட எத்தனையோ 
மேலானவன்‌. பாண்டிய நாட்டுக்‌ கள்ளர்களிடம்‌ எத்தனை 
எத்‌ யா நற்குணங்களிருக்கின்றன. தெய்வ பக்தியில்‌ 
அவர்களுக்கு நிகர்‌ யாரைச்‌ சொல்ல முடியும்‌? தேவி மீனாட்சி 
யின்‌ திருக்கோயிலிலும்‌, கள்ளழகப்‌ பெருமான்‌ திருச்‌ 
சந்நிதியிலும்‌ அவர்கள்‌ கொண்டு குவிக்கும்‌ தானியங்கள்‌ 
கணக்கிடப்படுமா? கள்ளர்கள்‌ வீரர்கள்‌, தெய்வபக்தி நிரம்பிய 
வர்கள்‌, நம்பிக்கை மோசம்‌ செய்யாத கண்ணிய புருஷர்கள்‌. 
இப்படிப்பட்டவர்களின்‌ தொழில்‌ கொள்ளை, குடிப்பது கள்‌ 
என்பதற்காக அவர்களைத்‌ தமிழ்நாட்டில்‌ யார்‌ புறக்கணிக்க 
முடியும்‌?” 

சாதுர்யமாகவும்‌ உண்மை போலவும்‌ மிக ரகசியமான 
குரலில்‌ அந்தரங்கமாகவும்‌ விக்ரம பாண்டியன்‌ வாயிலிருந்து 
உதிர்ந்த அம்மொழிகளால்‌ இரவு அதிகமாக ஏறிய காரணத்தால்‌ 
குடிபோதை நீங்கியிருந்த கள்ளன்‌, மீண்டும்‌ கள்ளைக்‌ குடித்த 
ஸ்திதிக்கு வந்தான்‌. அவன்‌ மனோநிலையை விக்ரமனும்‌ 
புரிந்துகொண்டுதானிருக்க வேண்டும்‌. ஆகவே கள்ளனைப்‌ 
பூராவாகத்‌ தன்‌ கையாளாக்கிக்கொள்ள இச்சித்து “கள்ளர்‌ 
களை வீணாக நான்‌ புகழ்வதாக நினைக்காதே, நான்‌ சொல்லும்‌ 
ஒவ்வொரு வார்த்தையையும்‌ நிரூபிக்க முடியும்‌” என்றான்‌. 

“எதை நிரூபிக்கப்‌ போகிறீர்கள்‌?” என்று கள்ளன்‌ 
கேட்டான்‌. 

“கள்ளர்களிடம்‌ நம்பிக்கை வைக்கலாம்‌ என்பதை.” 

“எப்படி நிரூபிப்பீர்கள்‌ மகாராஜா?” 

“என்‌ பிற்கால வாழ்க்கையையே உன்‌ கையில்‌ 

ஒப்படைக்கிறேன்‌ என்று வைத்துக்கொள்‌...” 

கள்ளன்‌ பயந்தே போனான்‌. “வேண்டாம்‌ மகாராஜா! 
அத்தனை பெரிய பொறுப்பு எனக்கு வேண்டாம்‌” என்று 
குழறினான்‌. 


344 * கன்னி மாடம்‌ 


“பயப்படாதே! உனக்கு ஓர்‌ ஆபத்தும்‌ வராமல்‌ நான்‌ 
காப்பாற்றுகிறேன்‌ ! நான்‌ சொல்கிறபடி மட்டும்‌ செய்‌.” 

“என்ன செய்யச்‌ சொல்கிறீர்கள்‌ என்னை?” 

“முதலில்‌ செய்வதாக உன்‌ தெய்வத்தின்மேல்‌ ஆணையிடு. 
பிறகு சொல்கிறேன்‌.” 

ஆணை என்றதும்‌ கள்ளன்‌ சிறிது கலகலத்துப்‌ போனான்‌. 
விஷயம்‌ ஏதோ விபரீதம்‌ என்று அவனுக்கு உள்ளூறத்‌ 
தெரிந்தாலும்‌ விக்ரம பாண்டியனை எதிர்த்து ஏதும்‌ சொல்லத்‌ 
தைரியமில்லாதவனாய்‌, “சரி மகாராஜா! கள்ளழகர்‌ ஆணை! 
நீங்கள்‌ சொல்கிறபடி செய்கிறேன்‌. ஆனால்‌ கொலை மட்டும்‌ 
முடியாது. கள்ளன்‌ எதிரிக்கு எதிரே நின்று வெட்டுவான்‌, 
மறைந்திருந்து வெட்ட மாத்திரம்‌ துணிய மாட்டான்‌” 
என்றான்‌. 

விக்ரம பாண்டியன்‌ லேசாகச்‌ சிரித்துவிட்டு, “உன்னை 
யாரையும்‌ கொலை செய்யச்‌ சொல்லவில்லை. சுபமான 
காரியத்துக்குத்தான்‌ ஏவப்‌ போகிறேன்‌. அதுவும்‌ தமிழ்நாட்டுக்கு 
மிகவும்‌ நன்மை பயக்கக்‌ கூடியது” என்று மெள்ள விஷயத்துக்கு 
வந்தான்‌. 

“சொல்லுங்கள்‌” என்றான்‌ கள்ளன்‌. 

“ஜாக்கிரதையாகக்‌ கேள்‌. இன்னும்‌ இரண்டு மூன்று 
நாட்களில்‌ வீரபாண்டியன்‌ பெரும்படையுடன்‌ இந்தக்‌ 
கோட்டையை முற்றுகையிடப்‌ போகிறான்‌.” 

“யார்‌ சொன்னது?” 


“இன்றிரவு ஒரு பிரபு வந்தான்‌ பார்‌, அவன்தான்‌ அரச 
குமாரியிடம்‌ தெரிவித்தான்‌. அப்படி வீரபாண்டியன்‌ இந்தக்‌ 
கன்னிமாடத்தை முற்றுகையிட்டால்‌...” 


“இதைக்‌ காவல்புரிய-ஆள்‌ இல்லையே!" 
“ஆளும்‌ இல்லை, ஆயுதங்களும்‌ கிடையாது.” 


“அப்படியானால்‌?” 


சாண்டில்யன்‌ 4 345 


“நாலே நாட்களில்‌ வீரபாண்டியன்‌ கோட்டைக்‌ கதவை 
உடைத்து உள்ளே புகுந்து உங்கள்‌ அனைவரையும்‌ வெட்டிப்‌ 
போடுவான்‌. அத்துடன்‌ உங்களுக்கெல்லாம்‌ சம்பளம்‌ 
கொடுக்கும்‌ அரசகுமாரியையும்‌ தூக்கிச்‌ செல்வான்‌.” 

“அடக்‌ கடவுளே!” 

“கடவுளை அழைத்துப்‌ பயனில்லை. அதைத்‌ தடுக்க வழி 
செய்யவேண்டும்‌.” 

“வழி இருக்கிறதா?” என்று கேட்ட கள்ளன்‌ குரல்‌ பயத்தால்‌ 
சற்று ஆடியதை அபராஜிதன்‌ கவனித்தான்‌. 

விக்ரம பாண்டியன்‌ கள்ளன்‌ பயத்தைத்‌ தனக்கு அனுகூல 
மாகக்‌ கொண்டு மேலே தொடர்ந்தான்‌. “வழி இருக்கிறது. வழி 
செய்யவே உன்னை ரகசியத்தில்‌ இங்கு அழைத்தேன்‌.” 

“என்ன வழி? அதற்கு நான்‌ என்ன செய்யவேண்டும்‌?” 
“நான்‌ கொடுக்கும்‌ ஓலையை நீ எடுத்துச்‌ செல்லவேண்டும்‌.” 

“எங்கே?” 

“இங்கிருந்து இரண்டு காத தூரத்திலுள்ள ஊருக்கு. ஊர்‌ 
பொன்னமராவதிக்கு வெகு அருகிலிருக்கிறது.” 

“யாருக்குக்‌ கடிதம்‌?” 
“என்‌ தந்தைக்கு.” 
“யார்‌, குலசேகர மன்னனுக்கா?” 

க்க. ஆம்‌.” 

“அவர்‌ என்ன செய்ய முடியும்‌?” 

“நீ துரிதமாக ஓலையை அவரிடம்‌ கொடுத்தால்‌ அவர்‌ 
தமது வீரர்களுடன்‌ உடனே புறப்பட்டுக்‌ கன்னிமாடம்‌ வருவார்‌. 
எந்த நிமிஷத்திலும்‌ அவருக்குத்‌ துணை நிற்கும்‌ வீரர்கள்‌ நூறு 
பேர்‌ இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ இங்கு வந்தவுடன்‌ தகுந்த 
பாதுகாப்புடன்‌ நாம்‌ கார்குழலியை இங்கிருந்து கொண்டுபோய்‌ 
விடலாம்‌. அப்புறம்‌ வீரபாண்டியன்‌ இங்கு வந்தால்‌ வெறும்‌ 


346 4 கன்னி மாடம்‌ 


கள்ளன்‌ சிறிது நேரம்‌ ஏதோ யோசித்தான்‌. பிறகு கேட்டான்‌, 
“இந்த நல்ல யோசனையை அரசகுமாரியிடமே 
சொன்னாலென்ன ?” என்று. 

கள்ளன்‌ கேள்வி பாண்டியனுக்கு உள்ளூற ஆத்திரத்தை 
மூட்டிவிட்டாலும்‌ அவன்‌ மேலுக்குச்‌ சாந்தமாகவே பதில்‌ 
சொன்னான்‌: “சொல்லலாம்‌. ஆனால்‌ இது அவர்கள்‌ காதில்‌ 
தற்சமயம்‌ ஏறாது.” 

44 ஏ ன்‌ 2” 

“அரசகுமாரிக்குத்‌ துன்மந்திரிகள்‌ இருவர்‌ இருக்கிறார்கள்‌. 
அவள்‌ இஷ்டப்பட்டாலும்‌ அந்த இருவரும்‌ அரசகுமாரியை 
இங்கிருந்து நகரவிட மாட்டார்கள்‌. ஆகையால்‌ அரசகுமாரியின்‌ 
இஷ்டத்தையும்‌ மீறித்தான்‌ இந்தக்‌ காரியத்தை நாம்‌ சாதிக்க 
வேண்டும்‌. நீ சம்மதித்தால்‌ என்‌ தந்‌ைத இங்கு வந்ததும்‌ உனக்கு 
நூறு பொற்காசுகள்‌ இனாம்‌ தருகிறேன்‌. நாளையே என்‌ தந்தை 
மதுரை சிம்மாசனத்தில்‌ உட்காரலாம்‌. அப்பொழுது உன்‌ 
அந்தஸ்து எத்தனை உயரும்‌ பார்‌!” என்று ஆசை காட்டினான்‌ 
விக்ரம பாண்டியன்‌. 

சிறிது நேரம்‌ சம்பங்கித்‌ திரைக்கு அப்புறத்திலிருந்து 
சம்பாஷணை ஏதும்‌ காதில்‌ கேட்கவில்லை. கள்ளன்‌ நீண்ட 
நேரம்‌ யோசித்துவிட்டு இறுதியில்‌ சொன்னான்‌: “மகாராஜா! 
நீங்கள்‌ சொல்லும்‌ பணியைச்‌ செய்கிறேன்‌. நீங்கள்‌ கொடுக்கப்‌ 
போகும்‌ பொற்காசுகளுக்காக அல்ல. பின்னால்‌ எனக்குக்‌, 
கிடைக்கக்‌ கூடிய அந்தஸ்துக்காகவும்‌ அல்ல; ஆனால்‌, இந்தக்‌ 
கோட்டையிலுள்ள அத்தனை பேரையும்‌, முக்கியமாக எங்கள்‌ 
அரசகுமாரியையும்‌ வீரபாண்டியன்‌ சினத்திலிருந்து காக்கத்தான்‌. 
ஓலையைக்‌ கொடுங்கள்‌.” 

“ஓலையை இன்னும்‌ எழுதவில்லை. முதலில்‌ உன்னுடைய 
சம்மதத்தைத்‌ தெரிந்துகொண்ட பிறகு எழுதலாமென்றிருந்தேன்‌. 
காலையில்‌ ஓலையை எழுதி முடித்துவிடுகிறேன்‌. அடையாளத்‌ 


சாண்டில்யன்‌ $ஒ 347 


துக்கு என்‌ முத்திரை மோதிரத்தையும்‌ தருகிறேன்‌” என்றான்‌ 
விக்ரம பாண்டியன்‌. 

“நான்‌ எப்பொழுது புறப்பட வேண்டும்‌?” என்று 
வினவினான்‌ கள்ளன்‌. 

“நாளை இரவு எல்லோரும்‌ உறங்கியபின்‌ கோட்டை வாசற்‌ 
கதவுகளைத்‌ திறக்க நான்‌ ஏற்பாடு செய்கிறேன்‌” என்றான்‌ 
விக்ரம பாண்டியன்‌. 

“உங்களை எங்கு சந்தித்து ஓலையைப்‌ பெறுவது? தங்கள்‌ 
அறைக்கு வரட்டுமா?” 

“வேண்டாம்‌. நூனே சந்திக்கிறேன்‌. உன்னைச்‌ சந்திப்பது, 
ஓலையைக்‌ கொடுத்தனுப்புவது எல்லாம்‌ என்‌ பொறுப்பு. 
இடையில்‌ நாமிருவரும்‌ சந்தித்தால்கூட ஒருவருடன்‌ ஒருவர்‌ 
பேசவேண்டிய அவசியமில்லை, புரிகிறதா?" 

கள்ளனுக்கு நன்றாகப்‌ புரிந்துவிட்டபடியால்‌ “சரிதான்‌” 
என்று ஒரே வார்த்தையிலேயே பதிலை முடித்துக்கொண்டான்‌. 

“சரி. நீ போய்ப்‌ படுத்துக்கொள்‌” என்று அவனை அனுப்பி 
விட்ட விக்ரம பாண்டியனும்‌ பூனை போல்‌ அடிமேலடி வைத்து 
நடந்து கட்டடங்களின்‌ முன்புறத்துக்காகச்‌ சென்றான்‌. 

அவர்கள்‌ சென்ற வெகு நேரம்‌ வரை சம்பங்கிக்‌ கொடிக்கு 
அருகிலேயே நின்றிருந்த பாண்டிய சேனாதிபதியும்‌ முடிவில்‌ 
நகர ஆரம்பித்து, மனத்தில்‌ ஏதேதோ எண்ணங்கள்‌ அலை 
பாயக்‌ கட்டடங்களின்‌ பக்கமாகச்‌ செல்லாமல்‌ கோட்டையின்‌ 
தென்புறச்‌ சுவரை நோக்கி மெல்ல நடந்தான்‌. விக்ரம 
பாண்டியன்‌ எண்ணம்‌ சந்தேகத்துக்குச்‌ சிறிதும்‌ இடமின்றி 
விளங்கிவிட்டது அபராஜிதனுக்கு. 

அங்கிருந்து கார்குழலியை மெல்லத்‌ தூக்கிச்‌ சென்று 
விட்டால்‌ வீரபாண்டியன்‌ அவளைத்‌ தொடர இஷ்டப்பட 
மாட்டானென்று விக்ரம பாண்டியன்‌ மனப்பால்‌ குடித்திருக்‌ 
கிறானென்பதையும்‌, அவ்வெண்ணம்‌ காரணமாகவே 
வீரபாண்டியன்‌ கோட்டையை வளைக்கு முன்பு தகப்பன்‌ 


348 ~ கன்னி மாடம்‌ 


உதவிகொண்டு பெண்ணைத்‌ தட்டிக்கொண்டு போய்விட 
உத்தேசிக்கிறானென்பதையும்‌ அபராஜிதன்‌ திட்டமாகப்‌ 
புரிந்துகொண்ட போதிலும்‌ இந்தச்‌ சிக்கலை எப்படித்‌ 
தீர்ப்பதென்பதை அறியாமல்‌ திண்டாடினான்‌. 

“நெல்லைப்‌ பாண்டியனான குலசேகரனுக்குச்‌ சோழர்கள்‌ 
ஆதரவிருக்கிறது. அவன்‌ சோழநாட்டு வீரர்கள்‌ நூறு பேருடன்‌ 
வந்தால்‌ கோட்டைக்குள்‌ அவனை விடமுடியாதென்று யார்‌ 
சொல்ல முடியும்‌? அவன்‌ வரும்‌ சமயமறிந்து விக்ரம 
பாண்டியன்‌ கோட்டைக்‌ கதவுகளைத்‌ திறந்துவிட்டால்‌ யார்‌ 
மறுக்க முடியும்‌? வீரபாண்டியன்‌ படையெடுப்பு சீக்கிரமே 
ஏற்படக்‌ கூடிய ஸ்திதி இருக்கும்போது அதனின்று தப்ப 
மார்க்கம்‌ கிடைத்தால்‌ கார்குழலி அதை ஏற்கமாட்டாள்‌ 
என்பது என்ன நிச்சயம்‌? அவளைத்‌ தப்புவிப்பது போல்‌ 
பாசாங்கு செய்து அப்பனும்‌ பிள்ளையும்‌ அவளைச்‌ சோழ 
நாட்டுக்குக்‌ கடத்திச்‌ சென்று, அதே ராட்சத விவாகத்தை 
விக்ரம பாண்டியன்‌ செய்து முடித்தால்‌ கார்குழலியின்‌ கதி 
என்ன?” 

“ஏதும்‌ தெரியாத சிறுபிள்ளைபோல்‌ இருக்கும்‌ இந்த விச்‌ 
பாண்டியன்‌ கல்லுக்கடியில்‌ மறைந்துறையும்‌ கருநாகம்‌ போல்‌, 
ஏதுமறியாத கார்குழலியை ஒழிக்கத்‌ திட்டம்‌ போட்டு உள்ளூறத்‌ 
தன்‌ விஷ ஜ்வாலையைக்‌ கக்க ஆரம்பித்துவிட்டானே. இந்த 
விஷப்‌ பாம்பை எப்படிச்‌ சமாளிப்பது?'-- இப்படிப்‌ பலவாறாக 
யோசனை செய்த அபராஜித பல்லவன்‌ இந்தச்‌ சிக்கலுக்கு 
ஏதும்‌ விடை கிடைக்காதவனாய்க்‌ கோட்டையைச்‌ சுற்றி 
நடந்து கடைசியாகத்‌ தன்‌ அறைக்குச்‌ சென்று மஞ்சத்தில்‌ வீழ்ந்து 
அதிகக்‌ கவலையால்‌ நித்திரை வராமல்‌ புரண்டுகொண் 
டிருந்தான்‌. நேரம்‌ ஏறிக்கொண்டே போனதுகூடத்‌ தெரியாமல்‌ 
மஞ்சத்தில்‌ புரண்டுகொண்டிருந்த சேனாதிபதி திடீரெனத்‌ 
துள்ளி எழுந்து, “சொக்கா! டேய்‌ சொக்கா?” என்று 
அவசரமாகச்‌ சொக்கப்பெருமாளை எழுப்பினான்‌. 


சாண்டில்யன்‌ $* 349 


சொக்கப்‌ெ தேர்ச்‌ க்‌ கட அட அவி 
போல்‌, குத்துக்கல்‌ போல்‌ சட்டென்று எழுந்து உட்கார்ந்து, 
“என்ன எசமான்‌?” என்று வினவினான்‌. 

“பொழுது விடிந்ததும்‌ நீ இந்தக்‌ கோட்டையை விட்டுப்‌ 
போய்விடவேண்டும்‌” என்றான்‌ சேனாதிபதி. 

சொக்கப்பெருமாள்‌ ஏதும்‌ புரியாமல்‌, “எங்கே எசமான்‌?” 
என்று வினவினான்‌. 

இருவரும்‌ அந்தச்‌ சமயத்தில்‌ தனியே இருந்தபோதிலும்‌ 
அபராஜிதன்‌ சொக்கப்பெருமாளைத்‌ தனியே அழைத்து, அவன்‌ 
காதில்‌ கிசுகிசுவென்று சில வார்த்தைகளைச்‌ சொன்னான்‌. 
அவற்றைக்‌ கேட்கக்‌ கேட்க சொக்கப்பெருமாள்‌ முகத்திலும்‌ 
மகிழ்ச்சி ஏறிக்கொண்டிருந்தது. சேனாதிபதி விஷயத்தைக்‌ கூறி 
முடித்ததும்‌ அதை ஆமோதிப்பவன்‌ போல்‌, “உத்தரவு எசமான்‌” 
என்றான்‌ சொக்கப்பெருமாள்‌. 

“அதோ அந்த மூலையிலிருக்கும்‌ விளக்கின்‌ திரியைத்‌ 
தூண்டிவிட்டு விளக்கை இப்படி எடுத்து வா. ஓலையையும்‌ 
எழுத்தாணியையும்‌ எடு” என்று உத்தரவிட்ட அபராஜிதன்‌ சற்று 
நேரத்திற்கெல்லாம்‌ சொக்கப்பெருமாள்‌ விளக்குக்‌ காட்ட ஓர்‌ 
ஓலையில்‌ ஏதோ அவசர அவசரமாக எழுதி முடித்து 
ஓலையைச்‌ சொக்கப்பெருமாளிடம்‌ கொடுத்துவிட்டு மஞ்சத்தில்‌ 
சாய்ந்து மனநிம்மதியுடன்‌ உறங்கிவிட்டான்‌. . 

மனநிம்மதியுடன்‌ படுத்ததால்‌ சேனாதிபதி நீண்ட நேரம்‌ 
தூங்கிவிட்டான்‌. கன்னிமாடக்‌ கோட்டையில்‌ பொழுது 
புலர்ந்ததையோ, தாரைகள்‌ ஊதப்பட்டதையோ அறியாமலே 
சூரியன்‌ உதயமான வெகு நேரம்‌ மட்டும்‌ தூங்கிக்கொண்டே 
யிருந்த சேனாதிபதியைச்‌ சொக்கப்பெருமாள்‌ “எசமான்‌ 

எழுந்திருங்கள்‌. அரசகுமாரி தங்களை அழைத்து வரச்சொல்லி 
ஆள்‌ அனுப்பியிருக்கிறார்கள்‌” என்று எழுப்பினான்‌. தூக்கம்‌ 
கலைந்து நேரமாகிவிட்டதை உணர்ந்து மஞ்சத்திலிருந்து துள்ளி 
எழுந்த சேனாதிபதியும்‌, “இன்னும்‌ சிறிது நேரத்திற்குள்‌ 


350 ௫ கன்னி மாடம்‌ 


வருவதாகச்‌ சொல்‌” என்று வந்த வீரனுக்குப்‌ பதில்‌ சொல்லி 
யனுப்பிவிட்டு ஸ்நானபானங்களை முடித்துக்கொண்டு புது 
உடை அணிந்து கோட்டை வாசலுக்கு எதிரிலிருந்த மாடிப்‌ 
படிகளில்‌ ஏறிச்‌ சென்றான்‌. மாடியறைக்குள்‌ நுழையுமுன்பு, 
கண்கள்‌ முன்பு தெரிந்த காட்சியைக்‌ கண்டு சட்டென்று உள்ளே 
நுழையாமல்‌ வாயிற்படியிலேயே சிறிது தாமதித்தான்‌. அவனுக்கு 
நேர்‌ எதிரில்‌ பின்பக்கமாகப்‌ பலமாக இறுக்கிக்‌ கட்டப்பட்ட 
கைகளுடன்‌ மார்க்கீயன்‌ வேல்‌ தாங்கிய இரு வீரர்களுக்கிடையே 
கார்குழலியும்‌ விக்ரம பாண்டியனும்‌ அமர்ந்திருந்தார்கள்‌. 
கார்குழலிக்கு ஒருபுறத்தில்‌ சற்றுத்‌ தள்ளி நின்ற அடிகளார்‌, 
உள்ள நிலையை அரைப்‌ புன்முறுவலுடன்‌ கவனித்துக்‌ 
கொண்டிருந்தார்‌. மார்க்கீயனைப்‌ பற்றிய விசாரணை துவங்கி 
விட்டதென்பதை அறிந்த சேனாதிபதி தான்‌ உள்ளே போவதா 
அல்லவாவென்று தயங்கிக்கொண்டிருந்த சமயத்தில்‌, 
“வாருங்கள்‌! உங்களுக்காகத்தான்‌ காத்திருக்கிறோம்‌” என்று 
கிள்ளையினுமினிய குரலில்‌ கார்குழலி அழைத்ததும்‌ மந்திர 
உச்சாடனத்துக்குக்‌ கட்டுப்பட்டுச்‌ செல்லும்‌ சிம்மம்‌ போல்‌ 
மெள்ள நடந்து அவளுடைய ஆசனத்தில்‌ வலதுபுறத்தில்‌ போய்‌ 
நின்றுகொண்டான்‌. ஒருபுறம்‌ அபராஜிதனும்‌ மற்றொருபுறம்‌ 
அடிகளாரும்‌ நிற்கவே ஏதோ பெரிய படைபலத்தைப்‌ 
பெற்றுவிட்ட தைரியத்தோடு கார்குழலி தன்‌ விசாரணையைத்‌ 
தொடங்கினாள்‌. 


37. அல்லிப்‌ பூம்பொழிலும்‌ அன்னப்‌ பேடையும்‌ 

முன்‌ கட்டடத்து மாடியறை. மேலே வளைந்தோடிய 
கமான்களுடனும்‌ இடையே இருந்த இரண்டு பிரம்மாண்டமான 
தூண்களுடனும்‌ கிட்டத்தட்ட பெரிய மண்டபம்‌ போலவே 
காட்சியளித்தது. எதிரிகளைத்‌ தடுப்பதற்காகக்‌ கோட்டைச்‌ 
சுவர்களைப்‌ பலப்படுத்திய மழவராயன்‌, உள்ளிருந்த 


சாண்டில்யன்‌ $* 351 


கட்டடங்களில்‌ அதிகக்‌ கவனம்‌ செலுத்திப்‌ பழுது பார்க்காத 
தால்‌, தூண்களில்‌ 'செதுக்கப்பட்டிருந்த சில பிம்பங்கள்‌ மூக்கை 
இழந்தும்‌, ஒற்றைக்‌ கண்களில்‌ குழி விழுந்தும்‌, வாயில்‌ காரை 
உதிர்ந்து பொக்கையாகவும்‌, பல விபரீதத்‌ தோற்றங்களுடன்‌ 
மரம்‌ சற்றுச்‌ சக்கை பெயர்ந்திருந்தது. இத்தனை விவகாரங்‌ 
களிலும்‌ சிற்பியின்‌ கைத்திறமை காரணமாக மாடியறை மிகக்‌ 
கம்பீரமாகவே விளங்கியது. விசாரணை தொடங்கிய சமயம்‌ 
காலை நேரமாதலால்‌ கதிரவனும்‌ விசாரணையைப்‌ பார்க்கும்‌ 
ஆவலுடன்‌ எழுந்து வானத்திலேறத்‌ தொடங்கிவிட்டபடியாலும்‌ 
சாளரங்களில்‌ ஒன்று கிழக்குப்‌ பக்கமாக அமைந்து கதவுகளும்‌ 
நன்றாகத்‌ திறந்துவிடப்பட்டி ருந்தமையாலும்‌ கார்குழலியின்‌ 
அந்த விசாரணை மண்டபத்துக்குள்‌ வெயில்‌ பட்டை பட்டை 
யாகத்‌ தரையில்‌ விழுந்து தூரத்தே உட்கார்ந்திருந்த அரச 
குமாரியின்‌ மலர்ப்‌ பாதங்களையும்‌ லேசாகத்‌ தழுவலாயிற்று. 
சூரியன்‌ கிளம்பியதும்‌ கன்னிமாட உறைவிடங்களிலிருந்து 
சிறகடித்துக்‌ கிளம்பிய புறாக்களின்‌ சப்தம்‌ வெளியே 
கேட்டதோடு, அப்புறாக்களிலொன்று சாளரத்திலும்‌ வந்து 
அமர்ந்து விசாரணையை உற்றுக்‌ கவனிக்கத்‌ தொடங்கியது. 
இடையே இருந்த ஆசனத்தில்‌ உட்கார்ந்து விசாரணையைத்‌ 
தொடங்கிய கார்குழலி மீது கண்களை ஒட்டிய அபராஜிதன்‌ 
தரும நாட்டை ஆளப்‌ பிறந்த ராணியென்பதில்‌ சிறிதும்‌ 
உட்கார்ந்திருந்த தோரணையிலேயே அரச குறும்பந்தாறுக்கு 
டிய கம்பீரம்‌ நன்றாகத்‌ தெரிந்தது. கருணை 
வழிந்தோடிய அவள்‌ மயிலை பாய்ந்த கருவிழிகளில்‌ ஓரளவு ' 
உறுதியும்‌ நிலைத்திருக்கக்‌ கண்டான்‌ அபராஜிதன்‌. அன்று 
இத்தனைக்கும்‌ கார்குழலி பிரமாதமாக அலங்காரம்‌ எதுவும்‌ 
செய்துகொள்ளவில்லை. பாண்டிய நாட்டு நெசவாளர்‌ , 
கைத்திறனை விளக்கும்‌ லேசான சரிகை வேலைப்பாடமைந்த 
பட்டுச்‌ சேலையொன்றைத்தான்‌ அணிந்திருந்தாள்‌. கழுத்தி 


352 ௯ கன்னி மாடம்‌ 


லிருந்த ஒரு வைர ஆபரணம்‌ கூட சங்கிலும்‌ வெண்மையான 
அவள்‌ கழுத்தழகுடன்‌ போட்டி. போடச்‌ சக்தியற்றுத்‌ தவித்து 
வெட்கி வளைந்து கிடந்தது. வாரிக்கட்டிய ஜடையில்‌ திருகுப்பூ 
கூட இல்லாமல்‌ இரண்டு செங்கழுநீர்ப்‌ புஷ்பங்களை மட்டுமே 
அணிந்திருந்தாள்‌. இவ்வளவு சொல்பமான அலங்காரத்தை 
அவள்‌ இயற்கையழகு பெரிதும்‌ ஈடு செய்திருந்தமையால்‌ 
சர்வாபரண பூஷிதையாய்க்‌ கொலுவீற்றிருக்கும்‌ ஒரு ராணியைப்‌ 
போல்‌ விளங்கினாள்‌ கார்குழலி, அவள்‌ கரிய குழலிலும்‌ 
பக்கவாட்டிலிருந்த சிவந்த கன்னத்திலும்‌ வெண்கழுத்திலும்‌ 
மைவிழிகளிலும்‌ கண்களை ஓடவிட்டிருந்த பாண்டிய 
சேனாதிபதி கண்களோடு இதயத்தையும்‌ உணர்ச்சிகளையும்‌ 
ஓடவிட்டி ருந்தபடியால்‌ கார்குழலி விசாரணையைத்‌ துவக்கி 
மார்க்கீயனைக்‌ கேட்ட முதல்‌ கேள்வியைச்‌ சரியாகக்‌ கவனிக்க 
வில்லை. இரண்டாம்‌ முறை அவள்‌ கேள்வியைத்‌ திருப்பிய 
பிறகுதான்‌ சற்றுச்‌ சுரணை வந்து விசாரணையில்‌ கருத்தைச்‌ 
செலுத்தலானான்‌. 

கார்குழலி தன்‌ கரிய விழிகளை இலேசாக உயர்த்தி 
எதிரே நின்ற யவன வீரனைப்‌ பார்த்துக்‌ கேட்டாள்‌: 
“மார்க்கீ்யா! கோட்டையைப்‌ பாதுகாக்க உன்னை 
அமர்த்தினோம்‌. கோட்டைக்குள்‌ ரகளை விளைவிப்பதற்காக 
அல்ல. நேற்று நடந்துகொண்ட முறைக்கு என்ன சமாதானம்‌ 
சொல்லுகிறாய்‌?” 
கார்குழலி கேள்வியைத்‌ திறாப்பி, “என்ன மார்க்கீயா! 
கேட்டதற்குப்‌ பதில்‌ ஏதும்‌ ம்‌ இல்லையே. மெளனத்தால்‌ குற்றத்தை 
ஒப்புக்கொள்கிறாயா ?” என்று வினவினாள்‌. 

“மார்க்கீயன்‌ பதில்‌ சொல்லும்‌ முன்பு விக்ரம பாண்டியன்‌ 
தன்‌ சாமர்த்தியத்தைக்‌ காட்டத்‌ தொடங்கி, “இதில்‌ சந்தேக 
மென்ன? மெளனமாயிருந்தால்‌ குற்றத்தை ஒப்புக்கொண்ட 
தாகத்தான்‌ அர்த்தம்‌. தவிர இதில்‌ விசாரணை என்ன 


சாண்டில்யன்‌ * 353 


இருக்கிறது? இவன்‌ செய்த காரியங்களைத்தான்‌ நாம்‌ 
கண்கூடாகக்‌ கண்டோமே!” என்றான்‌. 

இதைக்‌ கேட்ட அடிகளார்‌ லேசாகச்‌ சிரித்து விக்ரம 
பாண்டியனை நோக்கி, “விக்ரமா! நீ பாண்டிய நாட்டு 
மன்னனானால்‌ விசாரணை எப்படி நடக்குமோ தெரியாது. 
ஆனால்‌ குற்றவாளியை விசாரித்த பிறகே தண்டிப்பதென்ற 
ஒரு வழக்கம்‌ தமிழ்நாட்டில்‌ நீண்ட நாளாக இருந்து வருகிறது. 
அத்துடன்‌ வழக்கு என்று வந்தால்‌ வழக்கில்‌ சம்பந்தப்பட்ட 
இருவர்‌ தம்‌ சொல்லையும்‌ ஏழு தரம்‌ கேட்டுத்தான்‌ தீர்ப்புச்‌ 
சொல்ல வேண்டியதென்று விதியும்‌ இருக்கிறது. அத்தனை 
தூரம்‌ சிரமப்படுவது உன்னைப்‌ போன்ற அரசகுமாரர்களுக்குக்‌ 
கஷ்டமாயிருக்கலாம்‌. ஆனால்‌, மழவ நாட்டுப்‌ பரம்பரையில்‌ 
அது சர்வசகஜம்‌” என்று சுட்டிக்‌ காட்டினார்‌. 

“நாம்‌ நேற்றுக்‌ கண்ணால்‌ கண்டதைவிடப்‌ பிரமாத 
மாக எதை இந்த விசாரணையில்‌ கண்டுபிடித்துவிடப்‌ 
போகிறீர்கள்‌?” என்று அடிகளாரை நோக்கிச்‌ சீறினான்‌ விக்ரம 

“சிவ சிவ! கண்ணால்‌ காண்பது பொய்‌; காதால்‌ கேட்பதும்‌ 
பொய்‌; தீர விசாரிப்பதே மெய்‌” என்ற அறிவுரை ஒன்றைச்‌ 
சொல்லிவிட்டு விக்ரம பாண்டியனை அர்த்த புஷ்டி நிரம்பிய 
விழிகளால்‌ அடிகளார்‌ பார்த்தார்‌. 

கார்குழலி இருவர்‌ மீதும்‌ கனல்‌ கக்கும்‌ விழிகளைப்‌ 
பாய்ச்சினாள்‌. “அடிகளாரே! விசாரணை மண்டபம்‌ 
நினைவிருக்கட்டும்‌” என்றாள்‌. 

அடிகளார்‌ மிகப்‌ பணிவுடன்‌, “அரசகுமாரி! அதைத்‌ 
தாங்கள்‌ அந்தப்‌ பக்கத்திலிருக்கும்‌ பிற்காலப்‌ பாண்டிய 
மன்னருக்குத்‌ தெளிவுபடுத்துவதுதான்‌ அவசியம்‌” என்று 
கூறிவிட்டார்‌. அத்தனை பணிவிலும்‌ அவர்‌ விக்ரம 
பாண்டியனைப்‌ பார்த்த பார்வையில்‌ பணிவோ, மதிப்போ 
இருப்பதாகப்‌ புலப்படவில்லை. 


354 4 கன்னி மாடம்‌ 


அத்துடன்‌ இந்த விவாதம்‌ அடங்கவே கார்குழலி 
மார்க்கீயனைப்‌ பார்த்து மேலும்‌ சொல்லலானாள்‌: “மார்க்கீயா! 
உன்னை இந்தக்‌ கோட்டையைப்‌ பாதுகாக்க வீரர்களை 
அழைத்துவர அமர்த்தினோம்‌. நீயோ கள்ளர்களை அழைத்து 
வந்திருக்கிறாய்‌. போதாதற்கு அவர்களைக்‌ குடிக்க வைத்துப்‌ 
போதையையும்‌ நன்றாக ஏற்றியிருக்கிறாய்‌...”-- என்று 
சொல்லிக்கொண்டே போன அரசகுமாரியை இடையே தடுத்த 
மார்க்கீயன்‌, “அரசகுமாரி! விக்ரம பாண்டியனை அழைத்துவர 
முடியுமா அல்லது பாண்டியப்‌ படை வீரர்களைத்தான்‌ திரட்டிக்‌ 
கொண்டு வரமுடியுமா?” என்று வினவினான்‌. 

கார்குழலி மார்க்கீயனைப்‌ பார்த்து விக்ரம பாண்டிய 
னையும்‌ பார்த்தாள்‌. விக்ரம பாண்டியன்‌ முகத்தில்‌ கோபம்‌ 
ஏறிக்கொண்டிருந்தது. “அவன்‌ ஏதோ உளறுகிறான்‌. அவன்‌ 
செய்த குற்றத்திற்கு மரண தண்டனைதான்‌ விதிக்கவேண்டும்‌. 
இரண்டு கள்ளர்களைக்‌ கூப்பிட்டு இவனை வெட்டிப்‌ போடச்‌ 
சொல்லுங்கள்‌” என்று ஒரு வழியாக முடிவு கட்டினான்‌. 

மரணம்‌ கண்‌ முன்னால்‌ தோன்றிய அந்த விநாடியிலும்‌ 
யவன வீரனான மார்க்க்யன்‌ சிறிதும்‌ கலங்காமலே 
கார்குழலியை நோக்கிச்‌ சொன்னான்‌: “அரசகுமாரி, தங்களைத்‌ 
தூக்கிக்கொண்டு போக இருபது இருபத்தைந்து வீரர்கள்‌ 
தேவை என்றுதான்‌ அவர்‌ சொன்னார்‌; அதற்காக இரண்டு 
முத்து வளையல்களையும்‌ கொடுத்தார்‌. ஒரு பெண்ணை, 
அதுவும்‌ ராஜகுமாரியைத்‌ தூக்கிச்‌ சென்று அகப்பட்டுக்‌ 
கொண்டால்‌ தண்டனை என்னவென்பது தங்களுக்குத்‌ 
தெரியாததல்ல. இத்தகைய வேலையைச்‌ செய்ய மழவப்‌ 
படையையோ வேறு எந்தப்‌ படையையோ சேர்ந்த நாணயமான 
வீரன்‌ எவனாவது வருவானா? இது கொள்ளைக்காரன்‌ செய்ய . 
வேண்டிய வேலை. கொள்ளைக்காரர்களை அமர்த்தினேன்‌. 
தவிர இன்னொரு விஷயம்‌...” 


“என்ன?” என்று கேட்டாள்‌ கார்குழலி. 


சாண்டில்யன்‌ $* 355 


“தங்களைத்‌ தூக்கிக்கொண்டு வரவேண்டும்‌ என்று அந்த 
மகாப்பிரபு சொன்னாரே தவிர, இந்த மாதிரிக்‌ கோட்டையைக்‌ 
காக்க வேண்டியிருக்கும்‌. முற்றுகையைச்‌ சமாளிக்க வேண்டி 
யிருக்கும்‌ என்ற தகவல்‌ எதையும்‌ சொல்லவில்லை. சொல்லி 
யிருந்தால்‌ இந்தக்‌ கள்ளர்களும்‌ வந்திருக்க மாட்டார்கள்‌” 
என்றான்‌ மார்க்கீயன்‌. 

கார்குழலி பக்கவாட்டில்‌ திரும்பி விக்ரம பாண்டியனை 
நோக்கி, “இது உண்மைதானா?” என்று வினவினாள்‌. 

“ஆமாம்‌. அதையெல்லாம்‌ இவனிடம்‌ சொல்லவேண்டிய 
அவசியமென்ன ?” என்றான்‌ விக்ரம பாண்டியன்‌, வெகு 
அலட்சியமாக. 

“அவசியமென்னவா! நாம்‌ கன்னி மாடத்தில்‌ சரண்‌ 
புகுவதென்றால்‌ அதைக்‌ காக்கக்‌ கூடிய: வீரர்களைப்‌ 
பொறுக்காமல்‌ கள்ளர்களைப்‌ பொறுக்குவதால்‌ லாபமென்ன?” 
என்று வினவினாள்‌ கார்குழலி. 

விக்ரம பாண்டியன்‌ பதிலேதும்‌ சொல்லவில்லை. 
அடிகளாரின்‌ கூரிய புத்தி மட்டும்‌ விஷயத்தை ஓரளவு 
ஊகித்துக்கொண்டது. 'பயங்கொள்ளியான விக்ரம பாண்டியன்‌ 
யுத்தத்தையும்‌ எதிர்பார்க்கவில்லை. தான்‌ கார்குழலியை 
அழைத்துக்கொண்டு போய்விட்டதைக்‌ கேட்டதும்‌ வீர 
பாண்டியன்‌ மானத்துக்கு அஞ்சி மழவராயன்‌ பெண்ணைத்‌ 
தொடரமாட்டான்‌. தானே அவளை மணந்துகொண்டு 
மழவராயனைத்‌ தன்‌ பக்கம்‌ சேர்த்துக்கொள்ளலாம்‌ என்ற 
குருட்டு யோசனையாலேயே விக்ரம பாண்டியன்‌ இந்தக்‌ 
கள்ளர்கள்‌ போதும்‌ என்றிருந்திருக்கிறான்‌' எனப்‌ புரிந்து 
கொண்ட அடிகளார்‌, “விக்ரம பாண்டிய மகாராஜா, வீர 
பாண்டிய மகாராஜாவுடன்‌ யுத்தத்தை எதிர்பார்க்கவில்லை 
போலிருக்கிறது” என்று பகிரங்கமாகவும்‌ சொன்னார்‌. 

கார்குழலி ஆச்சரியம்‌ ததும்பும்‌ கண்களை விக்ரம 
பாண்டியன்‌ மீது லயிக்கவிட்டாள்‌. விக்ரம பாண்டியனுக்கு 


356 4 கன்னி மாடம்‌ 


உள்ளூற இருந்த ஆத்திரத்திற்கு அந்தப்‌ பார்வை தூபம்‌ 
போட்டது போலிருந்தது. ஆத்திரம்‌ ததும்பும்‌ குரலில்‌ 
அடிகளாரைப்‌ பார்த்து, “ஏன்‌ எதிர்பார்க்கவில்லை?” என்று 
எரிந்து விழுந்தான்‌. 

அடுத்த கேள்வி மார்க்கீயனிடமிருந்து எழுந்தது. “எதிர்‌ 
பார்த்திருந்தால்‌ இந்த இரண்டு மூன்று நாட்களில்‌ நீங்கள்‌ ஏன்‌ 
ஆயுதங்களைச்‌ சேகரிக்க முயலவில்லை? வீரபாண்டியன்‌ 
முற்றுகையிட்டால்‌ கோட்டைக்குள்‌ உணவுப்‌ பொருள்கள்‌ 
தேவையிருக்குமே, அவற்றை ஏன்‌ சேகரிக்கவில்லை?” என்று 
கேட்டான்‌ மார்க்கீயன்‌. 

விக்ரம பாண்டியன்‌ ஏதும்‌ பதில்‌ சொல்லமாட்டாமல்‌ 
திணறினான்‌. மார்க்கீயனாலும்‌ அடிகளாராலும்‌ தன்‌ சாயம்‌ 
மெள்ள வெளுப்பதை உணர்ந்த விக்ரம பாண்டியன்‌, “எல்லாம்‌ 
இன்னும்‌ இரண்டு நாட்களுக்குத்தானே? அதுவரையில்‌ 
இவர்கள்‌ ஆடுகிறபடி ஆடட்டும்‌' என்று உள்ளூறத்‌ 
தீர்மானித்துக்கொண்டு எதற்கும்‌ மூர்க்கனான மார்க்கீயனை 
முதலில்‌ ஒழித்துவிட முடிவு செய்து, “அரசகுமாரி! என்‌ 
ஏற்பாடுகளைப்‌ பற்றியும்‌ அதன்‌ காரணங்களைப்‌ பற்றியும்‌ 
பிறகு சமாதானம்‌ சொல்லுகிறேன்‌. முதலில்‌ இவன்‌ விசாரணை 
ஒருவன்‌ செய்யத்‌ தகாத காரியத்தைச்‌ செய்திருக்கிறான்‌. உங்கள்‌ 
நட்புக்குப்‌ பாத்திரமான இந்தப்‌ பாண்டிய நாட்டுப்‌ பிரபுவைத்‌ 
தாக்கியிருக்கிறான்‌. பிறகு அவன்‌ ஆட்கள்‌ அவர்‌ பணியாளனை 
ஒழித்துக்‌ கட்டப்‌ பார்த்திருக்கிறார்கள்‌. பிறகு இவனைக்‌ கைது 
செய்ய உத்தரவிட்டோம்‌. அதற்கு இவனும்‌ இவன்‌ தூண்டுதலின்‌ 
மேல்‌ இவன்‌ வீரர்களும்‌ கீழ்ப்படியவில்லை. முதலில்‌ 
பாண்டியப்‌ பிரபுவைத்‌ தாக்கிய குற்றம்‌, பிறகு ச 
உத்தரவிட்ட பின்பு அதை எதிர்த்து நின்ற குற்றம்‌, 
குழப்பம்‌ விளைவித்த குற்றம்‌- இம்மூன்று குற்றங்களுக்கும்‌ 
மரண தண்டனையைத்‌ தவிர வேறு தண்டனை கிடையாது” 


சாண்டில்யன்‌ * 357 


என்று தன்‌ கட்சியை எடுத்துக்‌ கோவையாகச்‌ சொன்னான்‌ 
விக்ரம பாண்டியன்‌. 

கார்குழலி மார்க்கீயனை ஏறெடுத்துப்‌ பார்த்தாள்‌. குற்றச்‌ 
சாட்டுகளில்‌ ஒன்றைக்கூட மறுக்க முடியாமல்‌ பிரம்மாண்ட 
மாக, ஆனால்‌ பரிதாபமாக நின்ற மார்க்கீயனை என்ன செய்வ 
தென்று புரியாமல்‌ திகைத்த கார்குழலியின்‌ உதவிக்கு வந்த 
அபராஜிதன்‌, “அரசகுமாரி! விக்ரம பாண்டியன்‌ குற்றச்‌ 
சாட்டுகளில்‌ தவறு இருக்கிறது. உத்தரவு கொடுத்தால்‌ 
சொல்கிறேன்‌” என்றான்‌. மார்க்கீயனும்‌, கார்குழலியும்‌ 
ஆச்சரியம்‌ ததும்ப அபராஜிதனை ஏக காலத்தில்‌ பார்த்தார்கள்‌. 
எந்தப்‌ பிரபுவைக்‌ கொல்லத்‌ தான்‌ பிரயத்தனம்‌ செய்தானோ 
அதே பிரபு தன்‌ பக்கத்தில்‌ பேச முற்பட்டதைக்‌ கண்ட 
மார்க்கீயன்‌ பிரமித்துப்‌ போனான்‌. 

“குற்றச்சாட்டுக்கள்‌ தவறா?” என்று கார்குழலிகூடப்‌ 
பிரமிப்புடன்‌ வினவினாள்‌. அடிகளார்‌ மட்டும்‌ பிரமிப்படைய 
வில்லை. சேனாதிபதியின்‌ யோசனைகள்‌ எந்த மார்க்கத்தில்‌ 
சஞ்சரிக்கின்றன என்பதை அவர்‌ பூரணமாகப்‌ புரிந்து 
கொண்டிருந்தார்‌. 

அபராஜிதன்‌ தன்‌ கட்சியை விளக்கிச்‌ சொல்லத்‌ துவங்கி, 
“அரசகுமாரி! மார்க்கீயன்‌ என்னைக்‌ கொல்ல முயன்றது 
உண்மை. ஆனால்‌ அது குற்றமாகாது. நான்‌ பாண்டிய 
நீங்கள்‌ எதிர்ப்பை எதிர்பார்க்கிறீர்கள்‌. ஆகையால்‌ என்னை 
வேவுகாரனென்று நினைத்திருக்கலாம்‌. தவிர உள்ளே வந்ததும்‌ 
எங்களிருவருக்குள்‌ வார்த்தை தடித்தது. நான்‌ அவனுக்கு 
மூளையில்லை என்றேன்‌. அதனால்‌ வெகுண்டு என்மீது 
பாய்ந்து சண்டையிடுவது குற்றமாகாது. மேலும்‌ அவனைக்‌ 
கைது செய்யக்‌ கோட்டைத்‌ தலைவியான நீங்கள்‌ உத்தரவிட 
வில்லை. உத்தரவிட்டது நான்‌. உத்தரவிட எனக்கு இங்கு என்ன 
அதிகாரம்‌? என்‌ உத்தரவுக்கு அவன்‌ கீழ்ப்படிய வேண்டிய 
அவசியமில்லை. ஆகையால்‌ குற்றமும்‌ ஏதுமில்லை.” 


358 4 கன்னி மாடம்‌ 


“உங்கள்‌ பணியாளைத்‌ தாக்கியதும்‌ குற்றமில்லையோ?” 
உக்கிரமாக எழுந்தது விக்ரம பாண்டியன்‌ கேள்வி. 

“பணியாளைத்‌ தாக்கியது கள்ளர்கள்‌. அதுவும்‌ சுய 
நினைவில்‌ இல்லாத சமயத்தில்‌! ஆகவே, அது மன்னித்துவிடக்‌ 
கூடிய குற்றமே” என்றான்‌ அபராஜிதன்‌. 

கார்குழலி சற்று நேரம்‌ யோசித்துவிட்டு, “பிரபு! இவன்‌ 
கட்சியை நீங்கள்‌ எடுத்துப்‌ பேசியதால்‌ என்னையே குழப்பி 
விட்டீர்கள்‌. இவனுக்கு என்ன தண்டனை விதிக்கலாம்‌? 
அதையும்‌ நீங்களே சொல்லிவிடுங்கள்‌” என்றாள்‌. 

“குற்றமில்லாதபோது தண்டனை ஏது? இவனை மன்னித்து 
விடுங்கள்‌.” 

மரணத்தின்‌ வாயிலிலிருந்து வெகு சாமர்த்தியமாகத்‌ 
தன்னை இழுத்துவிட்ட பிரபுவின்‌ மீது நன்றி ததும்பும்‌ 
கண்களைச்‌ செலுத்தினான்‌ மார்க்கீயன்‌. அபராஜிதன்‌ அவனை 
நோக்கிக்‌ கூறினான்‌: “நீ வீரன்‌. ஆனால்‌ வீரனுக்குத்‌ தகாத 
முறையில்‌ நடந்துகொண்டிருக்கிறாய்‌. உன்‌ வீரர்களை அளவுக்கு 
மீறிக்‌ குடிக்க அனுமதித்திருக்கிறாய்‌. உன்‌ உத்தரவுக்கும்‌ கீழ்ப்‌ 
படியாத முறையில்‌ அவர்கள்‌ நடந்துகொள்ளும்‌ அளவுக்கு 
அவர்களுடன்‌ உறவாடுகிறாய்‌. சரியான படைத்தலைவனுக்கு 
இது லட்சணமல்ல. படைத்தலைவனாயிருப்பவன்‌, தன்‌ வீரர்‌ 
களிடமிருந்து அதிகம்‌ கலக்காமல்‌ ஒதுங்கி நிற்கவேண்டும்‌. 
அவசியமானபோது அவர்களைத்‌ தண்டித்தும்‌, இதர ்‌ 
சமயங்களில்‌ அவர்களை உற்சாகப்படுத்தியும்‌ அவர்கள்‌ 
பயத்துக்கும்‌, மதிப்புக்கும்‌ பாத்திரமாக வேண்டும்‌. கள்ளர்கள்‌ 
திறமை மிக்க வீரர்கள்‌. சரியான தலைவனிருந்தால்‌ நன்றாகக்‌ 
கட்டுப்பாட்டுடன்‌ போரிடக்‌ கூடியவர்கள்‌. அத்தகைய ஒரு 
தலைவனாக நீ மாறவேண்டும்‌. கோட்டைப்‌ பாதுகாப்பில்‌ 
யவனர்கள்‌ இணையற்றவர்களென்று பெயர்‌ வாங்கியவர்கள்‌. 
அந்தப்‌ பெயரைக்‌ காப்பாற்றிக்கொள்‌. இன்னும்‌ சில நாட்களில்‌ 
வீரபாண்டியன்‌ வந்தால்‌ அவனுக்குப்‌ பதில்‌ சொல்லக்‌ கூடிய 


சாண்டில்யன்‌ 4 359 


வகையில்‌ உன்‌ படைவீரர்களைப்‌ பழக்கிக்‌ கட்டுப்பாட்டுக்குள்‌ 
கொண்டு வா.” 

இந்த உபதேசத்தை அபராஜிதன்‌ செய்து முடித்ததும்‌ 
மார்க்கீயன்‌ கார்குழலியை நோக்கி, “அரசகுமாரி! ஒரு 
வேண்டுகோள்‌” என்றான்‌. 

“என்ன?” 
“என்‌ வீரர்களை நான்‌ அடக்கிவிடுவேன்‌. கோட்டைப்‌ 
பாதுகாப்புக்கு அது மாத்திரம்‌ போதாது.” 

“வேறென்ன வேண்டும்‌?” 

“மழவப்‌ படைவீரர்களையும்‌ என்‌ வீரர்களையும்‌ இணைத்து 
ஒரே படையாக வகுக்க வேண்டும்‌! இரண்டு நாட்களில்‌ 
ஆகாரங்களைச்‌ சேர்க்கவும்‌, ஆயுதங்களைச்‌ சேகரிக்கவும்‌, 
இருக்கும்‌ ஆயுதங்களைச்‌ செப்பனிடவும்‌ முயற்சி எடுக்க 
வேண்டும்‌. அதற்கெல்லாம்‌ போர்த்தந்திரமும்‌ வீரர்‌ பணியக்‌ 
கூடிய போர்த்திறனும்‌ வாய்ந்த சிறந்த கோட்டைத்‌ தலைவன்‌ 
தேவை." 

“அதற்குத்தான்‌ விக்ரம பாண்டியர்‌ இருக்கிறாரே?” » 
அதைக்‌ கேட்டதும்‌ கட்டடமே அதிரும்படியாக நகைத்தான்‌ 
மார்க்கீயன்‌. “விக்ரம பாண்டியனால்‌ இது முடியாது 
ராஜகுமாரி. அவருக்கு எதிரில்‌ என்‌ வீரர்கள்‌ நடந்துகொண்ட 
அந்தப்‌ பதவியை வகிக்க இந்தப்‌ பாண்டிய நாட்டுப்‌ பிரபுவால்‌ . 
தான்‌ முடியும்‌” என்றான்‌. 

கார்குழலி சிறிது நேரம்‌ யோசித்துவிட்டுச்‌ சற்றுத்‌ 

தயக்கத்துடன்‌, “நம்மை எச்சரிக்க வந்திருக்கும்‌ அவரை அந்த 
அபாயத்தில்‌ சிக்கவைப்பது...” என்ற அவள்‌ வார்த்தைகளை 
இடையிலேயே வெட்டிய அபராஜிதன்‌, “பெரிய மகிழ்ச்சி தரும்‌. 
அரசகுமாரிக்குச்‌ சேவை புரிவதைவிடப்‌ பெரிய வேலை 
எதுவும்‌ எனக்குத்‌ தற்சமயம்‌ இல்லை” என்றான்‌. நன்றி நிலவும்‌ 
பார்வையொன்றை அபராஜிதன்‌ மீது வீசிய கார்குழலி, 


960: * கன்னி மாடம்‌ 


அத்துடன்‌ விசாரணை முடிந்து விட்டதென்ற காரணத்தால்‌ 
இருப்பிடம்‌ செல்ல ஆசனத்தை விட்டு எழுந்தாள்‌. 

இப்படித்‌ திடீரெனக்‌ கோட்டைக்‌ காவலனாக நியமிக்கப்‌ 
பட்ட அபராஜிதன்‌ அன்று மாலைக்குள்ளாகவே கோட்டை 
யைப்‌ பரபரப்படையச்‌ செய்துவிட்டான்‌. மழவர்‌ படையையும்‌ 
கள்ளர்‌ படையையும்‌ கோட்டையின்‌ இரண்டு பக்கங்களில்‌ 
நிறுத்தினான்‌. உணவுப்‌ பொருள்களைச்‌ சேகரிக்கவும்‌, 
கொல்லர்களை அழைத்து வரவும்‌ அக்கம்பக்கத்துக்‌ கிராமங்‌ 
களுக்கு ஆட்கள்‌ அனுப்பப்பட்டார்கள்‌. மாலைக்குள்‌ 
வியாபாரம்‌ கோட்டை வாசலில்‌ துரிதமாக நடக்கலாயிற்று. 
கோட்டைக்குள்‌ கொல்லர்கள்‌ பட்டறை போட்டு இரும்பைக்‌ 
காய்ச்சி வேல்‌ முனைகளுக்கு அலகு அடித்துக்கொண்டிருந்‌ 
தார்கள்‌. கோட்டை பூராவிலும்‌ இரும்படிக்கும்‌ சத்தமும்‌ 
வியாபாரப்‌ பேரக்‌ கூச்சலும்‌ வீரர்கள்‌ கோஷமுமாக ஒரே 
அமர்க்களமாக இருந்தது. மாலையில்‌ வியாபாரிகளை அனுப்பி 
விட்டுக்‌ கொல்லர்களை மட்டும்‌ இரவு பூராவும்‌ வேலை 
தொடரச்‌ சொல்லிய அபராஜிதன்‌ அந்தத்‌ 
சற்று விடுதலை பெற சாயந்திரம்‌ ஒருமுறை ஸ்நானத்தை 
முடித்துக்கொண்டு மெல்லிய மேலங்கியொன்றைத்‌ தரித்து 
நந்தவனத்துக்குள்‌ நுழைந்தான்‌. நுழைந்தவன்‌ நேராக அல்லிப்‌ 
யூம்பொழிலின்‌ கரைக்குச்‌ சென்று சிந்னை அலைகளை 
எங்கெங்கோ ஓடவிட்டுக்கொண்டே மெய்ம்மறந்து உட்கார்ந்‌ 
திருந்தான்‌. 

சிறிது நேரத்திற்கெல்லாம்‌ சிந்தனையைச்‌ சிதற அடிக்க 
எழுந்தது ஒரு குரல்‌. “தனிமையே ஒரு சுவர்க்கம்‌ போலிருக்‌ 
கிறது” என்ற வார்த்தைகளால்‌ கனவு கலைந்து அபராஜிதன்‌ 
பின்னுக்குத்‌ திரும்பினான்‌. எண்ணங்களையெல்லாம்‌ ஒரே 
அள்ளாக அள்ளும்‌ கள்ளினும்‌ மயக்கம்‌ தரும்‌ பேரெழிலுடன்‌ 
அவனுக்கு வெகு அருகில்‌ மோகனச்‌ சிரிப்புடன்‌ வெண்பட்டு 
அணிந்து அன்னப்‌ பேடையென நின்றிருந்தாள்‌ கார்குழலி. 


38. புஷ்ப பாணம்‌ 

மாலை மங்கும்‌ நேரமாதலால்‌ கன்னிமாடப்‌ புழக்கடைத்‌ 
தோட்டத்து வாவியுள்ளிருந்த ஒரிரு செங்கழுநீர்ப்‌ புஷ்பங்கள்‌ 
மூடிக்கொண்டு மொட்டுகளாகித்‌ தண்ணீர்‌ மட்டத்தில்‌ சாய்ந்து 
நின்றன. அண்டை வீட்டுக்காரனின்‌ அவதியால்‌ உற்சாகப்படும்‌ 
அயோக்கியனைப்‌ போல்‌ பக்கத்திலிருந்த ஆம்பல்கள்‌ கூம்பிய 
வாய்‌ திறந்து சிரித்துக்‌ காற்றில்‌ அலைந்து அலைந்து 
குதூகலித்தன. இந்த அநியாயத்தைப்‌ பார்க்கச்‌ சகியாதவை 
போல்‌, பறவைகள்‌ தங்கள்‌ இருப்பிடம்‌ தேடிக்‌ கூட்டம்‌ 
கூட்டமாக ஆகாயத்தில்‌ பறந்து சென்றன. 

அந்திப்‌ பொழுதின்‌ அழகு எங்கும்‌ பரவிப்‌ பரிமளித்துக்‌ 
கிடந்தது. இருள்‌ சூழ்ந்து காதலனை அடையப்‌ போகிறோம்‌ 
என்ற நினைப்பினால்‌ அந்தப்‌ பெண்‌ தன்‌ ஆகாயமுகத்தில்‌ 
வெட்கச்‌ சிவப்பைக்‌ காட்டினாள்‌. அவள்‌ இன்ப கீதத்துக்குச்‌ 
சுருதி சேர்ப்பவை போல்‌, ஒட்டு மாந்தளிர்க்‌ கிளைகளில்‌ 
உட்கார்ந்திருந்த குயில்கள்‌ “கூகூ'வென்று இசைக்கத்‌ 
ஸப்த வர்ணங்களும்‌ தன்‌ மேனியில்‌ அடங்கியிருக்கும்‌ 
கர்வத்தால்‌ ஆண்‌ மயிலொன்று தோகை விரித்து உல்லாச 
மாகத்‌ தோட்டத்துப்‌ புல்வெளியில்‌ கம்பீரமாகத்‌ தலையை 
உயர்த்தி நடந்து சென்றது. இந்த வேடிக்கையையெல்லாம்‌ 
பார்ப்பதற்காகக்‌ கன்னிமாடக்‌ கோபுரப்‌ பொந்துகளின்‌ 
பக்கத்திலிருந்த விளிம்புகளில்‌ புறாக்கள்‌ அழகு நடைபோட்டுக்‌ 
கொண்டிருந்தன. 

கார்குழலியைப்‌ பற்றிய கவலைகள்‌ கருத்தில்‌ . அலைமோதிக்‌ 
சற்றும்‌ கவனிக்காதவனாய்‌ உட்கார்ந்திருந்த அபராஜிதன்‌, 
தனக்குப்‌ பின்னால்‌ கார்குழலி நிற்பதைக்‌ கண்டதும்‌ அலறிப்‌ 
புடைத்துக்கொண்டு எழுந்திருக்க முயன்றான்‌. “வேண்டாம்‌. 
எழுந்திருக்க வேண்டாம்‌. உங்கள்‌ சுவர்க்கத்தை நான்‌ கலைக்க 


க. மா-24 


362 ஃ கன்னி மாடம்‌ 


வரவில்லை” என்று சொல்லிக்கொண்டே கார்குழலி அவன்‌ 
பக்கத்திலமர்ந்தாள்‌. 

அவள்‌ மிகச்‌ சமீபத்தில்‌ உட்கார்ந்ததால்‌ எத்தனை 
எத்தனையோ உணர்ச்சிகள்‌ உடலை உருவியோடத்‌ திண்டாடிய 
அபராஜிதன்‌ அவள்‌ கேட்ட முதல்‌ கேள்விக்கோ அடுத்த 
படியாகச்‌ சொன்ன வார்த்தைகளுக்கோ பதிலேதும்‌ சொல்ல 
வகையற்றவனாய்ப்‌ பக்கவாட்டில்‌ கண்களைச்‌ செலுத்தி 
அவளை ஒருமுறை பார்த்தான்‌. அவள்‌ கட்டியிருந்த பாண்டிய 
நாட்டு வெண்பட்டின்‌ தலைப்பில்‌ பூ வேலைப்பாடு இரண்டு 
சாண்‌ அகலத்துக்குச்‌ செய்யப்பட்டிருந்ததால்‌ அவள்‌ 
மார்பகத்தை மறைத்தோடிய இடங்களில்‌ சேலை ஒரே சித்திர 
மயமாகக்‌ கிடந்ததன்‌ காரணமாக கைதேர்ந்த சிற்பியால்‌ 
செதுக்கப்பட்ட பதுமை போலக்‌ காட்சியளித்தாள்‌ கார்குழலி, 
ஒரிரு மயிரிழைகள்‌ அவள்‌ சிவந்த வதனத்தில்‌ தவழ்ந்து 
விளையாடின. இயற்கையாகவே மயிலை பாய்ந்த அவள்‌ 
போட்டிபோட முடியாத காரணத்தால்‌ கண்களிலிருந்து சற்றுக்‌ 
கசிந்து கண்களுக்கு அடியிலிருந்த சிவப்புப்‌ பிரதேசத்தில்‌ பட்டு, 
தனக்கும்‌ ஒரு தனிச்‌ சிறப்பு உண்டு என்பதை நிரூபித்துக்‌ 
கொண்டிருந்தது. செயற்கைக்‌ கறுப்பான மையின்‌ திமிரைப்‌ 
பார்த்து அவள்‌ அஞ்சன விழிகள்‌ இமைகளுக்கு அடியிலிருந்து 
சிரித்தன. அவற்றைவிட அதிகமாக வெண்பற்களைக்‌ காட்டி 
நகைத்த அவள்‌ கழுத்திலிருந்த விலை உயர்ந்த முத்து மாலை 
அந்தச்‌ சமயத்தில்‌ கார்குழலியின்‌ அந்தரங்கத்தில்‌ என்ன 
எண்ணங்கள்‌ ஓடுகின்றன என்பதை அறியும்‌ நோக்கத்துடன்‌ 
அவள்‌ இதயத்தின்மேல்‌ காதை வைத்துப்‌ படுத்துக்‌ கிடந்தது. 
மனத்தை அள்ள இத்தனை லாகிரிகளே போதுமே! அப்படி. 
யிருக்க, கார்குழலி எதற்காகத்‌ தலையில்‌ அத்தனை ஜாதி 
மல்லிகையையும்‌ அவற்றுக்கிடையே ஒரு மனோரஞ்சித 
மலரையும்‌ சூடவேண்டும்‌? 


சாண்டில்யன்‌ % 363 


இப்படி அவள்‌ அழகின்‌ ஒவ்வோர்‌ அம்சத்தையும்‌ 
கண்களால்‌ விழுங்கிக்கொண்டு, வேனிற்காலத்தின்‌ 
வெப்பத்தைத்‌ தாங்காமல்‌ மாலை நீராடியதன்‌ விளைவாக 
இயற்கையாக அவள்‌ உடலிலிருந்து வீசிக்கொண்டிருந்த 
ஸ்நானப்‌ பொடிகளின்‌ நறுமணத்தாலும்‌ தலையிலிருந்த 
ஜாதிப்‌ புஷ்பத்தின்‌ சுகந்தத்தாலும்‌ அறிவை அறவே இழந்த 
அபராதிதன்‌ கார்குழலிக்குப்‌ பதிலேதும்‌ சொல்லாமலே 
அவள்‌ மீது திரும்பிய கண்களை மீண்டும்‌ அல்லிப்‌ 
பொழிலுக்காக ஓடவிட்டான்‌. அவன்‌ நிலையைப்‌ பார்த்த 
கார்குழலி மெல்லச்‌ சிரித்தாள்‌. குளத்திலிருந்த அல்லி 
மலர்களும்‌ அவன்‌ திண்டாட்டத்தைப்‌ புரிந்துகொண்டதாகச்‌ 
சிரித்தன. 

கார்குழலியின்‌ சிரிப்பினால்‌ சற்றே சிந்தனையும்‌ சங்கடமும்‌ 
கலைந்த அபராஜிதன்‌ வாயிலிருந்தும்‌ மெள்ள வார்த்தைகள்‌ 
உதிர்ந்தன. “என்ன சிரிக்கிறீர்கள்‌ ராஜகுமாரி?” என்று 
கேட்டான்‌ அபராஜிதன்‌. 

“திடீரென்று மெளனியாகி விட்டீர்களே என்று சிரித்தேன்‌” 
என்றாள்‌ கார்குழலி மெதுவாக அவனை நன்றாக ஏறெடுத்துப்‌ 
பார்த்து. ்‌ 
அத்தனைக்கும்‌ அவள்‌ பக்கம்‌ திரும்ப தைரியமில்லாத 
அபராஜிதன்‌ அல்லிகள்‌ மீது கண்களை ஓட்டியவண்ணமே 
சொன்னான்‌: “நான்‌ எப்படி மெளனியாக முடியும்‌ ராஜ 
குமாரி?” 

“ஏன்‌ ஆக முடியாது?” என்று 'நிரம்பாமென்சொல்‌' என்று 
தமிழ்க்‌ கவிகள்‌ வருணித்த தழுதழுத்த குரலில்‌ கேட்டாள்‌ 
கார்குழலி. 

“யோகிகள்தான்‌ மெளனிகளாக முடியும்‌.” 

“நீங்கள்‌ யோகியாக முடியாதோ?” விளையாட்டாகக்‌ 
கேட்டாள்‌ கார்குழலி. 


364 4 கன்னி மாடம்‌ 


அபராஜிதன்‌ இதழ்களில்‌ புன்முறுவல்‌ சற்றே தவழ்ந்தது. 
“முடியாமலென்ன ராஜகுமாரி? இப்பொழுது யோகியாகத்தான்‌ 
ஆகிவிட்டேன்‌” என்றான்‌. 

“சொல்வதை விளக்கித்தான்‌ சொல்லுங்களேன்‌” என்று 
கார்குழலி வினவினாள்‌. 

“எனக்கு இப்பொழுது யோகம்‌ அடிக்கிறது. ஆகையால்‌ 
நான்‌ யோகிதானே?” 

“யோகமடிக்கிறதா ?” 

“சந்தேகமென்ன? இரண்டு பாண்டிய மன்னர்கள்‌ 
மணத்துக்குப்‌ போட்டியிடும்‌ மழவராயன்‌ மகள்‌ சோழப்‌ 
பேரரசின்‌ அபிலாஷைக்கும்‌ பாண்டிய நாட்டின்‌ பிற்கால 
நிலைக்கும்‌ இடையே தராசின்‌ முள்ளைப்போல்‌ நிற்கும்‌ மேலை 
மங்கலத்தின்‌ அரசகுமாரி, இந்த ஏழையின்‌ தனிமையைத்‌ 
தவிர்க்கத்‌ தானாக முன்வரும்போது, அதை யோகம்‌ என்று 
அழைக்காமல்‌ வேறு எந்தப்‌ பெயரிட்டு அழைப்பது?” 

இதைக்‌ கேட்ட கார்குழலியின்‌ மலர்முகம்‌ இன்னும்‌ 
அதிகமாக மலர்ந்து அவள்‌ இதழ்களில்‌ இன்பப்‌ புன்முலுவ 
லொன்றும்‌ படரவே, விஷமமாகக்‌ கேட்டாள்‌ அவள்‌: “தாங்கள்‌ 
யோகியாகிவிட்டால்‌ நான்‌ யோகத்தைக்‌ கலைப்பது 
சரியாகுமா?” 

“ஏன்‌ சரியாகாது?” என்று அபராஜிதனும்‌ பதிலுக்கு ஒரு 
கேள்வியை வீசினான்‌. 

“யோகத்தைப்‌ பெண்கள்‌ கலைப்பதைப்‌ புராணங்களில்‌ 
கண்டித்திருக்கிறார்களே.” 

“இது புராண யோகமல்லவே?” 

“நீங்கள்‌ சொல்வது...” 

“புரியாவிட்டால்‌ கேளுங்கள்‌ சொல்கிறேன்‌. புராணங்களில்‌ 
ரிஷிகள்‌ தாங்களாக யோகியானார்கள்‌. அதைக்‌ கலைக்கப்‌ 
பெண்கள்‌ வந்தார்கள்‌. என்‌ விஷயம்‌ அப்படியில்லையே?” 


சாண்டில்யன்‌ உ 365 


“ஏன்‌ இல்லை?” 

“என்னை யோகியாக்கியது நீங்கள்‌. நீங்கள்‌ உண்டாக்கியதை 
நீங்களே கலைத்தால்‌ அது எப்படிக்‌ குற்றமாகும்‌?” 

மகிழ்ச்சி நிரம்பியதால்‌ இதயம்‌ விட்டுச்‌ சிரித்தாள்‌ மழவ 
ராயன்‌ மகள்‌. அப்படிச்‌ சிரித்தபோது மெல்லப்‌ பக்கவாட்டில்‌ 
சாய்ந்த அவள்‌ தேகம்‌ லேசாகத்‌ தன்மேல்‌ படவே விவரிக்க 
இயலாத இன்ப வேதனையை அடைந்தான்‌ பாண்டிய 
சேனாதிபதி. அவன்‌ வேதனையை அதிகமாக்கச்‌ சாய்ந்த 
உடலை அகற்றாமலே, மேலும்‌ பேச்சுக்‌ கொடுத்த கார்குழலி, 
“உங்களோடு நான்‌ எப்படிப்‌ பேசமுடியும்‌?” என்றாள்‌. 

“ஏன்‌ பேச முடியாது?” 

“நீங்கள்‌ பேச்சில்‌ வல்லவர்கள்‌.” 

“யார்‌ சொன்னது?” 

“இன்னொருவர்‌ சொல்வானேன்‌! நான்தான்‌ காதாரக்‌ 
கேட்டேனே.” 

“எப்பொழுது கேட்டீர்கள்‌?” 

“காலை விசாரணையின்‌ போது, குற்றம்‌ செய்தவனைக்‌ 
குற்றமற்றவனாக்கி விட்டீர்கள்‌.” 

“குற்றம்‌ செய்தவன்‌ யார்‌?” 

“மார்க்கீயன்‌.” 

“உங்கள்‌ விஷயத்தில்‌ என்ன குற்றத்தைச்‌ செய்தான்‌?” 

“உங்களிடம்‌ குற்றமிழைத்தால்‌ அது எனக்குச்‌ செய்த 
குற்றமாகாதோ?” என்று துவங்கிய கார்குழலி அளவுக்கு மீறி 

' அந்தரங்கத்தைத்‌ தெரிவித்துவிட்டோமே என்ற நினைப்பால்‌ 

சட்டென்று பேச்சை நிறுத்தினாள்‌. அவள்‌ சொற்களின்‌ 
அர்த்தத்தை உணர்ந்துகொண்ட அபராஜிதனும்‌ அல்லிக்‌ 
குளத்திலிருந்து சரேலெனத்‌ திரும்பி அவளை ஏறெடுத்துப்‌ 
பார்த்தான்‌. வாவியுள்ளிருந்த செங்கழுநீர்ப்‌ புஷ்பத்துடன்‌ 
போட்டி. போடுவதைப்‌ போல்‌ அவள்‌ முகம்‌ தரையை நோக்கிச்‌ 


966 4 கன்னி மாடம்‌ 


சாய்ந்தது. ஆனால்‌ விகசித்த அந்த மலர்த்தாமரை மட்டும்‌ 
மூடவில்லை. மலர்ந்தபடியே இருந்தது. 

இருள்‌ மெள்ள மெள்ளச்‌ சூழத்‌ தொடங்கிவிட்டதால்‌ 
சாதாரணமாகவே கருத்தை அள்ளிச்‌ செல்லும்‌ கார்குழலியின்‌ 
சோபித்த முகம்‌ மிக. மங்கலான வெளிச்சத்தில்‌ அதிக : 
மயக்கத்தைத்‌ தரும்படியாக இருந்ததை அபராஜிதன்‌ 
கவனித்தான்‌. கூர்மையான அவன்‌ கருவிழிகள்‌, புஷ்பத்தி 
லிருந்து புஷ்பத்துக்குத்‌ தாவும்‌ நிலையற்ற வண்டுகளைப்‌ போல்‌ 
அவள்‌ உடலின்‌ பலவிடங்களில்‌ நிமிர்ந்தும்‌ மலர்ந்தும்‌ 
அடங்கியும்‌ சாய்ந்தும்‌ கிடந்து, மலர்களில்‌ தாவித்‌ தாவிச்‌ 
செல்லத்‌ தொடங்கி இறுதியாக முகத்தாமரையிலும்‌ தாமரையில்‌ 
பதிந்து கிடந்த இரு நீலோற்பலங்களிலும்‌ செம்பருத்தியிலும்‌ 
அழகான பட்டுக்‌ கன்னங்களிலும்‌ சஞ்சரிக்கத்‌ தொடங்கின. 

இந்த ஆண்மகனின்‌ கண்களின்‌ ஒட்டத்தைக்‌ கடைக்‌ 
கண்ணால்‌ கண்ட கார்குழலியின்‌ தேகம்‌ பூராவும்‌ சொல்ல 
வொண்ணாத நாணம்‌ பரவியதால்‌ ரத்தம்‌ குபீரென்று பாய்ந்து 
முகத்திலும்‌ கன்னங்களிலும்‌ கடும்‌ சிவப்பு ஏறியது. சேலை 
இறுகியிருந்ததால்‌, ஏற்கெனவே கன்றிக்கிடந்த இடை இன்னும்‌ 
அதிகமாகக்‌ கன்றி குங்குமச்‌ சிவப்பாகி வெண்பட்டுச்‌ சேலை 
யிலும்‌ ரத்த வர்ணத்தைச்‌ சற்றே பாய்ச்சியது. வலிய அவனுடன்‌ 
பேசிய தாமரைத்‌ தளங்களைப்‌ போன்ற இதழ்கள்‌ லேசாகத்‌ 
துடித்தன. விம்மிக்‌ கிடந்த கவர்ச்சிப்‌ பிரதேசங்கள்‌ இன்னும்‌ 
அதிகமாக உறுதிப்பட ஆரம்பித்ததால்‌ இன்பவேதனையைத்‌ 
தாளாமல்‌ அசைந்தாள்‌ கார்குழலி. அவள்‌ உடலிலிருந்த 
மலர்களே அபராஜிதனை அவஸ்தைப்படுத்தப்‌ போதும்‌. 
அப்படியிருக்க மன்மதன்‌ எற்காகத்‌ தன்‌ புஷ்ப பாணங்களை 
அவன்‌ மீது சொரிய வேண்டும்‌? 

இரண்டு பாண்டியர்கள்‌ அடையப்‌ போட்டி போடும்‌ 
பைங்கிளியாள்‌ தன்‌ பக்கத்தே அமர்ந்திருந்ததாலும்‌, அவள்‌ 
உடல்‌ தன்மீது அப்பொழுதும்‌ உரசிக்கொண்டிருந்ததாலும்‌, 


சாண்டில்யன்‌ 4 37 


வளைந்து வளைந்து நெளிந்து நெளிந்து ஓடிய அவள்‌ உடலின்‌ 
இன்பப்‌ பிரதேசங்கள்‌ கண்களைத்‌ தாக்கிய காரணத்தாலும்‌ 
உன்மத்த நிலைமை அடைந்த அபராஜிதன்‌ அவன்‌ மடியில்‌ 
செயலற்றுக்‌ கிடந்த அவள்‌ பூங்கரத்தை எடுத்துத்‌ தன்‌ இரண்டு 
கைகளிலும்‌ பத்திரப்படுத்திக்கொண்டு, “ராஜகுமாரி...” என்று 
தயக்கத்துடனும்‌ அவள்‌ காதுக்கு மட்டும்‌ கேட்கும்‌ குரலிலும்‌ 
மெல்ல அழைத்தான்‌. 

உம்‌...” என்றாள்‌ அவள்‌ பதிலுக்கு. ஒரே தந்தியைச்‌ சுண்டி 
விட்டால்‌ சப்திக்கும்‌ வீணை நாதத்தைப்‌ போன்ற அந்த 
ஹாுங்காரத்தைக்‌ கேட்டு ஒருமுறை மென்று விழுங்கிய 
அபராஜிதன்‌, “ராஜகுமாரி! கனவு நிலைப்பதில்லை” என்று 
முணுமுணுத்தான்‌. 

“அமாம்‌.” . 

“ஆமாம்‌ என்றால்‌?” 

“தூங்கள்தானே சொல்கிறீர்கள்‌.” 

“அப்படியிருக்க கனவு காண்பதில்‌ பயனென்ன?” 

கார்குழலி பதில்‌ சொல்லவுமில்லை, கைகளில்‌ சிறைப்‌ 
பட்டுக்‌ கிடந்த கரத்தை விடுவித்துக்கொள்ளவுமில்லை. அவள்‌ 
பூங்கரம்‌ ஒருமுறை அவன்‌ கைக்குள்ளேயே “இது கனவல்ல” 
என்று சுட்டிக்‌ காட்டச்‌ சுழன்றது. அவள்‌ விரல்கள்‌ அவன்‌ 
விரல்களில்‌ இரண்டை உடைத்துப்‌ பாய்ந்து அவற்றுடன்‌ 
பின்னிக்கொண்டு கரம்‌ சுட்டிக்‌ காட்டிய உண்மையை உறுதிப்‌ 
படுத்த முயன்றன. எதற்கும்‌ அஞ்சாத அபராஜிதன்‌ இதயம்‌ 
அந்தச்‌ சமயத்தில்‌ கனவேகமாக அடித்துக்கொண்டாலும்‌, 
உணர்ச்சிகள்‌ ஊசி முனையில்‌ நின்றதால்‌, அவன்‌ விரல்கள்‌ ' 
முரட்டுத்தனமாக அவள்‌ விரல்களைப்‌ பிடித்து அழுத்தின. 
அந்த முரட்டுத்தனம்‌ அவளுக்கு வேண்டியிருந்தது. அவள்‌ 
அவனைப்‌ பார்த்து மோகனச்‌ சிரிப்பு ஒன்றை வீசினாள்‌. 
மெல்லிய பூங்கொடி தொத்தியேற முட்டுக்கட்டை தேவையா 
யிருக்கத்தான்‌ செய்கிறது. முட்கள்‌ மேல்‌ விகசிப்பதையே 


368 ௯ கன்னி மாடம்‌ 


ரோஜாப்‌ புஷ்பம்‌ விரும்புகிறது. முரட்டுத்தனமும்‌ மென்மையும்‌ 
இயற்கையில்‌ கலந்தே நிற்கின்றன. மென்மைக்கு முரட்டுத்‌ 
தனமும்‌, முரட்டுத்தனத்திற்கு மென்மையும்‌ இன்பமூட்டும்‌ 
சக்திகளாக வாய்க்கின்றன. 

அவன்‌ அப்படித்‌ தன்‌ கைவிரல்களை முறித்ததில்‌ இன்பமே 
கண்ட கார்குழலி அவனைப்‌ பார்க்கச்‌ சக்தியற்றவளாய்‌ தன்‌ 
முதுகை அவனுக்காகத்‌ திருப்பிக்கொண்டு கையை விடுவித்துக்‌ 
கொண்டாள்‌. கை விடப்பட்டாலும்‌ அவள்‌ திரும்பியதால்‌ 
தனக்கு வெகு அருகில்‌ வந்துவிட்ட அவள்‌ முதுகுப்‌ பிரதேசத்‌ 
தாலும்‌, அதிலே நெகிழ்ந்து கிடந்த சேலையின்‌ காரணமாகச்‌ 
செவேலென்று தெரிந்த கழுத்துப்‌ பிரதேசத்தாலும்‌, அதற்கு 
மேல்‌ பின்னி எடுத்துக்‌ கட்டப்பட்டிருந்த கேசங்களில்‌ செருகிக்‌ 
கிடந்த மல்லிகைச்‌ சரங்களாலும்‌ சுய உணர்வை அறவே 
கைவிட்ட அபராஜிதன்‌ “எங்கு வந்திருக்கிறோம்‌, எதற்காக , 
வந்திருக்கிறோம்‌' என்ற யோசனைகளையெல்லாம்‌ காற்றில்‌ 
பறக்கவிட்டு அவள்‌ தலையிலிருந்து தொங்கிய ஜாதிச்‌ சரத்தை 
மீண்டும்‌ சரியாக எடுத்து அவள்‌ தலையில்‌ செருகினான்‌. 
முதுகுச்‌ சேலையைச்‌ சரிப்படுத்திவிடும்‌ பாவனையில்‌ அவள்‌ 
இரு தோள்களின்‌ வழவழப்பையும்‌ கைகளின்‌ ஸ்பரிசத்தால்‌ 
அறிந்துகொண்டான்‌. கழுத்தைச்‌ சுற்றியிருந்த அந்த முத்து. 
மாலை ஏன்‌ அவ்வளவு சிக்கிக்‌ கிடக்கிறதென்று அவற்றையும்‌ 
பிரித்தெடுத்தான்‌. அவன்‌ எண்ணங்கள்‌ எங்கெங்கோ சுழன்றன. 
இந்த நிலையில்‌ வீரபாண்டியன்‌ அரண்மனையில்‌ அந்தரங்க 
அறையிலிருந்த சமயத்தில்‌ சிங்களத்துப்‌ பைங்கிளியின்‌ 
கழுத்தைத்‌ தொடவும்‌ வெறுத்த தன்‌ மனம்‌ கார்குழலியின்‌ 
கழுத்திலே எதற்காகப்‌ பதிந்து கிடக்கிறது என்று நினைத்தான்‌. 
அதைப்‌ பற்றி அவளையே கேட்போமென்று அவள்‌ 
காதுக்கருகில்‌ இதழ்களைக்‌ கொண்டு போனான்‌. இதழ்களுக்குத்‌ 
துணிவில்லாததாலோ என்னவோ அவை காதுக்கருகில்‌ 
தக ழன்ன வ பள கனலில்‌ நலக ஜாக்‌ சற்று நேரம்‌ 
கழித்துக்‌ கழுத்தில்‌ பதிந்தன. கழுத்தில்‌ பதிந்ததால்‌ உயர 


சாண்டில்யன்‌ $ 369 


இருந்த கன்னத்தில்‌ கார்குழலியின்‌ பட்டுக்கன்னம்‌ திருப்பித்‌ 
தடவியது. 

கார்குழலி லேசாகத்‌ துவண்டாள்‌. துவண்ட அவள்‌ பூவுடல்‌ 
அவன்மேல்‌ பலமாகச்‌ சாய்ந்தது. பயத்தால்‌ பதுங்கும்‌ குழந்தை 
போலவும்‌ மரத்தின்‌ பலமான கிளைகளில்‌ உறையும்‌ சின்னஞ்‌ 
சிறு பறவை போலவும்‌ அவள்‌ அவன்‌ அடைக்கலத்தை 
நாடினாள்‌. அடைக்கலம்‌ தர ஆசைப்பட்டுத்‌ துடித்த அவன்‌ 
கரங்கள்‌ கைதியை உள்ளடைத்துக்‌ கொள்ளும்‌ சிறைக்கம்பிகள்‌ 
போல்‌ அவளைச்‌ சுற்றி வளைத்துக்கொண்டன. இருட்டு 
நன்றாகக்‌ கவிந்துகொண்டது. உலகத்தையே மறந்து கரைமேல்‌ 
வீற்றிருந்த காதலர்களைக்‌ கண்டு அல்லி மலர்கள்‌ நகைத்தன. 
கன்னிமாடப்‌ புறாக்கள்‌ வெட்கப்பட்டு உள்ளடைந்தன. 
மல்லிகை, முல்லை, காக்கரட்டைப்‌ புஷ்பங்கள்‌ மாந்தளிர்‌ 
களுக்கு இடை இடையே திருட்டுத்தனமாக எட்டிப்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருந்தன. புஷ்பபாணனும்‌ இரக்கம்‌ சிறிதுமின்றி 
அவர்கள்‌ மீது தன்‌ மலர்க்கணைகளை இடைவிடாது 
பொழிந்தான்‌. 

தங்களுக்கெனத்‌ தனிச்‌ சுவர்க்கத்தைச்‌ சிருஷ்டித்துக்‌ 
கொண்ட அந்த இருவரும்‌ இந்த உலகத்தை அடியோடு 
மறந்ததால்‌ மாமரத்தில்‌ தொங்கிய மல்லிகைக்‌ கொடியின்‌ 
மறைவில்‌ ஓர்‌ உருவம்‌ நின்றிருந்ததையோ, அது தங்களை உற்று 
நோக்கிக்கொண்டிருந்ததையோ கவனிக்கவே இல்லை. 


99. அடிகளார்‌ எச்சரிக்கிறார்‌ 


மாரன்‌ மலர்க்கணையால்‌ மதிமயங்கி உள்ளத்தோடு ' 
உள்ளம்‌ உறவாட உணர்ச்சிகள்‌ ஊஞ்சலாட உன்மத்த நிலையி 
லிருந்த அந்த இருவரில்‌ அபராஜிதனே முதலில்‌ சுய உணர்வு 
பெற்றுத்‌ தன்‌ கரங்களில்‌ சிக்கிக்கிடந்த அந்த இன்ப மலருக்குச்‌ 
சற்றே சுதந்திரம்‌ அளித்து லேசாக விலகி உட்கார்ந்தான்‌. 
ஆனால்‌, அந்தச்‌ சுதந்திரத்தை அந்த மலர்‌ விரும்பினால்தானே! 


970 * கன்னி மாடம்‌ 


சுதந்திரம்‌ எல்லாச்‌ சமயங்களிலும்‌ இருக்கிறதா என்ன? எந்த 
விஷயமும்‌ வேம்பாயிருக்கும்‌ வேளைகள்‌ மனித வாழ்வில்‌ 
எத்தனையோ உண்டு. காதல்‌ வசப்பட்ட காரிகை தனிமைப்படும்‌ 
போது அவளுக்குக்‌ கற்கண்டு கசப்பதும்‌ குளிர்மதி சுடுவதும்‌ 
கவிஞர்கள்‌ கண்ட காட்சிகள்‌ அல்லவா! 
ஆகவே, அபராஜிதன்‌ அப்படித்‌ தன்னை விட்டு விலகி 
உட்கார்ந்ததை விரும்பாத கார்குழலி, “ஏன்‌ விலகி உட்கார்ந்‌ 
தீர்கள்‌?” என்று கேட்கத்‌ தைரியமில்லாமலும்‌ மிதமிஞ்சிய 
நாணத்தால்‌ என்ன செய்வது என்று விளங்காமலும்‌ சேலை 
யைச்‌ சரிப்படுத்திக்கொண்டு, நிமிர்ந்து உட்கார்ந்து விழிகளைத்‌ 
தரையில்‌ ஒட்டி. வெகு நேரம்‌ பேசாமலே இருந்தாள்‌. இவள்‌ 
மெளனத்தால்‌ பெரிதும்‌ சங்கடப்பட்டான்‌ சேனாதிபதி. சற்று 
முன்பாகத்‌ தான்‌ தொட்டுப்‌ பிடித்ததை எண்ணி எண்ணி 
ஏதோ செய்யக்‌ கூடாத குற்றத்தைச்‌ செய்துவிட்டவன்‌ போல்‌ 
மனத்தில்‌ விவரிக்க இயலாத கிலியாலும்‌ வருத்தத்தாலும்‌ 
பீடிக்கப்பட்டு அப்படியும்‌ இப்படியும்‌ அசைந்தான்‌. “பச்சிளங்‌ 
குழந்தை போன்ற கார்குழலியை வீரபாண்டியன்‌ முற்றுகை 
யினின்று காப்பாற்ற வந்த நான்‌ இந்தத்‌ தனிமையில்‌ அவள்‌ 
பலவீனத்தைப்‌ பயன்படுத்திக்‌ கொண்டது நியாயமா?” என்று 
தன்னைத்‌ தானே கேட்டுக்கொண்டு, மனசாட்சி குத்தியதால்‌ 
பெரிதும்‌ மனம்‌ கலங்கித்‌ திண்டாடினான்‌. “அரசன்‌ மகளான 
கார்குழலி எங்கே? நாட்டைவிட்டு விரட்டப்பட்டுப்‌ பரதேசி 
போலிருக்கும்‌ நானெங்கே? எங்கள்‌ இருவருக்கும்‌, எசமானிக்கும்‌ 
அடிமைக்கும்‌ இருக்கக்‌ கூடிய உறவைவிட வேறென்ன 
உறவு இருக்க முடியும்‌? அப்படியிருக்க இந்தப்‌ பைத்தியக்கார 
எண்ணத்தில்‌ என்‌ மனம்‌ ஏன்‌ புகுந்தது?” என்று நினைத்து 
ஏங்கினான்‌. 
கார்குழலியின்‌ எண்ணங்கள்‌ அவன்‌ எண்ணங்களுக்கு நேர்‌ 
விரோதமான திக்கில்‌ பிரவேசித்துக்கொண்டிருந்தன. புயலில்‌ 
அகப்பட்டுக்‌ கரை காணாது தவித்த கப்பலுக்கு நங்கூரம்‌ 
பாய்ச்ச துறைமுகம்‌ அகப்பட்டது போன்ற உணர்ச்சி அவளுக்கு 


சாண்டில்யன்‌ & 371 


ஏற்பட்டிருந்தது. அவள்‌ மனத்தில்‌ ஒரு நிம்மதி கலந்த இன்ப 
வேதனையே நிரம்பி நின்றது. வெறிபிடித்த வீரபாண்டிய 
னாலும்‌ கோழையான விக்ரம பாண்டியனாலும்‌ துன்புறுத்தப்‌ 
பட்ட தனக்கு, உண்மையாகவே ஒரு வீரன்‌ கிடைத்தானே 
என்பதில்‌ கள்ளமற்ற அவள்‌ உள்ளம்‌ களிப்புற்றிருந்தது. 

“அந்தப்‌ புருஷரின்‌ பெயர்‌ என்ன? அவர்‌ யார்‌?” என்ற 
விவரங்களை அறிந்துகொள்ளவும்‌ அவள்‌ மனம்‌ ஆசையால்‌ 
துடித்தது. அவன்‌ அந்தஸ்து உயர்ந்தது என்பதிலோ அவன்‌ 
பல யுத்தங்களைப்‌ பார்த்தவனென்பதிலோ கார்குழலிக்குச்‌ 
சிறிதும்‌ சந்தேகமில்லை. ஆனால்‌ அடிகளார்‌ அவனை “பிரபு, 
பிரபு' என்று அழைத்து வந்ததை அவள்‌ பன்முறை கவனித்து 
வந்திருக்கிறாள்‌. மகா சூக்ஷ்ம புத்தியுள்ள அடிகளார்‌ அனாவசிய 
மாக ஒருவரை பிரபு என்று மரியாதை கொடுத்து அழைக்க 
மாட்டாரென்பதையும்‌ ஆனால்‌ எக்காரணம்‌ கொண்டோ 
அந்தப்‌ பிரபுவின்‌ பெயரையும்‌ உண்மையான உத்தியோகத்‌ 
தையும்‌ அவர்‌ மறைக்கிறார்‌ என்பதையும்‌ கார்குழலி உணர்ந்தே 
இருந்தாள்‌. ஆனால்‌ அடிகளார்‌ எதற்கும்‌ மசியாத பேர்வழி 
யென்பதும்‌ அவருக்கு இஷ்டமில்லாத செய்தியை அவரிட 
மிருந்து வரவழைப்பது கடினமென்பதும்‌ அவளுக்குத்‌ திட்ட 
மாகத்‌ தெரிந்திருந்தபடியால்‌ அதைப்‌ பற்றி விசாரிக்காமலே 
விட்டுவிட்டாள்‌. ஆனால்‌, தனக்கும்‌ அப்பிரபுவுக்கும்‌ உள்ள 
உறவு இத்தனை தூரத்துக்கு நெருங்கிய பிறகு அவரையே 
கேட்பதில்‌ தவறில்லையென்ற நோக்கத்தால்‌ மெள்ள 
சம்பாஷணையைத்‌ துவக்கி “பிரபு!” என்றாள்‌. 

கார்குழலியின்‌ வாயிலிருந்து உதிர்ந்த இனிமையான அந்த 
ஒரு சொல்‌ திடீரென்று மயக்கத்தைக்‌ கலைக்கவே அபராஜிதன்‌ ' 
தலைநிமிர்ந்து, “ஏன்‌ ராஜகுமாரி?” என்று திரும்பினான்‌ 
மெதுவாக. 

கார்குழலி அவன்‌ பக்கம்‌ திரும்பாமல்‌, திரும்பிய முதுகைத்‌ . 
திரும்பியபடியே இருக்கவிட்டு, தலையைத்‌ தொங்கப்‌ போட்டுக்‌ 
கொண்டே “இன்னும்‌ ராஜகுமாரிதானா ?” என்று கேட்டாள்‌. 


972 4 கன்னி மாடம்‌ 


“இன்னும்‌ என்ன, எப்பொழுதும்‌ நீங்கள்‌ ராஜகுமாரிதான்‌.” 

“மற்றவர்களுக்குச்‌ சரிதான்‌. உங்களுக்கு?” 

“மற்றவர்களுக்கும்‌ எனக்கும்‌ என்ன வித்தியாசம்‌?” என்று 
பதில்‌ சொன்ன அபராஜிதன்‌ லேசாக நகைக்கவும்‌ செய்தான்‌. 

அவன்‌ சிரிப்பை லட்சியம்‌ செய்யாமல்‌ கார்குழலி, 
“மற்றவர்கள்‌ எனக்கு...” என்று ஏதோ தொடங்கிப்‌ பாதியிலேயே 
வெட்டியதை, “அடிமைகள்‌!” என்று பூர்த்தி செய்தான்‌ 
சேனாதிபதி. 

“அப்படியே இருக்கட்டும்‌. நீங்கள்‌?” 

“ஏன்‌ நானும்தான்‌ உங்களுக்கு அடிமை. இதில்‌ உங்களுக்கு 

இன்னும்‌ சந்தேகமிருக்கிறதா ராஜகுமாரி?” 

அவன்‌ தனக்கு அடிமை என்று சொன்னதால்‌ பெரிதும்‌ 
பூரிப்படைந்தாலும்‌ அவன்‌ காட்டிய மரியாதையால்‌ 
வெறுப்படைந்த கார்குழலி வெகுண்டு, “உங்களுக்கு ! 
ராஜகுமாரி! வார்த்தைகளில்‌ வரவர மரியாதை ஏறுகிறதே 
தவிர குறையக்‌ காணோம்‌” என்றாள்‌. 

அபராஜிதன்‌ உதடுகளில்‌ புன்முறுவலொன்று தவழ்ந்தது. 
அவன்‌ கேட்டான்‌: “ஏன்‌ ராஜகுமாரி! அடிமைக்கு 
எசமானியிடம்‌ மரியாதையிருக்க வேண்டாமா?” 

“இருக்க வேண்டியதுதான்‌. சில அடிமைகள்‌, சில சமயங்‌ 
களில்‌ மரியாதையையும்‌ சில சமயங்களில்‌ உரிமையையும்‌ 
காட்டுவதுதான்‌ விந்தையாயிருக்கிறது'” என்றாள்‌ அவள்‌. 

அவள்‌ “சில” என்று சுட்டிக்‌ காட்டியது தன்னைத்தான்‌ 
என்று அபராஜிதன்‌ புரிந்துகொண்டாலும்‌, அதை வெளியில்‌ 
காட்டாமலே சற்று நேரம்‌ மெளனமாயிருந்துவிட்டு மெள்ள 
அவள்‌ தோளை ஒருமுறை தொட்டு, “குழலி!” என்று 
அழைத்தான்‌. 

அப்படி அவன்‌ சொந்தமாக அழைத்ததால்‌ அங்கம்‌ 
குளிர்ந்த கார்குழலி தலையை உயர்த்தி முதுகைப்‌ பக்கவாட்டில்‌ 


சாண்டில்யன்‌ ட... 3973 


வளைத்துத்‌ தன்‌ மலர்முகத்தை அவனுக்காகத்‌ திருப்பிப்‌ 
புன்முறுவல்‌ செய்து, “பிரபு! இப்பொழுதுதான்‌ புரிந்ததா!" 
என்றாள்‌. 

அத்தனை இருட்டிலும்‌ ஈட்டிகள்‌ போல்‌ ஜொலித்த 
அபராஜிதன்‌ கண்கள்‌ அவளை விழுங்கி விடுவன போல்‌ 
பார்த்தன. அவன்‌ உதடுகள்‌, “எப்பொழுதோ புரிந்துவிட்டது 
குழலி!” என்று முணுமுணுத்தன. 

“ஏன்‌ புரியாதது போல்‌ நடித்தீர்கள்‌?”” 

“என்‌ நிலைமை அப்படி.” 

“என்ன உங்கள்‌ நிலைமை! நீங்கள்‌ யார்‌? உங்கள்‌ 
பெயரென்ன? சொல்லமாட்டீர்களா?” 

“இப்பொழுது என்னைக்‌ கேட்காதே குழலி. காலம்‌ வரும்‌ 
சொல்கிறேன்‌.” 

“ஏன்‌, என்னிடம்‌ உங்களுக்கு நம்பிக்கையில்லையா ?” 

“நம்பிக்கையிருக்கிறது. ஆனால்‌, நான்‌ யாரென்பது தவறி 
உன்னிடமிருந்து வெளிப்பட்டால்‌ ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள்‌ 
ஏராளமாக இருக்கின்றன. பல விஷப்பூச்சிகளுக்கிடையில்‌ 
இன்று நீ சிக்கிக்கொண்டிருக்கிறாய்‌. அவற்றை நசுக்கி எறிந்த 
பின்‌, நான்‌ யாரென்பதை நீயே புரிந்துகொள்வாய்‌.” 

அபராஜிதன்‌ உள்ள நிலைமையை எடுத்துச்‌ சொல்லச்‌ 
சொல்ல அவனைப்‌ பற்றிய விவரங்களைத்‌ தெரிந்துகொள்ள 
வேண்டுமென்ற ஆவல்‌ கார்குழலிக்கு அதிகமாகவே, அவள்‌ 
வருத்தம்‌ கலந்த பெருமூச்சொன்றை விட்டாள்‌. அவள்‌ 
பெருமூச்சையும்‌, அதைத்‌ தொடர்ந்து வெளிப்பட்ட “ஹாம்‌” 
என்ற ஆயாசத்தையும்‌ கேட்ட அபராஜிதன்‌ பெரிதும்‌ மனம்‌ 
தத்தளித்தான்‌. தான்‌ நாடு கடத்தப்பட்ட பாண்டிய சேனாதிபதி . 
என்பதை விக்கிரம பாண்டியன்‌ அறிந்தால்‌ திடீரென்று 
எச்சரிக்கப்பட்டுவிடுவானென்பதையும்‌, தான்‌ கன்னி மாடத்தி 


974 4 கன்னி மாடம்‌ 


லிருக்கும்‌ தகவல்‌ வீரபாண்டியனுக்குத்‌ தெரிந்தால்‌ அவன்‌ 
கன்னி மாடத்தைப்‌ பிடிப்பதற்கு முயற்சிகளைச்‌ சற்றுக்‌ 
கடுமையாகவே எடுப்பானென்பதையும்‌ அறிந்த அபராஜிதன்‌, 
தான்‌ யாரென்பதைச்‌ சில காலம்‌ மறைத்து வைப்பதே 
கார்குழலியின்‌ நன்மைக்கு' ஏற்றது என்று தீர்மானித்தான்‌. 
இருந்தாலும்‌ அவள்‌ மனத்தே எழுந்த துக்கத்தைத்‌ துடைக்கத்‌ 
தீர்மானித்து, அவளைத்‌ தன்‌ இரு கைகளாலும்‌ அருகில்‌ 
இழுத்து, “கார்குழலி! என்னை நீ நம்புகிறாயா, இல்லையா?” 
என்று அவள்‌ கன்னத்தோடு தன்‌ கன்னத்தை ஒட்டிக்கொண்டு 
கேட்டான்‌. 

அவன்‌ கன்னத்தில்‌ அவள்‌ கன்னம்‌ இழைந்தது. பதிலுக்கு 
அவள்‌ சொன்னாள்‌: “நான்‌ நம்புகிறேன்‌. நீங்கள்தான்‌ 
நம்பவில்லை” என்று. 

“நம்பாமலில்லை குழலி! காரணமாகத்தான்‌ கொஞ்சம்‌ 
பொறுக்கச்‌ சொல்கிறேன்‌. நான்‌ சொல்வதைக்‌ கேட்க 
மாட்டாயா?” 

“கேட்க மாட்டேனென்று எப்படிச்‌ சொல்ல முடியும்‌?” 

“கோபிக்காதே. இன்னும்‌ சில நாட்கள்‌ பொறுத்திரு. 
வீரபாண்டியன்‌ விவகாரம்‌ முடியுமட்டும்‌ காத்திரு. என்னிடம்‌ 
பூரண நம்பிக்கை வை.” 

நம்பிக்கை அப்பொழுதே பூரணமாக இருக்கிறதென்பதற்கு 
அடையாளமாகச்‌ சற்று அவன்‌ மேல்‌ அதிகமாகவே சாய்ந்தாள்‌ 
மழவராயன்‌ மகள்‌. ஆனால்‌ இரவு ஏறுகிறதென்ற காரணத்‌ 
தாலும்‌, இன்னும்‌ தான்‌ கவனிக்க வேண்டிய வேலைகள்‌ 
இருக்கிறதென்ற நினைப்பாலும்‌ அவளைத்‌ தன்னிடமிருந்து 
விலக்கிய அபராஜிதன்‌, “கார்குழலி எழுந்திரு. நேரமாகிறது” 
என்றான்‌. 

கார்குழலியும்‌ அதற்குமேல்‌ ஏதும்‌ பேசாமல்‌ மெள்ள 
எழுந்திருந்து தலைமயிரைக்‌ கோதிவிட்டுக்கொண்டு, புடவை 
யையும்‌ சரிப்படுத்திக்கொண்டாள்‌. அபராஜிதன்‌ அவள்‌ 


சாண்டில்யன்‌ * 375 


கைகளிரண்டையும்‌ பிடித்துக்கொண்டு, “குழலி! வீர 
பாண்டியனைப்‌ பற்றிச்‌ சிறிதும்‌ கவலைப்படாதே! அவன்‌ 
கண்ணில்‌ மண்ணைத்‌ தூவ எனக்கு வழி தெரியும்‌. வழியும்‌ 
ஓரளவு செய்திருக்கிறேன்‌. தைரியமாக அறையில்‌ போய்ப்‌ 
படுத்துத்‌ தூங்கு” என்றான்‌. 

“ஏன்‌ நீங்கள்‌ வரவில்லையா?” என்றாள்‌ அவள்‌. 

“நான்‌ போய்க்‌ கொல்லர்கள்‌ வேலை எத்தனை தூர்ம்‌ 
நடந்திருக்கிறது என்பதைப்‌ பார்த்துவிட்டு, கோட்டைக்‌ காவலை 
யும்‌ சோதித்துவிட்டு வருகிறேன்‌” என்றான்‌ அபராஜிதன்‌. 

மேற்கொண்டு பதில்‌ பேசாமல்‌ மெள்ள கன்னிமாடத்தை 
நோக்கி நடந்தாள்‌ கார்குழலி. அபராஜிதன்‌ மட்டும்‌ அல்லிப்‌ 
பூம்பொழிலின்‌ கரையிலேயே நின்று அசைந்து செல்லும்‌ 
அப்பூங்கொடியைப்‌ பார்த்துக்கொண்டிருந்தான்‌. அல்லிப்‌ 
பூம்பொழிற்‌ கரையிலேயே அந்த மையிருட்டிலே நடந்த 
நாடகத்தை அத்தனை நேரம்‌ கண்கொட்டாமல்‌ பார்த்துக்‌ 
கொண்டு மல்லிகைச்‌ செடிக்கருகில்‌ மறைந்து நின்ற உருவம்‌, 
மறைவிடத்தை விட்டு வெளிவந்து தனிமையில்‌ நின்றிருந்த 
பாண்டிய தளபதியின்‌ தோளில்‌ மெல்லக்‌ கையை வைத்தது. 
அதனால்‌ யோசனைகள்‌ சிதறப்‌ பின்பக்கம்‌ திரும்பிய 
அபராஜிதன்‌ தனக்குப்‌ பின்னால்‌ அடிகளார்‌ நின்றிருப்பதையும்‌ 
அவர்‌ கண்கள்‌ தன்னைத்‌ துழாவிக்‌ கவனிப்பதையும்‌ 
பார்த்தான்‌. 

சாதாரணமாக விஷமம்‌ ததும்பும்‌ அடிகளார்‌ முகத்தில்‌ 
அன்று ஈயாடவில்லை. இருந்தாலும்‌ அவர்‌ பேசிய வார்த்தை 
களில்‌ இடக்கு நன்றாகத்‌ தொனிக்கத்தான்‌ செய்தது. 
அபராஜிதனை ஏற இறங்கப்‌ பார்த்தார்‌ அடிகளார்‌. 

“இந்த அடியார்‌ அருகில்‌ வந்தது சேனாதிபதியவர்களுக்குப்‌ 
பிடிக்கவில்லையோ?” என்றார்‌. 

“பிடிக்காமலென்ன?” என்றான்‌ அபராஜிதன்‌, ஏதோ பதில்‌ 
சொல்லவேண்டும்‌ என்பதற்காக. 


376 * கன்னி மாடம்‌ 


“எப்படிப்‌ பிடிக்கும்‌?” என்று இழுத்த அடிகளார்‌, “பிரபு! 
கார்குழலி குழந்தை. உலக விவரங்களை அதிகமாக 
அறியாத்‌ என்று பல்வ டவல்‌ 

“ஆமாம்‌.” 

“ஆகையால்‌ அவள்‌ ற்கு நீங்கள்தான்‌ 
எச்சரிக்கையுடன்‌ நடந்துகொள்ள வேண்டும்‌.” 

“நீங்கள்‌ சொல்வது புரியவில்லையே!” என்றான்‌ 
அபராஜிதன்‌. 

அடிகளார்‌ தமது அடி உதட்டைக்‌ கடித்துக்கொண்டு சற்று 
கடுமையாகச்‌ சொன்னார்‌. “புரியும்படியாகச்‌ சொல்கிறேன்‌, 
கேளுங்கள்‌. முதன்‌ முதலாக, இந்தக்‌ கன்னிமாடத்துக்கு 
எதிரிலுள்ள காட்டில்‌ சந்தித்த நாளாகக்‌ கார்குழலி உங்களை 
விரும்புகிறாளென எனக்குத்‌ தெரியும்‌. அதை நானே 
வீரபாண்டியனிடம்‌ சொல்லியிருக்கிறேன்‌. இப்பொழுது அவள்‌ 
இங்கு வந்து கோட்டையில்‌ அடைபட்டுக்‌ கிடப்பதற்கு நான்‌ 
வீரபாண்டியனிடம்‌ கூறிய தகவல்களே முக்கியக்‌ காரணம்‌. 
வீரபாண்டியன்‌ எப்படியும்‌ வெகு சீக்கிரம்‌ கன்னிமாடத்தை 
முற்றுகையிடுவான்‌. அதன்‌ விளைவு என்ன ஆகும்‌ என்று 
யாருக்கும்‌ தெரியாது. ஒருவேளை வீரபாண்டியன்‌ வெற்றி 
கொண்டு, கார்குழலி பாண்டிய நாட்டு ராணியாக நேர்ந்தால்‌...” 

“நேர்ந்தால்‌?” 

“பாண்டிய நாட்டு ராணி பரிசுத்தமானவளாயிருக்க 
வேண்டும்‌. மக்களைப்‌ பரிபாலிப்பவள்‌ மாசற்றவளாயிருக்க 
வேண்டும்‌.” 

“அவள்‌ ராணியாக வேண்டுமென்பது தங்கள்‌ கனவா?” 

“ஒரு காலத்தில்‌ இருந்தது. இப்பொழுது இல்லை.” 

“ஏ: ன்‌?” 

“தார்குழலி உங்களிடம்‌ மனத்தைப்‌ பறிகொடுத்திருட்‌ i 
அரியணையைப்‌ பகிர்ந்துகொள்ளக்‌ கூடிய வீரபாண்டியன்‌ 
கயவனரயிருப்பதால்‌.” 


சாண்டில்யன்‌ $ஒ 377 


அடிகளார்‌ சொன்ன விஷயங்களை மனத்தில்‌ 
நன்றாக வாங்கிக்கொண்ட அபராஜிதன்‌ சொன்னான்‌: 
“அடிகளாரே! உங்கள்‌ இஷ்டப்படியே போர்‌ முடியும்‌ வரை 
கார்குழலியை நான்‌ தனிமையில்‌ சந்திக்காதிருக்கிறேன்‌. 
அதற்குப்‌ பிறகு?...” 

“அவன்‌ விட்ட வழிப்படி நடக்கட்டும்‌ பிரபு! உங்கள்‌ 
எண்ணம்‌ ஈடேற ஈசன்‌ அருள்‌ புரியட்டும்‌” என்று ஆசீர்வதித்து 
விட்டுத்‌ திரும்பிச்‌ சென்ற அடிகளாரை, “அடிகளாரே! ஒரு 
வார்த்தை” என்று கூப்பிட்டு நிறுத்தினான்‌ சேனாதிபதி. 

“என்ன பிரபு?” 

“போகும்போது கோட்டைக்‌ காவலர்களிடம்‌ ஒரு வார்த்தை 
சொல்லிவிட்டுப்‌ போவீர்களா ?” 

“ஆகா! 

“இன்று நள்ளிரவில்‌ விக்ரம பாண்டியன்‌ கோட்டைக்‌ 
கதவுகளைத்‌ திறக்கச்‌ சொல்லுவான்‌...” 

“ஓகோ!” 

“திறந்துவிடச்‌ சொல்லுங்கள்‌.” 

செரி,” 

“ஒரு கள்ளன்‌ குதிரை மீது வெளியே செல்வான்‌.” 

“அப்படியா!” 

“ஆமா, அவனைச்‌ செல்ல அனுமதிக்கலாம்‌.” 

ர்‌ ர்‌ த்தில்‌ வியப்புக்குறி கத்‌ தென்பட்டது; 
“இதன்‌ மர்மத்தை நான்‌ அறியலாமோ?” என்று வினவினார்‌. 

“பின்பு சொல்கிறேன்‌” என்று முடிவு கட்டிய சேனாதிபதி 
தன்‌ அறையை நாடிச்‌ சென்றான்‌. 

நள்ளிரவும்‌ மெள்ள வந்தது. முன்னேற்பாட்டின்படியே 
விக்ரம பாண்டியன்‌ கோட்டைக்‌ கதவுக்கருகில்‌ கள்ளனைச்‌ 
சந்தித்து அவனிடம்‌ ஒரு பண முடிப்பையும்‌ ஓலையையும்‌ 


க. மா-25 


976 4 கன்னி மாடம்‌ 


கொடுத்தான்‌. “ஜாக்கிரதை, சொன்னபடி கலனை முடித்து 
விடு. இந்தப்‌ பணத்தை உன்‌ வழிச்‌ செலவுக்கு வைத்துக்கொள்‌” 
என்று கூறிவிட்டு, “யாரங்கே, கதவுகளைத்‌ திற” என்று உரக்கக்‌ 
கூவினான்‌. அவன்‌ உத்தரவுப்படி கோட்டைக்‌ கதவுகள்‌ 
திறந்தன. கள்ளன்‌ குதிரை மீதேறி வெளிச்‌ சென்றான்‌. ஏதோ 
பெரிய காரியத்தை நிறைவேற்றிவிட்ட பெருமிதத்துடனும்‌ 
மகிழ்ச்சி பொங்கும்‌ மனத்துடனும்‌ தன்‌ அறைக்குச்‌ சென்று 
மஞ்சத்தில்‌ மல்லாந்து விழுந்த விக்ரம பாண்டியன்‌, “இன்னும்‌ 
இரண்டு நாளில்‌ இந்த அடிகளுக்கும்‌ அந்தப்‌ பாண்டியநாட்டுப்‌ 
பிரபுவுக்கும்‌ சரியான பாடம்‌ கற்பிக்கிறேன்‌” என்று கறுவிக்‌ 
கொண்டான்‌. 
இரண்டு நாட்கள்‌ கழிந்தன. மூன்றாவது நாள்‌ காலையில்‌ 
நூறு குதிரைகள்‌ தடதடவெனக்‌ கோட்டைக்குள்‌ பாய்ந்து 
வந்தன. மிகக்‌ குதூகலத்துடன்‌ தந்தையைச்‌ சந்திக்க மாடிப்‌ 
படிகளில்‌ இறங்கி ஓடிவந்த விக்ரம பாண்டியன்‌, குதிரையி 
லிருந்து அப்பொழுதுதான்‌ கீழே குதித்த அந்தப்‌ படையின்‌ 
தலைவனைக்‌ கண்டதும்‌, மிதமிஞ்சிய திகிலாலும்‌ ஏமாற்றத்‌ 
தூலும்‌ முகம்‌ சவம்‌ போல்‌ வெளுக்க மேற்கொண்டு நகரக்கூட 
முடியாதவனாய்க்‌ கல்லெனச்‌ சமைந்து நின்றான்‌. 


40. முற்றுகை 


தந்தைதான்‌ வந்துவிட்டார்‌ என்ற திடநம்பிக்கையுடன்‌ 
திடுதிடுவென்று மாடிப்படிகளில்‌ இறங்கி வந்து, வந்த 
மனிதனைக்‌ கண்டதும்‌, நகரக்கூட வகையற்றவனாய்‌ நட்ட 
கல்லைப்‌ போல நின்றுவிட்ட விக்ரமபாண்டியனைத்‌ தவிர, 
மற்ற அத்தனை பேருக்கும்‌ அந்தக்‌ காலை நேரம்‌ ஒரே இன்ப 
கன்னிமாடக்‌ கோட்டைச்‌ சுவர்கள்‌ மீதும்‌ இதரக்‌ கட்டடச்‌ 
சுவர்கள்‌ மீதும்‌ முந்திய நாள்‌ இரவு பெய்து உறைந்து கிடந்த 


சாண்டில்யன்‌ % 379 


பனி முத்துக்களை ஊடுருவிச்‌ சென்று வானவில்லின்‌ வர்ண 
ஜாலங்களையெல்லாம்‌ ஆங்காங்கு லேசாக எழுப்பிக்கொண்‌ 
டிருந்தன. இரவு முழுவதும்‌ நனைந்ததால்‌ உண்டான குளிரைப்‌ 
போக்கிக்கொள்ளவும்‌ தங்கள்‌ மேனியிலுள்ள ஈரத்தை 
உலர்த்திக்கொள்ளவும்‌ கன்னிமாடத்தின்‌ கிழக்குத்‌ திக்கில்‌ 
வளர்ந்திருந்த செடிகளிலிருந்த புஷ்பங்கள்‌ நன்றாக விரிந்து 
கிரணங்களைத்‌ தங்கள்‌ மீது கிரகித்துக்கொண்டன. விடியும்‌ 
வரை வெளிக்கிளம்பாதிருந்த சிட்டுக்குருவிகள்‌ வெயிலடித்த 
சாளரங்களில்‌ உட்கார்ந்தும்‌ மீண்டும்‌ வெளியே பறந்தும்‌, சற்று 
நேரம்‌ தத்தித்‌ தத்தி நடந்தும்‌, பரஸ்பரம்‌ கொத்தியும்‌ விளையாடி. 
வட்டமிட்டுக்கொண்டிருந்தன. பொந்துகளில்‌ அடைந்த 
புறாக்கள்‌ கலகலவென்று ஏகக்‌ கூச்சல்‌ போட்டுக்கொண்டு 
சில ஆகாயத்தில்‌ சற்று நேரம்‌ பறந்தும்‌, சில உப்பரிகைகளில்‌ 
நடந்தும்‌ மற்றும்‌ சில கோட்டைச்‌ சுவருக்கும்‌ மாடிப்படிகளுக்கும்‌ 
இடையே இருந்த வெளிப்‌ பிரதேசத்தில்‌ சர்ரென்று இறங்கி 
வந்தும்‌, இன்னும்‌ சில மாடிப்படிகளுக்கு இருபுறங்களிலு 
மிருந்த கைப்பிடிகளில்‌ தங்கித்‌ தலைகளைச்‌ சாய்த்து அப்புற 
மும்‌ இப்புறமும்‌ பார்த்ததும்‌ பார்ப்பதற்கு மிக ரம்மியமான 
காட்சியை அளித்துக்கொண்டிருந்தன. இந்தப்‌ புறாக்களின்‌ 
சத்தத்தோடு போட்டி போடுவன போல காட்டிலிருந்த பக்ஷி 
ஜாலங்கள்‌ நானாவிதமான ஸ்வரங்களை எழுப்பி.இன்பமாகக்‌ 
கூவியதன்றி, சில பறந்து வந்து கோட்டை மீதும்‌ உட்கார்ந்து 
கோட்டையில்‌ தங்களுக்குச்‌ சொந்தம்‌ உண்டு என்பதை 
நிரூபித்தன. அவற்றிலிருந்த மைனா ஒன்று தன்‌ மஞ்சள்‌ 
மூக்கைச்‌ சுவரில்‌ வைத்துச்‌ சாணைக்‌ கல்லில்‌ கத்தியைத்‌ 
தீட்டுவது போல்‌ மாற்றி மாற்றித்‌ தீட்டத்‌ தொடங்கியது. வெண்‌ 

கழுத்துடன்‌ பழுப்புநிற இறக்கைகளுடனும்‌ கூடிய பருந்து ஒன்று 
ஜிவ்வென்று கிளம்பி ஆகாயத்தில்‌ வட்டமிட்டுத்‌ திடீரெனத்‌ 
தாழப்‌ பறந்து சென்று தன்‌ நிழலைக்‌ கன்னிமாட முன்வெளி 
முற்றத்தில்‌ வெகு வேகமாகப்‌ பாய்ச்சிச்‌ சென்றது. எங்கும்‌ 
எத்தனை எத்தனையோ வகையில்‌ எத்தனை எத்தனையோ 


380 ~ கன்னி மாடம்‌ 


பக்ஷி ஜாலங்கள்‌ ! எங்கும்‌ பனித்துளிகள்‌! பனி உறைந்த புஷ்ப 
வகைகள்‌! பச்சை நிறத்தால்‌ பனி முத்துக்களுக்குத்‌ தனிச்‌ 
சிறப்பூட்டிய பசும்புற்கள்‌, இலைகள்‌ இயற்கையின்‌ எழில்‌ 
இப்படி அப்படி என்று வார்த்தையில்‌ வர்ணிக்க முடியாத 
அளவுக்கு எங்கும்‌ விசிறிக்‌ கிடந்தது. 

எந்த இதயத்திலும்‌ இன்பத்தைப்‌ பாய்ச்சக்‌ கூடிய 
இயற்கையின்‌ அந்தக்‌ காலைநேர இந்திர ஜாலங்கள்‌ 
அனைத்தும்‌, விக்ரம பாண்டியன்‌ இதயத்தில்‌ மட்டும்‌ 
இனிமையை அடியோடு வற்றச்‌ செய்து அவன்‌ உள்ளத்தைக்‌ 
கொந்தளிக்கும்‌ அலைகடலாக மாற்றியிருந்தது. இதோ 
அருந்தலாம்‌ என்று ஆசையுடன்‌ வைத்திருந்த பாலைச்‌ சரே 
லென்று புனை கவிழ்த்துவிட்டால்‌ ஏற்படக்‌ கூடிய நிலையை 
அடைந்திருந்த விக்ரம பாண்டியன்‌ தான்‌ இரண்டு நாட்களாகக்‌ 
குடித்துக்கொண்டிருந்த பால்‌ இப்படித்‌ திடீரெனத்‌ திரிந்துபோய்‌ 
விஷமாக மாறும்‌ என்பதைச்‌ சொப்பனத்தில்கூட நினைக்‌ 
காததால்‌ அடியோடு திக்பிரமை பிடித்து நின்றான்‌. தந்‌ைத 
வருவாரென்ற நினைப்பில்‌ கரர்குழலியைப்‌ பற்றித்‌ தான்‌ வகுத்த 
திட்டங்களெல்லாம்‌ தவிடுபொடியாகி விட்டபடியால்‌ இனி தன்‌ 
கதியென்னவென்பதை அவன்‌ மனம்‌ தீவிரமாக ஆராயவும்‌ 
தொடங்கியது. கோழையான விக்ரம பாண்டியன்‌ வீரபாண்டிய 
னோடு யுத்தத்தை அடியோடு எதிர்பார்க்காமையால்‌ ஏற்பட்ட 
விபரீதங்கள்‌ பல. கார்குழலியைத்‌ தான்‌ தூக்கிச்‌ சென்று 
விட்டால்‌ வீரபாண்டியன்‌ தன்னைத்‌ தொடரமாட்டான்‌ என்று 
முதலில்‌ நினைத்தான்‌. அந்த எண்ணத்தில்‌ மண்‌ விழுந்தது. 
கண்டிப்பாய்‌ கன்னி மாடத்தை முற்றுகையிட்டு முறியடித்துக்‌ 
கார்குழலியை மீட்பேன்‌ என்று வீரபாண்டியன்‌ முரசு கொட்டி 
விட்டான்‌. அந்த முடிவை அபராஜிதனிடமிருந்து கேட்ட 
நாளாகக்‌ கன்னி மாடத்திலிருந்து தப்ப வழி பார்த்துக்‌ கடைசி 
யாகத்‌ தந்தை உதவிகொண்டு மழவன்‌ மகளுடன்‌ ஓடிவிடச்‌ 
செய்த ஏற்பாடும்‌ படுதூளாகிவிட்டது. மேற்கொண்டு என்ன 
செய்வது என்பதை ஆராய்ந்து அதனாலும்‌ எந்தப்‌ பலனும்‌ 


சாண்டில்யன்‌ * 381 


ஏற்படாது போகவே தன்‌ திட்டங்கள்‌ குலைந்து போனதற்குக்‌ 
காரணம்‌ யாராயிருக்கும்‌ என்று யோசித்துப்‌ பார்க்கலானான்‌ 
விக்ரம பாண்டியன்‌. “நான்‌ அனுப்பிய கள்ளன்‌ என்ன 
ஆனான்‌? கையில்‌ பணத்தையும்‌ கொடுத்ததால்‌ ஒடிவிட்டனா? 
தந்தையிடம்‌ அவன்‌ ஒருவேளை ஓலையைக்‌ கொடுத்து அவர்‌ 
வந்து சேரத்தான்‌ வசதியில்லாது போயிற்றா?” என்று தனக்குத்‌ 
தானே பல கேள்விகளைப்‌ போட்டுக்‌ கொண்டு எதற்கும்‌ பதில்‌ 
கிடைக்காமல்‌ குழம்பினான்‌. அப்படி. அவன்‌ குழம்பித்‌ திகைத்து 
நின்ற சமயம்‌, கோட்டைக்குள்‌ நுழைந்த படைத்தலைவன்‌ 
சரேலெனத்‌ தரையில்‌ குதித்து மாடிப்படிகளுக்காக மிக 
வேகமாக நடந்து வந்தான்‌. 

வந்தவன்‌ யாராயிருந்தாலும்‌ அவன்‌ ஒரு பெரிய படைத்‌ 
கூட வந்த வீரர்கள்‌ அவனிடம்‌ நடந்துகொண்ட பணிவான 
மாதிரியிலிருந்தும்‌, அவன்‌ குதிரையின்‌ சேணத்தில்‌ பொருத்தப்‌ 
பட்டிருந்த வெள்ளிப்‌ பிடிகளிலிருந்தும்‌ ஊகித்துக்கொண்ட 
விக்ரம பாண்டியன்‌ அவன்‌ தன்னை நோக்கி வருவதைக்‌ 
கண்டதும்‌ ஒருவேளை தகப்பனார்‌ தமக்குப்‌ பதில்‌ இவனை 
அனுப்பியிருக்கலாமோ என்ற சபலத்தால்‌ அவன்‌ அருகில்‌ 
வரும்‌ மட்டும்‌ காத்திருந்தான்‌. வந்தவன்‌ விக்ரம பாண்டியனை 
அணுகிப்‌ பேச முற்படும்‌ முன்‌ மற்றொரு குதிரையிலிருந்து 
இறங்கிய சொக்கப்பெருமாள்‌ அவனைத்‌ தடுத்து, “பிரபு, 
எசமானர்‌ அங்கில்லை. பின்புறக்‌ கட்டடத்திலிருக்கிறார்‌” என்று 
எச்சரித்தான்‌. 

சொக்கப்பெருமாள்‌ ஆகாயத்திலிருந்து குதித்ததைப்‌ போல்‌ 
திடீரெனக்‌ குதிரையில்‌ வந்து இறங்கியதையும்‌, வந்த பிரபுவை 
மிக உரிமையுடன்‌ அழைத்துத்‌ தடுத்ததையும்‌ கண்ட விக்ரம 
பாண்டியனுக்கு ஒரளவு உண்மை மெள்ள மெள்ள 
உதயமாகவே தன்‌ திட்டங்கள்‌ எந்தக்‌ காரணத்தாலோ சுவடு 
மாறிவிட்டதென்ற தீர்மானத்துக்கு வந்தவனாய்‌ மீதி பாரத்தை 
இறைவன்‌ மீது போட்டு மேற்கொண்டு என்னதான்‌ நடக்கிறது 


382 4 கன்னி மாடம்‌ 


பார்ப்போமென்று எதுவும்‌ பேசாமலும்‌ தன்னருகில்‌ வந்தவனை 
வாவென்று அழையாமலும்‌ செயலற்று நின்றுவிட்டான்‌. 
வந்தவனும்‌ விக்ரம பாண்டியனைச்‌ சற்றும்‌ சட்டை செய்யாமல்‌, 
“சொக்கா, முதலில்‌ எசமானிடம்‌ அழைத்துப்போ! அவர்‌ 
கட்டளையைக்‌ கேட்டு வருவோம்‌” என்றான்‌. 

சொக்கப்பெருமாள்‌ அவனுக்கு வழிகாட்டி பக்கவாட்டில்‌ 
திரும்புமுன்‌, மற்றொரு பக்கத்திலிருந்து அங்கு வந்து சேர்ந்த 
அபராஜிதன்‌, “காரி! நீ இவ்வளவு சீக்கிரம்‌ வந்துவிடுவாய்‌ 
என்று நான்‌ எதிர்பார்க்கவேயில்லை. சொக்கப்பெருமாளை 
்‌ அனுப்பி இரண்டு நாட்கள்தானே ஆகின்றன ?” என்று மிகுந்த 
மகிழ்ச்சி ததும்பும்‌ குரலில்‌ பொன்னமராவதியின்‌ படைத்‌ 
தலைவனான காரிவளவனை முகமன்‌ கூறி வரவேற்றான்‌. 

பாண்டிய சேனாதிபதியைக்‌ கண்டதும்‌ தலைதாழ்த்தி 
வணங்கிய காரிவளவன்‌, “என்ன அப்படிச்‌ சொல்கிறீர்கள்‌ 
பிரபு! தூங்கள்‌ கட்டளையிட்டால்‌ அதற்குப்‌ பின்‌ ஒரு விநாடி 
தூாமதிப்பேனா?” என்றான்‌. 

“அதற்குச்‌ சொல்லவில்லை காரி! படை திரட்டிக்கொண்டு 
வரச்‌ சொன்னதால்‌ ஓரிரண்டு நாட்கள்‌ கழிக்கலாம்‌ என்று 
நினைத்தேன்‌” என்றான்‌ அபராஜிதன்‌. 

“படை திரட்டுவதாவது! நீங்கள்‌ ஒரு வார்த்தை 
சொன்னால்‌ பாண்டிய நாடே திரண்டு வந்துவிடாதா...” என்று 
ஏதோ மேலும்‌ சொல்லப்‌ போன காரி, அபராஜிதனின்‌ 
கண்களில்‌ தொனித்த எச்சரிக்கையைக்‌ கண்டு வார்த்தைகளைப்‌ 
பாதியிலேயே விழுங்கினான்‌. 

காரிவளவன்‌ சாதாரணமாக இரைந்தே பேசும்‌ சுபாவ 
முள்ளவனாதலால்‌ அவன்‌ பேசிய சொற்கள்‌ ஒவ்வொன்றும்‌ 
விக்ரம பாண்டியன்‌ காதில்‌ தெளிவாக விழுந்தன. அபராஜித 
னிடம்‌ ஏற்கெனவே பலமான சந்தேகம்‌ கொண்டிருந்த விக்ரம 
பாண்டியனுக்குக்‌ காரியின்‌ வார்த்தைகள்‌ இன்னும்‌ அதிக 
சந்தேகத்தை ஊட்டின. விக்ரம பாண்டியன்‌ முகத்திலிருந்தே 


சாண்டில்யன்‌ & 383 


அவன்‌ மனம்‌ போகும்‌ போக்கைப்‌ புரிந்துகொண்ட 
அபராஜிதன்‌, காரியை மேலே பேசவிடாமல்‌ தடுக்க விக்ரம 
பாண்டியனை அவனுக்கு அறிமுகம்‌ செய்விக்கத்‌ தொடங்கி, 
“காரி, இவர்தான்‌ விக்ரம பாண்டியன்‌” என்றான்‌. 

விஷமம்‌ ததும்பும்‌ தன்‌ கண்களால்‌ விக்ரம பாண்டியனை 
ஏற இறங்கப்‌ பார்த்த காரி, “ஓகோ! இவர்தான்‌ பிற்காலப்‌ 
பாண்டிய மன்னரா?” என்று வினவினான்‌. அவன்‌ குரலில்‌ 
ஏளனம்‌ மறைவாயில்லாமல்‌ வெளிப்படையாகவே 
தொனித்ததால்‌ சற்றே சினக்கவே அவன்‌ உஷ்ணமாகவே பதில்‌ 
சொன்னான்‌, “நான்‌ குலசேகர பாண்டியன்‌ மகன்‌ !” என்று. 

“அதாவது மதுரையின்‌ பழைய மன்னர்பிரானைச்‌ 
சொல்கிறீர்கள்‌?” என்று கூறிவிட்டு லேசாகப்‌ புன்முறுவலும்‌ 
, செய்தான்‌ காரி. 

இதற்கு மேல்‌ சம்பாஷணையை வளர விடுவது அனுசிதம்‌ 
என்ற முடிவுக்கு வந்த அபராஜிதன்‌, “காரி, விக்ரம பாண்டியன்‌ 
நமது நண்பர்‌--” என்று ஆரம்பித்த பேச்சை 
வெட்டிய காரிவளவன்‌, “அதைத்தான்‌ கடிதத்தில்‌ தெளிவு 
படுத்தி இருக்கிறீர்களே, பிரபு” என்றான்‌. 

“ஆமாம்‌ காரி! அவர்தான்‌ இவர்‌. இவருடைய உதவி 
யில்லாதிருந்தால்‌ கார்குழலி இந்தக்‌ கன்னி மாடத்துக்கு வந்தே 
யிருக்க முடியாது” என்றான்‌ அபராஜிதன்‌, காரியின்‌ வார்த்தை 
களிலிருந்த ஏளனத்தை அறியாதவன்‌ போல்‌. 

“வாஸ்தவம்‌! என்ற காரியின்‌ சொற்களில்‌ மட்டுமன்றிக்‌ 
குரலிலும்‌ ஹாஸ்யம்‌ ததும்பி நின்றது. 

விக்ரம பாண்டியன்‌ கோபத்தின்‌ எல்லையை எட்டிக்‌ 
வந்த அடிகளார்கூட காரியைக்‌ கண்டதும்‌, “எப்பொழுது 
வந்தீர்கள்‌? வாருங்கள்‌! வாருங்கள்‌ !” என்று குதூகலத்துடன்‌ 
வரவேற்றுத்‌ திடீரென விக்ரம பாண்டியனுக்காகத்‌ திரும்பிய 
போது, அவன்‌ பேயறைந்ததைப்‌ போல நின்றுகொண்டிருந்த 


384 «+ கன்னி மாடம்‌ 


தைப்‌ பார்த்து அதன்‌ காரணத்தை அறிய முடியாமல்‌ 
குழம்பினார்‌. குதிரைகள்‌ கோட்டைக்குள்‌ பிரவேசித்ததால்‌ 
கன்னிமாட உப்பரிகைக்‌ கைப்பிடியிலிருந்து எட்டிப்பார்த்த 

கார்குழலிகூட குதிரையிலிருந்து இறங்கிய காரியைக்‌ கண்டதும்‌ 
உடனே அடையாளம்‌ கண்டுகொண்டு, “இவர்‌ எப்படி இங்கு 
வந்து சேர்ந்தார்‌?” என்று பிரமித்தாள்‌. அதே சமயத்தில்‌ ஆயுதம்‌ 
தரித்த கள்ளர்களுடன்‌ அந்தப்‌ பக்கமாக வந்த மார்ச்‌ ம்‌, 
வந்த படையையும்‌ படைத்தலைவனையும்‌ அபராஜிதனையும்‌ 
மாறிமாறிப்‌ பார்த்துக்‌ கோட்டைப்‌ பாதுகாப்புப்‌ பற்றி இனி 
அதிகப்‌ பயமில்லையென்று தீர்மானித்துக்கொண்டான்‌. 

சில விநாடிகளுக்குள்‌ மழவ வீரர்களும்‌ அந்த இடத்தில்‌ 
வந்து சேரவே, கன்னிமாடத்தின்‌ முன்வெளிப்‌ பிரதேசம்‌ ஏதோ 
பெரிய போர்ப்‌ பயிற்சிக்கூடம்‌ போலக்‌ காட்சியளிக்கலாயிற்று. 
அபராஜிதன்‌ அதற்குமேல்‌ அங்கு அனாவசியமாக நிற்க இஷ்டப்‌ 
படாமல்‌, “மார்க்கீயா! இவர்தான்‌ பொன்னமராவதியின்‌ 
படைத்தலைவரான காரிவளவன்‌. வீரபாண்டியன்‌ இந்தக்‌ 
கோட்டையை முற்றுகையிடும்‌ பட்சத்தில்‌ நமக்குத்‌ துணைபுரிய 
நூறு வீரர்களுடன்‌ வந்திருக்கிறார்‌” என்றான்‌. 

“ஒரு தொல்லை தீர்ந்தது பிரபு!" 

“என்ன தொல்லை மார்க்கீயா?” 

“கோட்டையைப்‌ பாதுகாக்கும்‌ தொல்லை. இனி நூறு 
வீரபாண்டியர்கள்‌ வந்தாலும்‌ சமாளிக்கலாம்‌.” 

“உண்மைதான்‌ மார்க்கீயா. முதலில்‌ இவருடைய 
வீரர்களுக்கு இருப்பிடத்திற்கு வசதி செய்து கொடு. குதிரை 
களைக்‌ கொட்டடியில்‌ கட்ட ஏற்பாடு செய்‌. இப்பொழுதுள்ள 
இடம்‌ போதாதென்றால்‌ நந்தவனத்துக்கு முன்புறத்தில்‌ பெரிய 
கொட்டகை போடு” என்று உத்தரவிட்டு, “அடிகளாரே! 
பிற்பகலில்‌ உங்களைச்‌ சந்திக்கிறேன்‌” என்று அவரிடமும்‌ 
விடைபெற்றுக்கொண்டு, “காரி! வா” என்று காரியை 
அழைத்துக்கொண்டு கட்டடத்தின்‌ பின்புறத்திலிருந்த தன்‌ 


சாண்டில்யன்‌ * 385 


அறையை நோக்கி நடந்தான்‌. சொக்கப்பெருமாளும்‌ 
அவர்களைத்‌ தொடர்ந்தான்‌. அறைக்குள்‌ வந்ததும்‌ சொக்கப்‌ 
பெருமாள்‌ வெகு ஜாக்கிரதையாகச்‌ சாளரங்களை மூடிவிட்டு 
அறைக்‌ கதவை ஒருக்களித்து, அறை வாசலில்‌ காவலிருக்க 
உள்ளேயிருந்த இருவரும்‌ மனம்‌ விட்டுப்‌ பேசலாயினர்‌. 

அபராஜிதன்‌ உடனே பேசத்‌ தொடங்கவில்லை. நீண்ட 
நேரம்‌ மெளனமாகவே மஞ்சத்தில்‌ உட்கார்ந்திறாந்தான்‌. 
பாண்டிய சேனாதிபதியிடமிருந்து என்ன வார்த்தைகள்‌ வரும்‌ 
என்பதை எதிர்பார்த்துக்‌ காரியும்‌ பேசாமல்‌ அவனை உற்றுப்‌ 
பார்த்தவண்ணம்‌ நின்றிருந்தான்‌. கடைசியாக சேனாதிபதியிட 
மிருந்து வார்த்தைகள்‌ வெளிவந்தபோது அதில்‌ ஒரளவு 
பரிதாபமும்‌ துக்கமும்‌ கலந்திருப்பதைக்‌ கண்டான்‌ காரி. 

“காரி! மழவராயன்‌ மகள்‌ மிகவும்‌ அபாயகரமான 
சூழ்நிலையில்‌ சிக்கியிருக்கிறாள்‌'” என்று மெள்ள ஆரம்பித்தான்‌ 
அபராஜிதன்‌. 

“வீரபாண்டியனிடமிருந்துதானே ?” என்றான்‌ காரி. 

“அதில்‌ ஒருவித அபாயம்‌ பகிரங்கமானது. இன்னொருவித 
அபாயம்‌ இங்கேயே இருக்கிறது. ரகசியமானது.” 

“அப்படியா!” 

“ஆமாம்‌ காரி! இந்த விக்ரம பாண்டியன்‌ இருக்கிறானே...” 

“யார்‌? படிகளில்‌ நின்றிருந்தானே அந்தக்‌ கோழையா? 
அவன்‌ என்ன செய்ய முடியும்‌ பிரபு?” 

“அவன்‌ எதுவும்‌ செய்ய முடியும்‌ காரி, விஷப்பூச்சிக்குச்‌ 
சமமானவன்‌. நம்‌ அருகிலேயே ஊர்ந்து தீண்டக்‌ கூடியவன்‌.” 

“வீரபாண்டியன்‌ முற்றுகையிட்டால்‌ இவன்‌ செய்யக்‌ 
கூடியது என்ன இருக்கிறது? இருவரும்‌ தாயாதிகள்‌, இவன்‌ 
இங்கிருப்பது தெரிந்தால்‌ கார்குழலியை விட்டு இவனை 
முதலில்‌ பிடித்துக்‌ கொன்று தன்‌ சிம்மாசனத்துக்கு இருக்கும்‌ 
போட்டியைத்‌ தீர்த்துக்கொள்வான்‌ பாண்டியன்‌.” 


386 4 கன்னி மாடம்‌ 


“உண்மைதான்‌ காரி! ஆனால்‌ இவன்‌ தன்னைக்‌ 
காப்பாற்றிக்கொள்ள என்ன செய்வான்‌, என்ன செய்ய 
மாட்டான்‌ என்பதைத்‌ திட்டமாகக்‌ கூறமுடியாது. வீர 
பாண்டியன்‌ உயிர்ப்பிச்சை அளிப்பதானால்‌ கோட்டை 
வாயிலைக்கூடத்‌ திறந்து விட்டுவிடுவான்‌.” 

“அதற்கு அவனுக்கு வசதி இருக்கிறதா?” 

“இல்லை காரி! தற்சமயம்‌ இல்லை! ஆனால்‌, அசைகாட்டி. 
ஒரு கள்ளனை மயக்கிய விக்ரம பாண்டியன்‌ மற்ற வீரர்‌ 
களையும்‌ மயக்க முயலலாம்‌. அது கோட்டைப்‌ பாதுகாப்புக்குப்‌ 
பலவீனமல்லவா? ஆமாம்‌, விக்ரம பாண்டியன்‌ அனுப்பிய 
கள்ளனை என்ன செய்தாய்‌?” 

“சிறையில்‌ அடைத்திருக்கிறேன்‌ பிரபு! சொக்கப்பெருமாள்‌ 
நீங்கள்‌ சொன்னபடி. அணுவளவும்‌ பிசகாமல்‌ காரியத்தை 
விடியற்காலையிலேயே அனுப்பிவிட்டீர்களா? அவன்‌ 
காட்டிற்குள்‌ நள்ளிரவு வரை ஒளிந்திருந்து கள்ளன்‌ காட்டு 
மார்க்கத்தில்‌ நுழைந்ததும்‌ அவன்‌ மீது பாய்ந்து வீழ்த்தி 
அவனைக்‌ குதிரையுடன்‌ கட்டி. நேராகப்‌ பொன்னமராவதி 
கொண்டுவந்து சேர்த்து நீங்கள்‌ கொடுத்த ஒலையையும்‌ 
கொடுத்தான்‌. நான்‌ கள்ளனைச்‌ சிறையில்‌ போட்டுவிட்டு என்‌ 
வீரர்களில்‌ நூறு பேரை அழைத்துக்கொண்டு கிளம்பினேன்‌. 
அதிருக்கட்டும்‌. எதற்காக நூறே பேரை அழைத்துக்கொண்டு 
வரச்‌ சொன்னீர்கள்‌? உத்தரவிட்டி ருந்தால்‌ ஐந்நூறு வீரர்களை 
யாவது கொண்டு வந்திருப்பேன்‌” என்றான்‌ காரி. 

“காரணமாகத்தான்‌ நூறு பேரை அழைத்துவரச்‌ 
சொன்னேன்‌ காரி. இக்கோட்டை சிறியது. ஏற்கெனவே ஐம்பது 
பேரிருக்கிறார்கள்‌. உன்‌ வீரர்களைச்‌ சேர்த்து நூற்றைம்பது 
பேராயிற்று. இவர்களுக்குச்‌ செளகரியங்கள்‌ செய்து 
கொடுப்பதற்கும்‌ ஆயுதங்களை அளிப்பதற்குமே வசதியில்லை. 
போரை அடியோடு எதிர்பார்க்காத விக்ரம பாண்டியன்‌ 


சாண்டில்யன்‌ ௬% 387 


ஆயுதங்களையும்‌ சேர்க்கவில்லை, உணவுப்‌ பொருள்களையும்‌ 
நிரப்பிக்கொள்ளவில்லை. எல்லாவற்றையும்‌ நான்‌ வந்து 
செய்தேன்‌. நான்‌ வந்து கொல்லர்களைக்‌ கூப்பிட்டு வேல்கள்‌ 


தயார்‌ செய்த பின்பும்‌ ஆயுதபலம்‌ நமக்குக்‌ குறைவாக 


எதற்கும்‌ வீரபாண்டியன்‌ முற்றுகையிடும்‌ முன்பு இன்னும்‌ 
கொஞ்சம்‌ வேல்களைத்‌ தயார்‌ செய்து அம்புகளுக்கும்‌ இரும்பு 
முனைகளை அடிப்போம்‌” என்று விளக்கினான்‌ அபராஜிதன்‌. 

“மேற்கொண்டு எதுவும்‌ செய்ய அவகாசமில்லை பிரபு!” 
என்றான்‌ காரி, பெருமூச்சு விட்டுக்கொண்டே 

“ஏன்‌ காரி?” . 

“கன்னிமாடத்தை முற்றுகையிட வீரபாண்டியன்‌ படை 
களுடன்‌ புறப்பட்டுவிட்டதாகப்‌ பொன்னமராவதியில்‌ ஏக 
அமர்க்களமாயிருக்கிறது. எந்த நிமிஷத்திலும்‌ வீரபாண்டியன்‌ 
இக்கோட்டையை வளைத்துக்‌ கொள்ளலாம்‌.” 

காரியின்‌ சொற்களைக்‌ கேட்ட அபராஜிதன்‌ மீண்டும்‌ 
தீவிரமாகச்‌ சிந்தனையில்‌ ஆழ்ந்தான்‌. கடைசியாகச்‌ 
சொன்னான்‌: “காரி, எப்படியும்‌ நாம்‌ கார்குழலியைக்‌ 
காப்பாற்றியாக வேண்டும்‌. இருக்கிற அவகாசத்திற்குள்‌ 
ஏற்பாடுகளைச்‌ செய்து முடிப்போம்‌. நீ சீக்கிரம்‌ ஸ்நானம்‌ 
செய்துவிட்டு வா.” 

அபராஜிதன்‌ கட்டளைப்படி உடைகளைக்‌ களைந்து 
ஸ்நானத்துக்குக்‌ கிளம்பினான்‌ காரி, 

அன்று முழுவதும்‌ முற்றுகையைச்‌ சமாளிப்பதற்கான 
வேலைகளில்‌ இருவரும்‌ முனைந்தனர்‌. கொல்லர்‌ பட்டறைகள்‌ 
நாள்‌ முழுவதும்‌ இடைவிடாது சப்தித்தன. குதிரை வீரர்களை 
அணிவகுத்து நடத்திப்‌ பயிற்சியளித்ததால்‌ கன்னிமாடம்‌ 
கிடுகிடுவென்று அதிர்ந்தது. கோட்டைச்‌ சுவரை அடுத்து நின்ற 

தல்‌ ட்‌ ரவர்‌ 5 பரிசோதித்த பாண்டிய 


388 + கன்னி மாடம்‌ 


சேனாதிபதியும்‌ காரியும்‌ யார்‌ யாரை எங்கெங்கு நிறுத்தி 
எப்படிப்‌ போர்‌ புரிவதென்பதை நிச்சயம்‌ செய்து 
கொண்டர்ர்கள்‌. எதிரிகள்‌ ஏணி வைத்து மதில்களில்‌ ஏறத்‌ 
துணிந்தால்‌ அவர்கள்‌ மீது எண்ணெய்‌ காய்ச்சி ஊற்ற 
கொப்பரைகள்‌ பல, கோட்டைச்‌ சுவர்‌ தாழ்வாரத்தில்‌ எழுப்பப்‌ 
பட்ட இரும்புக்‌ கிராதிகளில்‌ பொருத்தப்பட்டன. அவற்றுக்குக்‌ 
கீழே தீ போடுவதற்கும்‌ பெரிய அடுப்புகள்‌ அமைக்கப்பட்டன. 
பெரிய மரங்களைக்‌ கொண்டு எதிரி கதவை இடித்துத்‌ தள்ள 
முயன்றால்‌ அதைச்‌ சமாளிக்கப்‌ பெரிய இரும்புச்‌ சலாகைகள்‌ 
கதவுகளுக்கும்‌ குறுக்கே பக்கத்துக்‌ கட்டைகளில்‌ பொருத்தப்‌ 
பட்டன. கதவுகள்‌ இடங்கொடுத்தாலும்‌ ஆயுத வண்டிகள்‌ 
நுழைய முடியாதபடி தடுக்க கதவுக்குச்‌ சற்றுத்‌ தள்ளி, பெரிய 
பெரிய மர முளைகள்‌ வட்டமாக அடிக்கப்பட்டன. இரண்டு 
நாட்களுக்குள்‌ கன்னிமாடம்‌ பூரண ஆயுதம்‌ பூண்டு யுத்த வெறி 
கொண்ட அரக்கன்‌ போல்‌ வீரபாண்டியனை எதிர்பார்த்துக்‌ 
கொண்டிருந்தது. 

அந்த இரண்டு நாட்களிலும்‌ கார்குழலியின்‌ மனம்‌ 
சொல்லவொண்ணா வேதனையால்‌ பீடிக்கப்பட்டிருந்தது. பிரதி 
தினம்‌ மாலை வேளைகளில்‌ அல்லிப்‌ பொழிலுக்கருகில்‌ 
உட்கார்ந்த அவள்‌ இரண்டு நாட்களிலும்‌ ஏமாந்தே 
திரும்பினாள்‌. உள்ளத்தேயிருந்த துக்கத்தால்‌ உறக்கம்‌ 
பிடிக்காமல்‌ இரவில்‌ ஏங்கிய வண்ணம்‌ படுக்கையில்‌ 
படுத்திருந்தாள்‌. முதல்‌ நாளிரவை மெள்ளக்‌ கழித்த கார்குழலி 
இரண்டாம்‌ நாளிரவு அடியோடு உறக்கம்‌ கொள்ளாமல்‌ 
படுக்கையில்‌ புரண்டாள்‌. தொடர்ச்சியாகக்‌ கண்‌ விழித்ததால்‌ 
அவள்‌ உடல்‌ அயர்ந்து துவண்டு கிடந்தது. துக்கம்‌ பீறிட்டதால்‌ 
மார்பு திடுதிடுவென்று அடித்துக்கொண்டது. இரண்டாவது 
நாள்‌ இரவில்‌ மூன்றாவது ஜாமத்தில்‌ வீரபாண்டியன்‌ முற்றுகை 
முரசம்‌ கோட்டைக்கு வெளியே திடுதிடுமென பயங்கரமாகச்‌ 
சப்தித்தது. 


41. அடிகளின்‌ ரோஷமும்‌ விக்ரமன்‌ வேஷமும்‌ 

இரவின்‌ மூன்றாம்‌ ஜாமத்திலே, எவரும்‌ கண்ணயரும்‌ 
நேரத்திலே, கன்னிமாடத்துக்கு எதிரேயிருந்த காட்டின்‌ 
முகப்பிலே, வீரபாண்டியன்‌ முன்னணிப்‌ படைகள்‌ போர்‌ 
முரசைப்‌ பலமாக அடிக்கவே, கோட்டைக்குள்‌ மிகுந்த பரபரப்பு 
ஏற்பட்டு வீரர்கள்‌ பந்தங்களைக்‌ கொளுத்திக்கொண்டு நாலா 
பக்கங்களிலும்‌ ஓடலாயினர்‌. காமத்தால்‌ கண்விழித்துக்‌ கிடந்த 
கார்குழலி மாத்திரமின்றி அத்தகைய உணர்ச்சிகளால்‌ பீடிக்கப்‌ 
படாத அவள்‌ தோழிமாரும்‌ கன்னிமாடத்து மாடியின்‌ வெளித்‌ 
தாழ்வாரத்திலே வந்து கூடி, காட்டுப்‌ புறத்தே கண்களை 
ஒட்டினர்‌. நந்தவனத்தை அடுத்து அமைக்கப்பட்டிருந்த 
கொட்டகைகளில்‌ கட்டப்பட்டிருந்த குதிரைகள்‌ அவிழ்க்கப்‌ 
பட்டு, சேணம்‌ பூட்டப்பட்டன. 

குதிரைப்‌ பாதுகாப்பாளரால்‌ இப்படித்‌ தயார்‌ செய்யப்‌ 
பட்ட குதிரைகளை நோக்கி ஆயுதபாணிகளாகத்‌ திடுதிடு 
வென்று ஓடி வந்த வீரர்கள்‌ அவற்றின்‌ மேல்‌ பாய்ந்தேறி, 
கன்னிமாடக்‌ கோட்டைச்‌ சுவரின்‌ னன கலனை 
மற்றும்‌ சில குதிரை வீரர்கள்‌ கோட்டைக்‌ கதவுகளின்‌ பகல்‌ 
அணிவகுத்துச்‌ சாரியாக நின்று கதவு உடைக்கப்படும்‌ பட்சத்தில்‌ 
அதைச்‌ சமாளிப்பதற்குத்‌ தயாரானார்கள்‌. காலாட்‌ படை 
யினரும்‌, கோட்டை மதில்களைக்‌ காப்பதற்காக நியமிக்கப்‌ 
பட்டவருமான சிலர்‌ பந்தங்களை ஏந்திக்‌ கோட்டைச்‌ சுவரை 
ஒட்டி நாலாபக்கத்திலும்‌ ஓடிக்கொண்டிருந்த அகலமான 
தாழ்வாரத்தில்‌ ஏறிச்‌ சென்று இருபதடிக்கு ஒருவராக நின்று 
வெளிச்சம்‌ காட்டலாயினர்‌. காலாட்‌ படையில்‌ வல்லவரும்‌ 
வேலெறிபவர்களும்‌ ஆங்காங்கு தயாராக வைக்கப்பட்டிருந்த 
ஆயுதங்களைத்‌ தாங்கி எதிரிப்‌ படைகளைக்‌ குறி பார்த்து 
நின்றனர்‌. அபராஜிதனும்‌ காரியால்‌ பயிற்சியளிக்கப்பட்ட 
கள்ளரும்‌ மற்ற வீரர்களும்‌ தங்கள்‌ தங்கள்‌ பணிகளை ஏதோ 


9900 4* கன்னி மாடம்‌ 


மாபெரும்‌ விசையால்‌ இயக்கப்பட்ட மந்திரப்‌ பாவைகளைப்‌ 
போலப்‌ பணிபுரிவதைக்‌ கண்ட அடிகளார்‌ அதிசயத்தில்‌ 
அழ்ந்து போனார்‌. 

எத்தனை எத்தனையோ கவலைகளில்‌ ஆழ்ந்து உறக்கம்‌ 
பிடிக்காமல்‌ தமது காவி போர்த்த பஞ்சணையில்‌ படுத்துக்‌ 
கிடந்த அந்தத்‌ துறவி, முரசொலி கேட்ட மாத்திரத்தில்‌ அவசர 
அவசரமாக எழுந்திருந்து கன்னிமாடத்துக்கு முன்‌ வெளி 
முற்றத்திற்கு ஓடிவந்தார்‌. தாம்‌ எழுந்த துரிதத்தைவிட அதிக 
துரிதத்தில்‌ வீரர்கள்‌ எழுந்துவிட்டதையும்‌ சில விநாடிகளுக்‌ 
குள்ளாக அவர்கள்‌ உடையணிந்து போர்ப்‌ படைகளை ஏந்திக்‌ 
கன்னிமாடத்தை காபந்து செய்துவிட்டதையும்‌ பார்த்த 
அடிகளார்‌, பாண்டிய சேனாதிபதியின்‌ சாமர்த்தியத்தை 
எண்ணிப்‌ பார்த்து, “இவனுக்குப்‌ பெரிய வீரன்‌ என்று பெயர்‌ 
வந்ததில்‌ வியப்பேதும்‌ இல்லை' என்ற முடிவுக்கு வந்தார்‌. 
அத்துடன்‌ “இப்பேர்ப்பட்ட வீரன்‌ கையில்‌ இக்கோட்டை 
யிருப்பதால்‌ எதிரிகள்‌ இதைப்‌ பிடிப்பது அவ்வளவு சுலபமல்ல. 
வீரர்களின்‌ தொகை காரணமாக எதிரிகள்‌ பிடித்தாலும்‌ பெரும்‌ 
பலி கொடுத்தே கன்னிமாடக்‌ கோட்டைக்குள்‌ நுழைய வேண்டி 
யிருக்கும்‌. ஆகவே கார்குழலியை வீரபாண்டியன்‌ அடைவது 
அவ்வளவு சுலபமல்ல' என்று தமக்குள்ளேயே யோசித்து, 
இருந்த நிலைபற்றி ஓரளவு திருப்தியும்‌ மகிழ்ச்சியும்‌ கொண்டார்‌. 
மகிழ்ச்சியின்‌ காரணமாக மந்தகாச வதனத்துடன்‌ மாடிப்‌ 
படிக்கருகே வந்து நின்ற குதிரை வீரர்களைப்‌ பார்த்துக்‌ 
கொண்டே வந்ததால்‌ எதிரே வந்த விக்ரம பாண்டியனைக்‌ 
கவனிக்காமல்‌ அவன்‌ மீது மோதிக்கொண்டார்‌. 

அடிகளாரின்‌ பிரும்மாண்டமான தேகமும்‌ முக்கியமாக 
வெண்மையான ஆனால்‌ உறுதியான வழுக்கைத்‌ தலையும்‌ 
திடீரென மேலே மோதியதால்‌ ஏற்பட்ட வலியாலும்‌ நாலு 
பேருக்கு எதிரில்‌ பாண்டிய மன்னர்‌ மரபில்‌ வந்த தன்மேல்‌ 
அவர்‌ விகாரமாக மோதிவிட்டாரே என்ற ஆத்திரத்தாலும்‌ 


சாண்டில்யன்‌ ௯ 391 
சினம்‌ கண்களில்‌ உதிர அவரை நோக்கிய விக்ரம பாண்டியன்‌, 
“என்ன அடிகளாரே உமக்கு கண்மண்‌ ஏதாவது தெரிகிறதா?” 
என்று வினவினான்‌. 2 

அடிகளார்‌ சற்று நிதானித்துக்கொண்டு மிகுந்த இகழ்ச்சி 
ததும்பும்‌ பார்வையொன்றை அவன்‌ மீது வீசினார்‌. விக்ரம 
பாண்டியன்‌ அப்பொழுதுதான்‌ உறக்கம்‌ நீங்கி வருகிறானென்ப 
தையும்‌, அந்தச்‌ சமயத்திலும்‌ அவன்‌ போர்க்‌ கவசமணியாமல்‌ 
சாதாரண உடைகளுடன்‌ சண்டையை வேடிக்கை பார்க்க 
வருகிறவன்‌ போல்‌ வந்திருக்கிறானென்பதையும்‌, உடையில்‌ 
வாளோ, கையில்‌ வேலோ எந்தப்‌ போர்க்கோலமும்‌ இல்லாமல்‌ 
இருப்பதையும்‌ அந்த ஒரே பார்வையில்‌ அளவெடுத்துக்‌ 
கொண்ட அடிகளார்‌, “கண்‌ தெரியவில்லை மன்னவா?” என்று 
விஷமம்‌ நிரம்பிய குரலில்‌ சொன்னார்‌. 

“ஏன்‌? கண்‌ குருடாகி விட்டதா?” என்று விக்ரமபாண்டியன்‌ 
உஷ்ணமாகக்‌ கேட்டான்‌. 

“உண்மையாகவே குருடாகி விட்டது” என்றார்‌ அடிகளார்‌, 
மீண்டும்‌ விக்ரமபாண்டியனை நோக்கிப்‌ புன்முறுவல்‌ செய்து 
கொண்டே. 

“எதனால்‌?” அடிகளார்‌ பேசிய மாதிரியில்‌ ஏதோ சந்தேகம்‌ 
உதிக்கவே சற்றுத்‌ தயக்கத்துடன்‌ இந்தக்‌ கேள்வியை வீசினான்‌ 
விக்ரமபாண்டியன்‌. 

“இதுவரை வீரர்களைப்‌ பார்த்துக்கொண்டி ருந்தேன்‌.” 

“நீர்‌ சொல்வது புரியவில்லை.” 

“புரியவில்லையா? கேளுங்கள்‌ மன்னவா! அதோ 

பாருங்கள்‌. எத்தனை வீரர்கள்‌ பந்தங்களைப்‌ பிடித்துக்கொண்டு 
நிற்கிறார்கள்‌?” 

“ஆமாம்‌, நிற்கிறார்கள்‌.” 

“அவர்கள்‌ நிற்கிறார்களே தவிர, குதிரை வீரர்கள்‌ நிற்க 
வில்லை. ஆங்காங்கு சஞ்சரித்தபடி இருக்கிறார்கள்‌.” 


392 4 கன்னி மாடம்‌ 


“அதனாலென்ன?” 
“அதனாலென்னவா? பந்தங்களின்‌ ஜாஜ்வல்லியமான 
பிரகாசத்தில்‌ கவசமணிந்த வீரர்கள்‌ குறுக்கே உலாவினால்‌...” 
“பளபளப்பான கவசங்கள்‌ பந்தங்களால்‌ பிரகாசிக்கின்றன. : 
அவற்றை அணிந்த வீரர்கள்‌ வேகமாகக்‌ குறுக்கும்‌ நெடுக்கும்‌ 
செல்வதால்‌ அந்தப்‌ பிரகாசம்‌ பளீர்‌ பளீரெனக்‌ கண்களில்‌ 
தாக்குகின்றன மன்னவா! இதனால்‌ என்‌ கண்கள்‌ குருடாயின. 
ஆனால்‌ மனம்‌ மகிழ்ச்சியால்‌ நிறைந்திருக்கின்றது. ஒளிவிட்டுப்‌ 
பிரகாசிக்கின்றது. இந்த மாதிரி வீரர்கள்‌ உலவும்‌ காட்சியை 
நான்‌ கண்டு எத்தனை நாளாகின்றன ! அநேக வருஷங்களுக்கு 
முன்‌ மழவராயன்‌ இப்படித்தான்‌ தன்‌ படைகளை நடத்துவான்‌! 
அவன்‌ யுத்தரங்கங்கள்‌ பலவற்றில்‌ நான்‌ இருந்திருக்கிறேன்‌. 
வீரர்கள்‌ என்ன வேகமாகச்‌ சென்று தாக்குவார்கள்‌! இராக்‌ 
காலப்‌ போராட்டங்களில்‌ எத்தனை தலைகள்‌ உருளும்‌! 
எத்தனை முண்டங்கள்‌ எழுந்து கோரத்‌ தாண்டவமாடும்‌! 
எத்தனை குதிரைகள்‌ வீரிட்டலறி மாயும்‌! எத்தனை யானைகள்‌ 
பீரிட்டுக்‌ கதறும்‌! அத்தனை காட்சியும்‌ பந்தங்களின்‌ வெளிச்சங்‌ 
களில்‌ எப்படி ஜொலிக்கும்‌ தெரியுமா மன்னவா! அந்த 
யுத்தரங்கங்களில்‌ ஏற்படும்‌ எதிரிகள்‌ கூக்குரலைத்‌ தமிழர்கள்‌ 
படைகளின்‌ சிங்கநாதம்‌ அடக்கும்‌. எதிரிகள்‌ வாழ்வை நமது 
வேல்‌ உறிஞ்சும்‌ அந்தக்‌ காட்சிகள்‌ தமிழ்நாட்டில்‌ அடங்கி 
விட்டன...” என்று ரோஷமாகப்‌ பேசிக்கொண்டே ஏதேதோ 
யோசனைகளில்‌ ஆழ்ந்த சிவானந்த அடிகளார்‌ எதிரே விக்ரம 
பாண்டியன்‌ நின்றானென்பதையோ அவனுடன்‌ தாம்‌ 
சம்பாஷணையில்‌ இறங்கியிருப்பதையோ நினைக்காமல்‌ தமிழ்‌ 
வீரர்‌ பணிகளைப்‌ பற்றிய கனவுகளில்‌ சஞ்சரிக்கலானார்‌. 
அப்படி அந்தக்‌ கனவுகளில்‌ ஆழ்ந்துவிட்ட அடிகளாரின்‌ 
கண்களில்‌ எதிரே நடமாடிய வீரர்கள்‌, பந்தங்கள்‌, வேல்கள்‌, 


கவசங்கள்‌ இவை தோற்றமளித்தனவேயொழிய மற்ற எல்லாம்‌ 
மறைந்துவிட்டன. ஈ எறும்புக்குக்கூடத்‌ தீங்கிழைக்கக்‌ 


சாண்டில்யன்‌ $ 393 


கூடாதவரும்‌ உலக பந்தங்களை அறவே வெறுத்ததற்கு 
அடையாளமாகக்‌ காவி கட்டியிருப்பவருமான அந்த 
அடிகளாரின்‌ பேச்சைக்‌ கேட்ட விக்ரமபாண்டியன்‌ மிதமிஞ்சிய 
ஆச்சரியத்தால்‌ ஸ்தம்பித்து நின்றான்‌. அடிகளாரின்‌ முகத்தில்‌ 
அமைதிக்குப்‌ பதிலாகப்‌ போர்வெறி ஓங்கி நிற்பதையும்‌, 
ரோஷத்தால்‌ அவர்‌ முகத்தில்‌ கருஞ்சிவப்பேறியிருப்பதையும்‌, 
ஏற்கெனவே பளிச்‌ பளிச்சென்று மின்னும்‌ கண்கள்‌ அதிகமாக 

துறவியா, போர்‌ வெறியனா?' என்று தனக்குள்ளேயே கேட்டுக்‌ 
கொண்டு உள்ளேயிருந்த எண்ணங்களை வெளியிலே விடவும்‌ 
தொடங்கி, “அடிகளாரே! உம்‌ நிலைக்கும்‌ பேச்சுக்கும்‌ சம்பந்த 
ணன்‌ தெரியவில்லையே” என்றான்‌ மெதுவாக, ஆனால்‌ 


பாணி தமது போர்த்தியானத்தைச்‌ சற்றே கலைத்துக்‌ 
கொண்டு விக்ரமபாண்டியனை ஒருமுறை ஏற இறங்கப்‌ 
பார்த்தார்‌. அதுவரை வெறி மண்டிக்‌ கிடந்த துறவியாரின்‌ 
கண்களில்‌ விஷமம்‌ புகுந்துகொள்ளவே அவர்‌ பதில்‌ 
சொன்னார்‌, “மன்னவா! நிலைக்கும்‌ பேச்சுக்கும்‌ மட்டுமல்ல, 
நிலைக்கும்‌ செய்கைக்கும்கூடப்‌ பலரிடம்‌ மாற்றத்தைக்‌ 
காண்கிறோமல்லவா ?” என்று. 

விக்ரம பாண்டியன்‌ ரத்தக்‌ குறைவாலும்‌ பலத்தினால்‌ 
வெளுத்திருந்த தன்‌ சோகை முகத்தை அவருக்காகத்‌ திருப்பி, 
“காணவேண்டியது அவசியமா?” என்று கேட்டான்‌. 

“அவசியமல்ல மன்னவா! ஆனால்‌ காலம்‌ மாறிக்‌ 
கிடக்கிறது. அதனால்‌ அவரவர்‌ நிலையும்‌ மாறுகிறது” என்றார்‌ 
அடிகளார்‌. 

“என்ன அப்பேர்ப்பட்ட காலம்‌?” 

ல்‌ சரக்கும்‌ ந அதில்‌ மட்டும்‌ வீரர்கள்‌ 

நிரம்ப இருந்தால்‌ இன்று பாண்டியநாடு சிங்களத்தின்‌ 
கால்களில்‌ சிக்கிக்‌ கிடக்குமா?”” 


க. மா-26 


394 4 கன்னி மாடம்‌ 


“தமிழ்நாட்டில்‌ வீரர்கள்‌ இல்லையென்று சொல்கிறீரா?” 
என்று விக்ரமபாண்டியன்‌ வினவினான்‌. 

அடிகளார்‌ பதிலுக்குத்‌ தமது கண்களைக்‌ கோட்டை மதில்‌ 
சுவர்‌ தாழ்வாரத்துக்காக உயர்த்தி யவனர்கள்‌ போல்‌ உச்சந்தலை 
முதல்‌ உள்ளங்கால்‌ வரை போர்க்கவசமணிந்து நடமாடிய ' 
பாண்டிய சேனாதிபதியையும்‌, மார்பிலும்‌ தலையிலும்‌ மட்டும்‌ 
கவசமணிந்து அவனுடன்‌ சென்றுகொண்டிருந்த காரி 
வளவனையும்‌ பார்த்துவிட்டுச்‌ சொன்னார்‌: “அடியோடு 
இல்லை என்று சொல்ல முடியாது. சிலர்‌ இருக்கிறார்கள்‌.” 

விக்ரம பாண்டியன்‌ கோழையானாலும்‌ கிருத்திரமக்கார 
னாதலால்‌ அடிகளார்‌ பார்வை சென்றவிடத்தையும்‌ அதைத்‌ 
தொடர்ந்து உதிர்ந்த வார்த்தைகளையும்‌ சுவனித்து அவற்றின்‌ 
அர்த்தத்தையும்‌ புரிந்துகொண்டான்‌. இருந்தாலும்‌ அடிகளாரை 
இடித்துக்‌ காட்ட வேண்டுமென்பதற்காகச்‌ சொன்னான்‌: 

அடிகளாரே! அப்படி வீரர்கள்‌ குறைந்து போனாலென்ன? 
தங்களைப்‌ போன்றவர்கள்‌ இருக்கிறார்களல்லவா ?” 

அடிகளார்‌ பெரிதாகச்‌ சிரித்துவிட்டு, “மன்னவா ! புரிந்து 
கொண்டு விட்டீர்கள்‌” என்றார்‌. 

“எதைப்‌ புரிந்துகொண்டுவிட்டேன்‌ ?” உஷ்ணமாக எழுந்தது 
அந்தக்‌ கோழையின்‌ கேள்வி. 

“நிலை மாறவேண்டிய அவசியத்தை.” 

“என்னது?” 

“நான்‌ வீரனாகவும்‌ நீர்‌ துறவியாகவும்‌ மாறவேண்டிய 
அவசியத்தை.” 
“அடிகளாரே...” சினத்துடன்‌ கூவினான்‌ விக்ரம 

அவன்‌ சினத்தைக்‌ கண்டு அஞ்சாத அடிகளார்‌ வெந்த 
புண்ணில்‌ வேலை விடும்‌ பணியை மேற்கொண்டார்‌: “விக்ரமா, 
சற்று முன்பு என்‌ முகத்தில்‌ போரின்‌ வெறியைக்‌ கண்டாய்‌. 
துறவியின்‌ முகத்தில்‌ எதற்காகப்‌ போர்வெறி என்று ஆச்சரியப்‌ 


சாண்டில்யன்‌ * 395 


பட்டாய்‌. சிருஷ்டியின்‌ ரகசியத்தை நீ அறியாதவன்‌. எப்பேர்ப்‌ 
பட்டவனும்‌ பிறவிக்‌ குணத்தை ஐயிக்க முடிவதில்லை. 
ஆண்டாண்டுகளாகக்‌ காட்டில்‌ தவம்‌ செய்த முனிவர்களே 
உணர்ச்சிகளை வெற்றிகொள்ள முடியவில்லையென்றால்‌ 
ராஜாங்கத்திலிருக்கும்‌ துறவியான என்னால்‌ எப்படி. வெற்றி 
கொள்ள முடியும்‌? வீரர்களான தமிழர்களைக்‌ கண்டதும்‌, என்‌ 
இயற்கைக்‌ குணம்‌ செயற்கை அடக்கத்தை உதறி எறிந்துவிட்டது. 
உண்மைத்‌ தமிழனுக்கு ரத்தத்தில்‌ ஊறியிருக்கும்‌ வீராவேசம்‌, 
உணர்ச்சிகளில்‌ சதா சுழன்றுகொண்டிருக்கும்‌ உறுதியின்‌ 
விலாசம்‌, அநீதியைக்‌ கண்டதும்‌ அறிவில்‌ சுடர்விடும்‌ 
ஆத்திரத்தின்‌ ஜ்வாலை, வீரச்‌ செயல்களின்‌ குறிகளைப்‌ 
பார்த்ததும்‌ நரம்புகளில்‌ ஏற்படும்‌ துடிதுடிப்பு, ஆயுதங்கள்‌ 
உராயும்‌ என்ற எண்ணத்திலேயே இதயத்தில்‌ ஏற்படும்‌ மகிழ்ச்சிக்‌ 
கொந்தளிப்பு அத்தனையும்‌ ஏற்பட்டுவிட்டன விக்ரமா! அனால்‌ 
நீயோ, சண்டையை வேடிக்கை பார்க்க வரும்‌ சாதாரண 
மனிதனைப்‌ போல்‌ அரைத்‌ தூக்கத்துடன்‌ இங்கு வந்து 
நிற்கிறாய்‌. என்‌ உணர்ச்சிகள்‌ உனக்கு ஏன்‌ ஏற்படவில்லை? 
நீயும்‌ தமிழ்நாட்டில்‌ பிறந்தவன்தானே? வீரன்தானே?” என்று 
படபடவென்று யாரும்‌ அதுவரை கண்டறியாத கோபத்துடன்‌ 
வெடித்துத்‌ தள்ளினார்‌ அடிகளார்‌. 

அடிகளாரின்‌ ஆத்திரத்திலே அயர்ந்து வேகத்துடன்‌ உதிர்ந்த 
சொற்றொடரிலே அடிபட்டுச்‌ செயலிழந்து உணர்ச்சி குன்றித்‌ 
தலைகுனிந்து நின்றான்‌ விக்ரமபாண்டியன்‌. அடிகளார்‌ மேலும்‌ 
சொன்னார்‌: “விக்ரமா! நான்‌ சொல்கிறேனென்று வருத்தப்‌ 
படாதே. நீ பெரிய வீரனாக வரவேண்டுமென்ற ஆசையால்‌ 
சொல்கிறேன்‌. எனக்கும்‌ தமிழ்நாட்டு ராஜ குடும்பங்களுக்கும்‌ 
உள்ள நேசத்தை முன்னிட்டுச்‌ சொல்கிறேன்‌. ஒருவேளை 
சோழப்‌ பேரரசின்‌ உதவியால்‌ உன்‌ தந்‌ைத குலசேகர 
பாண்டியன்‌ மீண்டும்‌ மதுரையின்‌ அரியணையில்‌ அமர்ந்தால்‌, 
அவனுக்குப்‌ பின்‌ அதே பிடத்தில்‌ அமரவேண்டிய நீ, வீர 


396 4 கன்னி மாடம்‌ 


பாண்டியன்‌ போலிருக்கக்‌ கூடாது! வீரவாளேந்தி பரம்பரைப்‌ 
புகழ்‌ குன்றாமல்‌ தமிழ்நாட்டின்‌ பெருமை சீரழியாமல்‌ அரசாளத்‌ 
தகுந்தவனாக வேண்டும்‌ என்ற ஒரே எண்ணத்தால்‌ சொல்‌ 
கிறேன்‌. நீ அரசனானால்‌ இந்த அடிகளுக்குத்‌ தேவையானது 
ஒன்றுதான்‌. பாய்‌ வேய்ந்த பராந்தகனும்‌ கங்கை கொண்ட 
ராஜேந்திரனும்‌ இராமாயணக்‌ கதை கேட்ட மாத்திரத்தில்‌ 
அநீதியை அழிக்க நால்வகைப்‌ படையுடன்‌ ஆழியில்‌ இறங்கிய 
குலசேகரப்‌ பெருமானும்‌, நீதி வழங்கக்‌ கையைத்‌ துண்டித்துக்‌ 
கொண்ட பொற்கைப்‌ பாண்டியனும்‌ அரசாண்ட இந்தத்‌ 
தமிழ்நாட்டிலே கோழையும்‌ சபல சித்தனுமான விக்ரம 
பாண்டியனும்‌ அரசாண்டான்‌ என்ற பழிச்சொல்லுக்கு, 
சரித்திரத்தின்‌ இழிச்சொல்லுக்கு ஆளாகாதிருக்க வேண்டும்‌ 
என்பதுதான்‌ தேவை. ஆகவே, போ விக்ரமா! போய்‌, போர்க்‌ 
கோலம்‌ புண்டு வா. பாண்டிய வம்சத்தில்‌ யாரைப்‌ பார்த்தாவது: 
பிறர்‌ பரிகசித்தால்‌ நான்‌ பொறுக்காதவன்‌. மற்ற வீரர்கள்‌ 
உன்னை இப்படிப்‌ பார்த்தால்‌ பரிகாசம்‌ செய்வார்கள்‌. 
உனக்காக இல்லாவிட்டாலும்‌ உன்‌ தந்தைக்காக, உன்‌ வம்சத்‌ 
துக்காகப்‌ போர்க்கோலம்‌ அணிந்து கொள்‌, போ” என்றார்‌ 
அடிகளார்‌ வெறுப்பு, கோபம்‌, இகழ்ச்சி அத்தனையும்‌ கலந்த 
குரலில்‌. 

மகுடியில்‌ புன்னாகவராளியைத்‌ திரும்பத்‌ திரும்ப 
ஊதினால்‌ படமெடுத்து மயங்கி நிற்கும்‌ அரவத்தைப்‌ போல 
அடிகளாரின்‌ வீர மந்திரோபதேசத்தால்‌ கட்டுண்டு நின்ற 
விக்ரம பாண்டியன்‌, மகுடி வாசிப்பு முடிந்ததும்‌ படத்தைச்‌ 
போல்‌ சரசரவென்று தன்‌ அறைக்காக நடந்து சென்றான்‌. 
அறைக்குச்‌ சென்றவன்‌ போர்க்கோலம்‌ அணியவில்லை. 
படுக்கை மேல்‌ வெகு நேரம்‌ உட்கார்ந்துகொண்டிருந்தான்‌. 

அறைக்குள்‌ வேகமாக நுழைந்த முத்துநகை, “பிரபு! 
தங்களை இளவரசி அவசரமாக அழைக்கிறார்கள்‌” என்றாள்‌.. 


சாண்டில்யன்‌ $ 397 


“எங்கிருக்கிறாள்‌ உன்‌ எசமானி?” 

“கோட்டைச்‌ சுவர்‌ தாழ்வாரத்தில்‌.” 

“என்ன செய்கிறார்கள்‌?” 

“யாருடனோ பேசப்‌ போகிறார்கள்‌.” 

“யாருடன்‌?” 

“எதிரிகளுடன்‌.” 

“எதிரிகளுடனா !” 

“ஆமாம்‌ பிரபு! இரண்டு குதிரை வீரர்கள்‌ வந்து 
அகழிக்கு அப்பால்‌ நின்று முரசு கொட்டி அழைத்திருக்‌ 
கிறார்கள்‌.” 

அதற்குமேல்‌ விக்ரம பாண்டியன்‌ எக்கேள்வியையும்‌ 
கேட்காமல்‌ கிகிடுவென்று போர்வேஷம்‌ தரித்து, கோட்டைச்‌ 
சுவர்‌ தாழ்வாரத்தின்‌ மீது ஏறிச்‌ சென்றான்‌. கார்குழலி அங்கு 
ஏற்கெனவே நின்றிருந்தாள்‌. அவளுக்கு இரு பக்கங்களிலும்‌ 
அபராஜிதனும்‌, காரியும்‌ பின்பக்கத்தில்‌ மார்க்கீயனும்‌ 
நின்றிருந்தார்கள்‌. விக்ரமபாண்டியனும்‌ அவர்களுக்குப்‌ 
பின்னால்‌ வந்து நின்று வெளியே நோக்கினான்‌. கோட்டைச்‌ 
சுவருக்கு வெளியே அகழியை அடுத்து இரு வீரர்கள்‌ குதிரை 
மீது ஆரோகணித்து நின்றார்கள்‌. அவர்களில்‌ ஒருவன்‌ 
முரசறைபவன்‌, மற்றவன்‌ வீரபாண்டியன்‌. மீண்டும்‌ ஒருமுறை 
முரசு முழங்கியது. வீரபாண்டியன்‌ உக்கிரம்‌ கலந்த பெருத்த 
குரலில்‌ தன்‌ கேள்வியை வீசினான்‌: “விக்ரம பாண்டியன்‌ 
அங்கு இருக்கிறானா ?” என்று எழுந்தது முதல்‌ கேள்வி மிகப்‌ 
பயங்கரமாக. 


42. இரவில்‌ பறந்த அம்பு 
அதழிக்கு அப்புறத்தே நின்று வீரபாண்டியன்‌ விடுத்த 


முதல்‌ கேள்வி காதில்‌ விழுந்ததும்‌ விக்ரம பாண்டியன்‌ மித 
மிஞ்சிய திகிலால்‌ வெலவெலத்துப்‌ போனான்‌. பயத்தின்‌ 


9986 4 கன்னி மாடம்‌ 


காரணமாக, கச்சலான அவன்‌ சரீரமும்‌ ஒரு நிலையில்‌ 
நில்லாமல்‌ கன்னிமாடக்‌ கோட்டைச்‌ சுவரின்‌ மீது மெல்ல 
அப்படியும்‌ இப்படியும்‌ அசைந்தது. கால்களில்‌ ஊடுருவிச்‌ 
சென்ற நடுக்கத்தைச்‌. சமாளித்துக்கொள்ள அவன்‌ கைகள்‌ 
கோட்டைக்‌ கைப்பிடிச்‌ சுவரை அவசியத்துக்கு அதிகமாக 
அழுத்திப்‌ பிடித்தன. எதிரி, வாசலில்‌ வந்து நின்று கூவிய 
காரணத்தால்‌ மற்றவர்கள்‌ விக்ரம பாண்டியன்‌ நிலையைக்‌ 
கவனிக்காவிட்டாலும்‌ அடிகளார்‌ மட்டும்‌ பக்கவாட்டாக ஒரு 
பார்வை பார்த்து உள்ள விஷயத்தை ஊகித்துக்கொண்டார்‌. 
விக்ரம பாண்டியன்‌ அப்பொழுதிருந்த நிலையில்‌ அவனிட 
மிருந்து எந்தக்‌ கேள்விக்கும்‌ பதில்‌ வராதென்பதை நன்றாகப்‌ 
புரிந்துகொண்ட அடிகளார்‌ அபராஜிதனுக்காகத்‌ திரும்பி, 
“பிரபு! கேள்வி விக்ரம பாண்டியனைப்‌ பற்றியதானாலும்‌ 
பதிலை நீங்களே சொல்லிவிடுவது நலம்‌” என்று யோசனை 
சொன்னார்‌. 

அபராஜிதன்‌ தன்‌ கண்களை விக்ரம பாண்டியனுக்காகத்‌ 
திருப்பி, “வீரபாண்டியனுக்கு நான்‌ பதில்‌ சொல்லட்டுமா? 
உத்தரவு கொடுக்கிறீர்களா ?” என்று வினவினான்‌. 

“அவர்‌ உத்தரவு எதற்கு?” என்று அடிகளார்‌ ஆச்சரியத்‌ 
துடன்‌ கேட்டார்‌. 

“கேள்வி அவரைப்‌ பற்றியது. அவரே அதற்குப்‌ பதில்‌ 
சொல்ல இஷ்டப்படலாம்‌” என்றான்‌ அபராஜிதன்‌. 

“அப்படி ஒன்றும்‌ அவர்‌ இஷ்டப்படவில்லை” என்று 
விக்ரம பண்டியன்‌ அபிப்பிராயத்தை அடிகளார்‌ தமது 
திருவாக்கு மூலமே தெரிவித்தார்‌. 

தான்‌ கேட்ட கேள்விக்குப்‌ பதிலேதும்‌ வராமலிருப்பதையும்‌, 
கோட்டை மதில்‌ பிராந்தியத்தில்‌ ஏதோ தர்க்கம்‌ நடப்பதையும்‌ 
கவனித்த வீரபாண்டியன்‌ சற்றே கோபம்‌ ஏறிய குரலில்‌ 
மீண்டும்‌ கேட்டான்‌, “நான்‌ கேட்டது உங்கள்‌ காதில்‌ விழுந்ததா 
இல்லையா?” என்று. 


சாண்டில்யன்‌ * 399 


உச்சந்தலை முதல்‌ உள்ளங்கால்‌ வரை கம்பீரமாக 
யவனர்களைப்‌ போல்‌ இரும்புக்‌ கவசம்‌ பூண்டு நின்றிருந்த 
அபராஜிதன்‌ அதற்குமேலும்‌ மெளனமாயிருப்பது தங்கள்‌ 
பலவீனத்தைக்‌ குறிக்கும்‌ என்ற காரணத்தால்‌ கவசத்தின்‌ 
வாய்ப்புறத்தை மட்டும்‌ திறந்துவிட்டுக்கொண்டு தான்‌ 
இன்னாரென்று அடையாளம்‌ தெரியாதிருப்பதற்காகக்‌ 
குரலையும்‌ மாற்றிக்கொண்டு பேசத்‌ தொடங்கி, “பாண்டிய 
மன்னனே! உன்‌ கேள்வி விசித்திரமாயிருக்கிறது. இங்கு யார்‌ 
இருந்தால்‌ உனக்கென்ன? இல்லாவிட்டால்‌ உனக்கென்ன? 
முற்றுகையைப்‌ பற்றி ஏதாவது சொல்ல வேண்டியிருந்தால்‌ 
சொல்‌” என்றான்‌. 

வீரபாண்டியன்‌ சற்றே தலையை உயர்த்தித்‌ தன்னை 
எதிர்த்து இத்தனை தைரியமாகப்‌ பேசுகிறவன்‌ யாரென்பதை 
அறிய முயன்றான்‌. அபராஜிதன்‌ கண்‌, வாய்ப்‌ பிரதேசங்கள்‌ 
தவிர முகத்தின்‌ மற்ற பாகங்கள்‌ கவசத்தால்‌ மறைக்கப்‌ 
பட்டிருந்ததால்‌ அடையாளம்‌ ஏதும்‌ புரியாமல்‌ போகவே 
கோபத்தால்‌ நிதானமிழந்த வீரபாண்டியன்‌, “டேய்‌ முட்டாள்‌! 
காரணமில்லாமல்‌ நான்‌ விக்ரம பாண்டியனைப்‌ பற்றி 
விசாரிக்கவில்லை. இந்த முற்றுகைக்கும்‌ அவனுக்கும்‌ பெரிதும்‌ 
சம்பந்தமிருக்கிறது. அவன்‌ இங்கிருக்கிறான்‌ என்பதும்‌ எனக்குத்‌ 
ய்‌ அவனை வரச்சொல்‌” என்றான்‌. 

மன்னனே, முட்டாள்தனம்‌ யாருக்கு இருக்கிறது. என்பதைச்‌ 
சீக்கிரம்‌ புரிந்துகொள்வீர்‌. அது கிடக்கட்டும்‌, நீர்‌ சொல்ல 
வேண்டியது ஏதாவதிருந்தால்‌ கோட்டைத்‌ தலைவனான 
என்னிடம்தான்‌ சொல்லவேண்டும்‌” என்று அபராஜிதன்‌ 
திட்டமாக அறிவித்தான்‌. 

“டேய்‌ கோட்டைத்‌ தலைவனே, இன்னும்‌ சில நாட்களில்‌ 
உன்‌ தலையை இந்தக்‌ கோட்டை வாசலில்‌ செருகி 
வைக்கிறேன்‌...” என்று ஆரம்பித்த வீரபாண்டியனை 
அபராஜிதனின்‌ பயங்கர சிரிப்பு ஒன்று அடக்கியது. 


400 ஒஓ கன்னி மாடம்‌ 


மிருந்து எதிர்பார்க்காத அடிகளார்கூட அந்தப்‌ பயங்கர 
சப்தத்தைக்‌ கேட்டுக்‌ கலங்கினார்‌. எதிரேயிருந்த காடு பூராவும்‌ 
அந்தச்‌ சிரிப்பு ஊடுருவிச்‌ சென்று ஒலித்ததால்‌ வீரபாண்டியன்‌ 
மனத்தில்கூட ஒரளவு அச்சம்‌ உதயமாயிற்று. அந்தப்‌ பயங்கரச்‌ 
சிரிப்பை உதிரவிட்ட அபராஜிதன்‌ மரியாதையைக்‌ கைவிட்டுப்‌ 
பேசலானான்‌: “மன்னனே! கோட்டை வாசல்‌ மீது தலைகளை 
வெட்டிச்‌ செருகுவதில்‌ நீ சமர்த்தனென்பதைத்‌ தமிழ்நாடு - 
அறியும்‌. அப்படி. வெட்டுவதற்கும்‌ உனக்குச்‌ சாமர்த்தியம்‌ 
கிடையாதென்பதும்‌ மக்களுக்குத்‌ தெரியும்‌. சிங்களர்‌ படைபலம்‌ 
உன்னைப்‌ பேசச்‌ செய்கிறது. பிற நாட்டு ஆதிக்கம்‌ உன்‌ 
கரங்களுக்கு வலுவு கொடுக்கிறது. உன்‌ அதிகாரத்துக்குச்‌ 
சப்பைக்கட்டுப்‌ போடுகிறது. ஆனால்‌ எல்லோர்‌ தலைகளையும்‌ 
வெட்டிவிட முடியுமென்று மட்டும்‌ கனவு காணாதே. இங்குள்ள 
வீரர்களின்‌ தலைகளை நீ வெட்டும்‌ முன்‌ ஒரு தலைக்குப்‌ 
பத்துத்‌ தலையாக உன்‌ சைன்னியத்தில்‌ உருளும்‌ என்பதை 
நினைவில்‌ வைத்துக்கொள்‌.” 

வீரபாண்டியன்‌ கண்கள்‌ கோபத்தால்‌ கனன்றன. உடல்கூட 
நிதானத்தை இழந்து துடித்தது. ஒர்‌ அற்பன்‌ தன்னைப்‌ பார்த்து 
இகழ்ச்சியாகப்‌ பேசத்‌ துணிந்துவிட்டானே என்ற ஆத்திரம்‌ 
அவன்‌ உள்ளத்தை உலுக்கியது. இருந்தபோதிலும்‌ அதை 
யெல்லாம்‌ அடக்கிக்கொண்டு, “டேய்‌! நீ யாராயிருந்தாலும்‌ 
சரி, கோட்டையைக்‌ காவல்புரிய லாயக்கற்றவனென்பதை 
நிரூபிக்கிறாய்‌. அசட்டுத்‌ துணிச்சலால்‌ -மற்றவர்களையும்‌ 
உன்னோடு சேர்த்துக்‌ கூண்டோடு கைலாசம்‌ கொண்டு போக 
நினைக்கிறாய்‌. அனாவசியமாக நான்‌ உன்‌ கோட்டைக்குள்‌ 
இருப்பவர்களின்‌ ரத்தத்தைச்‌ சிந்த விரும்பாததால்தான்‌ விக்ரம 
மழவராயன்‌ மகளைத்‌ திருட்டுத்தனமாக அழைத்து வந்தது 
அவன்தான்‌. அவனுக்கு இப்பொழுதாவது புத்தி வந்து 


சாண்டில்ன்‌ * 401 


கோட்டையை என்னிடம்‌ ஒப்புவிக்கும்‌ பட்சத்தில்‌ அங்கிருக்கும்‌ 
வீரர்களுக்கும்‌ விக்ரமனுக்கும்‌ மன்னிப்புக்‌ கிடைக்கும்‌. 
இல்லையேல்‌ இந்தக்‌ கோட்டைச்‌ சுவர்களின்‌ கற்களை 
ஒவ்வொன்றாகப்‌ பெயர்த்து எடுத்து, கோட்டைக்குள்ளிருக்கும்‌ 
ஒவ்வொரு வீரன்‌ தலையையும்‌ வெட்டியெடுத்து வாயிலில்‌ 
தோரணமாகக்‌ கட்டிக்‌ கழுகுகளுக்கு இரையாக்குவேன்‌” 
என்றான்‌. 

“வீரபாண்டியா! பழமொழிகளைச்‌ சரியாகப்‌ புரிந்து 
கொள்ளாமல்‌ உளறுகிறாய்‌. வில்லம்பினும்‌ சொல்லம்பு கூர்‌ 
என்பது நல்ல பழமொழிதான்‌. ஆனால்‌ சொல்லம்பை வீரர்கள்‌ 
யுத்த களத்தில்‌ நம்பியிருப்பதை நான்‌ பார்த்ததில்லை. உன்‌ 
சொல்லம்புகள்‌ பிறரைக்‌ கொல்ல முடியுமானால்‌ நாங்கள்‌ 
அனைவரும்‌ இத்தனை நேரம்‌ மடிந்து மண்ணாகப்‌ 
போயிருப்போம்‌. ஆனால்‌ மடியவில்லை. பார்‌! எதையும்‌ 
செய்கையில்‌ காட்ட முயன்று பார்‌, மன்னவா! நானும்‌ உனக்குப்‌ 
பதில்‌ சொல்ல முடியும்‌. சொற்களைக்‌ கொண்டல்ல, 
அம்புகளை வீசி! சமயம்‌ வரும்போது எங்கள்‌ போர்க்கலங்கள்‌ 
உன்‌ வசைபாடுகளுக்கு மற்றொரு விதமான இசைடாடும்‌. 
இறுதியாகச்‌ சொல்லுகிறேன்‌, கேள்‌. மழவநாட்டு இளவரசியை 
நீ தொடுமுன்பு இங்குள்ள வீரர்களின்‌ தலைகள்‌ முதலில்‌ 
உருண்டாக வேண்டும்‌” என்றான்‌ அபராஜிதன்‌. , 

“அப்படி உன்னிடம்‌ எத்தனை வீரர்கள்‌ இருக்கிறார்கள்‌?” 

“பெண்‌ பிடிக்க வந்திருக்கும்‌ உன்னையும்‌ உன்‌ சகாக்‌ 
களையும்‌ அடித்து விரட்டப்‌ போதுமான வீரர்கள்‌ 
இருக்கிறார்கள்‌.” 

“உன்னிடமிறாப்பது ஐம்பது அறுபது வீரர்கள்தான்‌ 
என்பதை நாம்‌ அறிவோம்‌. விக்ரம பாண்டியனின்‌ கள்ளர்கள்‌ 
இருபத்தைந்து பேர்‌. மழவ வீரர்கள்‌ இருபத்தைந்து பேர்‌. 
உன்னையும்‌ அந்தச்‌ சாமியாரையும்‌ சேர்த்து ஐம்பத்திரண்டு. 
நான்‌ இரண்டாயிரம்‌ வீரர்களுடன்‌ வந்திருக்கிறேன்‌” என்று 


402 «+» கன்னி மாடம்‌ 


சொல்லி அபராஜிதனுக்குச்‌ சற்றுத்‌ தள்ளி நின்றிருந்த 
அடிகளாரைக்‌ கையாலும்‌ சுட்டிக்‌ காட்டினான்‌. 

இன்னும்‌ வீரபாண்டியன்‌ நம்மை மறக்கவில்லை 
யென்பதை அவன்‌ வாய்ப்படக்‌ கேட்ட அடிகளாரும்‌ சற்று 
நடுங்கினார்‌. சில நாட்களுக்கு முன்பு, அவன்‌ தனக்குச்‌ 
சிவபதத்தைக்‌ காட்டச்‌ செய்த ஏற்பாடுகளை. நினைத்தபோது 
அவர்‌ சிந்தை பெரிதும்‌ கலங்கலாயிற்று. மீண்டும்‌ வீர 
பாண்டியனுக்கும்‌ அபராஜிதனுக்கும்‌ சம்பாஷணை துவங்கவே 
தம்‌' பயத்தை மூட்டை கட்டி வைத்துவிட்டு அடிகளார்‌ 
சம்பாஷணையில்‌ கவனம்‌ செலுத்தலானார்‌. 

“மன்னவா! உன்‌ கணக்குப்படி என்னிடம்‌ ஐம்பத்திரண்டு 
பேர்கள்தானே இருக்கிறார்கள்‌. இதோ பார்‌” என்று சொல்லி, 
காரிக்காகத்‌ ,திரும்பிய அபராஜிதன்‌, “நமது வீரர்களில்‌ நூறு 
பேரை வரச்சொல்‌” என்று உத்தரவிட்டான்‌. அடுத்த விநாடி 
காரி போட்ட சத்தத்தால்‌ கோட்டையின்‌ பல பாகங்களிலும்‌ 
காவல்‌ புரிந்துகொண்டிருந்த வீரர்கள்‌ தடதடவென அபராஜித 
னிறாந்த இடத்துக்கு வந்து குவிந்தனர்‌. வந்தவர்களின்‌ 
எண்ணிக்கையை வீரபாண்டியன்‌ உணரும்பொருட்டு, 
பந்தங்களைத்‌ தூக்கிப்‌ பிடிக்க உத்தரவிட்ட அபராஜிதன்‌, 
வீரபாண்டியனை நோக்கி மீண்டும்‌ சொன்னான்‌: “பாண்டிய 
மன்னனே! என்‌ படையின்‌ ஒரு சிறு பகுதியை எண்ணிப்‌ பார்‌. 
நூறு வீரர்களுக்குமேல்‌ இருக்கிறார்கள்‌. இதே மாதிரி நூற்றுக்‌ 
கணக்கான பேர்‌ கோட்டையின்‌ ஒவ்வொரு பகுதியையும்‌ காவல்‌ 
புரிகிறார்கள்‌. தரைப்படை தவிர குதிரைப்படையும்‌ உள்ளே 
ஏராளமாக இருக்கிறது. வேல்களை ஆயிரக்கணக்கில்‌ அடித்து 
வைத்திருக்கிறேன்‌. விஷம்‌ தீட்டப்பட்ட அம்புகள்‌ வேறு 
ஏராளமாயிருக்கின்றன. எங்களிடமுள்ள உணவுப்‌ பொருட்கள்‌ 
இன்னும்‌ இரண்டு வருஷ காலத்துக்கு வரும்‌. ஆகையால்‌ 
தவறான கணக்கிலும்‌ வீண்‌ நம்பிக்கையாலும்‌ நிதானத்தை 
இழக்காது உன்‌ சிங்களக்‌ கூலிகளைக்‌ கொண்டு சரியாகப்‌ | 
போரிடு” என்றான்‌. 


சாண்டில்யன்‌ %* 403 


அபராஜிதன்‌ பக்கத்தில்‌ நின்றிருந்த கார்குழலி அவன்‌ 
துணிச்சலையும்‌ எதிரியைத்‌ திணற வைக்கக்கூடிய சமயோசிதப்‌ 
புத்தியையும்‌ கண்டு பெரிதும்‌ மகிழ்ந்தாள்‌. இப்பேர்ப்பட்ட ஒரு 
வீரன்‌ தன்‌ வாழ்க்கையின்‌ மிக இக்கட்டான சந்தர்ப்பத்தில்‌ 
கிடைத்தது தன்‌ அதிர்ஷ்டமென்றே எண்ணினாள்‌. அவளைப்‌ 
போலவே மற்ற வீரர்களும்‌ அவனைப்‌ பார்த்து ஆச்சரியப்பட்டு 
நின்ற அந்தச்‌ சமயத்தில்கூட விக்ரம பாண்டியன்‌ புத்தி 
பயத்தால்‌ பீடிக்கப்பட்டிருந்ததால்‌ அவன்‌ வீரபாண்டியனின்‌ 
ஒவ்வோர்‌ அசைவையுமே உற்றுப்‌ பார்த்துக்கொண்டிருந்தான்‌. 
வீரபாண்டியன்‌ கோபம்‌ எல்லை மீறி விட்டதையும்‌ அதனால்‌ 
குதிரை மீதே சிறிது சலனப்பட்டு அவன்‌ அசைந்ததையும்‌ கண்ட 
விக்ரம பாண்டியன்‌ இதெல்லாம்‌ எந்த அனர்த்தத்தில்‌ கொண்டு 
போய்‌ விடுமோ என்ற அச்சத்தால்‌ அபராஜிதனை நோக்கி, 
“அவன்‌ கோபத்தை வீணாகக்‌ கிளறாதீர்கள்‌. வீரபாண்டியனை 
நான்‌ நன்றாக அறிவேன்‌” என்றான்‌. 

இந்த எச்சரிக்கையின்‌ காரணமாக விக்ரம பாண்டியனுக்‌ 
காகத்‌ திரும்பிய அபராஜிதன்‌, “உங்களைவிட வீரபாண்டியனை 
நான்‌ நன்றாக அறிவேன்‌” என்று பதில்‌ சொல்லிவிட்டு 
வீரபாண்டியனை மீண்டும்‌ நோக்கி, “மன்னவா! நீ போய்‌ 
வரலாம்‌. இனிப்‌ பேசவேண்டியது எதுவுமில்லை. ஒரே ஒரு 
விஷயம்‌ மாத்திரம்‌ சொல்கிறேன்‌. இந்தக்‌ கன்னிமாடத்தைக்‌ 
காக்க இதோ உன்‌ கண்ணில்‌ படும்‌ நூறு வீரர்களே போதும்‌. 
சிறு படையை வைத்தே நீண்ட காலம்‌ முற்றுகையைச்‌ 
சமாளிக்கும்‌ முறையில்‌ இக்கோட்டை அமைக்கப்பட்டிருக்கிறது. 
கோட்டைச்‌ சுவர்களிலுள்ள வளைவுக்‌ கூடுகளைப்‌ பார்‌. 
மறைவிலிருந்தே அம்புகளை எய்யலாம்‌. ஆகவே உன்‌ 
வீரர்களைக்‌ காட்டுக்குள்ளேயே நிறுத்திவை. எவனாவது காட்டு ' 
முகப்பில்‌ தலையை நீட்டும்‌ பக்ஷத்தில்‌ உடனே அம்பு பாய்ந்து 
மாள்வது திண்ணம்‌. இதை நினைவில்‌ வைத்துக்கொள்‌. போய்‌ 


404 + கன்னி மாடம்‌ 


வா மன்னவா. இனி யார்‌ வெற்றி பெறுவார்கள்‌ என்பது 
விதியின்‌ கைகளில்‌ இருக்கிறது” என்றான்‌. 

வீரபாண்டியன்‌ சலனமான தன்‌ கண்களால்‌ கோட்டையை 
ஒருமுறை அளவிட்டான்‌. பிறகு வீரர்கள்‌ கூட்டத்தை 
நோக்கினான்‌. “ஐம்பது வீரர்களுக்குமேல்‌ இல்லையென்று 
மழவராயன்‌ சொன்னானே! ஏது இவ்வளவு வீரர்கள்‌!” என்று 
சிந்தித்தான்‌. கவசமணிந்த கோட்டைக்‌ காவலன்‌ யார்‌ என்பதை 
ஆராயப்‌ பார்த்து, முடியாமல்‌ ஒருமுறை கோபப்‌ பெருமூச்சும்‌ 
விட்டான்‌. கடைசியாக அபராஜிதனை ஏறெடுத்துப்‌ பார்த்து, 
“டேய்‌, உன்‌ பிடிவாதத்தால்‌ இந்தக்‌ கோட்டையிலுள்ளவர்கள்‌ 
சாக நினைத்தால்‌ அது அவர்கள்‌ பொறுப்பு. ஆனால்‌, 
அப்படிச்‌ சாக இஷ்டப்படாமல்‌ சரணடைய இஷ்டப்பட்டால்‌ 
அவர்களுக்கு யாதொரு தீங்கும்‌ வராது என்று தேவி மீனாட்சி 
மீது ஆணையிடுகிறேன்‌. இந்த மாதிரிப்‌ பேச்சுக்கு, தூதுவரைத்‌ 
தான்‌ அனுப்புவது வழக்கம்‌! கார்குழலியின்‌ மனம்‌ புண்படக்‌ 
கூடாது என்ற உத்தேசத்தாலும்‌ உன்னைப்‌ போன்றவர்‌ 
பேச்சைக்‌ கேட்டு அனாவசியமாகப்‌ பலர்‌ மடிய வேண்டாம்‌ 
என்ற கருணையாலுமே நானே பேச வந்தேன்‌. இனி உங்கள்‌ 
இஷ்டம்‌. ஏதாவது என்னுடன்‌ பேச வேண்டியிருந்தால்‌, 
உங்களுக்குப்‌ புத்தி சரியானபடி. வேலை செய்து சரணடைய 
இச்சையிருந்தால்‌ ஓலையை எழுதி அம்பில்‌ மாட்டி என்‌ 
பாசறைக்காக எய்தால்‌ போதும்‌” என்று சொல்லிவிட்டுக்‌ 
குதிரையைச்‌ சரேலெனத்‌ திருப்பிக்கொண்டு காட்டுக்குள்‌ 
மறைந்தான்‌. முரசறைவிப்பவனும்‌ மன்னனைப்‌ பின்‌ 
தொடர்ந்தான்‌. 

அவர்கள்‌ கண்ணுக்கு மறைந்ததும்‌ காரி பெரிதாக நகைத்து, 
“பிரபு! வீரபாண்டியன்‌ கண்ணில்‌ நன்றாக மண்ணைத்‌ தூவி 
விட்டீர்களே” என்றான்‌. 

“நூறு வீரர்களைக்‌ காட்டி அவனைப்‌ பயமுறுத்தி 
விட்டீர்களே பிரபு!” என்று மார்க்கீயனும்‌ சிரித்தான்‌. 


சாண்டில்யன்‌ * 405 

ஏதோ தானும்‌ பேசியாக வேண்டுமென்பதற்காக “மீதி 

ஐம்பது பேரை ஏன்‌ அவனிடம்‌ காட்டவில்லை?” என்று விக்ரம 
பாண்டியன்‌ கேட்டான்‌. 


“காட்ட வேண்டிய அவசியமில்லை. ஐம்பது பேர்‌ 
கோட்டைக்குள்ளிருப்பதாக அவனுக்கு மழவராயன்‌ தகவல்‌ 
கொடுத்திருக்கிறான்‌. அந்தத்‌ தைரியத்தில்தான்‌ வீரபாண்டியன்‌ 
முற்றுகைக்கு வந்திருக்கிறான்‌. ஆகவே நூறு பேரைப்‌ பார்த்ததும்‌ 
அவனுக்கு இங்குள்ள வீரர்களின்‌ எண்ணிக்கையைப்‌ 
பற்றிச்‌ சந்தேகமுண்டாகும்‌...” என்ற அபராஜிதனை நோக்கி, 
“சந்தேகமுண்டானால்‌...” என்று வினவினான்‌ விக்ரம 

“அந்தச்‌ சந்தேகம்‌ நமக்குப்‌ பாதுகாப்பு. வீரர்கள்‌ தொகை 
தெரியும்‌ வரையில்‌ நமது படைபலம்‌ வீரபாண்டியனுக்குத்‌ 
தெரியாது. அது தெரியும்‌ வரையில்‌ அவன்‌ கோட்டையைத்‌ 
தாக்கமாட்டான்‌. கோட்டையைச்‌ சுற்றி முற்றுகையிட்டு நம்மைப்‌ 
பட்டினி போட்டுப்‌ பணிய வைக்கப்‌ பார்ப்பான்‌. அல்லது நாம்‌ 
சற்று அசந்திறாக்கும்‌ நேரமாகப்‌ பார்த்துத்‌ தாக்க முயல்வான்‌. 
உடனடியாக நடவடிக்கை மட்டும்‌ ஏதுமிருக்காது” என்று 
விளக்கினான்‌ அபராஜிதன்‌. 

அத்துடன்‌ அவனுடன்‌ பேச்சை முடித்துக்கொண்ட 
பாண்டிய சேனாதிபதி அடிகளாரை நோக்கி, “அடிகளாரே! 
இளவரசியை அவர்கள்‌ இருப்பிடத்துக்கு அழைத்துப்‌ போங்கள்‌. 
நானும்‌ காரியும்‌ சென்று கோட்டைக்‌ காவலைச்‌ சோதிக்‌ 
கிறோம்‌” என்று கூறிவிட்டுக்‌ கார்குழலியைப்‌ பார்த்து, 

“இளவரசி! உங்கள்‌ இருப்பிடத்தின்‌ மாடியறைகளிலிருந்து 
யாரும்‌ எட்டிப்‌ பார்க்க வேண்டாம்‌. உங்கள்‌ தோழிகளை 

நன்றாக எச்சரித்து வையுங்கள்‌. என்‌ ஊகம்‌ சரியாயிருந்தால்‌ 
இன்று மாலைக்குள்‌ எதிரிகள்‌ காட்டுக்குச்‌ சென்று உள்புறத்தில்‌ 
பாசறைகளை அமைத்துத்‌ தங்குவார்கள்‌. உண்மை, அபாயம்‌ 
நாளையப்‌ பகல்‌ முதலே துவங்கிவிடும்‌. சிங்களத்து 


406 4 கன்னி மாடம்‌ 


வில்லவர்கள்‌ குறி தவறாதவர்கள்‌. யார்‌ தலை தெரிந்தாலும்‌ 
அம்பெய்து கொன்றுவிடுவார்கள்‌” என்று எச்சரித்தான்‌. 

“பிரபு! வீரபாண்டியன்‌ சிங்களப்‌ படையைத்தான்‌ 
கொண்டு வந்திருக்கிறானென்பது உங்களுக்கு எப்படித்‌ 
தெரியும்‌?” என்று கார்குழலி வினவினாள்‌. 

“பாண்டியப்‌ படைகளை அவன்‌ கொண்டுவர முடியாது.” 

“ஏன்‌?” 

“வீரபாண்டியன்‌ தாயாதியான விக்ரம பாண்டியன்‌ நம்முட 
னிருக்கிறான்‌. வீரபாண்டியன்‌ சிம்மாசனத்துக்கு விக்ரம 
பாண்டியன்‌ போட்டியாக நிற்கிறானென்பது பாண்டிய 
வீரர்களுக்குத்‌ தெரியும்‌. பாண்டிய வீரர்களுக்குத்‌ தன்னிடம்‌ 
எந்தவிதப்‌ பக்தியும்‌ கிடையாதென்பது வீரபாண்டியனுக்கும்‌ 
தெரியும்‌. பாண்டிய வீரர்களை அழைத்து வந்து விக்ரம 
பாண்டியனைக்‌ கண்டதும்‌ அவர்கள்‌ ராஜபக்தி எதிரிப்‌ பக்கம்‌' 
சாய்ந்தால்‌ தன்‌ கதி அதோகதி ஆகிவிடும்‌ என்பதை வீர 
பாண்டியன்‌ அறிவான்‌. அவன்‌ அறிந்தாலும்‌ அறியாவிட்டாலும்‌ 
சிங்களத்து சேனாதிபதியான இலங்காபுரத்‌ தண்டநாயகன்‌ 
அறிவான்‌. ஆகவே பாண்டிய வீரர்களை வீரபாண்டியன்‌ 
அழைத்துச்‌ செல்வதற்கு அவன்‌ ஒருநாளும்‌ க 
மாட்டான்‌.” 

கார்குழலி புரிந்துகொண்டாள்‌; அபராஜிதன்‌ அல்லல்‌ 
ஞானத்தின்‌ ஆழத்தைப்‌ புரிந்துகொண்டாள்‌. விஷயங்களை 
அவன்‌ அலசிப்‌ பார்க்கும்‌ அழகை நினைத்து நினைத்து 
வியந்தாள்‌. இப்பேர்ப்பட்டவன்‌ தன்‌ பெயரை மாத்திரம்‌ 
சொல்ல மறுக்கிறானே என்ற விசனத்தால்‌ மெல்லப்‌ 
பெருமூச்சும்‌ எறிந்தாள்‌. ஏதோ நினைப்புகள்‌ மனத்தைச்‌ சூழ்ந்து 
கொள்ளவே சம்பாஷணையை அத்துடன்‌ அறுத்துக்கொண்டு 
தன்‌ இருப்பிடத்தை நோக்கி மெல்ல நடந்தாள்‌. அவளைத்‌ 
தொடர்ந்து விக்ரம பாண்டியனும்‌ நடந்தான்‌. ஆனால்‌ அவன்‌ 
மனத்தில்‌ எண்ணங்கள்‌ எழுந்து வேறு திக்கில்‌ ஓடிக்கொண் 


சாண்டில்யன்‌ & 407 


டிருந்தன. எதிரேயிருந்த வீரபாண்டியன்‌ படைபலத்தையும்‌ 
அதனால்‌ ஏற்படக்கூடிய விபரீதத்தையும்‌ எண்ணிப்‌ பார்த்தான்‌. 
அத்துடன்‌ ஒவ்வொரு விநாடியும்‌ கார்குழலிக்குப்‌ புதிதாக வந்து 
முளைத்த அபராஜிதன்‌ மீது மதிப்பும்‌ அன்பும்‌ அதிகப்‌ 
படுவதையும்‌ சிந்தித்துச்‌ சிந்தித்து ஏங்கினான்‌. அந்தச்‌ 
சிந்தனைகளை ஏந்தி நடந்து அறைக்குள்‌ சென்று கவசங்களைக்‌ 
களைந்த பின்பும்‌ கவலை அவன்‌ மனத்தை வாட்டி நின்றது. 
தன்‌ எண்ணத்தில்‌ மண்‌ விழுவதை நினைத்து நினைத்து 
வருந்திய அவன்‌ உள்ளத்தில்‌ மறுநாள்‌ பொழுது புலர்ந்த 
பின்பும்‌ பொழுது போனபின்பும்‌ கூட ஒரு நிம்மதி ஏற்பட 
வில்லை. 


பகல்‌ பூராவும்‌, மாடியறையில்‌ நின்று எதிரேயிருந்த 
காட்டைக்‌ ண்டிருந்தான்‌. நாட்டுக்கு அப்புறத்தே 
உள்ள சிங்களப்‌ படைகள்‌ ஆயுத வாகனங்கள்‌ உட்புகுவதற்காகக்‌ 
மரங்கள்‌ தடால்‌ தடாவென்று விழும்‌ சப்தம்‌ காதைப்‌ பிளந்தது. 
காட்டுக்குள்‌ மூன்று பாதைகளை அமைத்த வீரபாண்டியன்‌, 
காட்டு முகப்புக்கு வண்டிகளைக்‌ கொண்டுவராமல்‌ பக்கத்து 
மரங்களின்‌ மறைவில்‌ படைகளை நிறுத்தினான்‌. இடையே 
மரங்கள்‌ அடர்த்தியாக இருந்த இடத்தில்‌ தன்‌ கூடாரத்தை 
அமைத்துக்கொண்டான்‌. இரவில்‌ வீரபாண்டியன்‌ பாசறை, 
பந்தங்களின்‌ வெளிச்சத்தில்‌ மின்னியது. அதே இரவில்‌ என்ன 
செய்வதென்று புரியாமல்‌ ஏதோ யோசித்த வண்ணம்‌ கன்னி 
மாடத்தின்‌ புறாக்‌ கூண்டுகளுக்குச்‌ செல்லும்‌ மாடிப்படிகளில்‌ 
ஏறி உச்சிக்கூண்டை அடைந்து எதிரிப்‌ பாசறையைக்‌ கவனித்த 
விக்ரம பாண்டியனுக்கு ஒரு விபரீத யோசனை உதயமாயிற்று. 
ஒரு விநாடி ஏதோ யோசித்த விக்ரம பாண்டியன்‌ விடுவிடு 
என்று கீழே ஓடிச்‌ சென்று வில்லும்‌ கையுமாகத்‌ திரும்பி 
மீண்டும்‌ உச்சிக்கு வந்தான்‌. வந்ததும்‌ அப்புறமும்‌ இப்புறமும்‌ 
பார்த்துவிட்டு மடியிலிருந்த ஒர்‌ ஓலையை எடுத்து அம்பில்‌ 


408 «+ கன்னி மாடம்‌ 


மாட்டி வில்லில்‌ அம்பைப்‌ பொருத்தி நாணை இழுத்து 
வீரபாண்டியன்‌ கூடாரத்துக்காகக்‌ குறிவைத்து வாளியைப்‌ 
பறக்க விட்டான்‌. 


43. கசங்கிய ஒலை! 


கன்னிமாடத்தைச்‌ சூழ்ந்து நின்ற காடு, வீரபாண்டியன்‌ 
படைகளின்‌ பாசறைப்‌ பந்தங்களால்‌ நல்ல வெளிச்சத்தைப்‌ 
பெற்றிருந்தாலும்‌, மரங்கள்‌ இருந்த அடர்த்தியின்‌ காரணமாக 
வெளிச்சத்தை அதிகமாக வெளியே வீசாமலும்‌ பாசறைகள்‌ 
அமைக்கப்பட்டிருந்த இடங்களை எதிரிக்குக்‌ காட்டிக்‌ 
கொடுக்காமலும்‌ பாதுகாப்புச்‌ செய்துகொண்டிருந்தது. 
அவ்வப்பொழுது எண்ணெய்‌ ஊற்றப்பட்டதால்‌ நல்ல 
ஜ்வாலையைப்‌ பெற்ற பந்தங்கள்‌ மட்டும்‌ அடிக்கடி கட்டுப்‌ 
பாட்டைச்‌ சிறிதே குலைத்து, மரங்கள்‌ அசைந்ததால்‌ ஏற்பட்ட 
காற்றில்‌ அலைந்து அலைந்து ஜ்வாலையைப்‌ பெருக்கிக்‌ 
கொண்டு கூண்டிலிருந்து தலை நீட்டும்‌ பறவை இனங்‌ 
களைப்‌ போல, சரேல்‌ சரேலென்று தங்கள்‌ தீத்‌ தலைகளை 
எழுப்பி எழுப்பிக்‌ கன்னிமாடத்தில்‌ உள்ளவர்களுக்குத்‌ 
தாங்கள்‌ சிறைப்பட்டுக்‌ கிடக்கும்‌ செய்தியை அறிவித்துக்‌ 
கொண்டிருந்தன. இவற்றின்‌ விஷம சுபாவத்தை அறிந்த 
சிங்களப்‌ படைவீரர்‌ பந்தங்களைச்‌ சுற்றிலுமிருந்த கொடி 
களையும்‌ மரக்கிளைகளையும்‌ கழித்துப்‌ போட்டு இவை 
பக்கவாட்டுகளில்‌ எதையும்‌ தொட இடமின்றிச்‌ செய்து 
கொண்டிருந்தனர்‌. நன்றாகக்‌ கட்டப்பட்ட மூன்று வேல்களுக்‌ 
கிடையிலும்‌ மரத்தின்‌ சில பெரிய கிளைகளிலும்‌ ஆங்காங்கு 
செருகப்பட்டி ருந்த பந்தங்கள்‌ அடிக்கடி ஒன்றின்‌ பக்கமாக 
மற்றொன்று சாய்ந்து யாருக்கும்‌ புரியாத ஜாடைகளைச்‌ 
செய்துகொண்டிருந்தன. சரியான இருட்டில்‌ வெளியே உலா 
வரும்‌ விஷ ஜந்துக்கள்கூட வெளிச்சத்தாலும்‌ வீரர்களின்‌ 
நடமாட்டத்தாலும்‌ பயந்து தங்கள்‌ பாழிகளுக்குள்ளிருந்து 


சாண்டில்யன்‌ %* 409 


புறத்தே தலையை நீட்டாமல்‌ பதுங்கிக்‌ கிடந்தன. காட்டில்‌ 
ஒவ்வொரு மூலையிலிருந்த புற்றுகளிலிருந்து சர்ப்பங்கள்‌ 
சற்று நேரம்‌ வெளியே வந்து படமெடுத்து நின்று உள்ள 
நிலைமையை அறிந்து திரும்பவும்‌ சர்ரென்று வாலை வளைய 
விட்டு பிலத்வாரங்களில்‌ நுழைந்துவிட்டன. மரக்கிளை 
களிலேயே வாழும்‌ பச்சை ஒணான்கள்‌ தாங்கள்‌ இருப்பது 
தெரியாமல்‌ மூச்சுக்கூட விடாமல்‌ மரத்தோடு மரமாக ஓட்டிக்‌ 
கிடந்தன. எங்கும்‌ நல்ல இருளும்‌ வெளிச்சமும்‌ கலந்‌ 
திருந்ததால்‌ காட்டு மரங்களின்‌ பெரிய கிளைகள்‌ ஆங்காங்கு 
நீண்ட நிழல்களைப்‌ பாய்ச்சி, தப்பித்‌ தவறி வெளியே வந்து 
விட்ட வனம்வாழ்‌ பிராணிகளுக்குப்‌ புகலிடம்‌ அளித்துக்‌ 
கொண்டிருந்தன. ஆங்காங்கு பந்தங்களிலிருந்து வீசிக்‌ 
கொண்டிருந்த வெளிச்சம்‌ சிங்கள வீரர்கள்‌ பகடையாட 
உதவிக்கொண்டிருந்தது. வீரபாண்டியன்‌ கொடுமைக்கு 
அஞ்சி எந்தப்‌ பிராணியும்‌ காட்டில்கூடத்‌ தலைநீட்டப்‌ 
பயப்பட்ட அந்த இரவில்‌ நரிகள்‌ மட்டும்‌ எந்தவித அச்சமும்‌ 
கொள்ளாமல்‌ பலமாக ஊளையிடத்‌ தொடங்கி, இரவின்‌ 
தன்மையை மிகப்‌ பயங்கரமாக அடித்துக்கொண்டிருந்தன. 
இத்தகைய வனப்‌ பிரதேசத்தின்‌ நடுப்‌ பகுதியில்‌ கன்னி 
மாடக்‌ கோட்டை வாசலுக்கு நேர்‌ எதிர்த்‌ திக்கில்‌ கூடாரத்தை 
அமைத்துத்‌ தங்கியிருந்த வீரபாண்டியன்‌ அன்றைய நிகழ்ச்சி 
களால்‌ ஆத்திரமும்‌ வேதனையும்‌ கலந்த உள்ளத்துடன்‌ 
தன்‌ மலரணையில்‌ மல்லாந்து கிடந்தான்‌. சிந்தனையில்‌ 
திரும்பத்‌ திரும்பத்‌ தோன்றிய அந்தக்‌ கவசமணிந்த வீரனின்‌ 
த்தைப்‌ பார்க்கப்‌ பார்க்க, அவன்‌ பேசிய மொழிகள்‌, . 
வீசிய வசைக்கோவைகள்‌ இவை திரும்பத்‌ திரும்பக்‌ 
காதுகளில்‌ ஒலிக்க ஒலிக்க, வீரபாண்டியன்‌ நிதானத்தை 
அடியோடு கைவிட்டவனாய்ச்‌ சிறிது நேரம்‌ படுக்கையில்‌ 
புரளுவதும்‌, சிறிது நேரம்‌ அசையாமல்‌ படுப்பதுமாக 
சித்திரவதைக்குள்ளாகிக்கொண்டிருந்தான்‌. கவசமணிந்த 
வீரன்‌ நின்ற நிலை, அவன்‌ பேசிய முறை, அவன்‌ கைகளை 
க. மா-27 


410 - கன்னி மாடம்‌ 


வீசிய பாணி இவையனைத்தையும்‌ எங்கோ பார்த்திருப்பது 
போன்ற உணர்ச்சி வீரபாண்டியனுக்கு ஏற்பட்டிருந்தாலும்‌, 
எங்கே பார்த்தோம்‌ என்பதை நிர்ணயிக்க முடியாதவனாகத்‌ 
திண்டாடினான்‌. தன்னை எதிர்த்து அவ்வளவு தைரியமாகப்‌ 
பேசக்‌ கூடியவர்கள்‌ தமிழ்நாட்டில்‌ யாராயிருக்க முடியும்‌ 
என்ற கணக்கையும்‌ போட்டுப்‌ பார்த்து ஒவ்வொருவராக 
விலக்கி வந்து கடைசியில்‌ சூன்யாமாகிவிட்ட எண்ணிக்கை 
யில்‌ ஏதுமறியாமல்‌ ஏங்கினான்‌ வீரபாண்டியன்‌. வீரனின்‌. 
அடையாளத்தைக்‌ கண்டுபிடிக்கும்‌ முயற்சி தோல்வி 
அடையவே கோட்டையின்‌ படைபலத்தைப்‌ பற்றிச்‌ சிந்திக்க 
லானான்‌. 'மொத்தம்‌ ஐம்பது வீரர்கள்‌ இருப்பதாகத்தானே 
மழவராயன்‌ சொன்னான்‌. கண்கூடாக வீரர்களைப்‌ 
பார்த்தோமே, இந்த அதிகப்படி. வீரர்கள்‌ யார்‌? மொத்தம்‌ 
எத்தனை பேர்‌ இருக்கிறார்கள்‌? நம்‌ படைகளைச்‌ சமாளிக்கப்‌ 
போதுமான வீரர்கள்‌ இருப்பார்களா? அப்படியிருந்தால்‌ 
இன்னும்‌ படைகளை நாம்‌ மதுரையிலிருந்து வரவழைக்க 
வேண்டாமா? மதுரையிலிருந்து இனி வீரர்களை 
வரவழைப்பது முடியாத காரியமாயிற்றே. இரண்டாயிரம்‌ 
வீரர்களை அனுப்புவதற்கே இலங்காபுரன்‌ ஆட்சேபித்தானே. 
இனியும்‌ அதிகப்படி வீரர்களைக்‌ கேட்டால்‌: அனுப்ப 
மறுப்பது திண்ணமாயிற்றே. எந்த நிமிஷத்திலும்‌ சோழப்‌ 
பேரரசின்‌ படையெடுப்பை எதிர்பார்த்து நிற்கும்‌ 
மதுரையைப்‌ பாதுகாப்பதைவிடக்‌ கன்னிமாடப்‌ பெண்‌ 
வேட்டை அவ்வளவு அவசியமல்லவென்று இலங்காபுரனும்‌ 
நினைத்தால்‌ அதிலும்‌ தவறில்லையே! அப்படி. இலங்காபுரன்‌ 
உதவி அனுப்பாமல்‌ அழைத்து வந்திருக்கிற படையும்‌ கன்னி 
மாடத்தை வீழ்த்தப்‌ போதாமல்‌ தான்‌ திரும்ப நேரிட்டால்‌ 
மழவநாடும்‌ பாண்டிய நாடும்‌, ஏன்‌ உலகமே கைகொட்டிச்‌: 
சிரிக்குமே' என்று இப்படிப்‌ பலவாறாக யோசித்துக்‌ 
கடைசியாக எழுந்த யோசனையின்‌ விளைவாக மனத்தில்‌ 
புகுந்த திகிலால்‌ திண்டாடிய வீரபாண்டியனுக்கு ஆறுத 


சாண்டில்யன்‌ உ 411 


லளிக்கும்‌ தூதன்‌ போல்‌ விக்ரம பாண்டியன்‌ விடுத்த வாளி 
கூடாரத்தின்‌ உச்சியில்‌ சர்ரென்று பாய்ந்து நின்றது. 

அம்பது ன்‌. 5 சிந்‌ கிளம்பி வம்பின்‌ சிக்கலி 

செந்து விட S அலு எ மஞ்சத்திலிருற்‌ 

துள்ளி எழுந்து கூடாரத்தை விட்டு வெளியே ஓடி வந்தான்‌. 
மன்னன்‌ வருமுன்பே அம்பு பாய்ந்து கூடாரத்தில்‌ 
தைத்ததைப்‌ பார்த்துவிட்ட காவலாளிகளும்‌ அரசன்‌ 
கூடாரத்தின்‌ முன்பாகக்‌ கூட்டம்‌ கூடி, ஒருவனைப்‌ பக்கத்தி 
லிருந்த மரத்தின்மேல்‌ ஏறிக்‌ கூடாரத்தின்‌ உச்சியிலிருந்த 
அம்பைப்‌ பிடுங்கி எடுத்துவரச்‌ செய்தார்கள்‌. பந்தம்‌ காட்டி 
அம்பைச்‌ சோதித்த வீரபாண்டியன்‌ அதன்‌ உடலில்‌ ஓர்‌ 
ஓலையும்‌ கட்டப்பட்டிருப்பதைப்‌ பார்த்து அதை அவிழ்த்து 
எடுத்துப்‌ படிக்க ஆரம்பித்தான்‌. படிக்கப்‌ படிக்க பாண்டிய 
மன்னன்‌ முகத்தில்‌ மகிழ்ச்சி ஏறுவதையும்‌ சாதாரணமாகச்‌ 
சலனத்தால்‌ துடிக்கும்‌ அவன்‌ இதழ்களில்‌ புன்முறுவல்‌ 
படருவதையும்‌ கண்ட சிங்கள வீரர்கள்‌, செய்தி என்னவா 
யிருக்கும்‌ என்று யோசித்துக்கொண்டு நின்றனர்‌. ஓலையைப்‌ 
படித்த மன்னன்‌ வீரர்களைத்‌ திரும்பிப்‌ பார்க்காமலும்‌ ஒரு 
வார்த்தைகூட அவர்களுக்கு விளக்கம்‌ சொல்லாமலும்‌ 
விரைவாகக்‌ கூடாரத்துக்குள்‌ சென்று அங்கிருந்த விளக்கில்‌ 
ஓலையை மிகவும்‌ கவனமாகப்‌ படித்தான்‌. கடிதத்தில்‌ அவன்‌ 
கண்டது இதுதான்‌: 

“ஹபாண்டியா! நீயும்‌ நானும்‌ குடும்ப வைரிகள்‌. 
பாண்டியநாட்டு அரியணைக்காகவும்‌ போறம்‌. 
ஆனால்‌ நாயிறவமும்‌ நமது குலப்பெருமையை முன்னடி 
ஒன்றுசேரவேண்டி௰ அவசியம்‌ இப்பொழுது ஓற்பட்டிருக்‌ 
கிறது. முவநாட்டு இளவரசி கார்கழூவிக்காக நீ இந்த 
முற்றுகையில்‌ இறங்கி இருக்கிறாய்‌. உன்னிடமிறுந்து 
ஆனால்‌ நாம்‌ இருவறாம்‌ ஏ.மாற.ப்‌ CAGED. வேது 


412 ட கன்னி மாடம்‌ 


இடத்தில்‌ அவர்‌ மனம்‌ லயித்திறக்றெது. உன்னைப்‌ பார்த்து 
இன்று வசைமொழிககர்‌ பேசினானே அவன்தான்‌ அவன்‌ 
ஆசைநாயகண்‌. பாண்டிய மன்னர்‌ குலத்தில்‌ பிறந்த 
இருவருக்கும்‌. ிவதேடம்‌ பாமரன்‌ ஒருவனை நாடும்‌ 
பாவையையும்‌, அவளுடன்‌ சேர்ந்தோரையும்‌ தி தீர்த்துக்‌ 
நூன்‌ தப்பிச்‌ செல்ல அனுமதி அனிப்தானால்‌ இந்தக்‌ 
வீட என்னால்‌ முடியும்‌. இதற்கு உன்‌ நிபந்தனைகள்‌ என்ன? 
தெனிவாக எழுதி ஓலையை அம்பில்‌ கட்டிக்‌ கன்னி 
மாடத்தின்‌ உச்சிக்‌ கூண்டின்‌ சாளரத்துக்காக எய்துவீழு.” 
- விக்ரம பாண்டியன்‌ 
ஓலையின்‌ செய்தியைப்‌ படித்த வீரபாண்டியன்‌ பெரிதும்‌ 
உவகை எய்தினாலும்‌ ஓரளவு சந்தேகம்‌ கொண்டான்‌: 
இத்தனை எழுதியவன்‌ கோட்டையின்‌ படைபலத்தைப்‌ பற்றி 
ஒரு வரிகூட எழுதாதைக்‌ கவனித்த வீரபாண்டியன்‌, “இந்த 
விக்ரம பாண்டியனை நம்பலாமா கூடாதா” என்ற ஐயங்‌ , 
கொண்டு சிறிது நேரம்‌ சிந்தனையிலாழ்ந்தான்‌. ஏதோ 
யோசனை திடீரென மனத்தில்‌ உதயமாகவே மீண்டும்‌ அவசர 
மாகக்‌ கடிதத்தைப்‌ படித்தவன்‌ சற்று நின்ற இடத்திலேயே 
தள்ளாடிக்‌ கூடாரத்‌ துணியைப்‌ பிடித்து நிதானித்துக்‌ 
கொண்டான்‌. “சந்தேகமேயில்லை, சந்தேகமேயில்லை” என்று 
வெறிபிடித்தவன்‌ போல்‌ உளறிய பாண்டிய மன்னன்‌ 
முகத்தில்‌ பயமும்‌ ஆச்சரியமும்‌ கலந்த ரேகை ஒன்று படரத்‌ 
தொடங்கியது. ஓலையை மீண்டும்‌ பிரித்து, “வேறோர்‌ 
ல்‌ அவள்‌ மனம்‌ லயித்திருக்கிறது. உன்னைப்‌ பார்த்து 
இன்று வசைமொழிகள்‌ பேசினானே அவன்தான்‌ அவள்‌ 
ஆசைநாயகன்‌” என்று திரும்பத்‌ திரும்பக்‌ குடிதத்திலிருந்த 
வாக்கியத்தைச்‌ சொல்லிக்கொண்டான்‌. கார்குழலியின்‌ மனம்‌ 
லயித்திருக்கிற இடம்‌ எது என்பதைத்தான்‌ அவனிடம்‌ 
கிட்டியில்‌ சிக்கிய அடிகளார்‌ உளறியிருக்கிறாரே ! 


சாண்டில்யன்‌ உ 413 


தன்னை எதிர்த்து வசைமொழிகளை வீசிய வீரனின்‌ 

ம்புக்‌ கவசங்களை நொடிப்பொழுதில்‌ திறந்துகாட்டிய 
அந்த இரண்டு. வரிகளால்‌ கோட்டைப்‌ பாதுகாப்பை ஏற்‌ 
றிருப்பவன்‌ தன்‌ சேனாதிபதி அபராஜிதன்தான்‌ என்பதை 
சந்தேகமற அறிந்துகொண்ட வீரபாண்டியன்‌ எப்பேர்ப்பட்ட 
எதிரியைத்‌ தான்‌ சமாளிக்க நேரிட்டிருக்கிறது என்பதை 
நினைத்துப்‌ பிரமித்துப்‌ போனான்‌. ராஜதந்திரங்களுக்கும்‌, 
போர்த்தந்திரங்களுக்கும்‌ இணையற்றவன்‌ என்று பெயர்‌ 
வாங்கிய சேனாதிபதி தன்‌ காதலுக்கு மட்டுமின்றித்‌ தன்‌ 
நற்பெயருக்கும்‌ எமனாக வந்து சேர்ந்தானே என்ற 
நினைப்பால்‌, ஒரளவு கோபமும்‌ ஏற்பட்டது பாண்டிய 
மன்னனுக்கு. இந்த இக்கட்டிலிருந்து எப்படித்‌ தப்பப்‌ 
போகிறோம்‌ என்று சிந்தித்த அவன்‌ உள்ளத்துக்கு விக்ரம 
பாண்டியன்‌ ஒலை சாந்தியை அளித்தது. இத்தகைய 
கருநாகத்தை எதிரிக்‌ கோட்டைக்குள்‌ புகவிட்டது சொக்கப்‌ 
பெருமாளாகத்தான்‌ இருக்கவேண்டும்‌ என்பதிலும்‌, 
தனக்காகவே அவர்‌ தமது நாகங்களிலொன்றைத்‌ தியாகம்‌ 
செய்து மனித உருவம்‌ கொடுத்து விக்ரம பாண்டியன்‌ 
ரூபத்தில்‌ கோட்டைக்குள்‌ அனுப்பியிருக்கிறாரென்பதிலும்‌ 
சிறிதும்‌ சந்தேகம்‌ கொள்ளாத வீரபாண்டியன்‌, சொக்கப்‌ 
பெருமாளையும்‌ தேவி மீனாட்சியையும்‌ ஒருகணம்‌ தியானித்து 
விட்டுப்‌ பதில்‌ ஒலையொன்றைச்‌ சரசரவென்று எழுதி 
எடுத்துக்கொண்டு கூடாரத்துக்கு வெளியே வந்து, “டேய்‌ 
யாரங்கே?” என்று கூச்சலிட்டான்‌. 

மன்னன்‌ கூச்சல்‌ கேட்டு விநாடியில்‌ கூடாரத்துக்கருகே 
மீண்டும்‌ மண்டியிட்ட வீரர்களைச்‌ சுற்றி நோக்கிய 
வீரபாண்டியன்‌, “உங்கள்‌ ஒருவரிடமும்‌ வில்‌ இல்லையா? 
இங்கு என்ன பூப்பறிக்கவா வந்திருக்கிறீர்கள்‌ ?”” என்று எரிந்து 
விழுந்தான்‌. “இதோ வில்‌ இருக்கிறது மன்னவா!” என்று 
வில்லுடன்‌ வந்த வீரனிடம்‌ ஓலையைக்‌ கொடுத்து, “இதை 
அம்பில்‌ கட்டி அதோ இருக்கும்‌ கூண்டின்‌ முதல்‌ சாளரத்துக்‌ 


414 & கன்னி மாடம்‌ 


காக எய்துவிடு. குறிதவறாதே. தவறினால்‌ உன்‌ தலை உடலில்‌ 
தரிக்காது” என்று இடியென வார்த்தைகளை உதிர்த்தான்‌. 
சிங்களத்து வில்லாளியும்‌ மிகுந்த எச்சரிக்கையுடன்‌ அம்பில்‌ 
ஓலையைக்‌ கட்டி, வில்லில்‌ பொருத்திச்‌ சாளரத்துக்குக்‌ குறி 
வைத்தான்‌. 

அம்பு வரும்‌ என்ற நிச்சயத்தால்‌ கூண்டின்‌ கதவைச்‌ 
சாத்திக்கொண்டு சாளரத்தின பக்கலில்‌ மறைந்து நின்ற 
விக்ரம பாண்டியன்‌, அம்பு அறைக்குள்‌ வந்து விழுந்ததும்‌ 
அதை அவசர அவசரமாக எடுத்துப்‌ படித்தான்‌. படித்ததும்‌ 
ஆனந்தத்தால்‌ ஒருகணம்‌ சுவரில்‌ சாய்ந்துகொண்டு 
மந்தகாசம்‌ செய்தான்‌. வீரபாண்டியன்‌ பின்வருமாறு எழுதி 
யிருந்தான்‌: 

“விக்ரமா! குலப்பெருமையை முன்னிட்டு கன்ன 
மாடத்தைத்‌ திறந்துவிட, நீ ஒப்புக்கொண்டது பற்றி மிகவம்‌ 
மகிழ்ச்சியடைகிறேண்‌. சுயறலத்திலும்‌ ரத்தபாசம்‌ வலிது 
என்பதையே உண்‌ கடிதம்‌ வலியுறுத்துகிறது. பாண்டியர்கள்‌. 
மரபின்‌ பேரில்‌, தேவி மீனாட்சியின்‌ மேல்‌ ஆணையிட்டுச்‌ 
சொல்கிறேன்‌. கேள்‌: கன்னிமாடத்தை நீ என்னிடம்‌ 
ஒப்படைத்தால்‌ உனக்கும்‌ உண்‌ சகரக்களுக்றும்‌ எந்தவிதத்‌ 
தீங்கும்‌ நேரிடாமல்‌ பார்த்துக்கொள்கிறேன்‌. நீ உன்‌ தந்தை 
யிடம்‌ க்தமமாகப்‌ போய்ச்‌ சேர நானே வழி செய்வதன்றி 
அனக்கு இரண்டு லக௯தம்‌ பொற்காசுகனாம்‌ தருகிறேன்‌. 
பணத்தினால்‌ உண்‌ மனத்தைத்‌ திறப்ப அல்ல. பின்னால்‌ 
எனக்கு எதிராகப்‌ படை திரட்ட உனக்கு அது அதவும்‌. 
பின்னால்‌ நாம்‌ எதிரிகளாகப்‌ போர்க்களத்தில்‌ கததி 
ஆனால்‌ குவப்டெழுமைக்கு இழுக்கு விளைவிக்கும்‌ இந்தக்‌ 
கன்னிமாட சகாப்தம்‌ சம்பந்தப்பட்ட வரை நாம்‌ உறவினர்‌, 
தண்டா.” - வீர்பாண்டியன்‌ 

இந்தச்‌ செய்தியை இருமுறை படித்த விக்ரம பாண்டியன்‌, 
கையில்‌ ஓலையைக்‌ கசக்கிய வண்ணம்‌ அறைக்குள்‌ அங்கு 


சாண்டில்யன்‌ எ 415 


மிங்கும்‌ உலாவி அம்பு வந்த சாளரத்திற்கு எதிர்ச்‌ சாளரத்தில்‌ 
சாய்ந்து அறைக்‌ கதவுக்கு முதுகைக்‌ காட்டியவண்ணம்‌ ஏதோ 
யோசித்தான்‌. யோசித்துக்‌ கடைசியாக முடிவுக்கு வந்தவன்‌ 
இதழ்களில்‌ புன்முறுவலை நன்றாகப்‌ படரவிட்டுக்கொண்டு 
கீழே இறங்கிச்‌ செல்ல கதவுக்காகத்‌ திரும்பினான்‌. 
திரும்பியவன்‌ திரும்பியபடியும்‌ கைகால்‌ ஆடாமலும்‌ சிலை 
யென நின்றுவிட்டான்‌. உதட்டில்‌ எழுந்த புன்முறுவல்‌ 
கண்ணிமைக்கும்‌ நேரத்தில்‌ மறைந்தது. முகம்‌ 
அவன்‌ லலாடப்‌ பிரதேசம்‌ குறுவேர்வை கொள்ள 
ஆரம்பித்தது. பிரமிப்பாலும்‌ பயத்தாலும்‌ கண்கள்‌ கலக்கப்‌ 
பட்டுத்‌ திண்டாடின. அவனுக்கு எதிரே அடிகளார்‌ நின்று 
கொண்டிருந்தார்‌. 

அவர்‌ எவ்வளவு தூரம்‌ அந்த இரவின்‌ நிகழ்ச்சிகளைப்‌ 
பார்த்திருப்பாரோ என்று திண்டாடிய விக்ரம பாண்டியனை 
ஒருகணம்‌ உற்றுப்‌ பார்த்த அடிகளார்‌, தமது இயற்கையான 
பாணியில்‌ பேசத்‌ தொடங்கி, “தாங்களும்‌ என்‌ நிலைக்கு 
வந்துவிட்ட மாதிரி இருக்கிறது...” என்றார்‌. 

விக்ரம பாண்டியன்‌ அவர்‌ உள்ளத்தில்‌ ஓடிய உணர்ச்சி 
களை ஆராயப்‌ பார்த்தான்‌. அதில்‌ பலன்‌ கிடைக்காது 
போகவே, “நீங்கள்‌ சொல்வது புரியவில்லை” என்று அவர்‌ 
கேள்விக்குப்‌ பதில்‌ சொன்னான்‌. 

“ஏன்‌ புரியவில்லை! என்‌ நிலை என்ன என்று 
புரிகிறதோ இல்லையோ?” 

“என்ன நிலை?” 

“நான்‌ தற்சமயம்‌ இருக்கும்‌ ஆசிரமம்‌?” 

“இந்தத்‌ துறவி வேஷத்தைப்‌ பற்றிச்‌ சொல்கிறீரா?” 

தம்‌ துறவி நிலையை விக்ரம பாண்டியன்‌ வேஷமென்று 
சொன்னதால்‌ அடிகளார்‌ அஆத்திரமேதும்‌ கொள்ளவில்லை. 
அவர்‌ விஷமத்துக்கு அவன்‌ பேச்சு தூபம்‌ போட்டது. ஆகவே 


416 - கன்னி மாடம்‌ 


அவர்‌ சொன்னார்‌: “விக்ரமா, நாம்‌ எல்லோரும்‌ வேஷம்‌ 
தாம்‌ போடுகிறோம்‌” என்று. 

“எல்லோருமா?” 

“ஆம்‌. நீயே சொல்லிவிட்டாய்‌. நான்‌ துறவி வேஷம்‌ 
போடுகிறேனென்று. நீயோ வீரன்‌ போல்‌ வேஷம்‌ 
போடுகிறாய்‌. கோட்டைக்‌ காவலன்‌ இருக்கிறாரே அவர்‌, 
பெயரைச்‌ சொல்லாமலே நாடோடி போல்‌ வேஷம்‌ 
போடுகிறார்‌. இதெல்லாம்‌ வேஷம்‌ போட வேண்டிய காலம்‌ 
விக்ரமா! இதை உன்னைவிட நன்றாகப்‌ புரிந்து 
கொண்டவர்கள்‌ இருக்க முடியாது.” 

விக்ரம பாண்டியன்‌ பதிலேதும்‌ சொல்லாமல்‌ 
அடிகளாரை உற்றுப்‌ பார்த்தான்‌. அவர்‌ பேசுவதில்‌ 
உள்ளர்த்தங்கள்‌ பல இருக்கின்றனவென்று தெரிந்து 
கொண்டானே தவிர என்னென்ன அர்த்தங்கள்‌ வைத்துப்‌ 
பேசுகிறார்‌ என்பது மட்டும்‌ அவனுக்குப்‌ புலப்படாததால்‌, 
“உமது நிலைக்கு நான்‌ வந்துவிட்டேனென்று சொன்னீரே, 
அதற்கு என்ன அர்த்தம்‌?” என்றான்‌. 

“இந்த இடம்‌, அதாவது இந்தக்‌ கூண்டு எதற்கு 
உபயோகப்படுவது தெரியுமா?” 

“சொல்லும்‌.” 

“இங்குதான்‌ நான்‌ இறைவனை நினைத்து ஜபம்‌ செய்கிற 
வழக்கம்‌.” 


உம்‌... 

“வேறு யாரும்‌ இங்கு வருவது கிடையாது. சாதாரணமாக 
மூடியே இருக்கும்‌.” 

“ஒகோ....” 

“அப்படியிருக்க நீ மட்டும்‌ இந்த இடத்திற்கு. அதுவும்‌ 
இராக்‌ காலத்தில்‌ இப்படி வரவேண்டிய அவசியமென்ன 
என்பது இந்தச்‌ சிற்றறிவாளனுக்குப்‌ புரியவில்லை. 


சாண்டில்யன்‌ $ 417 


ஒருவேளை நீ போடும்‌ பல வேஷங்களில்‌ துறவி வேஷமும்‌ 
ஒன்றோ?” என்று வினவிய அடிகளாரின்‌ உதடுகள்‌ 
இகழ்ச்சிக்கு அறிகுறியாக ஒரு பக்கமாக இழுபட்டன. 

“அடிகளாரே! நீர்‌ அத்துமீறிப்‌ பேசுகிறீர்‌...” என்றான்‌ 
விக்ரம பாண்டியன்‌. 

“விக்ரமா! அத்து மீறியது நீ, இது என்‌ தியானத்துக்கான 
இ பு 

“வேறொருவரும்‌ வரக்கூடாதா?” 

“வரக்கூடாது என்பது மழவராயன்‌ கட்டளை.” 

“இப்பொழுது மழவராயன்‌ கட்டளைக்கு உட்பட்டா 
இங்கு ஓடி. வந்திருக்கிறோம்‌?” 

“இல்லை. ஆனால்‌ தற்சமயமிருக்கும்‌ கோட்டைக்‌ 
காவலன்கூட மழவராயன்‌ உத்தரவை மாற்றவில்லை.” 

“இதென்ன அப்பேர்ப்பட்ட பிரமாதமான இடம்‌?” 

“பிரமாதமாக இல்லாவிட்டால்‌ தாங்கள்‌ இத்தனை 
படிகளையும்‌ ஏறி இங்கு விஜயம்‌ செய்யக்‌ காரணம்‌? அதுவும்‌ 
போஜனம்‌ கூடச்‌ செய்யாமல்‌...” 

விக்ரம பாண்டியனுக்கு மேற்கொண்டு என்ன பேசுவ 
தென்று தெரியாததால்‌ மென்று விழுங்கினான்‌. அடிகளார்‌ 
அதற்குமேல்‌ அவனுடன்‌ பேச்சு வைத்துக்கொள்ள இஷ்டப்‌ 
படாமல்‌, “விக்ரமா! நான்‌ ஏதோ இப்படிப்‌ பேசுகிறேனென்று 
கோபித்துக்கொள்ளாதே. என்‌ உடம்பைப்‌ பார்‌. உன்‌ 
உடலைப்‌ போல்‌ பத்து மடங்கு பெரிது. இதைத்‌ தூக்கிக்‌ 
கொண்டு இத்தனை படிகளையும்‌ ஏறி வருவதென்றால்‌ 
சாமான்யமா? எனக்குப்‌ பெருமூச்சு வாங்குவது உனக்குத்‌ 
தெரியவில்லையா?” என்றார்‌. 

“அப்படி உம்மை யார்‌ இங்கு வரச்சொன்னது?” 

“4 கார்‌ குழலி.” 

“யார்‌! கார்குழலியா, எதற்கு?” 


418 ஷ்‌ கன்னி மாடம்‌ 


“சாப்பிடுவதற்கு. கோட்டைக்‌ காவலன்‌, எல்லோரும்‌ 
ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிட்டுவிட்டுப்‌ பிறகு கோட்டைக்‌ 
காவலைப்‌ பற்றிப்‌ பேசலாம்‌ என்று சொன்னார்‌...” 

“உடனே கார்குழலி ஒப்புக்கொண்டாளாக்கும்‌...'” 

விக்ரம பாண்டியன்‌ சொற்களில்‌ உதிர்ந்த உஷ்ணத்தை 
அடிகளார்‌ நன்றாக அறிந்துகொண்டதால்‌ சொன்னார்‌: 
“விக்ரமா, பெண்கள்‌ மனத்தைக்‌ கவர இதுவல்ல வழி. 
எதற்கும்‌ சந்தேகப்படுபவனைப்‌ பெண்கள்‌ விரும்புவதில்லை. 
ஒரிரு காரியங்களில்‌ புருஷன்‌ சந்தேகப்பட்டால்‌ பெண்கள்‌ 
மகிழ்ச்சியே கொள்கிறார்கள்‌. ஆனால்‌ சதா சந்தேகப்பட்டு, 
நச்சரிக்கும்‌ ஆண்களை அறவே வெறுக்கிறார்கள்‌, 
கார்குழலியை நீ அடைய இஷ்டப்பட்டால்‌ கலகலப்பாயிரு. 
அடிக்கடி வெறுப்பைக்‌ காட்டாதே. அவளைக்‌ காக்கும்‌ 
வழியில்‌ சிரத்தை காட்டு.” 

விக்ரம பாண்டியன்‌ அடிகளாரை ஆச்சரியம்‌ ததும்பும்‌ 
கண்களுடன்‌ நோக்கினான்‌. அடிகளார்‌ அவனது நலனில்‌ 
அத்தனை அக்கறை காட்ட வேண்டிய அவசியம்‌ என்ன 
வென்று புரியாமல்‌ திணறினான்‌. அவன்‌ அதிகமாக யோசிக்க 
இடம்‌ கொடாத அடிகளார்‌, “விக்ரமா! கிளம்பு, உனக்காக 
எல்லோரும்‌ காத்திருக்கிறார்கள்‌” என்றார்‌. 

கூண்டிலிருந்து இறங்கி வந்து படிகளின்‌ அடியை 
அடைந்ததும்‌ அடிகளார்‌, “மாடியறையிலேயே எல்லோரும்‌ 
இருக்கிறார்கள்‌, போ” என்றார்‌. 

“ஏன்‌ நீங்கள்‌ வரவில்லையா?” 

“துறவிக்கு இரவுப்‌ போஜனம்‌ இல்லையப்பனே. சில 
கனிகள்‌ மட்டும்தான்‌. அவையும்‌ ஆசாரமாக என்‌ அறையிலே 
இருக்கின்றன” என்று கூறிவிட்டு விடுவிடு என நடந்தார்‌ 
அடிகளார்‌. விக்ரம பாண்டியன்‌ மாடியறைக்குப்‌ போனானே 
தவிர அடிகளார்‌ தமது அறைக்குப்‌ போகவில்லை. 


ட, 


சாண்டில்யன்‌ * 419 


அறைக்குப்‌ போவதாகப்‌ போக்குக்‌ காட்டிய அடிகளார்‌ 
விக்ரமன்‌ தலை மறைந்ததும்‌ திரும்ப வந்து கிடுகிடுவென 
உடல்‌ சதைகள்‌ குலுங்கக்‌ கூண்டுக்குச்‌ செல்லும்‌ மாடிப்‌ 
படிகளில்‌ ஏறிச்‌ சென்றார்‌. கூண்டை அடைந்ததும்‌ அங்கு 
தரையில்‌ கிடந்த வாளியை எடுத்துப்‌ பரிசோதித்தார்‌. பிறகு 
விக்ரம பாண்டியன்‌ நின்றிருந்த சாளரத்துக்குச்‌ சென்று 
வெளியே தலையை நீட்டிப்‌ பார்த்த அடிகளார்‌ பார்வையில்‌ 
கூண்டுக்குப்‌ பல அடிகளுக்குக்‌ கீழே சுவரை ஒட்டி ஓடிய 
சிறு தளத்தில்‌ கசங்கி விழுந்து கிடந்த ஓலை தென்படவே, 
நினைத்தேன்‌ அப்போதே' என்று முணுமுணுத்துக்‌ 
கொண்டார்‌. அத்துடன்‌ சும்மா நிற்காமல்‌ மீண்டும்‌ கீழே 
போய்ப்‌ பெரிய தாம்புக்‌ கயிற்றைக்‌ கொண்டுவந்து 
கூண்டின்‌ சாளரத்தில்‌ பிணைத்துத்‌ தொங்கவிட்டுக்‌ 
கயிற்றைப்‌ பிடித்துக்கொண்டு மெள்ளக்‌ கால்களைச்‌ சுவரில்‌ 
ஊன்றி ஓலையை நோக்கி இறங்கலானார்‌, உலகமே பொய்‌ 
யென்ற தத்துவத்திற்கே வாழ்க்கையை அர்ப்பணித்த அந்த 
அரசியல்‌ துறவியார்‌. அதே சமயத்தில்‌ கீழே காவல்‌ புரிந்து 
கொண்டிருந்த ஒரு வீரன்‌ யாரோ சாளரத்தில்‌ கயிறு கட்டி 
இறங்குவதைப்‌ பார்த்துச்‌ சந்தேகம்‌ கொண்டு வில்லில்‌ 
அம்பைப்‌ பொருத்திப்‌ பரந்த அவர்‌ முதுகுக்காகக்‌ குறி 
வைத்து நாணை இழுத்தான்‌. 
44. பள்ளியறைச்‌ சிலை 

அறைச்‌ சாளரத்தில்‌ கயிறு கட்டிக்‌ கீழே. இறங்கி 
ஒலையை எடுக்க முயன்று அந்தரத்தில்‌ ஆடிக்கொண்டிருந்த 
அடிகளாரின்‌ முதுகுக்காகக்‌ குறிவைத்த காவலாளி நாணை 
வலிய இழுத்து அம்பை மிக வேகமாக எய்தே விட்டான்‌. 
அடிகளாரின்‌ தலையில்‌ ஆயுள்‌ மிகக்‌ கெட்டியாக எழுதியிரா 
விட்டால்‌ அவர்‌ அன்றே சிவபதம்‌ எய்தி விக்ரம 
பாண்டியனுக்குப்‌ பெரிதும்‌ மன நிம்மதியை அளித்திருப்பார்‌. 


420 + கன்னி மாடம்‌ 


ஆனால்‌ அவரைப்‌ பிடித்த நல்லதிருஷ்டமோ விக்ரம 
பாண்டியனைப்‌ பிடித்த துரதிருஷ்டமோ தெரியவில்லை. 
அம்பு அணுகுவதற்குச்‌ சற்று முன்பாக அடிகளார்‌ இடது 
காலைப்‌ பக்கத்துச்‌ சுவரில்‌ ஊன்றிக்‌ கயிற்றை ஓர்‌ ஆட்டு 
ஆட்டி அப்புறம்‌ சென்றுவிடவே, அம்பு சட்டென்று அவருக்கு 
அப்பாலிருந்த சுவரில்‌ தாக்கி நுனியிலிருந்த இரும்பு அலகு 
*கிளிங்‌' என்று சப்திக்கக்‌ கீழே தரையில்‌ விழுந்துவிட்டது. 
கயிறு அறுந்து விடாமல்‌ கீழ்த்‌ தளத்துக்குப்‌ போகவேண்டுமே 
என்ற கவலையுடனிருந்த அடிகளார்‌, தம்மை நோக்கி யாரோ 
அம்பையும்‌ எய்திருக்கிறான்‌ என்பதை அறிந்ததும்‌ கிலி சற்றே 
அதிகமாகவே இடது காலை பக்கத்துச்‌ சுவரில்‌ ஊன்றி ' 
நிதானித்துக்‌ கீழே நோக்கினார்‌. அம்பு எய்த வீரன்‌ முதல்‌ 
அம்பு பலனளிக்காது போகவே, இரண்டாவது அம்பை 
வில்லில்‌ பொருத்திக்கொண்டிருப்பதைப்‌ பார்த்த அடிகளார்‌, 
“இவன்‌ நம்மைத்‌ தொலைத்து விட்டுத்தான்‌ மறுவேலையைப்‌ 
பார்ப்பான்‌ போலிருக்கிறது” என்று தமக்குள்ளேயே 
அவனைச்‌ சபித்துக்கொண்டு, “டேய்‌! டேய்‌! யாரது? சும்மா 
இரு” என்று கயிற்றில்‌ ஆடியபடியே கூவினார்‌. 

இந்தக்‌ கூச்சலால்‌ தலையை நிமிர்த்திக்‌ கவனித்த வீரன்‌, 
அந்தரத்தில்‌ தொங்குவது அடிகளார்‌ என்பதைப்‌ புரிந்து 
கொண்டதும்‌ அம்பை எடுத்து உறையில்‌ போட்டு எதற்காக 
அடிகளார்‌ இந்த ஜாலவித்தையைச்‌ செய்கிறார்‌ என்று அறிய 
மாட்டாமல்‌ அவரைப்‌ பார்த்தபடி பிரமித்துக்கொண்டு 
நின்றான்‌. அந்தரத்தில்‌ தொங்கிய அடிகளார்‌ ஒரு கையால்‌ 
கயிற்றைப்‌ பிடித்தபடி, இன்னொரு கையால்‌ வாயைப்‌ 
பொத்திக்‌ காட்டி அவனைப்‌ பேசாமலிருக்கும்படியும்‌ அந்தப்‌ 
பக்கம்‌ யாரும்‌ வராமல்‌ பார்த்துக்கொள்ளும்படியும்‌ சைகை 
செய்துவிட்டு மிக ஜாக்கிரதையுடன்‌ தமது காரியத்தில்‌ 
இறங்கலானார்‌. கீழே தளத்தில்‌ கிடந்த ஒலைமீது மீண்டும்‌ 
கண்களை ஓட்டிய அடிகளார்‌ இன்னும்‌ பத்தடி தூரமாவது 


சாண்டில்யன்‌ & 421 


தாம்‌ இறங்கவேண்டியிருக்கும்‌ என்பதைத்‌ தீர்மானித்துக்‌ 
கொண்டார்‌. அத்துடன்‌ சுவரின்‌ பக்கப்‌ பகுதிகளையும்‌ 
கவனித்து, எந்தெந்த இடங்களில்‌ காலை வைத்தால்‌ தாம்‌ 
ஜாக்கிரதையாக இறங்க முடியும்‌ என்பதையும்‌ நிர்ணயித்துக்‌ 
கொண்டார்‌. கயிற்றையும்‌ ஒருமுறை ஆட்டிச்‌ சரிபார்த்துக்‌ 
கொண்ட பிறகு மீண்டும்‌ மிகுந்த எச்சரிக்கையுடன்‌ 
கால்களைச்‌ சுவர்ப்‌ பக்கங்களில்‌ வைத்தும்‌ முதுகை உராய்ந்து 
கொண்டும்‌ கயிற்றுக்குத்‌ தமது பாரத்தில்‌ அதிகத்தைக்‌ 
கொடுக்காமல்‌ மெள்ள மெள்ள ஓலையை நோக்கி இறங்கிக்‌ 
கடைசியாக ஒலையிருந்த சிறு தளத்திலும்‌ காலை வைத்தார்‌. 
காலை வைத்ததும்‌ ஏதோ பெரிய காரியத்தைச்‌ சாதித்தது 
போன்ற உணர்ச்சி ஏற்பட அடிகளார்‌ ஓலையை எடுக்கக்‌ 
குனியுமுன்பு அந்தச்‌ சிறு தளச்சுவரில்‌ நின்று பெருமூச்சு 
விட்டுத்‌ தம்மை ஆசுவாசப்படுத்திக்கொண்டார்‌. பின்புதான்‌ 
ஓலையை எடுத்துப்‌ பிரித்துப்‌ பார்த்தார்‌. 

உச்சிக்‌ கூண்டின்‌ அறையிலிருந்த பந்தத்தின்‌ வெளிச்சம்‌ 
நேராக அந்தச்‌ சிறு தளத்தின்‌ மீது அடித்துக்கொண்டிருந்த 
தால்‌ சிறிதும்‌ சிரமமின்றி ஒலையைப்‌ படித்த அடிகளாரின்‌ 
முகத்தில்‌ கோபமும்‌ கவலையும்‌ கலந்து தாண்டவமாடின. 
விக்ரம பாண்டியனுடைய சுபாவத்தைப்‌ பற்றித்‌ தாம்‌ எடை 
போட்டது சரியாவிட்டது என்பதை நினைத்துப்‌ பார்த்துத்‌ 
தமது தீர்க்க தரிசனத்தில்‌ ஒரளவு மகிழ்ச்சியை அடைந்தாலும்‌, 
அந்த விஷப்‌ பாம்பு கன்னி மாடத்திலுள்ளவர்களுக்கும்‌, 
முக்கியமாகக்‌ கார்குழலிக்கும்‌ விளைவிக்கவிருந்த பெருந்‌ 
தீங்கை எண்ணிச்‌ சொல்லவொண்ணாச்‌ சினமும்‌ 
கொண்டார்‌. இவனை எப்படியாவது சீக்கிரம்‌ தீர்த்துக்‌ கட்டா 
விட்டால்‌ கன்னி மாடத்திலுள்ள சகல பேர்களையும்‌ எதிரி 
யிடம்‌ ஒப்படைத்து விடுவான்‌ என்ற யோசனையில்‌ ஏதோ 
ஒருவித முடிவுக்கு வந்து மீண்டும்‌ கயிற்றைப்‌ பிடித்து ஏறிக்‌ , 
கூண்டின்‌ அறைக்கு வந்து சேர்ந்தார்‌. கூண்டின்‌ அறையை 


422 4 கன்னி மாடம்‌ 


அடைந்ததும்‌ அடிகளார்‌ மிகச்‌ சுறுசுறுப்புடன்‌ தாம்புக்‌ 
கயிற்றைச்‌ சாளரத்திலிருந்து அவிழ்த்துச்‌ சுருட்டிக்கொண்ட 
தன்றி அந்த அறையில்‌ கிடந்த வீரபாண்டியன்‌ அம்பையும்‌ 
எடுத்து மடியில்‌ செருகிக்கொண்டு மிக அவசரமாய்ப்‌ 
படிகளில்‌ இறங்கித்‌ தமது அறைக்காகச்‌ சென்றார்‌. 
அவ்விடத்தில்‌ தாம்புக்‌ கயிற்றை ஒரு மூலையில்‌ எறிந்துவிட்டு 
அம்பையும்‌ பத்திரப்படுத்தி ஓலையை மட்டும்‌ மடியில்‌ 
செருகிக்கொண்டு போஜன சாலையை நோக்கி விரைந்தார்‌. 

நன்றாகத்‌ துலக்கப்பட்டுச்‌ சுற்றிலும்‌ சுவர்களில்‌ 
பொருத்தப்பட்டிருந்த விளக்குகளாலும்‌, ஆங்காங்கு 
தொங்கிய வெள்ளிச்‌ சரவிளக்குகளாலும்‌ போஜன 
சாலையின்‌ நடுவிலிருந்த கூடம்‌ ஜாஜ்வல்லியமாகப்‌ 
பிரகாசித்துக்கொண்டிருந்தது. போஜனம்‌ செய்வதற்காக 
மஞ்சங்களுக்கெதிரே வைக்கப்பட்டிருந்த வெள்ளித்‌ 
தட்டுகளிலும்‌ தங்கக்‌ கிண்ணங்களிலும்‌ விளக்கொளி பாய்ந்‌ 
திருந்ததால்‌ வெண்மையும்‌ பொன்னிறமும்‌ கலந்த ஜோதி 
ஆங்காங்கு வீசிக்கொண்டிருந்தன. எதிரேயிருந்த காட்டில்‌ 
பெரிய படைபலத்துடன்‌ பலமான வைரி தங்கியிருந்த. அந்த 
சமயத்திலும்‌ சிறிதும்‌ கவலையின்றிச்‌ சிரித்துப்‌ பேசிய 
வண்ணமே உணவருந்திக்கொண்டு வந்தான்‌ பாண்டிய 
சேனாதிபதி. எதற்கும்‌ மனம்‌ விட்டு நகைக்கக்‌ கூடிய 
பொன்னமராவதியின்‌ படைத்தலைவனான காரிவளவன்‌ 
தனது தலைவன்‌ எதைச்‌ சொன்னாலும்‌ ரசித்துப்‌ பெரிதாக 
நகைத்துப்‌ போஜன மண்டபத்தை அதிர அடித்துக்கொண்‌ 
டிருந்தான்‌. அரசிளங்குமரியுடன்‌ உணவருந்தும்போது 
அடக்கத்தைக்‌ காட்டவேண்டுமென்ற சம்பிரதாயத்தை 
யொட்டி அபராஜிதன்‌ கண்ணைக்‌ காட்டி எத்தனை முறை 
எச்சரித்தும்‌ காரியிடம்‌ அவை பயனற்றுப்‌ போயின. 
அபராஜிதன்‌ பேச்சை மிகவும்‌ ரசித்த கார்குழலியும்‌ அவ்வப்‌ 
பொழுது நகைத்தாள்‌. மார்க்கீயன்கூட அதிகமாக நகைக்கா 


சாண்டில்யன்‌ ௯ 423 


விட்டாலும்‌ ஒரிரு முறை புன்முறுவல்‌ காட்டினான்‌. ஆனால்‌ 
இத்தனை சந்துஷ்டியிலும்‌ கலந்து கொள்ளாமல்‌ ஏதேதோ 
யோசனைகள்‌ மனத்திலோடிய காரணத்தால்‌ சூழ்நிலையை 
மறந்தவனாகப்‌ பிரதிமை போல்‌ உட்கார்ந்திருந்தான்‌ விக்ரம 
பாண்டியன்‌. முத்துநகையும்‌ இதரப்‌ பணிப்பெண்களும்‌ 
அவ்வப்பொழுது பரிமாற வந்து உணவு வகையறாக்கள்‌ 
வேண்டுமா என்பதை அறியக்‌ கையிலிருந்த . கிண்ணங்‌ 
களிலிருந்த கரண்டிகளை அமுதுடன்‌ எடுத்த சமயங்களிலும்‌ 
விக்ரம பாண்டியன்‌ பதிலேதும்‌ சொல்லாமல்‌ பிரமை 
பிடித்தவன்‌ போல்‌ உட்கார்ந்திருந்தான்‌. 
அவன்‌ உள்ளத்தே ஓடிய எண்ணங்களை யாராலும்‌ 
அறிய முடியவில்லையே ஒழிய அவன்‌ மனம்‌ விவரிக்க 
முடியாத கவலையால்‌ தழப்பட்டிருக்கின்றதென்பதை மட்டும்‌ 
எல்லோரும்‌ உணர்ந்துகொண்டார்கள்‌. கார்குழலி இடை 
இடையே கேட்ட ஒரிரு கேள்விகளுக்கும்‌ சற்றுத்‌ தாமதித்தே 
அவன்‌ பதில்‌ சொன்னதைக்‌ கவனித்த அபராஜிதனும்‌ 
காரியும்‌ சட்டென்று ஒருவரையொருவர்‌ பார்த்துக்‌ 
கொண்டனர்‌. பெரிய ராட்சதன்‌ போல்‌ எதிரே உட்கார்ந்‌ 
திருந்த மார்க்கீயனும்‌ தனது பெரிய கண்களால்‌ விக்ரம 
பாண்டியனை ஊடுருவிப்‌ பார்த்து அவன்‌ மனத்தில்‌ என்ன 
தான்‌ இருக்கும்‌ என்பதை ஆராய முனைந்தான்‌. கார்குழலி 
கூடத்‌ தன்‌ கடைக்கண்ணால்‌ அவன்‌ முகத்தைக்‌ கவனித்தாள்‌. 
இப்படி எல்லோர்‌ பார்வைக்கும்‌ இலக்கான விக்ரம 
பாண்டியன்‌ மட்டும்‌ யாரையும்‌ கவனிக்காமல்‌ எதிரேயிருந்த 
தங்கக்‌ கிண்ணத்தில்‌ தன்‌ பார்வையைச்‌ செலுத்திக்கொண் 
டிருந்தான்‌. தங்கக்‌ கிண்ணத்திலிருந்த பழ வகையறாக்கள்‌ 
அவனைப்‌ பார்த்து விழித்தன. பழங்கள்‌ அவனைப்‌ பார்த்து 
விழித்தனவேயொழியப்‌ பழங்களை அவன்‌ பார்க்கவில்லை. 
பழங்களில்‌ பிரதிபலித்த வீரபாண்டியன்‌ முகமும்‌, அவள்‌ 
ஒலையிலிருந்த வாசகத்தின்‌ வரிகளும்‌ அவன்‌ கண்முன்‌ 


424 4 கன்னி மாடம்‌ 


எழுந்து தாண்டவமாடின. அவை மீண்டும்‌ மீண்டும்‌ 
கிண்ணத்தில்‌ பளிச்சிட்டதால்‌ கிண்ணத்தைப்‌ பார்க்க 
இயலாதவனாய்க்‌ கண்களை மற்றவர்களுக்காக உயர்த்தி 
னான்‌. அந்தச்‌ சமயத்தில்‌ கார்குழலி அவனைப்‌ பார்த்து 
லேசாக நகைத்தாள்‌. 

ஏற்கெனவே வேதனையால்‌ வெந்துகொண்டிருந்த 
விக்ரம பாண்டியனுக்கு அவள்‌ சிரிப்பு, வேலை எடுத்துப்‌ 
புண்ணில்‌ சரேலென்று செருகிய உணர்ச்சியை உண்டாக்கிய 
தால்‌ அவளைக்‌ கோபம்‌ மிக்க விழிகளால்‌ நோக்கி, 
“எதற்காகச்‌ சிரிக்கிறாய்‌?” என்று மூர்க்கத்தனமாக 
வினவினான்‌. > 

அதற்குக்‌ கார்குழலி பதில்‌ சொல்லவில்லை; 
அபராஜிதன்‌ பதில்‌ சொன்னான்‌: “தாங்கள்‌ கோபிக்கும்‌ 
படியாக அரசகுமாரி எதுவும்‌ சொல்லவில்லையே! 
சிரிப்பதும்‌ ஒரு குற்றமா?...” என்ற அபராஜிதனைப்‌ பாதி 
யிலேயே மடக்கிய விக்ரம பாண்டியன்‌, “அரசகுமாரிக்குப்‌ 
பதில்‌ நீங்கள்தான்‌ பேச வேண்டுமோ? அவர்களுக்கு 
வாயில்லையோ?” என்று வினவினான்‌. 

“வாயிருக்கிறது, மன்னவா! ஆனால்‌ அவர்களுக்குப்‌ 
பதிலாகப்‌ பேச வேண்டியவன்‌ நான்தான்‌” என்றான்‌ 
அபராஜிதன்‌. 

“இந்த அதிகாரத்தை உங்களுக்கு யார்‌ கொடுத்தது?” 
என்று சீறினான்‌ விக்ரம பாண்டியன்‌. 

“அரசகுமாரிதான்‌ கொடுத்தார்கள்‌. தங்களுக்கும்‌ தான்‌ 
அது தெரியுமே!” என்று பதில்‌ சொன்னான்‌ அபராஜிதன்‌. 

“எனக்குத்‌ தெரியாது.” 

“என்ன அப்படிச்‌ சொல்கிறீர்கள்‌? தங்கள்‌ முன்பாகத்‌ 
தானே என்னைக்‌ கோட்டைக்‌ காவலனாக நியமித்தார்கள்‌.” 

“அதனால்‌....?”” 


சாண்டில்யன்‌ % 425 


“அவர்களுக்குப்‌ பதிலாக இந்தக்‌ கோட்டைக்குள்‌ பேச 
அதிகாரம்‌ பெற்றவன்‌ நான்‌ ஒருவன்தான்‌. இன்று வீர 
பாண்டியன்‌ பேச்சுக்கு அவர்களா பதில்‌ சொன்னார்கள்‌? 
இந்தக்‌ கோட்டைத்‌ தலைவன்‌ என்ற முறையில்‌ அரச 
குமாரியின்‌ ஆணை, வாக்கு எல்லாம்‌ நான்தான்‌. இது 

தங்களுக்கும்‌ தெரிந்திருக்குமென்றுதான்‌ நான்‌ நினைத்தேன்‌” 
என்றான்‌ அபராஜிதன்‌. 

இதுவரையில்‌ வாயை மூடிக்கொண்டிருந்த காரி அதற்கு 
மேலும்‌ வாளாவிருக்க முடியாமல்‌, “இந்தச்‌ சின்ன விஷயம்‌ 
இதுவரையில்‌ மன்னர்பிரானுக்குத்‌ தெரியவில்லையென்பது 
தெளிவாகிவிட்டது” என்று கூறிவிட்டு நகைத்தான்‌. 

விக்ரம பாண்டியன்‌ காரிவளவனை மிக உஷ்ணமாகப்‌ 
பார்த்து, “உங்களை எனக்கு அதிகமாகத்‌ தெரியாது!” என்று 
ஆரம்பித்தவனை நடுவிலேயே மடக்கிய காரி, “சரி 
உங்களுக்குத்‌ தெரியாத விஷயம்‌ இது இரண்டாவது! 
ஏதாவது தெரிந்த விஷயங்களைப்‌ பற்றிப்‌ பேசுங்களேன்‌” 
என்றான்‌. 

விக்ரம பாண்டியனுக்கு என்ன பதில்‌ சொல்வதென்று 
புரியாததால்‌ உள்ளே ஆத்திரம்‌ பொங்கப்‌ பொருமினான்‌. 
எதிரே உட்கார்ந்திருந்தவர்களிடம்‌ ஆத்திரத்தைக்‌ காட்ட 
இயலாததால்‌ பக்கவாட்டில்‌ திரும்பிக்‌ கார்குழலிக்காகத்‌ 
தன்‌ கோபத்தைக்‌ காட்டத்‌ தொடங்கி, “இங்கு என்னை 
உணவருந்தக்‌ கூப்பிட்டீர்களா, வசையருந்தக்‌ கூப்பிட்‌ 
டீர்களா?” என்று வினவினான்‌. 

“உணவை நீங்கள்‌ அருந்தியதாகத்‌ தெரியவில்லை..." 
என்று துவங்கிய காரியை அடக்கிய அபராஜிதன்‌, “காரி! 
மன்னர்‌ இப்பொழுது ஹாஸ்யத்தை ரசிக்கும்‌ மனோ 
பாவத்தில்‌ இல்லை. பேசாதிரு” என்று கூறிவிட்டு விக்ரம 
பாண்டியனை நோக்கி, “மன்னவா! தங்களைத்‌ தூஷிக்கும்‌ 
நோக்கம்‌ யாருக்குமில்லை. சாப்பிட்டபின்‌ தர்க்கிக்க 

க. மா-28 


426 4 கன்னி மாடம்‌ 


வேண்டிய முக்கிய விஷயங்கள்‌ இருக்கின்றன. சாப்பிடும்‌ 
போதாவது அவற்றைச்‌ சற்று மறந்திருப்போம்‌ என்று 
வேடிக்கையாகப்‌ பேசினோம்‌” என்று சமாதானம்‌ சொல்லி 
விட்டுச்‌ சாப்பிட்டு முடிந்ததற்கு அறிகுறியாகப்‌ பக்கத்தி 
லிருந்த தண்ணீரை எடுத்துக்‌ கையையும்‌ அலம்பிக்‌ 
கொண்டான்‌. மற்றவர்களும்‌ கைகழுவி எழுந்திருந்து 
கோட்டைக்‌ காவலைப்‌ பற்றி விவாதிக்க அடுத்த கூடத்திற்குச்‌ 
செல்ல முயன்றதும்‌ அபராஜிதன்‌ அவர்களைத்‌ தடுத்து, 
“மந்திராலோசனை இன்றிரவு வேண்டாம்‌, நாளைப்‌ பகலில்‌ 
பார்த்துக்கொள்வோம்‌” என்றான்‌. 

“ஏன்‌? இன்று பேசினாலென்ன?” என்று கார்குழலி 
வினவினாள்‌. 

“மன்னர்‌ இன்று மந்திராலோசனைக்கு வேண்டிய 
நிலையில்‌ இல்லை” என்றான்‌ அபராஜிதன்‌. 

“நான்‌ இல்லாவிட்டால்‌ என்ன?” என்று வினவிய 
விக்ரம பாண்டியன்‌ குரலில்‌ வெறுப்பும்‌ கோபமும்‌ 
கலந்திருந்தன. 

“பாண்டிய நாட்டுக்கு மன்னராகக்‌ கூடியவர்‌ இருக்கும்‌ 
போது அவரை விட்டு நாங்கள்‌ மந்திராலோசனையில்‌ 
இறங்குவது முறையல்ல” என்றான்‌ அபராஜிதன்‌. 

விக்ரம பாண்டியன்‌ இதற்குப்‌ பதிலேதும்‌ சொல்ல 
வில்லை. அபராஜிதன்‌ மனத்தில்‌ எத்தகைய எண்ணம்‌ 
ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை அறியத்‌ தன்‌ கண்களை 
அவன்‌ முகத்துக்காக உயர்த்தினான்‌. அபராஜிதன்‌ முகத்தில்‌ 
எந்தவித உணர்ச்சியும்‌ இல்லை. அவன்‌ இதழ்கள்‌ மட்டும்‌ 
ஒரு கோடியில்‌ லேசாக இழுபட்டு மந்தகாசத்தைக்‌ காட்டிக்‌ 
கொண்டிருந்தன. சற்று நேரம்‌ வைத்த கண்‌ வாங்காமல்‌ 
அவனைப்‌ பார்த்துக்கொண்டு நின்ற விக்ரம பாண்டியன்‌ 
சரேலென்று திரும்பி விடுவிடென்று நடந்து கட்டடத்தை 
விட்டு வெளியே சென்றான்‌. அவன்‌ சென்றதும்‌ 


சாண்டில்யன்‌ & 427 


கார்குழலியை நோக்கித்‌ திரும்பிய அபராஜிதன்‌, “அரச 
குமாரி! வாருங்கள்‌. உங்களைக்‌ கொண்டுபோய்‌ பின்‌ 
கட்டடத்தில்‌ விட்டுவிட்டுப்‌ பிறகு என்‌ அலுவலைக்‌ 
கவனிக்கச்‌ செல்கிறேன்‌” என்று கூறிவிட்டு, தான்‌ வரும்‌ 
வரையில்‌ கோட்டைக்‌ காவலைச்‌ சோதனை செய்யும்படி 
மார்க்கீயனுக்குக்‌ கட்டளையிட்டுக்‌ காரி பின்தொடரக்‌ 
கார்குழலியுடன்‌ கட்டடத்தை விட்டுக்‌ கிளம்பினான்‌. 

போஜன சாலைக்குச்‌ சற்றுத்‌ தள்ளியிருந்தது கார்குழலி 
யின்‌ நந்தவனம்‌. இடது புறத்திலிருந்தது அந்தப்புரம்‌. 
கட்டடத்தை விட்டு வெளியே காலடி வைத்த உடனேயே 
காரி ஒரு சந்தேகம்‌ கேட்டான்‌. “பிரபு! விக்ரம பாண்டியனை 
மன்னர்‌ மன்னரென்று அழைக்கிறீர்களே, அவர்‌ எந்த 
ஊருக்கு மன்னர்‌?...” என்று வினவினான்‌. 

“பிற்காலத்தில்‌ பாண்டிய நாட்டு மன்னனாகலாம்‌” 
என்றான்‌ அபராஜிதன்‌. 

“அதற்காக இப்பொழுது முதற்கொண்டே பட்டம்‌ 
எதற்கு?” என்று காரி மீண்டும்‌ சந்தேகம்‌ கேட்டான்‌. 

“நாடில்லாவிட்டாலும்‌ விக்ரமன்‌ மன்னர்‌ மரபில்‌ 
ட னான்‌ 

“மரபுக்காக மரியாதை போலிருக்கிறது. அப்படித்தானே 
மன்னவா?” 

“என்னையா அழைக்கிறாய்‌ காரி?” 

“ஆமாம்‌; தாங்களும்‌ மன்னர்‌ மரபில்‌ பிறந்தவர்தானே ?”' 

தூக்கி வாரிப்போட்டது அபராஜிதனுக்கு. காரியின்‌ 
ஹாஸ்யம்‌ அத்தனை தூரத்துக்குப்‌ போகும்‌ என்று அவன்‌ 
எதிர்பார்க்கவில்லை. சரேலென்று பக்கவாட்டில்‌ மின்னல்‌ 
வேகத்தில்‌ பார்வையை வீசிய அபராஜிதன்‌ கண்களிலிருந்த 
எச்சரிக்கையைக்‌ கண்ட காரியும்‌ அத்துடன்‌ பேச்சை நிறுத்திக்‌ ' 
கொண்டு மெளனமாகவே நடந்தான்‌. ஆனால்‌ காரியின்‌ 
சொற்கள்‌ கார்குழலியின்‌ சித்தத்தில்‌ ஏதேதோ சிந்தனை 


4286 ஃ” கன்னி மாடம்‌ 


களைக்‌ கிளப்பிவிட்டன. அவள்‌ விசாலமான தன்‌ 
' விழிகளால்‌ அபராஜிதன்‌ முகத்தை ஒருமுறை பார்த்தாள்‌. 
அவனும்‌ பார்த்தான்‌. இரு ஜோடிக்‌ கண்களும்‌ பேசின. 
அனால்‌, ஒரு ஜோடிக்‌ கண்கள்‌ பதில்‌ சொல்ல மறுத்தன. 
“நீங்கள்‌ மன்னர்‌ மரபில்‌ பிறந்தவரா? நீங்கள்‌ யார்‌? சொல்ல 
மாட்டீர்களா?” என்று கொஞ்சின கார்குழலியின்‌ கண்கள்‌. 
“இத்தனைநாள்‌ பொறுத்தவள்‌ இன்னும்‌ கொஞ்சநாள்‌ 
பொறு. எல்லாம்‌ விளங்கும்‌' என்று கெஞ்சின அபராஜிதன்‌ 
விழிகள்‌. கண்ணோடு கண்‌ பேசியபின்‌ வாய்ச்‌ சொற்‌ 
களில்‌ என்ன பயன்‌ ஏற்பட்டுவிடப்‌ போகிறது? ஆகவே 
கார்குழலியும்‌ அபராஜிதனும்‌ பேசாமலே நடந்தார்கள்‌. 
அந்தப்புரத்திற்குள்‌ நுழையுமுன்பு அபராஜிதனை ஒருமுறை 
திரும்பிப்‌ பார்த்துவிட்டுச்‌ சென்றாள்‌ கார்குழலி. அந்தப்‌ 
பார்வையில்தான்‌ எத்தனை வசீகர அழைப்பு! 

கெளரவத்தாலும்‌ அடிகளாருக்குக்‌ கொடுத்துள்ள 
வாக்கினாலும்‌ அரசிளங்குமாரியின்‌ நன்மையை 
முன்னிட்டும்‌ அவளைப்‌ பின்பற்றிச்‌ செல்லக்‌ காலெழாத 
சேனாதிபதி ஏக்கம்‌ கலந்த பெருமூச்சொன்றை விட்டுத்‌ 
திரும்பினான்‌. அபராஜிதன்‌ மனோபாவம்‌ காரிக்கு 
நன்றாகப்‌ புரிந்திருந்ததால்‌ சேனாதிபதியின்‌ புத்தியை 
வேறு திசையில்‌ திருப்ப அவன்‌ முயன்று, “பிரபு! இன்று 
விக்ரம பாண்டியனைச்‌ சரிவரக்‌ கவனித்தீர்களா?” என்று 
கேட்டான்‌. 

“கவனித்தேன்‌.” 

“ஏன்‌ அப்படிப்‌ பேயறைந்த மாதிரி உட்கார்ந்திருந்தான்‌?” 

“தெரியவில்லை.” 

“ஏதோ தீவிர சிந்தனையிலிருந்திருக்க வேண்டும்‌.” 

“ஆமாம்‌” என்றான்‌ அபராஜிதன்‌. 

“எந்தக்‌ கோட்டையைப்‌ பிடிக்க யோசனையோ ?” என்று 
வினவினான்‌ காரி. 


சாண்டில்யன்‌ $ 429 


“இந்தக்‌ கோட்டையைத்தான்‌” என்று பின்னாலிருந்து 
எழுந்த குரலால்‌ திடுக்கிட்டுத்‌ திரும்பிய இருவரும்‌ 
எதிரே அடிகளார்‌ நின்றிருப்பதையும்‌ கண்டு அடிகளார்‌ 
முக்கியமான செய்தி எதையோ அறிவிக்க விரும்புகிற 
ரென்பதையும்‌ உணர்ந்துகொண்டனர்‌. 

“என்ன அடிகளாரே! ஏதாவது விசேஷமிருக்கிறதா ?” 
என்று சம்பாஷணையைத்‌ துவக்கினான்‌ அபராஜிதன்‌. 

“என்ன விசேஷமோ?” 

“கோட்டையைப்‌ பற்றிய விசேஷம்தான்‌.” 

“சொல்லுங்கள்‌.” 

“இங்கு பேசுவதற்கில்லை. என்‌ அறைக்கு வாருங்கள்‌” 
என்று கூறிவிட்டு வேகமாக நடந்த அடிகளாரைப்‌ பின்பற்றி 
அபராஜிதனும்‌ காரியும்‌ நடந்தனர்‌. அறைக்குள்‌ மூவரும்‌ 
பிரவேசித்ததும்‌ கதவை ஜாக்கிரதையாகச்‌ சாத்தித்‌ தாளிட்ட 
அடிகளார்‌ அறையின்‌ மூலைக்குச்‌ சென்று அங்கிருந்த 
அம்பை எடுத்து வந்து, “இதைப்‌ பாருங்கள்‌” என்று 
அபராஜிதனிடம்‌ கொடுத்தார்‌. அம்பைப்‌ பார்த்தவுடனேயே 
அது யாரைச்‌ சேர்ந்தது என்பதைப்‌ புரிந்துகொண்ட 
அபராஜிதனும்‌ காரியும்‌ அடிகளாரைப்‌ பார்த்தார்கள்‌. “இதில்‌ 
இது கட்டி வந்தது” என்று தன்‌ மடியிலிருந்த ஓலையையும்‌ 
எடுத்துக்‌ கொடுத்தார்‌ அடிகளார்‌. 

காரி தோள்‌ வழியாக எட்டிப்பார்க்க, அபராஜிதன்‌ 
விளக்கொளியில்‌ ஓலையைப்‌ படித்தான்‌. பிறகு ஓலையை 
அடிகளாரிடம்‌ கொடுத்துவிட்டு அறையில்‌ சிறிது நேரம்‌ 
யோசித்துக்கொண்டே உலவினான்‌. கடைசியில்‌ அடிகளாரை 
நோக்கி, “அடிகளாரே ! ஓலையை எரித்துவிடுங்கள்‌. தகவலை 
யாரிடமும்‌ சொல்ல வேண்டாம்‌” என்று சொல்லிவிட்டு 
வெளியே செல்லத்‌ தொடங்கிய சேனாதிபதியை, “பிரபு” 
என்று கூப்பிட்டு நிறுத்திய அடிகளார்‌, “எதற்கும்‌ விக்ரம 


430 + கன்னி மாடம்‌ 


பாண்டியன்‌ மேல்‌ ஒரு கண்‌ வைத்திருப்பது நல்லதல்லவா ?” 
என்று கேட்டார்‌. 

“அவசியமில்லை” என்றான்‌ அபராஜிதன்‌. 

“4 ஏ ன்‌?” 

“அவன்‌ திருப்பக்‌ கூடிய வீரர்கள்‌ கள்ளர்கள்தான்‌. 
அவர்களில்‌ மொத்தம்‌ இருபத்து நான்கு பேர்தான்‌ இருக்‌ 
கிறார்கள்‌. நான்‌ போட்டிருக்கும்‌ காவல்‌ முறையில்‌ அவர்கள்‌ 
இருக்கிற இடத்தை விட்டு நகர முடியாது. கவலைப்‌ 
படாதீர்கள்‌. அந்த ஓலை வந்தது நல்லதாயிற்று.” 

இதற்கு மேல்‌ ஏதும்‌ சொல்லாமல்‌ வேகமாகக்‌ காரியுடன்‌ 
வெளியே சென்ற அபராஜிதன்‌ கட்டுக்‌ காவல்களை 
யெல்லாம்‌ கடந்து கார்குழலியின்‌ அந்தப்புரத்திற்குள்‌ 
நுழைந்து அவள்‌ அறையின்‌ கதவை இடித்தான்‌. 
வந்து கதவைத்‌ திறந்த முத்துநகையை நோக்கி, “முத்துறகை! 
சீக்கிரம்‌ அரசகுமாரியைக்‌ கூப்பிடு” என்று உத்தரவிட்டான்‌. 
முத்துநகை ஏதோ ஆபத்து மும்முரமாயிருக்கிறதென்ற 
நினைப்பில்‌ அவசரமாக ஓடிக்‌ கார்குழலியை எழுப்பி 
வந்தாள்‌. ஏதோ என்னவோவென்று அலறிப்‌ புடைத்துக்‌ 
கொண்டு வந்த கார்குழலியை நோக்கிய அபராஜிதன்‌, “அரச 
குமாரி! பயப்படுவதற்கு ஏதுமில்லை. தங்கள்‌ பள்ளியறையை 
நாங்கள்‌ பார்க்க வேண்டும்‌” என்றான்‌. 

கார்குழலி ஏதும்‌ புரியாமல்‌ விழித்து ஒருகணம்‌ 
முத்துநகையை நோக்கினாள்‌. பிறகு “சரி, வாருங்கள்‌” என்று 
இருவரையும்‌ அழைத்துக்கொண்டு உள்ளே சென்றாள்‌. 
பள்ளியறையையடைந்ததும்‌ அபராஜிதன்‌, “இங்குதானே 
முன்பு எங்களைத்‌ தங்க வைத்தீர்கள்‌?” என்று கேட்டான்‌. 

“ஆமாம்‌” என்றாள்‌ கார்குழலி. 

அபராஜிதன்‌ அறை முழுவதையும்‌ தன்‌ பார்வையால்‌ 
அளந்தான்‌. அவன்‌ கண்கள்‌ மெல்லிய திரைச்சீலைக்கு 
அப்பாலிருந்த கற்சிலையின்‌ மேல்‌ கடைசியாக நிலைத்தன. 


சாண்டில்யன்‌ * 431 


வெகு நேரம்‌ அந்தக்‌ கற்சிலை மீது கண்களை ஒட்டிய 
பாண்டிய சேனாதிபதி அரசகுமாரியை நோக்கி, “நீங்களும்‌ 
முத்துநகையும்‌ சற்று வெளியே செல்லுங்கள்‌” என்றான்‌. 
அரசகுமாரி ஒரு விநாடி யோசித்துவிட்டு முத்துநகையுடன்‌ 
வெளியே சென்று கதவை மூடிக்கொண்டாள்‌. வெளியே 
அவர்கள்‌ சென்று சில விநாடிகள்தான்‌ இருக்கும்‌. கட்டடமே 
கலகலத்துத்‌ தலைமேல்‌ விழுவது போன்ற பயங்கர சப்தம்‌ 
அடுத்த அறையிலிருந்து எழுந்தது. 


45. இடிந்த சுவரும்‌ இருளடைந்த பாழியும்‌ 

கட்டடத்தின்‌ கருங்கற்கள்‌ பல கலகலத்துத்‌ திடீர்‌ 
திடீரெனக்‌ கீழே இறங்குவது போன்ற ஒலிகளாலும்‌, பெரும்‌ 
பாறைகள்‌ ஒன்றுடன்‌ ஒன்று மோதியும்‌ உராய்ந்தும்‌ செல்வது 
போன்ற சப்த பேதங்களாலும்‌ கவலை பாய்ந்து கலங்கிய 
கார்குழலியின்‌ கருவிழிகள்‌ அருகே நின்ற முத்துநகையை 
ஒருமுறை நோக்கிவிட்டு அடுத்த அறையை நோக்கிப்‌ 
பாய்ந்தன. இரவில்‌ எழுந்த அந்தப்‌ பயங்கர சப்தங்களால்‌ 
அடுத்த அறையில்‌ என்ன விபரீதம்‌ நடந்துவிட்டதோ என்று 
நடுங்கிய முத்துநகையும்‌ அரசகுமாரியின்‌ பார்வையிலும்‌ 
முகத்திலும்‌ பிரதிபலித்த கவலையில்‌ பங்குகொண்டு அடுத்த 
அறைக்குப்‌ போகக்‌ காலெழாமலும்‌ இருந்த அறையில்‌ இருக்க 
இருப்புக்‌ கொள்ளாமலும்‌ இரண்டுங்கெட்டான்‌ நிலைமையில்‌ 
திண்டாடினாள்‌. அடுத்த அறையில்‌ துவங்கிய சப்தங்கள்‌ 
மட்டும்‌ நிற்காமல்‌ தொடர்ந்து வந்துகொண்டேயிருந்தன. 
கட்டடம்‌ நிலைகுலைவது போன்ற அத்தனை சப்தத்தை 
விளைவிக்க எத்தனை கற்கள்‌ கலகலத்துக்‌ கொட்டவேண்டும்‌ 
என்று நினைத்துப்‌ பிரமித்து நின்ற கார்குழலி, பக்கத்து 
அறையில்‌ ஏற்பட்ட அவ்வளவு விபரீதத்திலும்‌ தான்‌ 
நின்றிருந்த கூடத்தின்‌ சுவர்களோ, சுவர்களிலிருந்து 
தொங்கிய விளக்குகளோ சற்றும்‌ ஆடவோ அசையவோ 


4932: 4* கன்னி மாடம்‌ 


இல்லாமல்‌ இருக்கிற நிலையிலேயே இருப்பதைப்‌ பார்த்து, 
“இது எப்படி. சாத்தியம்‌!” என்று வியந்தாள்‌. இப்படி. அரச 
குமாரியும்‌, முத்துநகையும்‌ மாறிமாறி யோசித்துக்கொண்‌ 
டிருந்ததால்‌ ஒடிய சில விநாடிகளில்‌ பக்கத்தறையிலிருந்து 
கிளம்பிக்கொண்டிருந்த சப்தங்களும்‌ மெள்ளக்‌ குறைய 
லாயின. கற்கள்‌ பல சர்ரென்று எங்கெங்கோ பாய்ந்து 
'தட்தட்‌' என்று ஒன்றின்‌ மேல்‌ ஒன்று உட்காரும்‌ ஓசைகள்‌ 
கேட்டன. கடைசியாக “கிளிங்‌' என்று ஏதோ உலோகம்‌ 
உலோகத்தின்‌ மேல்‌ அடிபடுவது போன்ற ஒரு பிரமை. 
அப்புறம்‌ ஒரே நிசப்தம்‌! 

நிசப்தமும்‌ சில விநாடிகள்‌ நீடித்தது. பிறகு அந்த 
நிசப்தத்தைக்‌ காரியின்‌ கேள்விகளும்‌ பாண்டிய சேனாதிபதி 
யின்‌ பதில்களும்‌ உடைத்தன. இருவரும்‌ சிறிது நேரம்‌ ஏதோ 
தர்க்கித்துக்கொண்டிருப்பதைக்‌ கார்குழலி உணர்ந்தாளா 
னாலும்‌ கதவைத்‌ திறந்துகொண்டு சென்று பக்கத்தறையில்‌ 
நடந்ததென்னவென்பதை ஆராயத்‌ தானும்‌ முயலவில்லை; 
முத்துநகையையும்‌ அனுமதிக்கவில்லை. “அம்மா! நான்‌ 
வேண்டுமானாலும்‌ போய்‌ அங்கு என்னதான்‌ நடக்கிற 
தென்று பார்த்துவிட்டு வருகிறேன்‌. இந்த மாதிரி விபரீத 
சப்தங்களை நாம்‌ இந்தக்‌ கன்னி மாடத்தில்‌ இத்தனை 
நாளாகக்‌ கேட்டதில்லையே” என்றாள்‌ முத்துநகை. 

“வேண்டாம்‌ முத்துநகை! அவர்களே வந்து 
சொல்லட்டும்‌” என்று அரசகுமாரி தடுத்தாள்‌. 

“அவர்கள்‌ ஏதோ பேசிக்கொண்டே இருக்கிறார்களே 
யொழிய இங்கு வருவதாக உத்தேசமில்லை போலிருக்கிறதே” 
என்றாள்‌ முத்துநகை. 

“ஏதோ காரியமாகத்தான்‌ பேசிக்கொண்டிருப்பார்கள்‌...” 

“என்ன அப்படித்‌ தலைபோகிற காரியமாயிருக்கும்‌! 
இரவில்‌ ஆண்பிள்ளைகள்‌ இந்தக்‌ கட்டடத்துக்கு வருவதே 
குற்றம்‌. அதுவும்‌ தங்கள்‌ பள்ளியறைக்குள்‌ நுழைந்ததற்குத்‌ 


சாண்டில்யன்‌ %* 433 


தங்கள்‌ தந்‌ைத மட்டும்‌ இங்கிருந்தால்‌ இவர்கள்‌ தலையைச்‌ 
சீவிப்‌ போட்டுவிட்டு மறுவேலை பார்த்திருப்பார்‌.” 

“அதெல்லாம்‌ சாதாரண காலங்களில்‌, முத்துநகை.” 

“இதென்ன அப்படி அசாதாரண காலம்‌?” 

“யுத்தகாலம்‌. யுத்தகாலத்தில்‌ வாழ்க்கை முறைகள்‌ 
அடியோடு மாறுபடுகின்றன. சாதாரண காலமாயிருந்தால்‌ 
இந்தப்‌ பிரபுக்கள்‌ இங்கு வருவார்களென்று ப்ப 
கிறாயா?” 

“ஏன்‌ வரமாட்டார்கள்‌? உங்கள்‌ கோட்டைக்‌ காவலன்‌ 
இருக்கிறாரே அவர்‌ காயம்பட்டுக்‌ கிடந்தபோது 
எங்கிராந்தாராம்‌?” இந்தக்‌ கேள்வி கார்குழலியின்‌ மனத்தே 
பழைய எண்ணங்களைக்‌ கிளப்பிவிட்டபடியால்‌ அவள்‌ ' 
துக்குச்‌ சென்றாள்‌. கன்னிமாடத்துக்‌ காட்டுக்கெதிரே 
காயமடைந்து ரத்தம்‌ சேதப்பட்டுக்‌ கிடந்த அந்தப்‌ பாண்டிய 
நாட்டு வீரனைத்‌ தான்‌ முதன்‌ முதலாகச்‌ சந்திக்க நேர்ந்த 
சம்பவங்களையெல்லாம்‌ எண்ணிப்‌ பார்த்தாள்‌. அவன்‌ 
தற்சமயம்‌ இருக்கும்‌ அதே அறையில்‌ தன்னுடன்‌ பேசிச்‌ 
சிரித்ததையும்‌ அதைக்‌ கண்டு அடிகளார்‌ சந்தேகப்‌ பார்வை 
பார்த்ததையும்‌ எண்ணி மெள்ளத்‌ தனக்குள்ளேயே நகைத்துக்‌ 
கொண்டாள்‌. தன்‌ உள்ளத்தை அன்றே கொள்ளைகொண்ட 
அந்த வீரன்‌, திடீரெனக்‌ கனவில்‌ தோன்றியவனைப்‌ போல்‌ 
மறைந்து மீண்டும்‌ தன்னைக்‌ காத்து நிற்க அதே கன்னி 
மாடத்துக்கு வந்து சேர்ந்த விந்தையையும்‌ நினைத்து விதியின்‌, 
விசித்திர லீலைகளை எண்ணிப்‌ பார்த்துப்‌ புன்முறுவ 
லொன்றையும்‌ உதடுகளில்‌ தவழவிட்டாள்‌. 

நனவுலகத்திலிருந்த அரசகுமாரி கனவுலகத்தில்‌ சஞ்சரிக்க 
ஆரம்பித்துவிட்டதையும்‌, அதன்‌ காரணத்தையும்‌ உணர்ந்து 
கொண்ட முத்துநகையும்‌ லேசாக நகைத்தாள்‌. அவள்‌ 
உதிரவிட்ட அந்தச்‌ சின்னஞ்சிறு சிரிப்பொலி கார்குழலியின்‌ 


434 + கன்னி மாடம்‌ 


கனவுலகத்தில்‌ திடீரெனப்‌ பாய்ந்துவிடவே சுயநிலைக்கு 
வந்த அரசகுமாரி, முத்துநகையின்‌ மேல்‌ கோபப்‌ பார்வை 
யொன்றை ஓட்டி, “எதற்காகச்‌ சிரிக்கிறாய்‌ முத்துநகை?” 
என்று விசாரித்தாள்‌. 

பாதி உவகையும்‌ பாதி கோபமும்‌ கேள்வியில்‌ கலந்து 
நின்றன. 

கார்குழலியின்‌ குரலைக்‌ கேட்ட தனாலோ என்னவோ 
பக்கத்தறைக்‌ கதவைத்‌ திறந்துகொண்டு அபராஜிதன்‌ உள்ளே 
நுழைந்தான்‌. கூடத்திற்கு வந்தவன்‌ நேராகக்‌ கார்குழலியை 
அணுகாமல்‌ கதவின்‌ பக்கத்திலேயே சிறிது நேரம்‌ நின்று 
ஏதோ யோசித்துவிட்டுப்‌ பிறகு அவளை நோக்கி, “அரச 
குமாரி! நான்‌ உங்கள்‌ கோட்டைக்‌ காவலன்‌...” என்று ஏதோ 
சொல்லத்‌ துவங்கியவன்‌ மேற்கொண்டு பேச்சை ஓட்டாமல்‌ 
சற்று நிதானித்தான்‌. 

கார்குழலியின்‌ கண்கள்‌ அவனை ஏறெடுத்துப்‌ பார்த்தன. 
அவள்‌ வாய்‌ திறந்து பதிலேதும்‌ சொல்லாவிட்டாலும்‌, 
“மேலே சொல்லுங்கள்‌” என்று அவள்‌ விழிகள்‌ உத்தர 
விட்டதைக்‌ கண்ட அபராஜிதன்‌ மேலும்‌ பேச்சைத்‌ 
தொடர்ந்து, “நான்‌ உங்கள்‌ கோட்டைக்‌ காவலன்‌. இந்தக்‌ 
கோட்டையைக்‌ காப்பது என்‌ கடமையாகிறது. ஆகவே அந்தக்‌ 
கடமையைச்‌ சரிவரச்‌ செலுத்துவதற்கான உபாயம்‌ .எதுவா 
யிருந்தாலும்‌ அதை நான்‌ கையாண்டுதான்‌ ஆகவேண்டும்‌” 
என்றான்‌. 

கார்குழலி மெளனமாகவே இருந்தாள்‌. அவள்‌ 
மெளனத்தின்‌ காரணத்தைப்‌ புரிந்துகொண்ட அபராஜிதன்‌ 
மறுபடியும்‌ சொன்னான்‌: “அரசகுமாரி! நான்‌ கையாளும்‌ 
முறை உங்களுக்கு விசித்திரமாயிருக்கலாம்‌. சில வேளை 
களில்‌ அருவருப்பாகக்கூட இருக்கலாம்‌. ஆனால்‌ யுத்த 
காலத்தில்‌ கசப்பான காரியங்களையும்‌ போர்த்தலைவன்‌ 
செய்யத்தான்‌ வேண்டியிருக்கிறது.” 


சாண்டில்யன்‌ %* 435 


அவன்‌ எதைப்‌ பற்றிப்‌ பிரஸ்தாபிக்கிறானென்பதைக்‌ 
கார்குழலி நன்றாகப்‌ புரிந்துகொண்டிருந்தாலும்‌ ஏதோ கேட்க 
வேண்டும்‌ என்பதற்காகக்‌ கேட்டு வைத்தாள்‌, * அது என்ன 
அப்படிக்‌ கசப்பான காரியம்‌?” என்று. 

“உதாரணமாக இதோ பாருங்கள்‌; இந்த இராக்‌ காலத்தில்‌ 
நான்‌ இந்த இடத்திற்கு வருவது பிசகான காரியம்‌. விரும்பத்‌ 
தக்கதல்ல. ஏன்‌, வெறுக்கத்தக்கதும்‌ கூட! ஆனால்‌ வந்துதான்‌ 
ஆகவேண்டியிருக்கிறது” என்று விளக்கினான்‌ பாண்டிய 
சேனாதிபதி. 

“நீங்கள்‌ வருவதை யார்‌ வெறுப்பதாகச்‌ சொன்னார்கள்‌? 
யார்‌ தடுத்தார்கள்‌” என்று கார்குழலி குழைந்த குரலில்‌ 
கேட்டாள்‌. 

. “யாரும்‌ தடுக்கவில்லை, அரசகுமாரி. ஆனால்‌ இது 
உலகத்துக்கு ஒவ்வாத காரியம்‌. சாதாரண காலத்தில்‌ 
கடுமையான குற்றமும்‌ கூட. ஆனால்‌, உங்கள்‌ நன்மையை 
முன்னிட்டே இந்தக்‌ குற்றத்தை நான்‌ புரிய வேண்டியிருக்‌ 
கிறது. இந்தக்‌ குற்றம்‌ மட்டுமல்ல; இன்னொரு குற்றமும்‌ 
புரிந்திருக்கிறேன்‌. அதற்கும்‌ உங்கள்‌ மன்னிப்பு வேண்டும்‌” 
என்றான்‌ அபராஜிதன்‌. 

“இன்னொரு குற்றமா?” ஆச்சரியத்துடன்‌ வினவினாள்‌ 
கார்குழலி. ்‌ 

“ஆமாம்‌. இப்படி வாருங்கள்‌” என்று அவளை 
அழைத்துக்கொண்டு பக்கத்தறைக்குச்‌ சென்றான்‌ 
அபராஜிதன்‌. அந்த அறையில்‌ அந்தப்‌ பிரபு என்ன 
குற்றத்தைத்தான்‌ புரிந்திருப்பார்‌ பார்ப்போமென்று அரச 
குமாரியைப்‌ பின்தொடர்ந்து சென்ற முத்துநகை அறைக்குள்‌ 
தலை நீட்டியதும்‌ பேரதிர்ச்சியடைந்தவளாய்‌ விழிகள்‌ நன்றாக 
மலரப்‌ பிரமைபிடித்து அப்படியே ஒருகணம்‌ நின்றுவிட்டாள்‌. 
அரசகுமாரியின்‌ பள்ளியறையின்‌ கோடியிலிருந்த திரைச்‌ 
சீலை ஒதுங்கிக்‌ கிடந்தது. அந்தச்‌ சீலைக்குப்‌ பின்னாலிருந்த 
கற்சிலையின்‌ முகம்‌ நேராகப்‌ பார்க்காமல்‌ முதுகுப்‌ பக்க 


436 4 கன்னி மாடம்‌ 


மாகத்‌ திரும்பிக்‌ கிடந்தது. அந்தச்‌ சிலைக்கு அப்புறத்தேயிருந்த 
சுவர்‌, பாளம்‌ பாளமாக வெடித்து இரண்டு மூன்று இடங்‌ 
களில்‌ விலகி நிற்க, அதையடுத்து நாகலோகத்தின்‌ பிலத்‌ 
துவாரம்‌ போல்‌ இருள்‌ சூழ்ந்த பெரிய பாழியொன்றும்‌ 
தெரிந்தது. 

கார்குழலி வைத்த கண்‌ வாங்காமல்‌ அந்தப்‌ பெரிய 
இருண்ட பாழியைக்‌ கவனித்துக்கொண்டே அறையின்‌ நடுவே 
நின்றாள்‌. தன்‌ பள்ளியறையில்‌ இப்படி ஒரு பாதாளம்‌ 
இருக்கிறதென்பதை அறியாத கார்குழலிக்கு இதை இந்தப்‌ 
பிரபு மாத்திரம்‌ எப்படிக்‌ கண்டுபிடித்தார்‌ என்று விளங்காத 
தாலும்‌, தான்‌ இதுவரை பிரதிதினம்‌ புஷ்பமிட்டுப்‌ பூஜித்து 
வந்த அம்மன்‌ சிலை உண்மையில்‌ ஒரு மர்ம யந்திரமாகி 
விட்டதே என்ற உணர்ச்சி மேலிட்டதாலும்‌ அவள்‌ ஏதும்‌ 
பேச வகையற்றவளாய்‌, அந்தப்‌ பள்ளியறை நடுவே மற்றொரு 
சிலையென மெளனமாக நின்றாள்‌. 

அந்த மெளனத்தை அபரர்ஜிதனே உடைத்து, “அரச 
குமாரி! சற்று இப்படி வந்து பாருங்கள்‌” என்று அவளை 
அழைத்துவிட்டு, “காரி, அந்த விளக்கை எடுத்து இந்தப்‌ 
பாழிக்காகக்‌ காட்டு” என்று உத்தரவிட்டு, அரசகுமாரியுடன்‌ 
பாழிக்கருகே சென்றான்‌. காரி காட்டிய விளக்கில்‌ பாழியைக்‌ 
கவனித்த கார்குழலியும்‌ முத்துநகையும்‌ கீழே ஓடிய படி 
களைக்‌ கண்டு, அது ஒரு சுரங்கப்பாதையென்பதையும்‌, 
அடிகளாரும்‌ மழவராயனும்‌ மிக ரகசியமாக வைத்திருந்த 
அந்தரங்க வழி அதுதானென்பதையும்‌ சந்தேகமறப்‌ புரிந்து 
கொண்டாலும்‌ இத்தனை நாள்‌ இங்கேயே இருந்த தாங்கள்‌ 
கண்டுபிடிக்க முடியாத இந்த மர்மத்தை அபராஜிதன்‌ 
எப்படிக்‌ கண்டுபிடித்தார்‌ என்பதை அறியமாட்டாதவர்‌ 
களாய்‌ ஒருவரை யொருவர்‌ பார்த்துக்கொண்டனர்‌. 

பெண்களிருவரும்‌ நயன பாஷையில்‌ பேசியதன்‌ 
உட்கருத்தை உணர்ந்துகொண்ட அபராஜிதன்‌, “அரசகுமாரி! 


சாண்டில்யன்‌ & 437 


இதை நான்‌ புதிதாக இன்று கண்டுபிடிக்கவில்லை. கண்டு 
பிடித்து பல நாட்களாகின்றன. அனால்‌ இந்த வழியை 
உபயோகப்படுத்த அவசியம்‌ நேர்ந்ததால்‌ இந்த ரகசியத்தை 
உங்களுடன்‌ பகிர்ந்துகொள்ள முன்வந்தேன்‌” என்றான்‌. 

“எப்பொழுது கண்டுபிடித்தீர்கள்‌?” என்று கார்குழலி 
வினவினாள்‌. 

“முன்பு நான்‌ இந்த அறையில்‌ தங்கியிருந்தேனே, 
நினைவிருக்கிறதா?” என்று கேட்டான்‌ அபராஜிதன்‌. . 

“ஆகா! இருக்கிறது.” 

“அப்பொழுதே கண்டுபிடித்ததுதான்‌. இந்த அறையி 
லிருந்த நாங்களிருவரும்‌ திடீரென மறைந்துவிட்டது 
உங்களுக்கு ஞாபகமிருக்கலாம்‌.” 

“ஞாபமிருக்கிறது. அப்பொழுது நீங்கள்‌ கயிறு கட்டி 
வெளிப்பக்கமாக அல்லவா இறங்கிச்‌ சென்றீர்கள்‌?” 

“இல்லை, அரசகுமாரி! அடிகளாரை ஏமாற்றுவதற்காக 
இந்தத்‌ தந்திரம்‌ செய்தேன்‌. இந்தப்‌ பாதை வழி செல்வது 
மிகக்‌ கடினம்‌. எனக்கு இந்தப்‌ பாதை தெரிந்துவிட்டது என்று 
மட்டும்‌ அடிகளாருக்குத்‌ தெரிந்திருந்தால்‌ என்னை வெளியே 
செல்லவிடாமல்‌ இந்தப்‌ பாதாள வழியைப்‌ பூட்டியிருப்பார்‌. 
இந்த வழியின்‌ முழு மர்மம்‌ இப்பொழுதுகூட்‌ எனக்குத்‌ 
தெரியாது. கைதேர்ந்த சிற்பி யாரோ இதை அமைத்திருக்‌ 
கிறான்‌, அரசகுமாரி. வழிநெடுகப்‌ பல இடங்களில்‌ பலவிதப்‌ 
பொறிகள்‌ அமைக்கப்பட்டி ருக்கின்றன. ஆகையால்‌ வழியில்‌ 
எந்த இடத்திலும்‌ அடிகளார்‌ என்னை மடக்கியிருக்க முடியும்‌. - 
மழவநாட்டு அந்தரங்கச்‌ சுரங்கங்கள்‌ போர்த்‌ தந்திரங்களுக்கு 
இன்றியமையாதவை. அவற்றைப்‌ பிறருக்குக்‌ காட்டிக்‌ 
கொடுக்க அடிகளார்‌ ஒருநாளும்‌ சம்மதிக்க மாட்டார்‌. 
அவரிடம்‌ மீண்டும்‌ சிக்கினால்‌ சிறைவாசமோ அதைவிட 
மோசமான கதியோ நிச்சயமென்பதை அறிந்த நான்‌ 


438 4 கன்னி மாடம்‌ 


அவருக்குப்‌ போக்குக்‌ காட்டக்‌ கயிறுகளை வெளித்‌ 
தாழ்வாரத்தில்‌ கட்டித்‌ தொங்கவிட்டேன்‌. ஆனால்‌ சென்றது 
இவ்வழிதான்‌” என்று அபராஜிதன்‌ விளக்கினான்‌. 

“இதை எப்படிக்‌ கண்டுபிடித்தீர்கள்‌? இத்தனை நாளாக 
இந்த அறையிலிருக்கும்‌ எனக்குப்‌ புரியாத மர்மம்‌ உங்களுக்கு 
எப்படிப்‌ புரிந்தது?” என்று கார்குழலி வினவினாள்‌. 

“அரசகுமாரி! எனக்குக்‌ கிடைத்த சந்தர்ப்பம்‌ உங்களுக்கு 
கிடைக்கவில்லை.” 5 

“என்ன சந்தர்ப்பம்‌?” 

“இந்தப்‌ பாதாள வழியில்‌ எப்பொழுதாவது போயிருக்‌ 
கிறீர்களா?” 

“இல்லை.” 

“நான்‌ வந்திருக்கிறேன்‌ பாருங்கள்‌. அடிகளார்‌ 
எங்களிருவரையும்‌ கண்களைக்‌ கட்டித்தான்‌ அழைத்து 
வந்தார்‌. கண்களைத்தான்‌ அவர்‌ கட்டினாரே தவிர என்‌ 
கைகளைக்‌ கட்டவில்லை. கருத்தையும்‌ கட்டவில்லை. என்‌ 
கருத்து அந்த அந்தரங்க வழியின்‌ மர்மத்தை ஆராய்வதில்‌ 
முனைந்தது. கைகள்‌ கருத்துக்கு உதவின. அடிகளார்‌ 
எங்களுக்கு வழிகாட்டிக்கொண்டு முன்னே சென்றார்‌. நான்‌ 
தட்டித்‌ தடுமாறுவது போல்‌ பாசாங்கு செய்து சுவர்களின்‌ 
இருபுறத்தையும்‌ தடவிக்கொண்டே வந்தேன்‌. வழிநெடுகப்‌ 
பல பிரதிமைகளைத்‌ தடவினேன்‌. கடைசியாக இந்த 
அறையை அடையுமுன்பு ஒரு பிரதிமையின்‌ முகம்‌ 
தென்பட்டது. அதைத்‌ தடவி அது ஒரு கற்சிலையென்பதை 
மற்ற இடங்களைத்‌ தடவிப்‌ பார்த்தேன்‌. மழமழப்பாக 
இருந்தன. மார்பகமோ கைகளோ தென்படவில்லை. தட்டுப்‌ 
யிருப்பதை உணர்ந்தேன்‌. கடைசிப்‌ படி. ஏறியதும்‌ அடிகளார்‌ 
சற்று நிதானித்தார்‌. பிறகு எங்களை அழைத்துக்கொண்டு 


சாண்டில்யன்‌ “& 439 


மற்றோர்‌ அறைக்குச்‌ சென்று கட்டுகளை அவிழ்த்தார்‌” என்று 
விவரித்தான்‌ அபராஜிதன்‌. 

“மற்றோர்‌ அறைக்கு உங்களை அழைத்துச்‌ 
செல்வானேன்‌?” 

“சிலையின்‌ மர்மத்தை நான்‌ உணராதிருப்பதற்காக.” 

“பிறகு எப்படிக்‌ கண்டுபிடித்தீர்கள்‌?”” 

அபராஜிதன்‌ இதழ்களில்‌ புன்முறுவல்‌ அரும்பியது. 
“சொல்கிறேன்‌, கேளுங்கள்‌. அடிகளார்‌ பின்னால்‌ நடந்து 
சென்ற ஒவ்வோர்‌ அடியையும்‌ அளந்துதான்‌ நடந்தேன்‌. 
ஒவ்வொரு திருப்பத்தையும்‌ மனத்தில்‌ பதித்துக்கொண்டேன்‌. 
மீண்டும்‌ அவர்‌ எங்களை உங்கள்‌ பள்ளியறையில்‌ பதுக்கி 
வைத்தபோது அது நாங்கள்‌ முதலில்‌ வந்த அறைதான்‌ 
என்பதை ஊகித்துக்கொண்டேன்‌. சிலையை ஆராய்ந்தேன்‌. 
அம்மன்‌ தலை நேராக என்னைப்‌ பார்த்துக்கொண்டு நின்றது. 
ஒரு கையில்‌ பூச்செண்டுடன்‌ மற்றொரு கையை இடுப்பில்‌ 
கொடுத்தும்‌ நின்ற சிலையைக்‌ கவனித்தேன்‌. அறையில்‌ 
வேறு சிலை இல்லை. நான்‌ கடைசியாகப்‌ பிடித்தது இந்தச்‌ 
சிலையாயிருந்தால்‌ அது முகத்தை முதுகுப்பக்கம்‌ திருப்பிக்‌ 
கொண்டிருக்க வேண்டும்‌. அப்பொழுதுதான்‌ என்‌ கைகளில்‌ 
சிலையின்‌ கரங்கள்‌ படவில்லையே. ஆகையால்‌ அம்மன்‌ 
தலையில்தான்‌ பொறி இருக்கவேண்டும்‌ என்ற முடிவுக்கு 
வந்தேன்‌. பொறியியல்‌ நூலும்‌ சிறிது பயின்றிருக்கிறேன்‌ 
அரசகுமாரி” என்று விளக்கினான்‌ அபராஜிதன்‌. 

“சரி! இப்பொழுது எதற்காக இந்த வழியைத்‌ திறந்திருக்‌ 
கிறீர்கள்‌?” - 

“பொறி பழையபடி. இருக்கிறதா என்பதைப்‌ பார்க்கத்‌ 
தான்‌. இனி தங்கள்‌ ஒத்துழைப்புத்‌ தேவை” என்றான்‌ 
அபராஜிதன்‌. 

“என்ன செய்யவேண்டும்‌?” 


440 * கன்னி மாடம்‌ 


“முதலாவதாக இந்த மர்மம்‌ நமக்குத்‌ தெரிந்திருக்கிற 
தென்ற விஷயம்‌ அடிகளாருக்குத்‌ தெரியக்‌ கூடாது.” 

கார்குழலி அவன்‌ சொன்னதை ஆமோதிக்கவோ 
மறுக்கவோ இல்லை. அபராஜிதன்‌ மேலும்‌ சொன்னான்‌. 
“அரசகுமாரி! இரண்டாவதாக நானோ காரியோ இந்தப்‌ 
பாதையை எந்த விநாடியிலும்‌ உபயோகப்படுத்த நீங்கள்‌ 
அனுமதிக்க வேண்டும்‌. வீரபாண்டியனை முறியடிக்க இது 
அத்தியாவசியம்‌” என்றான்‌. * 

பாண்டியநாட்டுப்‌ பிரபு தன்னைப்‌ பாதுகாக்கவே 
அத்தனை விவகாரங்களிலும்‌ ஈடுபடுகிறான்‌ என்பதை 
அறிந்ததால்‌ கார்குழலியின்‌ உடலில்‌ உவகை ஊடுருவிச்‌ 
சென்றது. நன்றியும்‌ காதலும்‌ கலந்து பிரவகிக்கும்‌ பார்வை 
யொன்றை அவன்மீது வீசிய கார்குழலி, “உங்களிஷ்டப்படி 
செய்யுங்கள்‌. இதற்கு என்‌ அனுமதி எதற்கு?” என்றாள்‌. 

அபராஜிதன்‌ அவளை ஒரு விநாடி பார்த்தான்‌. பிறகு 
காரியை நோக்கி, “காரி, நீ சென்று மார்க்கீயனை என்‌ 
அறைக்கு அழைத்து வா. இந்தச்‌ சுரங்க வழியை மூடிவிட்டு 
நான்‌ வருகிறேன்‌” என்று கூறி, காரியை வெளியே 
அனுப்பினான்‌. அவன்‌ சென்றதும்‌ அம்மன்‌ சிலையிடம்‌ 
சென்ற அபராஜிதன்‌ அதன்‌ தலையைப்‌ பிடித்துப்‌ பலமாகத்‌ 
திருகவே சுவர்கள்‌ ஒன்றுபட்டன. மீண்டும்‌ தன்னை அருட்‌ 
கண்களால்‌ நோக்கிய அம்மனைக்‌ கூர்ந்து நோக்கினாள்‌ 
கார்குழலி. பிறகு அந்தச்‌ சிலையை நோக்கி நடந்தாள்‌. 

அம்மன்‌ பக்கத்திலிருந்த விளக்கு சுடர்விட்டு நன்றாக 
எரிந்துகொண்டிருந்ததாலும்‌ மங்கலான வெளிச்சத்தை அறை 
முழுவதும்‌ பரப்பிக்கொண்டிருந்தது. அம்மன்‌ அருள்‌ 
விழிகளில்‌ சற்றுக்‌ கேலிச்‌ சிரிப்பும்‌, உதிர்ந்ததைக்‌ கார்குழலி 
கவனித்தாள்‌. அதன்‌ காரணத்தை உணர அவள்‌ பின்பக்கம்‌ 
திரும்ப வேண்டிய அவசியமே ஏற்படவில்லை. அபராஜிதன்‌ 
தனக்குப்‌ பின்னால்‌ வெகு அருகில்‌ நிற்பதை உணர்ந்தாள்‌; 


சாண்டில்யன்‌ * 441 


வெட்கமும்‌ ஆசையும்‌ கலந்த உணர்ச்சிகள்‌ அவளைச்‌ 
சித்திரவதை செய்தன. முத்துநகை எங்கேயென்று பார்க்கச்‌ 
சட்டென்று திரும்பினாள்‌. முத்துநகையை அறையில்‌ 
காணவில்லை. ஆனால்‌ திரும்பிய வேகத்தில்‌ அவள்‌ உடல்‌ 
அபராஜிதன்‌ மீது சரேலென்று உராய்ந்தது. 
46. இன்னும்‌ பத்தே நாட்கள்‌! 

தூமணி மாடத்துச்‌ சுற்றும்‌ விளக்கெரிய வேண்டிய 
காலம்‌ கடந்து துயிலும்‌ நேரம்‌ நெருங்கிவிட்டதால்‌, கார்குழலி 
யின்‌ பள்ளியறைத்‌ தீபங்கள்‌ பலவும்‌ அணைக்கப்பட்டு 
அம்மன்‌ அருகிலிருந்த சிறு வெண்கலக்‌ குத்துவிளக்கு 
மட்டுமே மங்கலான பிரகாசத்தை அறை முழுவதும்‌ பரப்பிக்‌ 
கொண்டிருந்தது. பள்ளியறைச்‌ சூழ்நிலையும்‌ மங்கலான 
வெளிச்சமும்‌ சிருஷ்டித்த மயக்கத்துக்குத்‌ தூபம்‌ போட, 
அறை மூலையிலிருந்த தூபக்கால்‌ அகில்‌ புகையைச்‌ சுருள்‌ 
சுருளாக எழுப்பிக்கொண்டிருந்தது. அகில்‌ புகையின்‌ 
சுகந்தத்தை அதிகமாக ஒங்கவிடக்‌ கூடாதென்ற காரணத்தால்‌ 
எதிரேயிருந்த காட்டின்‌ ஏதோ ஒரு மூலையிலிருந்த 
மனோரஞ்சித மரம்‌ தனது மலர்களின்‌ நறுமணத்தை 
தென்றலின்‌ இன்ப அலைகளில்‌ தவழவிட்டு, கார்குழலியின்‌ 
அறைக்கு அனுப்பிக்கொண்டிருந்தது. பள்ளியறையின்‌ 
இரண்டு மூலைகளிலிருந்த சாளரங்கள்‌ திறந்திருந்ததால்‌ 
அறையில்‌ இரண்டு வெள்ளிப்‌ பாளங்களைப்‌ போல்‌ சந்திர 
வெளிச்சம்‌ பாய்ந்து கிடந்தது. அந்தச்‌ சாளரங்களிலொன்றின்‌ 
பக்கமாக வளர்ந்திருந்த முல்லைக்கொடியொன்று சாளரத்தி 
லிருந்து சற்று தூரத்தில்‌ போடப்பட்டிருந்த கார்குழலியின்‌ 
மஞ்சத்தைப்‌ பாதுகாத்தபோதிலும்‌ அந்தப்‌ பாதுகாப்பையும்‌ 
சந்திரன்‌ இடையிடையே உடைத்துத்‌ தனது வெள்ளி 
அஸ்திரங்களில்‌ சிலவற்றை அவள்‌ பஞ்சணையின்‌ மீது 
உதிர்த்திருந்ததன்‌ காரணமாக அவள்‌ படுக்கையில்‌ இயற்கை 


க. மா-29 


4422 + கன்னி மாடம்‌ 


யின்‌ வைரங்கள்‌ இழைந்து கிடந்தன. மஞ்சத்தின்‌ நாலு 
கால்களின்‌ உச்சியிலும்‌ செதுக்கப்பட்டிருந்த பதுமைத்‌ 
தலைகளது தங்கக்‌ கவசங்களின்‌ கண்களில்‌ புதைக்கப்‌ 
பட்டிருந்த மரகத மணிகள்‌ சந்திரக்‌ கிரணங்களால்‌ தாக்கப்‌ 
பட்டுச்‌ சிற்சில பச்சைப்‌ பட்டைகளைப்‌ பஞ்சணைத்‌ 
தலையணைகளில்‌ பதிய வைத்திருந்தன. அரசகுமாரி 
படுப்பதற்காக வழக்கம்‌ போல்‌ முத்துநகை படுக்கையில்‌ 
தூவியிருந்த உதிரிமல்லிகை மலர்கள்‌ பாதி நிலவொளியிலும்‌ 
பாதி விளக்கொளியிலும்‌ சிக்கிக்‌ கண்களை மட்டுமன்றிக்‌ 
கருத்தையும்‌ கவரும்‌ வண்ணம்‌ இணையற்ற அழகுடனும்‌ 
நறுமணத்துடனும்‌ அரசகுமாரியை எதிர்பார்த்து விழித்துப்‌ 
படுத்துக்‌ கிடந்தன. அறையின்‌ சுவரிலிருந்த ரதியின்‌ சித்திர 
மொன்று அந்த மல்லிகை மலர்களின்‌ அசட்டுத்தனத்தைப்‌ 
பார்த்து, “அரசகுமாரி இப்பொழுது எப்படி வருவாள்‌?” 
என்று வெட்கச்‌ சிரிப்புச்‌ சிரித்துக்கொண்டிருந்தது. 
அப்பொழுது கார்குழலி அசையும்‌ நிலையில்‌ கூட 
இல்லை. அபராஜிதன்‌ தனக்கு வெகு அருகில்‌ நிற்கிறா 
னென்பதை உணர்ந்துவிட்ட மாத்திரத்திலேயே உணர்ச்சி 
வெள்ளத்தில்‌ சிக்கிவிட்ட அவள்‌ மனம்‌, அவள்‌ திடீரெனத்‌ 
திரும்பியதும்‌ உடல்‌ மீது உய்ந்த வேகத்தால்‌ ஏற்பட்ட இன்ப 
அதிர்ச்சியில்‌ அடியோடு ஸ்தம்பித்து நின்றுவிட்டது. இருப்புச்‌ 
சலாகையுடன்‌ இருப்புச்சலாகை வேகமாக உராயும்போது 
வாரிக்கொட்டும்‌ தீப்பொறிகள்‌ போல உடல்‌ பூராவும்‌ அள்ளி 
வீசப்பட்ட காமாக்கினியால்‌ கணநேரம்‌ கருத்தை அறவே 
இழந்த கார்குழலி, தன்னைத்‌ திடப்படுத்திக்கொள்ள, 
மலரினும்‌ மென்மையான கால்களைத்‌ தரையில்‌ சற்றே 
அழுத்தி ஊன்றினாள்‌. லேசாக நடுங்கிய அவள்‌ கரம்‌ சற்றுப்‌ 
பின்னடைந்து திரைச்சீலையோடு அம்மன்‌ கையிலிருந்த 
செண்டையும்‌ பலமாகப்‌ பிடித்துக்கொண்டது. அவள்‌ அழுகிய 
இடை சற்றே துவண்டது. உதடுகள்‌ ஒன்றுடன்‌ ஒன்று கூடி 


சாண்டில்யன்‌ $ 443 


ஒரு விநாடி இழைந்த பிறகு செயலற்று நின்றன. கண்கள்‌ 
சலனப்பட்டுத்‌ தரையை நோக்கின. 
தாமரைத்‌ தளிர்‌ போன்ற மிருதுவான அவள்‌ சரீரத்தின்‌ 
மோதலால்‌ அபராஜிதனும்‌ ஒரு விநாடி. நிலைகுலைந்தே 
போனான்‌. அவளுக்குப்‌ பின்னால்‌ நின்று, வாரிவிடப்பட்ட 
அவள்‌ கரிய கூந்தலையும்‌, வளைந்து எடுத்துக்‌ கட்டப்பட்டுச்‌ 
சுருண்டு கிடந்த கருநாகம்‌ போல்‌ காட்சியளித்த அவள்‌ 
பின்னலையும்‌, அப்பின்னல்கட்டைச்‌ சுற்றிச்‌ சூடப்பட்டி ருந்த 
கதம்பச்‌ சரத்தையும்‌, கரிய பின்னல்கட்டுக்குக்‌ கீழே வெளே 
ரென்று தெரிந்த கழுத்தையும்‌ சேலை மறைத்திருந்த இதர 
வனப்புப்‌ பிரதேசங்களையும்‌ பார்த்து மதியைப்‌ பறிகொடுத்த 
அபராஜிதன்‌, கார்குழலி திடீரெனத்‌ திரும்பியதால்‌ எத்தனை 
எத்தனையோ இன்ப அலைகள்‌ உடம்பில்‌ ஊடுருவிச்‌ செல்ல 
என்ன செய்வதென்று அறியாமல்‌ ஒருகணம்‌ திகைத்துப்‌ 
போனான்‌. அந்தத்‌ திகைப்பிலிருந்து அவன்‌ மனம்‌ மீண்ட 
பிறகும்‌ கண்கள்‌ மட்டும்‌ ஒருநிலையில்‌ நில்லாது அரச 
குமாரியின்‌ உருவத்தை ஆராயத்‌ தொடங்கின. அவனுக்கு 
உதவுவதற்கோ என்னவோ திரைச்‌ சீலைக்குப்‌ பின்னாலிருந்த 
சிறு குத்துவிளக்கு தன்‌ ஒளியை ஓரளவு கார்குழலியின்‌ 
உடையிலும்‌ பாய்ச்சியிருந்தது. கார்குழலியின்‌. உடையை 
நெய்தவனும்‌ சேனாதிபதியின்‌ அபிலாஷையைப்‌ புரிந்து 
கொண்டிருக்க வேண்டும்‌. அவள்‌ அன்று அணிந்திருந்த 
மேகவர்ணப்‌ பட்டுச்‌ சேலை மிக மெல்லியதாயிருந்தது. 
அவள்‌ பூவுடலை அதிகமாக உறுத்தக்‌ கூடாதென்ற 
எண்ணத்தால்‌ மெள்ள வளைந்து அவளைச்‌ சுற்றிச்‌ சென்று 
ஆங்காங்கு மடிந்தும்‌ தவழ்ந்தும்‌ கிடந்த அந்தச்‌ சேலை 
மார்பின்‌ பகுதியில்‌ மட்டும்‌ லேசாக நெகிழ்ந்து கிடந்ததால்‌ 
அபராஜிதன்‌ சில விநாடிகள்‌ மூச்சைக்கூட விடாமல்‌ 
மெய்ம்மறந்து நின்றான்‌. அவள்‌ கழுத்தில்‌ அணிந்திருந்த 
ஆரங்களிலிருந்த வைர, வைடூரிய மணிகள்‌ அவள்‌ அழகிய 


444 + கன்னி மாடம்‌ 


மார்பில்‌ புரண்டு மெல்லிய சேலைக்கு அடியிலிருந்து 
சேனாதிபதியைப்‌ பார்த்து நகைத்துக்கொண்டிருந்தன. 
ஆரமொன்றின்‌ அடியில்‌ பதிக்கப்பட்டிருந்த புலிநகம்‌ சற்றுப்‌ 
பக்கவாட்டில்‌ திரும்பிக்‌ கிடந்தது. படுப்பதற்காக மாற்றப்பட்ட 
அவள்‌ ரவிக்கை மேல்‌ பாகத்தில்‌ பட்டுக்‌ கயிற்றாலும்‌, கீழே 
துணி ஓரங்களாலும்‌ நன்றாக இழுத்துப்‌ பிணைக்கப்‌ 
பட்டிருந்தாலும்‌ அவள்‌ அழகின்‌ திண்மை காரணமாகச்‌ 
சற்று இடைவெளி கொடுத்து சேனாதிபதியைப்‌ பைத்தியமாக 
அடித்துக்கொண்டிருந்தது. போதாக்குறைக்கு, கார்குழலி 
வேறு மெள்ளக்‌ கண்ணை நிலத்திலிருந்து உயர்த்தி அவனைப்‌ 
பார்த்தாள்‌. 

கார்குழலியின்‌ கரிய விழிகளைச்‌ சந்திக்கக்கூட சக்தியற்று 
விட்ட அந்த வீரனின்‌ கூரிய விழிகள்‌ அவள்‌ முகத்தின்‌ 
பக்கமே போகாமல்‌ நின்றன. இரண்டு கரங்களும்‌ அவள்‌ 
அழகிய இடையில்‌ மெள்ளத்‌ தவழ்ந்து அந்த அழகியை 
மெள்ள முன்னோக்கி இழுத்தன. கார்குழலியின்‌ சரீரத்தில்‌ 
விவரிக்க இயலாத இன்ப அலைகள்‌ பாய்ந்து சென்றன. 
அவன்‌ கரங்களின்‌ அழைப்பை ஏற்று அவன்‌ மீது சாய்ந்து 
விட்ட அவள்‌ உடல்‌, லேசாக அவன்‌ மீது அசைந்து 
துவண்டது. முதலில்‌ மெதுவாக அவள்‌ இடையில்‌ தவழ்ந்த 
அவன்‌ கரங்கள்‌ பலமாக அழுந்த ஆரம்பித்தன. அவன்‌ முகம்‌ 
அவள்‌ கழுத்துக்காகத்‌ தாழ்ந்தது. 

கார்குழலி மெல்ல நெகிழ்ந்தாள்‌. துவண்ட சரீரம்‌ கீழே 
விழாதிருப்பதற்காகவோ, என்னவோ ஒரு கையால்‌ அவன்‌ 
உடலைச்‌ சற்று இறுகப்‌ பிடித்துக்கொண்டாள்‌. சிறிது நேரத்‌ 
திற்கெல்லாம்‌ தன்‌ சரீரம்‌ தன்‌ வசத்திலில்லாததை உணர்ந்‌ 
தாள்‌. அவன்‌ கரங்கள்‌ அவள்‌ உடலில்‌ வளைந்து வளைந்து 
சென்றன. கார்குழலி என்ன செய்வதென்று அறியாமல்‌ 
கண்களை மூடிக்கொண்டாள்‌. அவன்‌ கன்னம்‌ ஒரு விநாடி 
அவள்‌ கன்னத்துடன்‌ இழைந்தது. ஏதோ சொல்ல 


சாண்டில்யன்‌ %* 445 


முயன்றாள்‌. உதடுகளும்‌ சிறைப்பட்டுக்‌ கிடந்ததால்‌ பேச 
இயலவில்லை. 

பரஸ்பரப்‌ பிணைப்பில்‌ சிக்கி, உலகத்தையே மறந்து 
விட்ட அவ்விருவரில்‌ அபராஜிதனே முதலில்‌ சுயஉணர்வு 
பெற்றான்‌. கன்னிமாட முற்றுகை ஒருவழியாகத்‌ தீர்ந்து, 
கார்குழலி சுதந்திரம்‌ பெறும்‌ வரையில்‌ அவளைத்‌ தீண்டுவ 
தில்லையென அடிகளாருக்குக்‌ கொடுத்த வாக்கைத்‌ தான்‌ 
அடியோடு காற்றில்‌ பறக்கவிட்டு விட்டதை நினைத்துப்‌ 
பார்த்து அதன்‌ விளைவாக அரசகுமாரியை விட்டுச்‌ சற்றே 
விலக முயன்றான்‌. ஆனால்‌ கார்குழலியின்‌ மென்மையான 
சரீரம்‌ அவன்‌ அளித்த விடுதலையை ஏற்க மறுத்தது. சற்றே 
உயர்ந்து வெட்கத்துடன்‌ அவனை நோக்கிய விழிகளில்‌, “ஏன்‌ 
இப்படி?” என்ற ஏக்கக்‌ கேள்வி நன்றாகத்‌ தொனித்தது. 

அந்தப்‌ பார்வையின்‌ அர்த்தம்‌ அபராஜிதனுக்கு 
நன்றாகப்‌ புரிந்தாலும்‌ புரியாதவன்‌ போல்‌ பாசாங்கு செய்து 
அவள்‌ காதுக்கருகில்‌ நன்றாகக்‌ குனிந்து, “அரசகுமாரி” 
என்றான்‌ மெள்ள. 

“ஹாம்‌” என்றாள்‌ கார்குழலி. 

“நேரமாயிற்று...” என்று ஏதோ ஆரம்பித்தான்‌ 
அபராஜிதன்‌. . 

கார்குழலி மறுமுறை கண்ணை உயர்த்தாமல்‌ கீழே 
பார்த்தபடியே கேட்டாள்‌, “எதற்கு நேரமாகிறது?” என்று. 

அபராஜிதனுக்கு என்ன பதில்‌ சொல்வதென்று ஒரு 
விநாடி. புரியவில்லை. பிறகு மெள்ளச்‌ சொன்னான்‌: “நீங்கள்‌ 
படுத்துக்கொள்வதற்கு." 

“ஓகோ” என்று சொல்லிவிட்டு லேசாகச்‌ சிரித்தாள்‌ 
குழலி, 

“எதற்காகச்‌ சிரிக்கிறீர்கள்‌?” என்று கேட்டான்‌ 
அபராஜிதன்‌. 


4464 4 கன்னி மாடம்‌ 


“உங்கள்‌ பேச்சுக்கும்‌ செயலுக்கும்‌ வித்தியாசம்‌ நிரம்ப 
இருக்கிறதே என்பதற்காகச்‌ சிரித்தேன்‌” என்று கார்குழலி 
சொல்லிவிட்டுப்‌ புன்முறுவலொன்றையும்‌ உதிர்த்தாள்‌. 

“சொல்லுக்கும்‌ செயலுக்கும்‌ வித்தியாசமா?” 

“ஆமாம்‌; என்னை அரசகுமாரி, நீங்கள்‌ என்றெல்லாம்‌ 
மரியாதையாகத்தான்‌ அழைக்கிறீர்கள்‌...” வாசகத்தை 
முடிக்காமலே விட்டாள்‌ மழவராயன்‌ மகள்‌. 

அவள்‌ எதைச்‌ சுட்டிக்‌ காட்டுகிறாள்‌ என்பதைச்‌ 
சந்தேகமறப்‌ புரிந்துகொண்டான்‌ பாண்டிய சேனாதிபதி. 
அவளுக்குப்‌ பதில்‌ சொல்ல வகையறியாமல்‌ திணறினான்‌. 
அவளை அணைத்துப்‌ பிடித்திருக்கும்‌ தான்‌ பேச்சில்‌ மட்டும்‌ 
மரியாதை காட்டுவதில்‌ அர்த்தமில்லையென்பதை அறிந்து 
கொண்ட அபராஜிதன்‌ பேச்சின்‌ தோரணையை மாற்றி 
“குழலி” என்றழைத்தான்‌. 

குழலி தன்‌ தலையை நன்றாக நிமிர்த்தி மோகனப்‌ 
பார்வையொன்றை அவன்‌ மீது வீசி, “இப்பொழுது 
- பொருத்தமாயிருக்கிறது” என்று சொல்லி மீண்டும்‌ லேசாகச்‌ 
சிரித்தாள்‌. அபராஜிதன்‌ முகம்‌ தீவிர சிந்தனையைக்‌ 
காட்டியது. சாதாரணமாக அவன்‌ இதழ்களில்‌ தவழ்ந்து 
கொண்டிருக்கும்‌ கேலிச்சிரிப்புக்கூட அந்தச்‌ சமயம்‌ மறைந்து 
கிடந்தது. அவளைப்‌ பிடித்திருந்த கரங்களிலொன்று அவளை 
விட்டு நகர்ந்தது. இடது கரத்தால்‌ மட்டும்‌ அவள்‌ இடையைத்‌ 
தாங்கிப்‌ பிடித்தவண்ணம்‌ அபராஜிதன்‌ சொன்னான்‌: 
“குழலி! மனித வாழ்க்கை விசித்திரமானது. இச்சிப்பதை 
யெல்லாம்‌ மனிதன்‌ அடைய முடிவதில்லை” என்று. 

கார்குழலியும்‌ சற்று யோசித்துவிட்டு, “மனித வாழ்க்கை 
விசித்திரமானதுதான்‌. இச்சிப்பதையெல்லாம்‌ அடைய 
முடிவதில்லைதான்‌. ஆனால்‌ அடைந்துவிட்டதை ஏன்‌ 
இச்சிக்காமலிருக்க வேண்டும்‌” என்று வினவினாள்‌. 

“கைக்கெட்டிய பழங்களையெல்லாம்‌ பறிக்க முடியுமா?” 


சாண்டில்யன்‌ $ 447 


“ஏன்‌ முடியாது?” 

“அனுமதி வேண்டாமா?” 

“ஏன்‌ அனுமதியில்லை?” 

“தடுப்பதற்கு அதிகாரமுள்ளவர்கள்‌ தடுப்பார்கள்‌.” 

“தடுத்ததாக யார்‌ சொன்னது?” இந்தக்‌ கேள்வியைக்‌ 
கேட்ட கார்குழலி, தன்‌ இடக்கரத்தை எடுத்து அவன்மேல்‌ 
வைத்து, “சொல்வதைச்‌ சற்று விளக்கமாகத்தான்‌ சொல்லுங்‌ 
களேன்‌” என்றாள்‌. 

“குழலி! நீ உலகமறியாதவள்‌; ஆனால்‌ உன்‌ நன்மையில்‌ 
அக்கறையுள்ளவர்கள்‌ பலரிருக்கிறார்கள்‌...' என்றான்‌ 
அபராஜிதன்‌. 


“நூன்‌ உன்னைத்‌ தனிமையில்‌ சந்திப்பதை அவர்‌ விரும்ப 
வில்லை.” 

கார்குழலி சற்று நேரம்‌ பதில்‌ சொல்லவில்லை. பிறகு 
கேட்டாள்‌: “அடிகளாருக்கு இதில்‌ என்ன ஆட்சேபணை 
இருக்க முடியும்‌?” 

அபராஜிதன்‌ அவளைவிட்டுச்‌ சற்று விலகி நி்றான்‌ 
சம்பாஷணையின்‌ காரணமாக மெள்ள மெள்ள இருவரும்‌ 
பூரணமாகச்‌ சுயநிலைக்கு வந்துவிட்டதால்‌ அபராஜிதன்‌ 
கத்தை விளக்கத்‌ தொடங்கினான்‌: 

“குழலி! அன்று அல்லிப்பூம்பொழிலில்‌ நாமிருவரும்‌ 
சந்தித்தோமல்லவா ?”” 

“ஆமாம்‌.” 

“அதை அடிகளார்‌ பார்த்துவிட்டார்‌.” 

“அதனாலென்ன?” 


448 ஒ கன்னி மாடம்‌ 


“அதனால்தான்‌ என்னை எச்சரித்தார்‌. இந்த முற்றுகை 
ஒருவழியாக முடியும்‌ வரையும்‌ உன்னை அணுகக்‌ 
கூடாதெனத்‌ தடை விதித்தார்‌.” 

“அதனால்தான்‌ நீங்கள்‌ மறுநாள்‌ முதற்கொண்டு 
நந்தவனத்துப்‌ பக்கமே வரவில்லையோ?” 

கக்‌ ஆமாம்‌.” 

“நல்ல கெட்டிக்காரர்‌.” 

“நூன்‌ என்ன செய்வது குழலி!” 

“என்ன செய்வதா? உண்மையை அடிகளாரிடம்‌ 
சொல்வதுதூனே ?” 

“உண்மைதான்‌ அவருக்குத்‌ தெரியுமே!” 

.. “தெரிந்தபின்‌ தடை செய்வதில்‌ என்ன அர்த்தமிருக்‌ 
கிறது? தமிழகத்துப்‌ பெண்‌ தன்‌ உள்ளத்தை ஒருவரிடம்‌ 
ஒப்படைத்தபின்‌ மாற்றுவாளென்று அடிகளார்‌ நினைக்‌ 
கிறாரா?” 

“அப்படி நினைக்கவில்லை குழலி! அடிகளார்‌ 
சொன்னதில்‌ எந்தத்‌ தவறுமில்லை. ஒருவேளை இந்த 
முற்றுகையில்‌ வீரபாண்டியன்‌ வெற்றிகொண்டு உன்னை 
மணந்தால்‌ நீ பரிசுத்தமான ராணியாக இருக்கவேண்டும்‌ 
என்பது அடிகளாரின்‌ அவா. இதில்‌ தவறேதுமில்லையே. 
யுத்தத்தில்‌ ஜெயாபஜெயம்‌ யார்‌ பக்கம்‌ சொல்ல 
முடியும்‌?” ன்‌ 

கார்குழலி இகழ்ச்சி ததும்பும்‌ பார்வையொன்றைச்‌ 
சேனாதிபதி மீது வீசினாள்‌: “நீங்களும்‌ அடிகளாரும்‌ 
என்னைத்‌ தெரிந்துகொண்டது அவ்வளவுதானா? வீர 
பாண்டியன்‌ இந்தக்‌ கோட்டையைப்‌ பிடிக்கலாம்‌. மழவ 
ராயன்‌ மகளை உயிருடன்‌ பிடிக்க முடியாது என்பதை 
அடிகளாருக்குத்‌ தெரியப்படுத்துங்கள்‌. நீங்களும்‌ புரிந்து 
கொள்ளுங்கள்‌” என்றாள்‌. 


சாண்டில்யன்‌ * 449 


வீரம்‌ ததும்பும்‌ அபராஜிதன்‌ அவள்‌ கூறுவதைச்‌ செய்து 
முடிக்கக்‌ கூடியவளென்பதை நன்றாகப்‌ புரிந்துகொண்டான்‌. 
அவள்‌ பார்வையில்‌ பிரதிபலித்த இகழ்ச்சி அவள்‌ 
உள்ளத்தின்‌ கொதிப்பிலிருந்து எழுந்ததென்பதையும்‌ 
தெரிந்துகொண்டான்‌. இருந்தாலும்‌ தன்‌ மனத்திலெழுந்த 
எண்ணங்களை வெளிக்குக்‌ காட்டாமல்‌ அவளைச்‌ 
சமாதானப்படுத்த மீண்டும்‌ அவள்‌ உடலைத்‌ தன்‌ இரு 
கைகளாலும்‌ அணைத்து மெள்ள அழைத்துச்‌ சென்று 
பஞ்சணையில்‌ அவளை உட்கார. வைத்துத்‌ தானும்‌ 
உட்கார்ந்துகொண்டான்‌. 

அத்தனையிலும்‌ சமாதானமடையாத கார்குழலி அவனை 
ஏறெடுத்துப்‌ பார்க்காமல்‌ குனிந்த தலை நிமிராமலே 
உட்கார்ந்திறாந்தாள்‌. அவள்‌ தலையைத்‌ தன்‌ கையால்‌ 
நிமிர்த்திய அபராஜிதன்‌, “கார்குழலி, இதோ பார்‌! இதில்‌ 
கோபிப்பதற்கு எதுவுமில்லை. உன்‌ எண்ணம்‌ 
அடிகளாருக்குத்‌ தெரியாதா? தெரிந்தும்‌ நமக்குத்‌ தடை 
விதித்தாரென்றால்‌ காரணமில்லாமலா விதிப்பார்‌? இதில்‌ 
சம்பந்தப்பட்டி ருப்பது நீயும்‌ நானும்‌ மட்டுமல்ல” என்றான்‌. 

“வேறு யார்‌ சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள்‌ ?” 

“லட்சக்கணக்கான மக்கள்‌, தமிழ்ச்‌ சமூகமே சம்பந்தப்‌ 
பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டின்‌ இக்கட்டான சரித்திரக்‌ 
காலத்தில்‌ நாம்‌ ஜீவிக்கிறோம்‌. உன்‌ ஒருத்தியின்‌ காரணமாகத்‌ 
தமிழ்நாட்டில்‌ ரத்தவெள்ளம்‌ ஓடலாம்‌. நீ இன்னும்‌ யார்‌ 
வசமும்‌ சிக்கவில்லை என்ற காரணத்தால்தான்‌ வீர 
பாண்டியன்‌ இக்கோட்டை மீது கடுமையான நடவடிக்கை 
எதுவும்‌ எடுக்கவில்லை. நீ பிறனுக்குச்‌ சொந்தம்‌ என்று 
தெரிந்தால்‌ தன்னிடமுள்ள அத்தனை சிங்களப்‌ ' படை 
களையும்‌ இங்கே கொண்டுவந்து குவிக்கலாம்‌. பிறகு என்ன . 
நேரும்‌ என்ன நேராது என்று யாரும்‌ சொல்ல முடியாது. 
சிங்களப்‌ படைகள்‌ பூராவாக இங்கு வந்தால்‌ மதுரையில்‌ 


450 * கன்னி மாடம்‌ 


பாண்டியப்‌ படைகளில்‌ புரட்சி ஏற்படலாம்‌. நிலைமை 
எப்படியாகும்‌, எப்படித்‌ திரும்பும்‌ என்பதை நிர்ணயிக்க 
முடியாது. இதையெல்லாம்‌ யோசித்துத்தான்‌ அடிகளார்‌ சற்று 
எச்சரிக்கையுடன்‌ இருக்கிறார்‌. இதில்‌ தவறேதுமில்லை. 
சில நாட்கள்‌ பொறு, குழலி. இந்த வீரபாண்டியன்‌ 
தோற்று ஓடச்‌ சில நாட்களே இருக்கின்றன. அதுவரையில்‌ 
பொறு...” என்று சொல்லிக்கொண்டே போனவனை 
இடைமறித்த கார்குழலி, “என்ன? இன்னும்‌ சில நாட்களா? 
அதென்ன அப்படி நிச்சயமாகச்‌ சொல்கிறீர்கள்‌?” என்று 
கேட்டாள்‌. 

“சந்தேகமே வேண்டாம்‌. இன்றையிலிருந்து பத்தாவது 
நாள்‌ வீரபாண்டியன்‌ இந்த முற்றுகையைக்‌ கைவிட்டு ஓடப்‌ 
போகிறான்‌” என்று சொன்ன அபராஜிதன்‌ கட்டிலை விட்டு 
எழுந்தான்‌. 

“என்ன ஒரே புதிராக இருக்கிறதே!” என்றாள்‌ கார்குழலி, 
பஞ்சணையிலிருந்து எழுந்திருக்காமலே. 

“இதற்குமேல்‌ என்னை ஏதும்‌ தற்சமயம்‌ கேட்காதே. 
என்னை நம்பு குழலி! வீணாக மனத்தைத்‌ துன்புறுத்திக்‌ 
கொள்ளாதே. நமக்கு நல்ல காலம்‌ வர நாட்கள்‌ அதிக 
மில்லை. படுத்துக்கொள்‌” என்று சொல்லிவிட்டுப்‌ 
படுக்கையில்‌ உட்கார்ந்திருந்த கார்குழலியை மெள்ளத்‌ தன்‌ 
இரு கைகளாலும்‌ பிடித்துப்‌ படுக்க வைத்துவிட்டு அறையி 
லிருந்து வெளியேறினான்‌. அவன்‌ அறையை விட்டு 
வெளியேறிய பிறகு வெகு நேரம்‌ மட்டும்‌ கார்குழலி 
தூங்காமல்‌ பஞ்சணையில்‌ புரண்டுகொண்டேயிருந்தாள்‌. 
இன்னும்‌ பத்து நாட்களில்‌ வீரபாண்டியனை எப்படி. ஓட்டப்‌ 
போகிறார்‌ என்று தனக்குள்ளேயே கேட்டுக்கொண்டு விடை 
யறியாதவளாய்த்‌ தவித்தாள்‌. 

அதே சமயத்தில்‌ வீரபாண்டியனை முறியடிப்பதற்கான 
திட்டத்தைச்‌ சரியாக வகுத்துக்கொண்ட அபராஜிதன்‌, தன்‌ 


சாண்டில்யன்‌ & 451 


அறைக்கு வந்த மார்க்கயனை நோக்கி மிக விசித்திரமான 
உத்தரவொன்றைப்‌ பிறப்பித்தான்‌. 

“மார்க்கீயா! கள்ளர்கள்‌ உன்‌ சொற்படி கேட்பார்‌ 
களல்லவா?” என்று கேட்டான்‌ அபராஜிதன்‌. 

“கண்டிப்பாய்க்‌ கேட்பார்கள்‌” என்றான்‌ மார்க்கீயன்‌. 

“இதை ரகசியமாக வைத்துக்கொள்‌, மார்க்கீயா! விக்ரம 
பாண்டியன்‌ கள்ளர்களை அணுகிக்‌ கோட்டை வாசலை 
வீரபாண்டி யனுக்குத்‌ திறந்துவிட உதவும்படி. கேட்பான்‌...” 
என்ற அபராஜிதனைப்‌ பார்த்துப்‌ பிரமித்துப்‌ போன 
மார்க்கீயன்‌, “அவ்வளவு தூரத்துக்கு வந்துவிட்டானா? சரி, 
கள்ளர்களை விட்டே அவனை வெட்டிப்‌ போடுகிறேன்‌” 
என்று ஆத்திரத்துடன்‌ கூவினான்‌. 

“அவசரப்படாதே. அதுதான்‌ கூடாது!” என்றான்‌ 
பாண்டிய சேனாதிபதி. 

மார்க்கீயன்‌ பிரமிப்பு அதிகமாயிற்று. “வேறு என்ன 
செய்ய வேண்டும்‌ பிரபு?” என்று வினவினான்‌. 

“விக்ரம பாண்டியன்‌ ஏற்பாட்டுக்குக்‌ கள்ளர்களை 
ஒப்புக்கொள்ளச்‌ சொல்‌” என்று அபராஜிதன்‌ உத்தரவைக்‌ 
கேட்ட மார்க்கீயன்‌ பாண்டிய நாட்டுப்‌ பிரபுவுக்கு ஒருவேளை 
பைத்தியம்‌ பிடித்திருக்குமோ என்ற சந்தேகத்தால்‌ 
அபராஜிதன்‌ முகத்தைக்‌ கூர்ந்து நோக்கத்‌ தொடங்கினான்‌. 


47. பெரிய பல்லவராயர்‌ 


கங்கையினும்‌ புனிதமான காவிரியின்‌ பாய்ச்சலால்‌ 
பயிரும்‌ மன்னுயிரும்‌ செழித்துச்‌ சிறந்தோங்கிய சோழ 
மண்டலத்தின்‌ மாநகரங்களில்‌ ஒன்றான கங்கைகொண்ட 
சோழபுரத்தின்‌ பிரம்மாண்டமான கட்டடங்களின்‌ கிரீடங்கள்‌, 
சற்று தூரத்தே தெரிந்த சோழமங்கலம்‌ என்ற ஏரியின்‌ பெரிய 
நீர்ப்பரப்பில்‌ பிரதிபலித்துக்கொண்டிருந்தன. வடநாடு 


452 &. . கன்னி மாடம்‌ 


வென்று வாகை சூடிய இராஜேந்திரன்‌ வல்லமைக்கும்‌ 
தமிழ்ச்‌ சிற்பிகளின்‌ கைத்திறனுக்கும்‌ அடையாளமாக 
விளங்கிய அந்த நகரத்தின்‌ கோட்டைச்‌ சுவர்களைத்‌ 
திடீரென்று அணுகப்‌ பயந்த காலைச்சூரியன்‌ எதிரேயிருந்த 
சோலை மரங்களின்‌ கிளை இடுக்குகள்‌ வழியாகத்‌ தன்‌ 
கிரணங்களைப்‌ பாய்ச்சி ரகசியமாகப்‌ பார்க்கத்‌ துவங்கினான்‌. 
நகரத்துக்கு நாயகமாக விளங்கிய சோழன்‌ கேரளன்‌ என்ற 
பிரசித்தி பெற்ற மன்னர்பிரான்‌ மனையில்‌ இன்னிசைக்‌ 
கருவிகளின்‌ உதய நாதம்‌ எழும்பி, அரண்மனைச்‌ சுவர்களில்‌ 
தாக்கி அரண்மனையையே நாதமயமாக அடித்துக்‌ 
கொண்டிருந்தது. 

அரண்மனையை அடுத்தாற்போல்‌ ஏவலாளருக்காக 
நிர்மாணிக்கப்பட்டிருந்த “திருமஞ்சனத்தார்‌ வேள'த்தில்‌ 
விடியுமுன்பே ஏற்பட்ட வேலைப்பரபரப்பு, கதிரவன்‌ தலை 
காட்டியதும்‌ அதிகமாகி ஏவலாளர்‌ அங்குமிங்கும்‌ அதி 
துரிதமாக நடமாடிக்கொண்டிருந்தாலும்‌, மன்னன்‌ 
துயிலெழாத காரணத்தால்‌ சப்தம்‌ சிறிதும்‌ தெரியாமல்‌ 
அடிமேலடி வைத்து நகர்ந்துகொண்டிருந்தனர்‌. ஆனால்‌ 
மன்னர்க்கு மன்னனாய்‌, உயிர்க்கெல்லாம்‌ பேருயிராய்‌ 
விளங்கி வந்தவனும்‌, ஒன்பதாம்‌ திருமுறையில்‌ சேர்க்கப்‌ 
பட்டுள்ள கருவூர்த்தேவரின்‌ பதிகமொன்றால்‌ சிறப்பிக்கப்‌ 
பட்டவனுமான சிவபிரான்‌ உறையும்‌ கங்கைகொண்ட 
சோழேச்சரத்தின்‌ சங்கங்கள்‌ பூம்பூம்‌ என்று சப்தித்துக்‌ 
கொண்டிருந்ததன்றி மேளவாத்தியங்களும்‌ பலமாக முழங்கிக்‌ 
கொண்டிருந்தன. நூறடிச்‌ சதுரமாக அமைந்துள்ள அந்த 
நூற்றெழுபதடி. உயரமுள்ள ஒன்பது அடுக்குச்‌ சோழேச்சரக்‌ 
கோபுரமும்‌ இராஜராஜன்‌ சிருஷ்டித்த தஞ்சைப்‌ பெரிய 
கோயிலுக்குத்‌ தன்‌ நிழலை எந்த இடத்திலும்‌ பாய்ச்சாது 
கர்வத்துடன்‌ ஆகாயத்தில்‌ தலைநிமிர்ந்து நின்றுகொண் 
டிருந்தது. அந்தக்‌ கோயிலில்‌ இருந்த சிற்ப வேலைப்பாடு 
களும்‌ ஒற்றைச்‌ சிவலிங்கமும்‌ சிங்கத்தின்‌ வயிற்றில்‌ சிங்கமே 


சாண்டில்யன்‌ * 453 


பிறக்கும்‌ என்பது போல்‌ இராஜராஜன்‌ வயிற்றில்‌ பிறந்த 
இராஜேந்திர சோழன்‌ கலை உணர்ச்சியில்‌ தந்தைக்குச்‌ 
சிறிதும்‌ சளைத்தவனல்ல என்பதற்குச்‌ சான்றுகளாக விளங்கி 
வந்தன. 

இத்தனை அழகான நகருக்கு மெருகு கொடுக்காதிருப்பது 
தவறு என்ற எண்ணத்தால்‌ மெள்ள மெள்ள நகரத்தின்‌ 
மதில்களையும்‌ சோழேச்சரத்தின்‌ தங்கக்‌ கவசங்களையும்‌ 
அரண்மனையின்‌ கிரீடங்களையும்‌ தழுவத்‌ தொடங்கிய சூரிய 
கிரணங்கள்‌ சோழ சங்கத்தின்‌ நீர்ப்பரப்பிலும்‌ பாய்ந்து 
வெள்ளி அலைகளைத்‌ தரைக்கு அனுப்பிக்கொண்டிருந்தன. 
சூரியோதயத்தை உணர்ந்துவிட்ட அரண்மனைக்‌ கோட்டத்தி 
லிருந்த போர்‌ யானைகள்‌ அசைந்தாடி. எழுந்திருந்து திரும்பித்‌ 
திரும்பி உடலை ' முறித்துத்‌ துதிக்கைகளை உயர்த்திப்‌ 
பிளிறியதால்‌ ஏற்பட்ட சப்தம்‌ நகரத்துக்குப்‌ புறம்பே கிடந்த 
சோலைகளை ஊடுருவிச்‌ சென்றதன்றி, கட்டட மதில்‌ 
சுவர்களிலும்‌ தாக்கிப்‌ பயங்கரமாக எதிரொலி செய்தது. 
விடியற்காலையிலேயே திருமஞ்சன நீரைக்‌ கொண்டுவரச்‌ 
சோழ கங்கத்துக்கு ஓட்டிச்‌ செல்லப்பட்ட கோயில்‌ யானைகள்‌ 
நீரில்‌ விழுந்து பெரிய அலைகளைத்‌ தரையில்‌ மோத விட்டும்‌ 
துதிக்கையால்‌ நீரை உறிஞ்சி ஆகாயத்தில வாணம்‌ போல்‌ 
விட்டும்‌ விளையாடிக்கொண்டிருந்தன. இரவுக்‌ காவலருக்கு 
ஓய்வளிக்கக்‌ காவல்‌ மாற்றவேண்டிய வீரர்கள்‌ பலர்‌ 
புரவிகளில்‌ ஏறி, கனவேகமாகச்‌ சென்றுகொண்டிருந்ததால்‌ 
ராஜவீதிகளில்‌ ஏற்பட்ட குதிரைக்‌ காலடிகள்‌ நகரமெங்கும்‌ 
பலமாகச்‌ சப்தித்துக்கொண்டிருந்தன. கடைவீதிகள்‌ திறக்கத்‌ 
தொடங்கியதால்‌ பாத்திரங்களின்‌ சப்தமும்‌, உருண்டோடிய 
கட்டை வண்டிகள்‌ அரவமும்‌, ஒரு பக்கத்திலிருந்து வீசிக்‌ 
கொண்டிருந்த புஷ்பங்களின்‌ வாசனையும்‌ கங்கை கொண்ட 
சோழபுரத்தின்‌ பகற்கால நடவடிக்கைகள்‌ துவங்கிவிட்டதை 
அறிவுறுத்தின. பகல்‌ வேளையின்‌ முதல்‌ ஜாமத்தில்‌ சப்திக்க 
வேண்டிய உதயகாலத்‌ தாரைகள்‌ கோட்டை வாசலில்‌, 


454 ஓ கன்னி மாடம்‌ 


திரும்பத்‌ திரும்ப முழங்கத்‌ துவங்கின. ஏரியில்‌ ஸ்நானம்‌ 
செய்வதற்காகத்‌ தோளில்‌ பட்டாடைகளையும்‌ செவ்விய 
இடைகளில்‌ குடங்களையும்‌ தாங்கி நடந்த அந்தச்‌ சோழபுர 
மங்கையரின்‌ செங்கை வளைகள்‌ குலுங்கியதால்‌ கால்‌ 
கொலுசுகளின்‌ கிண்கிணிகள்‌ முரன்று பாடியதாலும்‌ 
ஏற்பட்ட இன்ப கீதத்தை மற்ற' நாடுகளுக்குக்‌ காட்டுவதற்‌ 
காகக்‌ காற்றுக்‌ கடவுள்‌ தன்னுடைய தென்றல்‌ தூளியில்‌ 
தூக்கி எடுத்துக்கொண்டு துரிதமாக வடக்கு நோக்கிச்‌ 
செல்லலானான்‌. க 

சூரியோதயத்தால்‌ தட்டி எழுப்பப்பட்ட கறவைகளும்‌ 
கன்றுகளும்‌ காளைகளும்‌ ஆயர்களால்‌ ஓட்டிச்‌ செல்லப்பட்டு 
மந்தை மந்தையாய்‌ நகரத்துக்கு வெளியே தொலை தூரத்தில்‌ 
கிடந்த மேய்ச்சல்‌ வெளிகளுக்காகச்‌ சென்றுகொண்டிருந்தன. 
பயமறியாக்‌ கன்றுகள்‌ சில, தங்கள்‌ கழுத்தின்‌ வெண்கல 
மணிகள்‌ ஒலிக்க மந்தையை விட்டுப்‌ பிரிந்து ஓடி, வாலை 
முறுக்கிக்கொண்டு துள்ளி எழும்பிக்‌ குதித்தன. சில முரட்டுக்‌ 
காளைகள்‌ மட்டும்‌ தலைகளைத்‌ தாழ்த்திக்‌ கொம்பை நீட்டிக்‌ 
கொண்டு பக்கத்தில்‌ சென்ற மாடுகளைக்‌ குத்திச்‌ சண்டைக்‌ 
கிழுத்தன. ஆயர்கள்‌ நாற்புறத்திலும்‌ ஓடி. மந்தையிலிருந்து 
பிரிந்த கன்றுகளை விரட்டி மந்தையில்‌ அடக்கியும்‌ 
மந்தைக்குள்‌ புகுந்து முட்டிய மாடுகளைக்‌ கழிகளால்‌ 
புடைத்து அடக்கியும்‌, இடையே கிடைத்த சில விநாடிகளில்‌ 
உல்லாசமாகப்‌ பாடிக்கொண்டும்‌ போய்க்கொண்டிருந்தனர்‌. 
சோழ கங்கத்தின்‌ நீர்ப்பரப்பாலும்‌ காவிரித்தாயின்‌ வாய்க்‌ 
கால்களாலும்‌ வருடம்‌ பூராவும்‌ பாசனம்‌ கிடைத்துக்கொண் 
டிருந்ததால்‌ சதாசர்வகாலமும்‌ பயிர்த்தொழில்‌ நடந்து, 
“சோழவள நாடு சோறுடைத்து” என்ற பெருமையை உலகத்‌ 
துக்கு அறிவித்துக்கொண்டிருந்த சோழ மண்டலத்தின்‌ அந்தக்‌ 
கோ நகரத்தின்‌ கழனி வெளிகள்‌ பச்சைப்‌ பசேலென்று 
பெரிய பயிர்ப்‌ பாளங்களை நகரத்தைச்‌ சுற்றி விரித்திருந்தன. 


சாண்டில்யன்‌ உ 455 


“ஓங்கு பெருஞ்செந்நெலூடு கயலுகள்‌, பூங்குவளைப்‌ போதிற்‌ 
பொறிவண்டு கண்படுப்ப” என்று ஆண்டாள்‌ கண்ட 
கனவைப்‌ பதினொன்று பன்னிரண்டாம்‌ நூற்றாண்டுகளில்‌ 
நனவாக்கித்‌ தந்த அந்த மாநகரத்தின்‌ சோழ கேரளத்திலே, 
அரண்மனையிலிருந்த தன்‌ பள்ளியறைப்‌ பஞ்சணையிலே 
படுத்திருந்த இரண்டாவது இராஜாதி ராஜனை மட்டும்‌ 
நகரத்தில்‌ அத்தனை உதயகால சப்தங்களும்‌ பாதிக்காததால்‌ 
மன்னன்‌ நித்திரை கலையாமல்‌ உறங்கிக்கொண்டேயிருந்‌ 
தான்‌. அவன்‌ உறங்கலாம்‌. ஏனென்றால்‌, அவனுக்காக 
விழிக்கவும்‌ அரசை நடத்தவும்‌ இணையற்ற பக்கபலமாக 
விளங்கி வந்தான்‌ சோழப்‌ பேரமைச்சனான திருச்சிற்றம்பல 
முடையான்‌ பெருமாள்‌ நம்பிப்‌ பல்லவராயன்‌. 
வேதவனமுடையான்‌ அம்மையப்பனான அண்ணன்‌ 
பல்லவராயன்‌ சோழ சேனாதிபதியாயிருந்ததாலும்‌ இரண்டு 
பல்லவராயர்களிடையேயும்‌ வித்தியாசம்‌ தெரியவேண்டிய 
காரணத்தாலும்‌ பேரமைச்சனைப்‌ பெரிய பல்லவராய 
ரென்றும்‌, சேனாதிபதியைச்‌ சிறிய பல்லவராயரென்றும்‌ 
அழைத்து வந்தார்கள்‌. மக்கள்‌ மதிப்புக்கும்‌ சோழர்‌ 
பெருமைக்கும்‌ பகைவர்‌ நடுக்கத்திற்கும்‌ காரணமாக விளங்கி 
வந்த இரண்டு பல்லவராயர்களும்‌, வீரபாண்டியன்‌ கன்னி 
மாடத்தை முற்றுகைவிட்டுத்‌ திண்டாடிக்கொண்டிருந்த அதே 
காலத்தில்‌ சோழ கேரளத்தின்‌ அந்தரங்க அறையொன்றில்‌ 
மந்திராலோசனையில்‌ ஈடுபட்டிருந்தனர்‌. ஆகாயத்தை 
அளாவி நின்ற அந்த மந்திராலோசனை அறை பெரிய 
கூடத்தைப்‌ போல்‌ விசாலமாக நிர்மாணிக்கப்பட்டிருந்தது. 
தமிழகத்தின்‌ சரித்திரத்தில்‌ பெரிய மாறுதல்களை 
விளைவித்த திருப்புறம்பியப்‌ போரிலிருந்து கங்கைகொண்ட 
சோழன்‌ காலம்‌ வரை நிகழ்ந்த போர்களையும்‌ அவற்றில்‌ 
சோழர்‌ கண்ட வெற்றிகளையும்‌ குறிக்கும்‌ வண்ணச்‌ 
சித்திரங்கள்‌ பல சுற்றிலுமிருந்த சுவர்களில்‌ தீட்டப்‌ 


456 ஃ கன்னி மாடம்‌ 


பட்டிருந்தன. சோழர்களின்‌ கொடி அடையாளமான பெரும்‌ 
புலியொன்றை வெள்ளியில்‌ செய்து அது தீவிழி விழிக்க 
விழிகளில்‌ சிவப்புக்‌ கல்லையும்‌ பொருத்தி அறையின்‌ 
நடுவில்‌ நிறுத்தியிருந்தான்‌ அரண்மனைச்‌ சிற்பி. அறை 
மூலையிலிருந்த ஸ்வர்ண . மஞ்சத்தில்‌ அமர்ந்து 
வயோதிகத்தின்‌ காரணமாகச்‌ சற்றுக்‌ காலை நீட்டிச்‌ சாய்ந்து 
கொண்டிருந்த பேரமைச்சர்‌ பெரிய பல்லவராயர்‌ கண்கள்‌ 
புலியின்‌ கண்களைவிடச்‌ சற்று த்துல ஜொலித்துக்‌ 
கொண்டிருந்தன. 

வயோதிகத்தின்‌ சகல அடையாளங்களும்‌ பெரிய 
பல்லவராயரைப்‌ பற்றிக்கொண்டிருந்தன. உடல்‌ பூராவும்‌ 
தசைகளில்‌ ரத்தம்‌ சுண்டிச்‌ சுருங்கிவிட்டதை அங்கிக்குப்‌ 
புறம்பே தெரிந்த மெல்லிய கைகளும்‌ விரல்களும்‌ 
நிரூபித்தன. அவர்‌ கால்களில்‌ அணிந்திருந்த வெள்ளிக்‌ 
குமிழ்‌ பாதக்குறடுகளை லேசாகக்‌ கவ்வியிருந்த கட்டை 
விரல்களும்‌ அதற்கடுத்த விரல்களும்‌ உடலில்‌ சக்தி குறைய 
வில்லையென்பதையும்‌ அது உரமாகவேயிருக்கிற 
தென்பதையும்‌ நிரூபித்தன. தலை பூராவும்‌ நரைத்துப்‌ போன 
கேசங்கள்‌ முகத்தைச்‌ சூழ்ந்து வெண்‌ மேகங்களைப்‌ போலக்‌ 
காட்சியளித்தன. மீசையும்‌ வெண்மையடைந்திருந்தாலும்‌ 
மிகப்‌ பயங்கரமாக முறுக்கிவிடப்பட்டிருந்தது. அந்தப்‌ 
பேரமைச்சனின்‌ லலாடப்‌ பிரதேசத்தில்‌ இழுத்துப்‌ பூசப்பட்ட 
சோழேச்சரப்‌ பெருமானின்‌ திருநீறு அவரைச்‌ சிவப்பழமாக 
அடித்ததன்றி முகத்தில்‌ இயற்கையாக இருந்த கம்பீரத்தை 
அதிகப்படுத்தியது. அவர்‌ தோளில்‌ தவழ்ந்து பாதம்‌ வரையில்‌ 
தொங்கிய சரிகைப்பட்டு அங்க வஸ்திரத்தை மோதிரம்‌ 
தரித்த அவரது கைவிரல்கள்‌ இரண்டும்‌ மஞ்சத்தின்‌ 
பிடியில்‌ அழுத்திப்‌ பிடித்துக்கொண்டிருந்தன. பெரிய 
பல்லவராயர்‌ அன்று ஆழ்ந்த சிந்தனையிலிருந்தார்‌ என்பதை, 
அவர்‌ . கண்களும்‌ முகபாவமும்‌ தெளிவாக அறிவித்தன. 


சாண்டில்யன்‌ & 457 


அவர்‌ அழ்ந்த யோசனையிலிருந்தார்‌ என்பதற்கு இன்னொரு 
சான்றும்‌ இருந்தது. அவரது வாயிலிருந்து என்ன 
வார்த்தை உதிரும்‌ என்பதை எதிர்பார்த்து மிக மெளனமாக 
அவர்‌ முகத்தையே எதிர்பார்த்து அவர்‌ உட்கார்ந்திருந்த 
மஞ்சத்தை விட்டுச்‌ சற்றுத்‌ தள்ளி அப்பால்‌ நின்று 
கொண்டிருந்தான்‌ சோழ சேனாதிபதியான அண்ணன்‌ 
பல்லவராயன்‌. 

நீண்ட நேர யோசனையில்‌ ஆழ்ந்திருந்த பெரிய 
பல்லவராயர்‌ கடைசியாக அண்ணன்‌ பல்லவராயன்‌ மீது 
கண்களை ஓட்டி, “வீரபாண்டியன்‌ மதுரைக்கு இன்னுமா 
திரும்பவில்லை?” என்று வினவினார்‌. 

அண்ணன்‌ பல்லவராயன்‌ கண்களும்‌ சற்று ஏறெடுத்துப்‌ 
பேரமைச்சரை நோக்கின. சில விநாடிகள்‌ யோசித்துவிட்டு, 
“அவன்‌ எப்படி மதுரைக்குத்‌ திரும்ப முடியும்‌? கன்னிமாட 
முற்றுகை இன்னும்‌ முடியவில்லையே!” என்றான்‌. 

பேரமைச்சரின்‌ கண்களில்‌ சற்றே ஆச்சரியம்‌ பிரதி 
பலித்தது. “கேவலம்‌ பெண்களைக்‌ காவல்‌ வைக்கும்‌ கன்னி 
மாடம்‌. அதைக்‌ காக்க நூறு வீரர்கள்கூட இல்லை. இதை 
ஒரு மன்னன்‌ முற்றுகையிடுகிறான்‌. அந்த முற்றுகை 
நாலைந்து நாட்களுக்குமேல்‌ நீடிக்கிறதென்றால்‌ ஆச்சரியமா 
யில்லையா? பாண்டிய நாட்டுப்‌ போர்வண்டிகள்‌ எங்கு 
போயின? பந்தங்களை எறிந்து கட்டடங்களைக்‌ கொளுத்தக்‌ 
கூடிய பாரிவிற்கழிகள்‌ எங்கே போயின? கன்னிமாடத்துக்கு 
எதிரே காடு இருப்பதாகச்‌ சொல்கிறீர்‌. அப்படியானால்‌ 
பெரிய மரங்களை வெட்டச்‌ சொல்லிப்‌ போர்வண்டிகளில்‌ 
நெடுகப்‌ பொருத்தி மதில்‌ கதவுகளை இடித்து ஏன்‌ உட்புகக்‌ 
கூடாது?” என்று வினவினார்‌. 

அண்ணன்‌ பல்லவராயன்‌ இதழ்களில்‌ சற்றே 
புன்முறுவல்‌ படர்ந்தது. “தாங்கள்‌ சொல்வது அனைத்தையும்‌ 
செய்யலாம்‌. இருமுறை வீரபாண்டியன்‌ செய்தும்‌ பார்த்தான்‌. 


க. மா-30 


458 ௯ கன்னி மாடம்‌ 


ஆனால்‌ கோட்டையை அணுகக்கூட முடியவில்லை” என்று 
சொன்னான்‌ சேனாதிபதி. 

“என்ன காரணம்‌?” 

“முதலாவதாகக்‌ கன்னிமாடக்‌ கோட்டை சாதாரணக்‌ 
கோட்டையல்ல. பாண்டிய நாட்டுப்‌ படையெடுப்பு 
ஏற்பட்டால்‌ முதல்‌ அரணாக உபயோகப்படுத்த மழவராயன்‌ 
சமீப காலத்தில்‌ அதை மிகவும்‌ பலப்படுத்தி விட்டான்‌. 
இரண்டாவதாக, கோட்டையைத்‌ தற்சமயம்‌ பாதுகாப்பவன்‌ 
கையாளும்‌ போர்த்தந்திரத்தைச்‌ சமாளிக்க வீரபாண்டியன்‌ 
சிங்களப்‌ படைகளால்‌ முடியவில்லை.” 

“ஏன்‌?” 

“தாங்கள்‌ சொன்னபடி கதவை உடைத்து உட்புக 
மரங்களை வெட்டிப்‌ போர்வண்டிகளில்‌ இணைத்து வீர 
பாண்டியன்‌ தயார்‌ செய்தான்‌. ஆனால்‌ அந்த வண்டிகள்‌ 
அகழியை அணுகு முன்பாகவே தீப்பந்தங்கள்‌ அவற்றின்‌ 
மீது எறியப்பட்டன. சற்று அருகில்‌ சென்றவர்‌ மீது 
கொப்பரைகளிலிருந்த எரியும்‌ எண்ணெய்‌ ஊற்றப்பட்டது. 
இருமுறையும்‌ இதே கதைதான்‌. அத்துடன்‌ மற்றொரு 
விசித்திரமும்‌ நடந்தது” என்றான்‌ அண்ணன்‌ பல்லவராயன்‌. 

“என்ன அது?” என்று வினவினார்‌ பெரிய 
பல்லவராயர்‌. 

“இருமுறை கோட்டைக்‌ கதவுகளைத்‌ திடீரென இராக்‌ 
காலங்களில்‌ திறந்துகொண்டு பாண்டியன்‌ முன்னணிப்‌ 
படைகளை வெட்டிப்‌ போட்டு மீண்டும்‌ துரிதமாகக்‌ 
கோட்டைக்குள்‌ ஓடிவிட்டார்கள்‌ கன்னிமாட வீரர்கள்‌” என்று 
விளக்கினான்‌ அண்ணன்‌ பல்லவராயன்‌. 

பெரிய பல்லவராயர்‌ மீண்டும்‌ யோசனையில்‌ ஆழ்ந்து 
விட்டு மறுபடியும்‌ கேட்டார்‌: “காட்டு முகப்பில்‌ வீர 
பாண்டியன்‌ படைகளை நிறுத்தியிருக்கிறானா?” 

“இல்லை.” 


சாண்டில்யன்‌ & 459 


“காட்டு முகப்பில்‌ யாராவது தலையைக்‌ காட்டினால்‌ 
ஒழித்துவிடுவதாகக்‌ கோட்டைக்‌ காவலன்‌ கூறியிருக்க 
வேண்டும்‌.” 

“அப்படித்தான்‌ செய்தி கிடைத்திருக்கிறது.” 
“கோட்டைக்குள்‌ நடமாட்டம்‌ எப்படியிருக்கிறதாம்‌?”' 
“இரவும்‌ பகலும்‌ குதிரைவீரர்‌ நடமாட்டம்‌ மாத்திரமன்றிக்‌ 

காலாட்படையின்‌ சஞ்சாரமும்‌ இருப்பதாக மதுரைக்குத்‌ 
தகவல்‌ கிடைத்திருக்கிறது.” 

“கோட்டைச்‌ சுவர்கள்‌ மீது காவல்‌?” 

“இரவும்‌ பகலும்‌ இருந்துகொண்டேயிருக்கிறது.” 

“விற்போருக்கும்‌ வேலெறிவதற்காகவும்‌ கட்டப்‌ 
பட்டிருக்கும்‌ கூண்டுகளின்‌ துவாரங்களில்‌ சதா அம்புகளும்‌ 
வேல்களும்‌ தெரிகின்றன அல்லவா?” 

“ஆமாம்‌. அம்புகளும்‌ வேல்களும்‌ எதிரேயுள்ள காட்டை 
நோக்கிப்‌ பாயத்‌ தயாராக இருக்கின்றன.” 

இதைக்‌ கேட்ட பெரிய பல்லவராயர்‌ இடி இடி என 
நகைத்தார்‌. இதில்‌ நகைப்பதற்கு என்ன இருக்கிறது என்பதை 
அறியாத அண்ணன்‌ பல்லவராயன்‌ பெரிய பல்லவராயன்‌ 
விளக்கத்துக்கு எதிர்பார்த்து நின்றான்‌. பெரிய பல்லவராயர்‌ 
சிரிப்பை நிறுத்திக்கொண்டு சொன்னார்‌: “படைத்தலைவரே! 
கன்னிமாடக்‌ கோட்டைக்குள்ளே ஆள்‌ அதிகமில்லை. 
அமர்க்களம்‌ அதிகமாயிருக்கிறது. நிரம்பப்‌ பலமுடையவன்‌ 
ஈட்டிகளையும்‌ அம்புகளையும்‌ கோட்டைக்‌ கூடுகளிலிருந்து 
வெளிக்குக்‌ காட்டமாட்டான்‌. மறைத்து வைத்துத்‌ திடீரென 
எதிரி மீது பொழியவே பார்ப்பான்‌. இந்தக்‌ கன்னிமாட 
முற்றுகையில்‌ விசித்திரமான அம்சங்கள்‌ பல இருக்கின்றன. 
கோட்டையைக்‌ காப்பவன்‌ தன்‌ பலத்தை மறைப்பதற்குப்‌ 
பதில்‌ பறைசாற்றி வீரபாண்டியனைப்‌ பயமுறுத்துகிறான்‌. 
தன்னிடம்‌ படைபலம்‌ அதிகம்‌ என்பதை வலியுறுத்த 
அடிக்கடி வெளியே வந்து துணிச்சலுடன்‌ தாக்கித்‌ திரும்பிக்‌ 


460 &4* கன்னி மாடம்‌ 


கோட்டைக்குள்‌ பதுங்குகிறான்‌. கோட்டைக்குள்‌ ஆள்பலம்‌ 
அதிகமில்லை. புத்தி பலம்‌ அதிகமிருக்கிறது. தமிழ்‌ நாட்டுப்‌ 
போர்‌ வயணங்களை நன்றாக அறிந்து சமயத்துக்குத்‌ தக்க 
தந்திரங்களை வகுக்க வல்ல பலமான ஒரு தலைவனால்‌ 
கோட்டை காக்கப்படுகிறது” என்றார்‌. 

“அப்படி யாரும்‌ அங்கிருப்பதாகத்‌ தெரியவில்லை. 
மழவராயன்‌ மகளை விக்ரம பாண்டியன்‌ அழைத்துச்‌ சென்ற 
தாகத்தான்‌ வதந்தி உலவுகிறது. இதற்குத்‌ துணை செய்தவன்‌ 
யவன மார்க்கீயனும்‌ சில கள்ளர்களும்‌..." என்று வாசகத்தை 
அண்ணன்‌ பல்லவராயன்‌ முடிக்கு முன்பே, “பிறகு வந்து 
சேர்ந்துகொண்டவன்‌ பாண்டிய சேனாதிபதி அபராஜித 
பல்லவன்‌” என்று குறுக்கிட்டுச்‌ சொல்லிய பல்லவராயர்‌ 
இதழ்களில்‌ விஷயத்தை ஊகித்துக்கொண்டதற்கு அடையாள 
மாகப்‌ புன்முறுவலொன்றும்‌ படர்ந்தது. 

தூக்கிப்‌ போட்டதற்கு அடையாளமாகத்‌ திடீரென்று 
தலையைத்‌ தூக்கிப்‌ பெரிய பல்லவராயரைப்‌ பார்த்தான்‌ 
அண்ணன்‌ பல்லவராயன்‌. பெரிய பல்லவராயர்‌ மீண்டும்‌ 
சொன்னார்‌: “இதில்‌ சோதிடம்‌ ஏதுமில்லை. அபராஜிதன்‌ 
நாடு கடத்தப்பட்டது உமக்குத்‌ தெரியும்‌. அவன்‌ மழவன்‌ 
தலைநகர்‌ சென்றதும்‌ உமக்குத்‌ தெரியும்‌. அங்கு சென்ற 
மறுநாளே சேனாதிபதி சுவடு தெரியாமல்‌ மறைந்துவிட்டான்‌. 
பிறகு இந்த விசித்திரமான துணிகரமான போர்‌ கன்னி 
மாடத்தருகே நடக்கிறது. இரண்டும்‌ இரண்டும்‌ நாலுதானே?” 

“அபராஜிதன்‌ கன்னிமாடத்திற்குள்‌ இருக்கிறானென்று 
நீங்கள்‌ நிச்சயமாக நம்புகிறீர்களா?” 

“அதில்‌ சந்தேகமே வேண்டாம்‌. இந்தப்‌ போர்‌ முறைகள்‌ 
கோழையான விக்ரம பாண்டியனுக்கோ யவன மார்க்கீய 
னுக்கோ தெரியாது. தவிர, அபராஜிதன்‌ கோட்டையி 
விருப்பதை வீரபாண்டியனும்‌ அறிந்துகொண்டிருக்க 
வேண்டும்‌.” 


சாண்டில்யன்‌ உ 461 


“எப்படி?” 

“கோட்டைத்‌ தாக்குதலை அவன்‌ தாமதிப்பதே அதற்கு 
அத்தாட்சி. தன்னுடைய பழைய சேனாதிபதியின்‌ திறன்‌ வீர 
பாண்டியனுக்குத்‌ தெரியும்‌. பலமான எதிரி கோட்டைக்குள்‌ 
ளிருப்பதால்தான்‌ அவன்‌: கோட்டையை முழு படை 

“இதற்கு முடிவு?” 

“இன்னும்‌ ஒரு வாரத்தில்‌ தெரியும்‌.” 

பெரிய பல்லவராயர்‌ கோட்டை முற்றுகையைப்‌ பற்றி 
இவ்வளவு திட்டமாகச்‌ சொன்னதை உத்தேசித்து அண்ணன்‌ 
பல்லவராயன்‌ ஆச்சரியப்பட்டுக்கொண்டிருந்த சமயத்தில்‌ 
காவல்‌ வீரனொருவன்‌ உள்ளே வந்து, “பாண்டிய நாட்டி 
லிருந்து ஒற்றன்‌ வந்திருக்கிறான்‌!” என்று அறிவித்தான்‌. “வரச்‌ 
சொல்‌” என்பதற்கு அடையாளமாகத்‌ தலையை அசைத்த 
அண்ணன்‌ பல்லவராயன்‌ ஆணையை நிறைவேற்றக்‌ காவல்‌ 
வீரன்‌ வெளியே சென்ற அடுத்த விநாடி. ஒற்றன்‌ உள்ளே 
நுழைந்து பேரமைச்சரையும்‌ சேனாதிபதியையும்‌ வணங்கி 
நின்றான்‌. 

“பாண்டி நாட்டில்‌ விசேஷம்‌ ஏதாவது உண்டா?” 

“உண்டு.” / 

“என்ன?” 

“மாதவி, கூடலுக்குப்‌ புறப்பட்டுவிட்டாள்‌.” 

“எந்த மாதவி? சிங்களத்துப்‌ பைங்கிளியா ?” 

க. ஆம்‌.” 

“எதற்காக?” 

“ஜகத்விசயனைச்‌ சந்திக்க.” 

எதற்கும்‌ அசையாத பெரிய பல்லவராயரே ஆசனத்தி 
லிருந்து திடீரென்று எழுந்தார்‌. அவருடைய கூரிய விழிகள்‌ 
எதிரேயிருந்த வெள்ளிப்‌ புலியின்‌ சிவப்புக்‌ கண்களை 


462 + கன்னி மாடம்‌ 


விட அதிகமாகவே ஜொலித்தன. “ஜகத்விசயனா !” என்று 
கேட்ட அவர்‌ குரலிலும்‌ கவலை அளவுக்கு அதிகமாக 


ஒலித்தது. 
த ல ம்‌ மரப்‌ ச 


ஜகத்விசயனைச்‌ சந்திக்க மாதவி கூடலுக்குப்‌ புறப்பட்டு 
விட்டாள்‌ என்ற செய்தியைக்‌ கேட்ட மாத்திரத்தில்‌ ஆசனத்தி 
லிருந்து திடீரென எழுந்த சோழப்‌ பேரமைச்சரான பெரிய 
பல்லவராயர்‌, தீவிர யோசனையில்‌ மீண்டும்‌ ஆழ்ந்து நீண்ட 
நேரம்‌ ஏதும்‌ பேசாமல்‌ அறையில்‌ அங்குமிங்கும்‌ மெல்ல 
* உலவிக்கொண்டிருந்தார்‌. அந்த மெளன நிலையில்‌ அவர்‌ 
உதடுகள்‌ பேசாவிட்டாலும்‌ உள்ளம்‌ எழுந்து பேரிரைச்ச 
லாகப்‌ பல விஷயங்களைப்‌ பற்றிச்‌ சர்ச்சை செய்துகொண் 
டிருக்கிறதென்பதையும்‌, அவர்‌ உலவிய சமயத்தில்‌ வைக்கப்‌ 
பட்ட ஒவ்வொரு காலடியிலும்‌ ராஜீயப்‌ பிரச்சனைகள்‌ சீராக 
அளக்கப்படுகின்றன என்பதையும்‌, பல நாட்கள்‌ அவருடன்‌ 
பழகிய காரணத்தால்‌ புரிந்துகொண்டிருந்த சேனாதிபதி 
அண்ணன்‌ பல்லவராயன்‌, அவரது யோசனைக்குக்‌ குறுக்கே 
புக இஷ்டப்படாமல்‌ தானும்‌ மெளனமாகவே நின்றுகொண் 
டிருந்தான்‌. வெகு நேரம்‌ சிந்தித்துவிட்டுக்‌ கடைசியில்‌ ஏதோ 
முடிவுக்கு வந்த பெரிய பல்லவராயர்‌ உலவுவதை நிறுத்தி 
ஒற்றனுக்காகக்‌ கண்களைத்‌ திருப்பி, “ஐகத்விசயன்‌ சிங்களத்தி 
லிருந்து எப்பொழுது புறப்பட்டான்‌?” என்று வினவினார்‌. 
“எப்பொழுது புறப்பட்டான்‌ என்பது தெரியாது. 
இரண்டு நாட்களுக்கு முன்பு கூடலில்‌ இறங்கினான்‌ என்ற 
தகவல்தான்‌ மதுரைக்கு எட்டியிருக்கிறது.!” என்றான்‌ ஒற்றன்‌. 
“ஜகத்விசயன்‌ சிங்களத்திலிருந்து அழைத்து வந்திருக்கும்‌ 
படைபலத்தைப்‌ பற்றித்‌ தகவல்‌ ஏதாவது உண்டா?” என்று 
வினவினார்‌ பேரமைச்சர்‌ மீண்டும்‌. 


சாண்டில்யன்‌ & 463. 


“ஜகத்விசயத்‌ தண்டநாயகனுடன்‌ பத்தாயிரம்‌ வீரர்கள்‌ 
வந்திருப்பதாகக்‌ கேள்வி” என்று விளக்கினான்‌ ஒற்றன்‌. 

“மாதவி மதுரையைவிட்டுக்‌ கூடலுக்கு எப்பொழுது 
புறப்பட்டாள்‌?” 

“நேற்றுக்‌ காலையில்‌.” 

“அவளுடன்‌ இன்னும்‌ யார்‌ போகிறார்கள்‌?” 

“யாருமில்லை. மாதவி தனியாகவே செல்கிறாள்‌. 
அவளுடன்‌ செல்கிறார்கள்‌.” . 

“இலங்காபுரத்‌ தண்டநாயகன்‌ ?” 

இத்துடன்‌ சோழப்‌ பேரமைச்சர்‌ ஒற்றனுக்குப்‌ போக 
அனுமதியளித்துவிட்டு மறுபடியும்‌ ஏதோ யோசித்தார்‌. 
கவலை நிரம்பி நின்ற அவர்‌ முகத்தில்‌ வயோதிகம்‌ 
காரணமாகக்‌ காணப்பட்ட சுருக்கங்கள்‌ புத்தி தீவிரமாக 
யோசித்துக்கொண்டிருந்ததற்கு அறிகுறியாக அதிகமாகச்‌ 
சுருங்க ஆரம்பித்ததன்றி, அவருடைய வெள்ளைப்‌ புருவங்‌ 
களும்‌ இருமுறை எழுந்து தாழ்ந்தன. “இலங்காபுரன்‌ 
மதுரையில்‌, ஜகத்விசயன்‌ கூடலில்‌” என்று அவர்‌ உதடுகள்‌ 
திரும்பத்‌ திரும்ப முணுமுணுத்தன. கடைசியாக ஏறெடுத்துப்‌ 
பார்த்த அவர்‌ கூரிய விழிகளில்‌ முன்னைவிடப்‌ பிரகாசம்‌ 
சற்று அதிகமாகவே இருந்ததைக்‌ கவனித்த அண்ணன்‌ 
பல்லவராயன்‌, சோழப்‌ பேரமைச்சர்‌ ஏதோ ஒரு முக்கிய 
முடிவுக்கு வந்திருக்கிறார்‌ என்று தீர்மானித்துக்கொண்டான்‌. 

பெரிய பல்லவராயரும்‌ மெள்ள விவாதத்தில்‌ இறங்கத்‌ 
தொடங்கி, “படைத்தலைவரே! தகவல்‌ எப்படியிருக்கிறது 
கவனித்தீரா?” என்றார்‌. 

“கடுமையாகத்தான்‌ இருக்கிறது” என்று அண்ணன்‌ 
பல்லவராயன்‌ சம்பிரதாயமாகச்‌ சொல்லி வைத்தான்‌, 


464 4 கன்னி மாடம்‌ 


பேரமைச்சரிடமிருந்து விஷயம்‌ பூராவும்‌ வெளியாகட்டும்‌ 
என்ற எண்ணத்தால்‌. 

“கடுமை என்பது மிகச்‌ சாதாரணமான சொல்‌ படைத்‌ 
தலைவரே! தமிழ்நாடு போர்க்களமாகும்‌ காலம்‌ நெருங்கி 
விட்டது. தமிழர்களுடைய ரத்தத்தைச்‌ சிந்தாமலே சிங்களத்துக்‌ 
சிக்கலைத்‌ தீர்க்கலாமென்று பிரயத்தனப்பட்டேன்‌; முடியாது 
போலிருக்கிறது. நம்மை மீறிய சந்தர்ப்பங்கள்‌ அரசியலில்‌ 
குறுக்கிடுகின்றன” என்றார்‌ பேரமைச்சர்‌. 

“அப்படியென்ன நம்மை மீறிய சந்தர்ப்பங்கள்‌?” என்று 
வினவினான்‌ படைத்தலைவன்‌. 

“கருணாகரத்தேவன்‌ திட்டப்படி மேலைமங்கலத்துக்கும்‌ 
பாண்டிய நாட்டுக்கும்‌ திருமணத்‌ தொடர்பு ஏற்பட்டு 
மழவராயன்‌ கை ஓங்கியிருந்தால்‌ இலங்காபுரன்‌ செல்வாக்கு 
மதுரையில்‌ குன்றியிருக்கும்‌. வீரபாண்டியன்‌ மனம்‌ மாதவி 
யிடமிருந்து கார்குழலியிடம்‌ லயித்திருந்தால்‌ சிங்களத்துப்‌ 
பாசம்‌ தமிழ்நாட்டுப்‌ பாசமாய்‌ மாறியிருக்கும்‌. பாண்டிய 
நாட்டுப்‌ படைபலம்‌, மக்களின்‌ ஆதரவு, மழவராயன்‌ ராஜ 
தந்திரம்‌ இவற்றுடன்‌ நாமும்‌ சிறிது பாண்டியநாட்டுக்குக்‌ 
கைகொடுத்திருந்தால்‌ இலங்காபுரன்‌ இத்தனை நாள்‌ 
சிங்களத்துக்குத்‌ தோணி ஏறியிருப்பான்‌. ஆனால்‌...” என்று 
சிறிது நிறுத்தினார்‌ பேரமைச்சர்‌. 

“ஆனால்‌?” 

“விதி குறுக்கே புகுந்து விளையாடிவிட்டது படைத்‌ 
தலைவரே! மாதவியிடமிருந்த மையலை வீரபாண்டியன்‌ 
கார்குழலியிடம்‌ திருப்பிவிட்டான்‌. ஆனால்‌, கார்குழலி மனம்‌ 
அவனிடம்‌ லயிக்கவில்லை. தகப்பனிடமிருந்து தப்பியோடி, 
தகப்பன்‌ நிச்சயித்த மணாளனுடன்‌ போரிடுகிறாள்‌ மழவ 
ராயன்‌ மகள்‌. இது சரியான சந்தர்ப்பத்தை அளித்துவிட்டது 
இலங்காபுரனுக்கு.” 

“எப்படி?” 


சாண்டில்யன்‌ உ 465 


முற்றுகை வெற்றி பெற்றால்‌ ஏற்படக்கூடிய விளைவை 
இலங்காபுரன்‌ உணர்ந்துகொண்டிருந்தான்‌. வீரபாண்டியன்‌ 
பலவந்தமாகக்‌ கார்குழலியைப்‌ பிடித்து வந்து மணமாலை 
சூட்டிவிட்டாலும்‌ மழவராயன்‌ உதவி வீரபாண்டியனுக்கு 
ஏற்படுமென்பதும்‌ பிறகு மழவராயன்‌ கையே மதுரையில்‌ 
ஓங்குமென்பதும்‌ இலங்காபுரனுக்குத்‌ தெளிவாக விளங்கி 
யிருக்கிறது. இந்தத்‌ திருமண பந்தமான பேச்சைத்‌ துவங்கிய 
மாத்திரத்திலேயே உதவிப்‌ படையை அவசரமாக 
அனுப்பும்படி இலங்காபுரன்‌ சிங்களத்து மன்னனுக்கு ஓலை 
அனுப்பியிருக்க வேண்டும்‌. அந்த ஓலையின்‌ விளைவாகவே 
சிங்கள மன்னனான பராக்கிரம பாகு, ஜகத்விசயத்‌ தண்ட 
நாயகனைப்‌ பெரும்‌ படையுடன்‌ அனுப்பியிருக்கிறான்‌. 
ஜகத்விசயத்‌ தண்டநாயகனும்‌ சாமானியப்பட்டவனல்ல. 
போர்த்தந்திரங்களை நன்றாக அறிந்தவன்‌. அனேகப்‌ போர்‌ 
முனைகளில்‌ வெற்றி வாகை சூடியவன்‌. இப்பொழுது அவன்‌ 
வரவால்‌ சிங்களத்தின்‌ கை மீண்டும்‌ தமிழ்நாட்டில்‌ ஓங்கி 
விட்டது. பலமான இரும்புச்‌ சிறைக்குள்‌ பாண்டியநாடு 
சிக்கிவிட்டது” என்றார்‌ பேரமைச்சர்‌. 
பேரமைச்சர்‌ எதைக்‌ குறிப்பிடுகிறார்‌ என்பதை 
அண்ணன்‌ பல்லவராயன்‌ நன்றாக உணர்ந்துகொண்டான்‌. 
இருந்தபோதிலும்‌, “அப்படியென்ன பெரிய சிறை 
இப்பொழுது புதிதாக ஏற்பட்டுவிட்டது? ஏற்கெனவே 
பாண்டியநாடு சிங்களத்தின்‌ காலில்‌ மிதிக்கப்பட்டுத்தானே 
கிடக்கிறது” என்று கேட்டு வைத்தான்‌. 
பேரமைச்சர்‌ ஆச்சரியம்‌ ததும்பும்‌ கண்களுடன்‌ 

அண்ணன்‌ பல்லவராயனைப்‌ பார்த்துவிட்டுக்‌ கேட்டார்‌: 
“படைத்தலைவரே ! ஜகத்விசயன்‌ கூடலில்‌ வந்து இறங்கி 
விட்டானென்பதை ஒற்றன்‌ சொல்லக்‌ கேட்டீர்‌. கூடல்‌ 
எங்கிருக்கிறது என்பதைப்‌ படைத்தலைவரான உமக்குச்‌ 
சொல்லத்‌ தேவையில்லையல்லவா ?” . 


466 + கன்னி மாடம்‌ 


“தேவையில்லை. கூடல்‌ இராமேஸ்வரத்தின்‌ அருகி 
லிருப்பது எனக்குத்‌ தெரியும்‌” என்று பதில்‌ சொன்னான்‌ 
பல்லவராயன்‌. 

“அந்தக்‌ கூடல்‌ பாண்டிய நாட்டின்‌ ஒரு கோடியிலிருக்‌ 
கிறது. கூடல்‌ மாநகரம்‌ என்று பிரசித்தி பெற்ற மதுரையம்பதி 
மற்றொரு கோடியிலிருக்கிறது. இந்த இரண்டு கூடல்களுக்கு 
மிடையே பரந்து கிடக்கிறது பாண்டியநாடு. அதன்‌ ஒரு 
கோடியில்‌ ஜகத்விசயன்‌. இன்னொரு கோடியில்‌ இலங்கா 
புரன்‌. ஜகத்விசயன்‌ அந்தக்‌ கோடியைவிட்டு அசைய 
மாட்டான்‌; இலங்காபுரனும்‌ இந்தக்‌ கோட்டையைவிட்டு 
அசையமாட்டான்‌; இருவரும்‌ பாண்டிய நாட்டின்‌ இரு பெரிய 
சுவர்கள்‌. இந்த இருவருக்குமிடையே இருக்கிறது பாண்டிய 
நாடு என்ற பெரும்‌ சிறை. இடையேயுள்ள மேலைமங்கலச்‌ 
சிற்றரசு போரைக்‌ கிளப்ப முயன்றால்‌ மேல்பாகத்திலிருந்து 
இலங்காபுரன்‌ படைகளும்‌ கீழ்ப்புறத்திலிருந்து ஜகத்விசயன்‌ 

ம்‌ நெருங்கி மேலைமங்கலத்தைக்‌ கண்ணிமைக்கு 
நேரத்தில்‌ அழித்துவிடுடலாம்‌. ஆகவே பாண்டிய நாட்டின்‌ 
பக்கத்தில்‌ எந்தப்‌ போரும்‌ தற்சமயம்‌ நடக்க முடியாது. என்‌ 
ஊகம்‌ சரியானால்‌ ஜகத்விசயன்‌ தான்‌ இறங்கியிருக்கும்‌ 
இடத்திலிருந்து அசையமாட்டான்‌” என்று விவரித்தார்‌ 
பெரிய பல்லவராயர்‌. 

அண்ணன்‌ பல்லவராயனும்‌ ஆழ்ந்த யோசனையில்‌ 
இறங்கினான்‌. பாண்டிய நாட்டின்‌ கதியை இலங்காபுரன்‌ 
எப்படி அதோகதியாக்கிவிட்டான்‌ என்பதை நினைத்துப்‌ 
பார்த்துப்‌ பெருமூச்சும்‌ விட்டான்‌. இத்தகைய சிக்கலான 
நிலைமையை எப்படிச்‌ சமாளிக்கலாம்‌ என்பதைச்‌ சிந்தித்துப்‌ 
பார்த்து விடையேதும்‌ கிடைக்காதவனாய்‌, “இதற்குப்‌ 
பரிகாரம்‌ போர்தானே?” என்று பெரிய பல்லவராயரைக்‌ 
கேட்டான்‌. 


சாண்டில்யன்‌ 4 467 


“போர்தான்‌. ஆனால்‌ எப்பொழுது போர்‌, எப்படிப்‌ 
போர்‌ என்பதைத்தான்‌ தீர்மானிக்க வேண்டும்‌” என்றார்‌ 
பெரிய பல்லவராயர்‌. 

“முப்பதினாயிரம்‌ சோழப்‌ படைகள்‌ போருக்குத்தான்‌ 
தயாராயிருக்கின்றன. அன்று நான்‌ தங்கள்‌ உத்தரவுப்படி 
வீரபாண்டியன்‌ சபாமண்டபத்தில்‌ போர்‌ முரசு கொட்டி 
வந்த நாட்களாகப்‌ படைகளைத்‌ தயாராக நிறுத்தி வைத்‌ 
திருக்கிறேன்‌. தாங்கள்‌ ஒரு வார்த்தை சொன்னால்‌ 
படைகளை பாண்டிய நாட்டின்‌ மீது நடத்திச்‌ செல்கிறேன்‌” 
என்று சொல்லிய அண்ணன்‌ பல்லவராயன்‌ கண்கள்‌ 
வீராவேசத்தால்‌ ஜொலித்தன. 

. படைத்தலைவரின்‌ ஆவேசத்தைக்‌ கண்ட பல்லவராயர்‌ 
மெல்லப்‌ புன்முறுவல்‌ செய்தார்‌. 

“எதற்காகச்‌ சிரிக்கிறீர்கள்‌? தங்கள்‌ படைபலத்தில்‌ 
தங்களுக்கு நம்பிக்கையில்லையா? அல்லது படைத்தலைவ 
னிடத்தில்‌ நம்பிக்கையில்லையா?” என்று ஆத்திரத்துடன்‌ 
வினவினான்‌ அண்ணன்‌ பல்லவராயன்‌. 

“இரண்டிலும்‌ நம்பிக்கை இருக்கிறது. இருந்தாலும்‌ 
எதிரியின்‌ படைபலத்தையும்‌ நாட்டின்‌ சூழ்நிலையையும்‌ 
கவனிக்க வேண்டியிருக்கிறது” என்றார்‌ பேரமைச்சர்‌. 

“என்ன எதிரியின்‌ படைபலம்‌? அவனுக்கு நாம்‌ குறைந்‌ 
திருக்கிறோமோ ?” 

“இல்லை, சரிசமமாயிருக்கிறோம்‌. ஜகத்விசயன்‌ 
பத்தாயிரம்‌ வீரர்களுடன்‌ வந்திருக்கிறான்‌. இலங்காபுரனிடம்‌ 
இருபதினாயிரம்‌ வீரர்கள்‌ இருக்கிறார்கள்‌. இரண்டும்‌ 
சேர்ந்தால்‌ சோழப்‌ படைகளின்‌ கணக்குத்தான்‌ வருகின்றன. 
அத்துடன்‌ பாண்டிய நாட்டுப்‌ படைகள்‌ வேறு இருக்கின்றன. , 
இலங்காபுரன்‌ ஆதிக்கம்‌ பாண்டிய நாட்டில்‌ இருக்கும்‌ வரை 
பாண்டியப்‌ படைகளும்‌ அவன்‌ அதிகாரத்தின்‌ கீழ்தான்‌ 
இருக்கும்‌. அந்தப்‌ படையையும்‌ நீர்‌ கணக்கில்‌ சேர்த்துக்‌ 


468 4 கன்னி மாடம்‌ 


கொண்டால்‌ சோழநாட்டுப்‌ படைபலம்‌ குறைவாகவே 
இருக்கும்‌.” 

“சோழநாட்டு வீரன்‌ ஒவ்வொருவனும்‌ இரண்டு சிங்கள 
வீரர்களுக்குச்‌ சமம்‌” என்று அண்ணன்‌ பல்லவராயன்‌ சற்றுப்‌ 
பதற்றத்துடனேயே சொன்னான்‌. 

“அப்பேர்ப்பட்ட வீரர்களை அனாவசியமாகத்‌ தியாகம்‌ 
செய்ய நான்‌ விரும்பவில்லை” என்று பதில்‌ சொன்ன 
பேரமைச்சர்‌ படைத்தலைவன்‌ பதற்றத்தைப்‌ பார்த்துச்‌ சற்று 
விஷமமாகச்‌ சிரித்தார்‌. 

“அப்படியானால்‌ என்னதான்‌ செய்யவேண்டும்‌? 
பாண்டிய நாட்டில்‌ சிங்கள ராஜ்யம்‌ ஏற்படுவதைப்‌ பார்த்து 
நாம்‌ கைகட்டிக்கொண்டு உட்கார்ந்திருக்க வேண்டுமா? 
அடுத்தபடி அந்தச்‌ சிங்களப்‌ படை நம்மீதும்‌ பாயாதென்பது 
என்ன நிச்சயம்‌?” என்று வினவினான்‌ அண்ணன்‌ பல்லவ 
ராயன்‌. 

“கைகட்டிக்கொண்டு உட்கார்ந்திருக்க வேண்டிய 
அவசியமுமில்லை. பாண்டிய நாட்டைச்‌ சிங்களத்திடம்‌ 
ஒப்புவிக்க வேண்டிய அவசியமுமில்லை. இலங்காபுரனுடன்‌ 
போர்‌ தொடுப்பது உமது வேலை. அதற்கு முன்பாக யுத்த 
களத்தை உமக்குச்‌ செப்பனிட்டுத்‌ தருவது என்‌ வேலை” 
என்றார்‌ பெரிய பல்லவராயர்‌. 

“எப்படிச்‌ செப்பனிடப்‌ போகிறீர்கள்‌?” 

“ராஜதந்திரத்தால்‌, படைத்தலைவரே ! புஜபலம்‌ மாத்திரம்‌ 
யுத்தங்களை வென்று விடுவதில்லை. ராஜதந்திரமும்‌ 
கலக்கும்போதுதான்‌ வெற்றி கிட்டுகிறது. நீர்‌ உமது 
படைகளைப்‌ பாண்டிய நாட்டுக்குள்‌ நடத்திச்‌ செல்லும்‌ 
முன்பாகப்‌ பாண்டிய நாட்டின்‌ சிறையை உடைக்க 
வேண்டும்‌.” 


“எப்படி?” 


2 


சாண்டில்யன்‌ & 469 


“இலங்காபுரனுக்கும்‌ ஜகத்விசயனுக்கும்‌ இடையே உள்ள 
ஏதாவது ஒரு பிரதேசத்தைத்‌ துண்டிக்க வேண்டும்‌.” 

“எந்தப்‌ பிரதேசத்தை? மேலைமங்கலத்தையா ?” 

நீக்‌. அ ல்ல.” 

“வேறு எந்தப்‌ பகுதியை?” 

“பொன்னமராவதியை.” 

அண்ணன்‌ பல்லவராயனுக்குப்‌ பெரிய பல்லவராயர்‌ 
மனப்போக்குப்‌ புரியாததால்‌ பிரமை தட்டிய கண்களுடன்‌ 
அவரைப்‌ பார்த்தான்‌. 

பல்லவராயர்‌ சற்று உரக்கவே சிரித்துக்கொண்டு 
சொன்னார்‌: “கன்னிமாட முற்றுகை இன்னும்‌ ஒரு வாரத்‌ 
திற்குள்‌ முடியுமென்று சொன்னேனல்லவா ?”” 
£ “அமாம்‌.” ' 

“ஒரே வாரத்தில்‌ வீரபாண்டியன்‌ முறியடிக்கப்பட்டு 
பாண்டியநாடு திரும்புவான்‌. அவன்‌ திரும்பிய மறுநாள்‌ நீர்‌ 
கன்னிமாடத்திற்குள்‌ நுழைய வேண்டும்‌.” 

பேரமைச்சர்‌ பேச்சு பெரும்‌ புதிராவதைக்‌ கண்ட 
அண்ணன்‌ பல்லவராயன்‌ ஏதுமறியாமல்‌ திகைத்தான்‌. 
பெரிய பல்லவராயரும்‌ புதிர்‌ போடுவதை விடுத்து மெள்ள 
தமது திட்டத்தை அவிழ்த்துச்‌ சொல்லலானார்‌. அவர்‌ 
சொல்லச்‌ சொல்ல அண்ணன்‌ பல்லவராயர்‌ பிரமிப்பு 
அதிகமாயிற்று. பெரிய பல்லவராயர்‌ அன்றாடம்‌ 
ஏற்பட்டுள்ள ராஜீய விவகாரங்களை எவ்வளவு நுட்பமாகக்‌ 
கவனித்து வருகிறாரென்பதையும்‌ நினைத்து இப்பேர்ப்பட்ட 
பேரமைச்சரைப்‌ பெற சோழ ராஜ்யம்‌ என்ன பாக்கியம்‌ ' 
செய்திருக்க வேண்டும்‌ என்று சொல்லவொண்ணா 
ஆச்சரியத்தில்‌ மூழ்கினான்‌. அவன்‌ ஆச்சரியத்தை அதிகப்‌ 
படுத்தத்‌ தமது ஆசனத்துக்குச்‌ சென்று அங்கிருந்த மரப்‌ . 
பலகையொன்றை எடுத்து வந்து காட்டினார்‌ பெரிய 
பல்லவராயர்‌. அந்த மரப்பலகையில்‌ இழுக்கப்பட்டி ருந்த 


470 * கன்னி மாடம்‌ 


சுண்ணாம்புக்‌ கட்டிக்‌ கோடுகளைக்‌ கண்ட அண்ணன்‌ 
பல்லவராயனின்‌ பிரமிப்பு உச்சநிலையை அடையவே அவன்‌ 
ஏதும்‌ பேசாமல்‌ வாய்‌ அடைத்துப்‌ போய்‌ ஏதோ பெரிய 
விந்தையைப்‌ பார்ப்பவன்‌ போல்‌ அந்தக்‌ கோடுகளிலேயே 
கண்களைப்‌ புதைத்துக்கொண்டு சிலை போல நின்று 
விட்டான்‌. 


49. கோடுகள்‌ சொன்ன கதை 

பெரிய பல்லவராயர்‌ மரப்பலகையில்‌ இழுத்திருந்த 
சுண்ணாம்புக்‌ கோடுகளும்‌ வரைந்திருந்த சித்திரங்களும்‌ 
சாதாரண மனிதனுக்குப்‌ பெரும்‌ புதிராயிருந்திருக்கலாம்‌. 
பேரமைச்சரைச்‌ சரியாகப்‌ புரிந்துகொள்ளச்‌ சக்தியில்லாத 
வார்கள்‌ அந்த மரப்பலகையைப்‌ பார்த்தால்‌ வயோதிகத்தால்‌ 
பெருமாள்‌ நம்பிக்குப்‌ புத்தி சபலித்துவிட்டது என்றுகூட 
முடிவு கட்டலாம்‌. ஆனால்‌ பல யுத்தங்களில்‌ வெற்றி 
கண்டவனும்‌ போர்த்‌ தந்திரங்களை அணு அணுவாக அறிந்‌ 
திருந்தவனுமான அண்ணன்‌ பல்லவராயனுக்கு அந்தக்‌ 
கோடுகள்‌ பெரிய, மிக அதிசயமான எப்பேர்ப்பட்ட ராஜ 
தந்திரியும்‌ கண்டு வியக்கும்படியான கதையைச்‌ சொல்லின. 
தாறுமாறாக இழுக்கப்பட்ட அந்தக்‌ கோடுகளிலும்‌, 
பலகையின்‌ வலதுபுறக்‌ கோடியில்‌ எழுப்பப்பட்டிருந்த 
அலைச்‌ சித்திரத்திலும்‌, அங்கங்கு வரையப்பட்டிருந்த புலி, 
யானை, குதிரை, மனிதன்‌ முதலிய சித்திரங்களிலும்‌ 
யே வைக்கப்பட்டிருந்த பெரும்‌ புள்ளிகளிலும்‌ 
போர்த்தந்திரத்தின்‌ பெரும்‌ பாட வரிசைகளைக்‌ கவனித்த 
அண்ணன்‌ பல்லவராயன்‌ தன்‌ புத்தி பூராவையும்‌ அந்தக்‌ 
குறிகளிலேயே லயிக்கவிட்டு, உபாத்தியாயர்‌ முன்பு சிரத்தை 
யுடன்‌ கல்வி பயிலும்‌ மாணவனைப்‌ போல்‌ மரப்பலகையை 
ஊன்றி ஆராய்ந்துகொண்டிருந்தான்‌. அவன்‌ பக்கத்தில்‌ 
நின்றுகொண்டிருந்த பெரிய பல்லவராயரும்‌ தாம்‌ எழுதின 


சாண்டில்யன்‌ & 471 


சித்திரங்களைத்‌ தாமே ரசிப்பவர்‌ போல்‌ சற்றுப்‌ புன்முறுவ 
லுடன்‌ பலகையைப்‌ பார்த்துக்கொண்டு நின்றார்‌. 
அண்ணன்‌ பல்லவராயனின்‌ கண்கள்‌ பலகைக்‌ 
கோடுகளைத்‌ துழாவிக்‌ கவனித்துவிட்டுக்‌ கடைசியாக ஒரு 
பெரும்‌ புள்ளியில்‌ நிலைத்ததைக்‌ கண்ட பெரிய பல்லவ 
ராயர்‌, “ஆம்‌ படைத்தலைவரே! அதே இடம்தான்‌. யுத்த 
சக்கரம்‌ திரும்புவதற்கான இரிசு அதுதான்‌” என்றார்‌. ' 
அண்ணன்‌ பல்லவராயன்‌ சற்றே சந்தேகம்‌ உதித்த 
கண்களை அவர்‌ மீது திருப்பினான்‌. அவன்‌ மனோ 
பாவத்தைப்‌ புரிந்துகொண்ட பெரிய பல்லவராயர்‌, “படைத்‌ 
தலைவரே! நீர்‌ சுட்டிக்‌ காட்டும்‌ புள்ளிதான்‌ பொன்னமரா 
வதியைக்‌ குறிக்கிறது. அதிலிருந்துதான்‌ நாம்‌ சிங்களப்‌ 
படைகளை இரண்டாகப்‌ பிளக்க முடியும்‌. நான்‌ வரைந்‌ 
திருக்கும்‌ கோடுகளின்‌ எல்லையைக்‌ கவனித்துப்‌ பாரும்‌. 
வடக்கே இருக்கும்‌ இந்தக்‌ கோடு பாண்டிய நாட்டின்‌ வட 
எல்லையைக்‌ குறிக்கிறது. அதோ, தெற்கில்‌ இருக்கும்‌ 
கோடு பாண்டிய நாட்டின்‌ தென்‌ எல்லையைக்‌ குறிக்கிறது. 
கிழக்கே தான்‌ சமுத்திரத்தைக்‌ குறிப்பிடுவதற்காக அலையை 
எழுப்பி விட்டேன்‌. வடக்கு, தெற்கு எல்லைக்கோடுகளைக்‌ 
கவனித்தால்‌ பொன்னமராவதி நமக்கு எப்படி. உதவ முடியும்‌ 
என்பதைப்‌ புரிந்துகொள்வீர்‌” என்று தன்‌ கையின்‌ ஆள்‌ 
காட்டி விரலால்‌ ஆங்காங்கு சுட்டிக்‌ காட்டி விளக்கினார்‌. 
அவர்‌ என்ன சொல்லியும்‌ அண்ணன்‌ பல்லவராயன்‌ 
மட்டும்‌ திருப்தியடைந்ததாகத்‌ தெரியவில்லை. பொன்னமரா 
வதியில்‌ ஆள்காட்டி விரலை ஊன்றியபடியே கேட்டான்‌ 
படைத்தலைவன்‌: “பாண்டியநாட்டு இரு எல்லைகளுக்கும்‌ 
நடுவில்‌ பொன்னமராவதியிருந்தால்‌ தாங்கள்‌ சொல்வது 
போல்‌ அது யுத்த சக்கரத்தின்‌ இரிசாக முடியும்‌. அந்த 
இடத்தைப்‌ பலப்படுத்தி படை திரட்டி ஜகத்விசயனுக்கும்‌ 
இலங்காபுரனுக்கும்‌ இடையில்‌ பிளவை உண்டு பண்ணலாம்‌. 


472 & கன்னி மாடம்‌ 


ஆனால்‌ அது சற்றுத்‌ தெற்கே தள்ளியிருக்கிறது. கிழக்கிலும்‌ 
லேசாகச்‌ சாய்ந்திருக்கிறது.” 

“புடைத்தலைவரே! பொன்னமராவதியை நான்‌ தேர்ந்‌ 
தெடுத்ததற்கே அது ஒரு முக்கியமான காரணம்‌. பாண்டிய 
நாட்டு இரு எல்லைகளுக்கும்‌ இடையே நிற்பது மேலை 
மங்கலச்‌ சிற்றரசு ஒன்றுதான்‌. அந்தச்‌ சிற்றரசைச்‌ 
சிருஷ்டித்ததே இலங்காபுரன்தான்‌ என்பதை உமக்குச்‌ 
சொல்லத்‌ தேவையில்லை. இலங்காபுரன்‌ தீர்க்காலோசனை 
யுடன்‌ காரியங்களைச்‌ செய்திருக்கிறான்‌. பிற்காலத்தில்‌ 
பாண்டிய நாட்டில்‌ யுத்தம்‌ ஏற்பட்டால்‌ பாண்டிய நாட்டின்‌ 
நடுவில்‌ தனக்குச்‌ சாதகமான ஒரு பிரதேசம்‌ இருக்கவேண்டும்‌ 
என்பதற்காகவே இலங்காபுரன்‌ மேலைமங்கலச்‌ சிற்றரசை 
ஏற்படுத்தி அதை மழவராயனுக்குத்‌ தானம்‌ செய்தான்‌...” 
யூ பெரிய பல்லவராயர்‌. 

னால்‌ இப்போதுதான்‌ மழவராயன்‌ இலங்காபுரனுக்கு 
ஸ்வ திரும்பிவிட்டானே !” என்று குறுக்கிட்டுச்‌ 
சொன்னான்‌ படைத்தலைவன்‌. ) 

“உண்மைதான்‌. மழவராயன்‌ இலங்காபுரனுக்கு விரோதி 
யானாலும்‌ பாண்டிய நாட்டுக்கோ, வீரபாண்டியனுக்கோ 
விரோதியல்லவென்பதை நினைவில்‌ வைத்துக்கொள்ள 
வேண்டும்‌. வீரபாண்டியனுக்கு மழவராயன்‌ அனுகூலம்‌. 
வீரபாண்டியன்‌ சோழநாட்டுக்கு அனுகூலமானவனல்ல. 
அவன்‌ வீரபாண்டியன்‌ பக்கமிருக்கும்‌ வரை மேலை 
மங்கலத்தை இரிசாகக்‌ கொண்டு யுத்த சக்கரத்தைச்‌ சுழற்ற 
முடியாது. தவிர, மேலைமங்கலம்‌ பாண்டிய நாட்டின்‌ 
நடுவிலிருப்பதால்‌ ஜகத்விசயனும்‌ இலங்காபுரனும்‌ ஏக 
காலத்தில்‌ இருபுறத்திலிருந்தும்‌ அதை நெருங்கி நொறுக்கி 
விட முடியும்‌ என்பதை முன்னே சுட்டிக்‌ காட்டியிருக்‌ 
கிறேன்‌” என்று தமது அபிப்பிராயத்தைத்‌ தெரிவித்தார்‌ 
பேரமைச்சர்‌. 


சாண்டில்யன்‌ %* 473 


பேரமைச்சரின்‌ காரணங்கள்‌ அசைக்க முடியாமையா 
யிருந்தபடியால்‌ என்ன பதில்‌ சொல்வதென்று தெரியாமல்‌ 
ஒருகணம்‌ திகைத்த படைத்தலைவன்‌, “பொன்னமராவதியில்‌ 
மட்டும்‌ நமக்கு இந்த இடைஞ்சல்கள்‌ இல்லையா?” என்று 
வினவினான்‌. 

“இல்லை” என்றார்‌ பேரமைச்சர்‌. 

“ஏன்‌ இல்லை? பொன்னமராவதி ராமேச்வரத்துக்கு 
அருகிலிருக்கிறது. அங்குள்ள கூடலில்தான்‌ ஜகத்விசயன்‌ 
இருக்கிறானே!” என்று வினவினான்‌ அண்ணன்‌ பல்லவ 
ராயர்‌. 

“ஜகத்விசயன்‌ அருகிலிருக்கிறான்‌. ஆனால்‌ இலங்காபுரன்‌ 
வெகு தூரத்திலிருக்கிறான்‌” என்று சொல்லிய பல்லவராயர்‌ 
தாமும்‌ மரப்பலகைக்காகக்‌ குனிந்து தமது போர்த்திட்டத்தை 
விளக்கலானார்‌: “படைத்தலைவரே! இதோ பாரும்‌. 
மதுரைக்கும்‌ பொன்னமராவதிக்கும்‌ தூரம்‌ அதிகம்‌. ஆகவே, 
இலங்காபுரன்‌ சற்றுத்‌ தாமதமாகத்தான்‌ அதை அணுக 
முடியும்‌. சாமர்த்தியமாகப்‌ போர்‌ செய்தால்‌ பொன்னமரா 
வதியிலுள்ள படைகள்‌ இலங்காபுரன்‌ வருமுன்பாக ஜகத்‌ 
விசயனை அழித்துவிடலாம்‌. தவிர இலங்காபுரன்‌ 
வருவதற்குத்‌ தடையும்‌ இடையே ஏற்படலாம்‌. மத்தியிலிருக்கும்‌ 
மேலைமங்கலச்‌ சிற்றரசின்‌ நோக்கம்‌ அச்சமயத்தில்‌ எப்படி. 
யிருக்குமென்று சொல்ல முடியும்‌? மழவராயன்‌ மனம்‌ மாறி 
நமது பக்கம்‌ சேர்ந்தால்‌ ஜகத்விசயனைப்‌ பொன்னமராவதிப்‌ 
படைகளும்‌ இலங்காபுரனை மேலைமங்கலப்‌ படைகளும்‌ 
சமாளிக்கலாம்‌. மேலைமங்கலத்திற்கு இலங்காபுரன்‌ அதிகப்‌ 
படைகள்‌ அனுப்ப முடியாதபடி வடக்கு எல்லையில்‌ நாம்‌ 
தாக்கி அவனுக்கு வேலை கொடுக்கலாம்‌. இப்படிப்‌ 
- பாண்டியநாட்டு யுத்தரங்கத்தை மூன்றாக உடைக்கலாம்‌. 
அதை உடைக்கக்‌ கூடிய பெருங்கோடரி பொன்னமராவதி 
ஒன்றுதான்‌” என்றார்‌ பெரிய பல்லவராயர்‌. 


க. மா-31 


474 4 கன்னி மாடம்‌ 


“வீரபாண்டியனுக்கு எதிராகப்‌ படை திரட்டப்‌ 
பொன்னமராவதியை எதற்குத்‌ தேர்ந்தெடுத்தீர்கள்‌?” என 
வினவினான்‌ படைத்தலைவன்‌. 

“பொன்னமராவதி பெரிய சதிக்‌ குகை என்ற 
காரணத்தால்‌.” 

“சதிக்‌ குகையா?” 

“ஆம்‌, அது நிஷதராசனின்‌ சிற்றரசல்லவா !” 

“ஆமாம்‌. நிஷதராசனைத்தான்‌ வீரபாண்டியன்‌ வெட்டி 
அவன்‌ தலையை மதுரைக்‌ கோட்டை வாசலில்‌ 
செருகினானே !” 

“நிஷதராசனை மட்டுந்தான்‌ செருகினானேயன்றி அவன்‌ 
படைத்தலைவன்‌ காரிவளவனைச்‌ செருகவில்லை. நீலமலைச்‌ 
சதியில்‌ அவன்‌ கலந்திருந்ததாகப்‌ பெரும்‌ வதந்தி இருந்தது.” 

“அதனால்‌...” 

, “வீரபாண்டியனின்‌ பெரும்‌ விரோதியொருவன்‌ 
சுதந்திரமாக இன்னும்‌ உலவுகிறான்‌. வீரபாண்டியன்‌ 
ஆட்சியில்‌ நம்பிக்கையற்றவனும்‌ அபராஜிதனுக்கு முடி 
குட்ட முயன்றவனுமான காரிவளவன்‌ இஷ்டப்பட்டால்‌ 
பொன்னமராவதி நாளையே புரட்சியிலிறங்கும்‌. 
பொன்னமராவதி மக்கள்‌ தங்கள்‌ அரசனை வீரபாண்டியன்‌ 
வெட்டியதால்‌ மனம்‌ கொதித்து நிற்கிறார்கள்‌. அந்த 
நெருப்பை நாம்‌ சிறிது விசிற வேண்டும்‌, அவ்வளவுதான்‌.” 

“எப்படி விசிறுவது?” 

“விசிறி கொண்டுதான்‌.” 

அண்ணன்‌ பல்லவராயன்‌ பேரமைச்சரை ஏறெடுத்துப்‌ 
பார்த்தான்‌. “என்ன பார்க்கிறீர்‌? விசிறி கொண்டுதான்‌ விசிற 
வேண்டும்‌. அந்த விசிறி காரிவளவன்தான்‌” என்று 
சொல்லிய பேரமைச்சர்‌ சற்றுப்‌ புன்முறுவல்‌ பூத்தார்‌. 


சாண்டில்யன்‌ $ 475 


“காரிவளவன்‌ இப்பொழுது எங்கிருக்கிறான்‌?” என்று 
கேட்டான்‌ அண்ணன்‌ பல்லவராயன்‌. 

“எங்கிருக்கிறானென்று புரியவில்லை. பொன்னமராவதி 
யிலிருந்து வந்த ஒற்றர்கள்‌ அவன்‌ சுவடு தெரியாமல்‌ 
மறைந்துவிட்டதாகச்‌ சொல்கிறார்கள்‌. அவனை எப்படியும்‌ 
கண்டுபிடித்துவிடலாம்‌. கன்னிமாட முற்றுகை முடிந்ததும்‌ 
அவன்‌ எங்கிருந்தாலும்‌ வந்து அபராஜிதனோடு சேர்ந்து 
கொள்வான்‌. முற்றுகை முடிந்ததும்‌ நீர்‌ அபராஜிதனைச்‌ 
சந்தித்தால்‌ காரியம்‌ முடிந்தது என்று நினைக்கிறேன்‌.” 

“அபராஜிதன்‌ இதில்‌ என்ன சொல்ல முடியும்‌?” 

“புரட்சிக்‌ கொடியைப்‌ பாண்டிய நாட்டில்‌ யாராவது 
உயர்த்த வேண்டுமல்லவா ?” 

க்க. ஆம்‌.” 

“அதை உயர்த்தக்‌ கூடியவன்‌ பாண்டிய சேனாதிபதி 
அபராஜித பல்லவன்‌ ஒருவன்தான்‌. அவன்‌ வீரபாண்டிய 
னின்‌ உறவினன்‌. ராஜ குடும்ப ரத்தம்‌ அவன்‌ உடம்பிலும்‌ 

ஓடுகிறது. அவனைக்‌ கொண்டுதான்‌ நாம்‌ சிங்கள 
ஆதிக்கத்தை ஒழிக்கவேண்டும்‌. அபராஜிதன்‌ பெயரால்‌ 
பொன்னமராவதியில்‌ புரட்சிக்‌ கொடி உயர்த்தப்படும்‌. 
அவனுக்குப்‌ படை திரட்டிக்‌ கொடுப்பான்‌ காரிவளவன்‌. 
அபராஜிதன்‌ கொடி பொன்னமராவதியில்‌ உயர்ந்தால்‌...” 
என்ற பெரிய பல்லவராயன்‌ வார்த்தைகளில்‌ குறுக்கே புகுந்த 
அண்ணன்‌ பல்லவராயன்‌, “மதுரையிலும்‌ கிளர்ச்சி நடக்கும்‌. 
வீரபாண்டியன்‌ மேலைமங்கலத்திலிருந்து திரும்பியபோது 
ஏற்பட்ட எழுச்சியை நானே நேரில்‌ பார்த்தேன்‌” என்றான்‌. 
ஆம்‌ என்பதற்கு அறிகுறியாகத்‌ தலையை அசைத்த 
பெரிய பல்லவராயர்‌, “படைத்தலைவரே ! பாண்டிய நாட்டு 
நிலைமை மிகச்‌ சிக்கலானது. சரியாக நாம்‌ தீர்க்காவிட்டால்‌ 
சோழ நாடும்‌ வெகு சீக்கிரம்‌ பாதிக்கப்படும்‌. இலங்காபுரன்‌ 
பாண்டிய நாட்டில்‌ விளைவித்திருக்கும்‌ அக்கிரமங்கள்‌ 


476 + கன்னி மாடம்‌ 


உமக்குத்‌ தெரியும்‌. எத்தனை ஊர்களை அவன்‌ தீக்கிரை 
யாக்கியிருக்கிறான்‌, எத்தனை கோயில்களை இடித்துத்‌ 
* தள்ளியிருக்கிறான்‌, எத்தனை பாண்டியப்‌ பிரஜைகளைச்‌ 
சிறைப்பிடித்து அடிமைகளாகக்‌ கப்பலேற்றிச்‌ சிங்களத்துப்‌ 
புத்தவிகாரங்களில்‌ வேலைசெய்ய விட்டிருக்கிறான்‌ என்பதை 
நான்‌ உமக்குச்‌ சொல்லவேண்டிய அவசியமுமில்லை. சோழ 
நாடும்‌ அந்தக்‌ கதிக்கு உள்ளாக வேண்டாமென்றால்‌ நாம்‌ 
பாண்டியநாட்டை இந்தப்‌ பெரிய அரக்கர்கள்‌ கைகளிலிருந்து 
விடுவிக்க வேண்டும்‌” என்று சொல்லிய பேரமைச்சரின்‌ 
கண்கள்‌ ஏதோ பெரிய கனவைக்‌ காண்பது போல்‌ 
வெறித்துப்‌ பார்த்தன. 
தமிழ்நாட்டின்‌ பிற்காலத்தை நினைத்துப்‌ பேரமைச்சரின்‌ 
உள்ளம்‌ பெரிதும்‌ பாதிக்கப்பட்டிருக்கிறதென அறிந்த 
சோழப்‌ படைத்தலைவனான அண்ணன்‌ பல்லவராயன்‌, 
அவரைச்‌ “சற்று நேரம்‌ அந்தச்‌ சிந்தனையிலேயே திளைக்க 
விட்டு மெளனமாக இருந்துவிட்டுக்‌ கடைசியாகக்‌ கேட்டான்‌: 
“பேரமைச்சரின்‌ உத்தரவு என்ன, நான்‌ என்ன செய்ய 
வேண்டும்‌?” 
பேரமைச்சரின்‌ கண்கள்‌ அந்த அறையிலிருந்த புலியின்‌ 
சிலையைச்‌ சற்று நேரம்‌ பார்த்துக்கொண்டிருந்தன. பிறகு 
மாக ஜொலித்ததைக்‌ கண்ட அண்ணன்‌ பல்லவராயன்‌, 
“தூங்கள்‌ மரப்‌ பலகையில்‌ வரைந்துள்ள யானை, குதிரை, 
காலாள்‌ சித்திரங்களின்படி. ஆங்காங்கு அந்தந்தப்‌ படைகளை 
. நிறுத்தி வைக்கிறேன்‌. அவை அனைத்தையும்‌ நீங்கள்‌ 
பாண்டிய நாட்டு வடக்கெல்லையில்‌ போட்டிருப்பதையும்‌ 
கவனித்தேன்‌” என்றான்‌. 
“அந்தக்‌ குறிப்புகளின்படியே சோழப்‌ படைகள்‌ 
* போருக்குச்‌ சித்தமாகட்டும்‌. போர்‌ ஏற்பாடுகளைப்‌ பகிரங்க 
மாகவே செய்யுங்கள்‌. நாம்‌ போருக்குத்‌ தயாராவது 


சாண்டில்யன்‌ உ 477 


இலங்காபுரனுக்குத்‌ தெரியட்டும்‌!” என்று உத்தரவிட்டார்‌ 
பேரமைச்சர்‌. 

“தெரிய வேண்டுமா?” 

“கண்டிப்பாகத்‌ தெரியவேண்டும்‌. அப்பொழுதுதான்‌ 
சோழநாட்டுப்‌ படைத்தலைவர்‌ சோழநாட்டை விட்டு நகர 
மாட்டார்‌ என்று இலங்காபுரன்‌ நினைப்பான்‌. அவன்‌ அப்படி 
நினைத்து உம்மைப்‌ பாண்டிய நாட்டில்‌ எதிர்பார்க்காத 
சமயத்தில்‌ நீர்‌ பாண்டிய நாட்டுக்குள்‌ நுழைய வேண்டும்‌.” 

“உத்தரவு!” 

“இரகசியமாகப்‌ பாண்டிய நாட்டுக்குள்‌ நுழைந்து கன்னி 
மாடத்துக்குச்‌ எதன்‌. 

“சரி,” 

“கன்னிமாடத்தில்‌ அபராஜிதனைச்‌ சந்தித்து இந்த 
ஒலையைக்‌ கொடும்‌” என்று பேரமைச்சர்‌ உத்தரவோடு 
உத்தரவாகத்‌ தமது மடியிலிருந்து ஓலையொன்றையும்‌ 
எடுத்துக்‌ கொடுத்தார்‌. 

படைத்தலைவனான அண்ணன்‌ பல்லவராயன்‌ அந்த 
ஓலையைப்‌ பிரித்துக்கூடப்‌ பார்க்காமல்‌ மடியில்‌ வைத்துக்‌ 
கொண்டு, “போர்‌ விஷயமாக மன்னரை நேரில்‌ கலந்து 
பேசவேண்டிய அவசியமிருக்கிறதா ?” என்று விசாரித்தான்‌. 

“தேவையில்லை. நான்‌ மன்னருக்குச்‌ சொல்லிக்‌ 
கொள்கிறேன்‌” என்று கூறிவிட்டார்‌ பேரமைச்சர்‌. 

மீண்டும்‌ ஒரு சந்தேகம்‌ கேட்டான்‌ படைத்தலைவன்‌, 
“மாதவி கூடலுக்குப்‌ போகிறாளே!” என்று. 

“அவளைப்‌ பற்றி நீர்‌ கவலைப்பட வேண்டாம்‌” என்றார்‌ 
பேரமைச்சர்‌. 

“அவளும்‌ ராஜதந்திரம்‌ அறிந்தவளாயிற்றே!” 

“அவளைக்‌ கவனித்துக்கொள்ளக்‌ கருணாகரத்தேவனை 
அனுப்பியிருக்கிறேன்‌” என்று சொன்னார்‌ பேரமைச்சர்‌. 


478 * கன்னி மாடம்‌ 


பேரமைச்சர்‌ சகல விவகாரங்களையும்‌ முன்கூட்டியே 
தீர்மானம்‌ செய்திருப்பதைக்‌ கண்ட அண்ணன்‌ பல்லவராயன்‌ 
அத்துடன்‌ மந்திராலோசனை அறையிலிருந்து வெளியேறித்‌ 
தனது அலுவல்களைக்‌ கவனிக்கச்‌ சென்றான்‌. அன்றிலிருந்து 
நான்கைந்து நாட்கள்‌ வரை படைத்தலைவன்‌ மாளிகை 
திமிலோகப்பட்டுக்கொண்டிருந்தது. படைத்தலைவன்‌ 
தூதர்கள்‌ நாலாபக்கத்திலும்‌ பறந்தார்கள்‌. ஒரு வாரத்திற்குள்‌ 
சோழநாட்டில்‌ படை நடமாட்டம்‌ பலத்து விடவே மக்கள்‌ 
எந்த நிமிஷத்திலும்‌ போர்‌ நேரலாம்‌ என்ற பீதியால்‌ கலங்கிக்‌ 
கொண்டிருந்தார்கள்‌. சோழப்‌ படைகள்‌ பாண்டிய நாட்டு 
எல்லையில்‌ குவிக்கப்படுகிறதைக்‌ கண்ட இலங்காபுரனும்‌, 
*இந்தச்‌ சமயத்தில்‌ வீரபாண்டியன்‌ கன்னிமாட முற்றுகையில்‌ 
காலங்கழிக்கிறானே' என்று ஏங்கிக்கொண்டிருந்தான்‌. 
ஆனால்‌ அந்த முற்றுகையை ஒருவிதமாக முடித்துத்‌ தீர்க்க 
மிக விபரீதமான ஓர்‌ ஏற்பாட்டை விக்ரம பாண்டியன்‌ 
செய்துகொண்டிருந்ததை கன்னிமாடத்திலிருந்த கார்குழலியே 
அறியவில்லையே! தொலை தூரத்தில்‌ மதுரையிலிருந்த 
-இலங்காபுரன்‌ எப்படி. அறிவான்‌? பேரமைச்சர்‌ அண்ணன்‌ 
பல்லவராயனுடன்‌ பேசிய எட்டு நாட்கள்‌ கழித்து 
ஒன்பதாவது நாள்‌ இரவில்‌ விபரீதமான தன்‌ யோசனையை 
நிறைவேற்ற விக்ரம பாண்டியன்‌ மெல்லக்‌ கன்னிமாடத்தின்‌ 
இருளடர்ந்த இடத்தில்‌ சென்று அன்றொரு நாள்‌ கள்வனுடன்‌ 
பேசிய முல்லைக்கொடியின்‌ பக்கத்திலேயே நின்றான்‌. சில 
நிமிடங்களுக்கெல்லாம்‌ அவனை நோக்கி ஓர்‌ உருவமும்‌ 
மெல்ல வந்து அவனுடன்‌ ஏதோ பேசத்‌ தொடங்கியது. 


50. பரிவும்‌ பரிகாரமும்‌ 
இருளை ஜீவராசிகளின்‌ அமைதிக்காகவே கடவுள்‌ 


படைத்திருக்கிறார்‌. பகலில்‌ ஓடியாடி உழைக்கும்‌ ஜீவராசிகள்‌ 
உறங்கி ஓய்வெடுத்து, இந்திரியங்களுக்கு அமைதியளித்து 


சாண்டில்யன்‌ உ 479 


உழைப்பினால்‌ விரயமான சக்தியை மீண்டும்‌ பெறுவதற்‌ 
காகவே இரவைப்‌ படைத்திருக்கிறார்‌. இயற்கையின்‌ இந்த 
நியதியையும்‌ அதிசயத்தையும்‌ சில ஜீவராசிகள்‌ உடைத்துக்‌ 
கொண்டன. சாதுப்‌ பிராணிகளைக்‌ கொன்று ஜவிக்கும்‌ 
துஷ்ட மிருகங்கள்‌ இரவைப்‌ பகலாகவும்‌, பகலை இரவாகவும்‌ 
மாற்றிக்கொண்டன. மிருக ராசியில்‌ மட்டும்‌ அந்தக்‌ கொலைத்‌ 
தொழில்‌ நின்றிருந்தால்‌ உலகம்‌ அதிகச்‌ சீர்கேடு அடைந்‌ 
திருக்காது. ஆறறிவு படைத்த மனித வர்க்கத்திலும்‌ துஷ்ட 
மிருகங்கள்‌ ஏற்பட்டதால்‌ கொலைத்தொழிலும்‌ ஏற்பட்டது. 
கொலைத்தொழில்‌' ஏற்பட்டதால்‌ ரகசியமும்‌ சதியும்‌ 
ஏற்பட்டன. ரகசியத்துக்கும்‌ சதிக்கும்‌ இருள்‌ தேவையாயிற்று. 
இருளடைந்த உள்ளங்கள்‌ இருளடைந்த இரவையும்‌ இடங்‌ 
களையும்‌ தேடின. ஆகவே, இருளடைந்த தன்‌ திட்டத்துக்கு 
விக்ரம பாண்டியன்‌ இருளடைந்த . அந்த இரவையோ, 
மிகப்‌ பயங்கரமாக ஆக்கிக்கொண்டிருந்த அந்த 
முல்லைக்‌ கொடியின்‌ மறைவையோ நாடியதில்‌ வியப்பேதும்‌ 
இல்லையல்லவா? 
வீரபாண்டியன்‌ அம்பின்‌ மூலம்‌ அபயமளித்த 
நூளாகவே மெள்ள மெள்ளக்‌ கள்ளர்களின்‌ மனத்தைக்‌ 
கலைத்துக்‌ கோட்டையை எதிரியிடம்‌ அளிக்கத்‌ தீர்மானித்து 
விட்ட விக்ரம பாண்டியன்‌, அடுத்து வந்த ஒன்பது 
நாட்களுக்குள்‌ தன்‌ சதித்‌ திட்டத்தைப்‌ பெரிதும்‌ உருவாக்கி 
விட்டிருந்தான்‌. மிகுந்த எச்சரிக்கையுடனும்‌ பயத்துடனும்‌ 
கள்ளர்களை அணுகிய அவன்‌ முதலில்‌ பகிரங்கமாகத்‌ தன்‌ 
திட்டத்தைப்‌ பற்றிப்‌ பிரஸ்தாபிக்காமல்‌ வீரபாண்டியன்‌ 
படைபலத்தைப்‌ பற்றியும்‌ கோட்டையிலிருக்கும்‌ படைகளின்‌ 
பலவீனத்தைப்‌ பற்றியும்‌ சாதாரணமாகப்‌ பேச ஆரம்பித்தான்‌. 
கள்ளர்கள்‌ தன்‌ பேச்சில்‌ வெறுப்பு ஏதும்‌ காட்டாமல்‌ காது 
கொடுப்பதையும்‌ சில சமயங்களில்‌ தன்னை ஆமோதிப்பதை 
யும்‌ கண்ட விக்ரம பாண்டியனின்‌ துணிச்சல்‌ நாளடைவில்‌ 
அதிகமாகவே, கள்ளர்களின்‌ நலனில்‌ அதிக அக்கறை 


480 கன்னி மாடம்‌ 


யுள்ளவன்‌ போல்‌ நடிக்க ஆரம்பித்து, அவர்களது 
நிராதரவான நிலை கண்டு வருந்துவது போல்‌ பாசாங்கு 
செய்தான்‌. சில சமயங்களில்‌ அவர்கள்‌ நிலைக்குத்‌ தானே 
காரணம்‌ என்பதையும்‌ சொல்லிக்‌ காட்டி அவர்கள்‌ காது 
கேட்கும்படியாகத்‌ தன்னைக்‌ கண்டபடி. நொந்துகொண்டான்‌. 
இரவு நேரங்களில்‌ சமயம்‌ அகப்படும்போதெல்லாம்‌ 
கள்ளர்கள்‌ கும்பலாக உட்கார்ந்திருக்கும்‌ இடங்களுக்குச்‌ 
்‌ சென்று அவர்கள்‌ சம்பாஷணையில்‌ தானும்‌ கலந்து 
கொண்டான்‌. கள்ளர்களிலொருவன்‌ காணாது போன 
விஷயத்தைப்‌ பற்றி அவர்களிடம்‌ பகிரங்கமாகவே ஒரு நாள்‌ 
பிரஸ்தாபித்தான்‌. தங்களில்‌ ஒருவன்‌ திடீரென மறைந்து 
விட்டதற்கு விக்ரம பாண்டியன்‌ காரணமென்பதை அறியாத 
கள்ளர்கள்‌, “ஆமாம்‌! எப்படி மறைந்தான்‌? எங்கு 
போனான்‌?” என்று வினவினார்கள்‌. 

“எங்கும்‌ போயிருக்க முடியாது. எப்படிப்‌ போகமுடியும்‌? 
கோட்டைக்‌ கதவுகள்தான்‌ இரவும்‌ பகலும்‌ சாத்தப்பட்டுக்‌ 
கிடக்கின்றனவே. ஆகவே, யாரும்‌ வெளியில்‌ போகவில்லை 
யென்பது மட்டும்‌ திண்ணம்‌!” என்றான்‌ விக்ரம பாண்டியன்‌. 

“வெளியே போகாவிட்டால்‌?” என்று சந்தேகத்துடன்‌ 
கேள்வியை வீசினான்‌ ஒரு கள்ளன்‌. 

“கோட்டைக்குள்ளேயே மறைந்திருக்க வேண்டும்‌,” 
என்றான்‌ விக்ரம பாண்டியன்‌. 


கள்ளர்களின்‌ முகத்தில்‌ சந்தேகச்‌: சாயை படரலாயிற்று. 
“கோட்டைக்குள்ளே இருப்பவன்‌ எப்படி மறைய முடியும்‌?” 
என்று வினவினான்‌ ஒரு கள்ளன்‌. 

விக்ரம பாண்டியன்‌ விஷமமாகச்‌ சிரித்துக்கொண்டே 
சொன்னான்‌, “மறைவதற்கா வழியில்லை? ஆயிரம்‌ வழிகளில்‌ 
மறையலாம்‌, உலகத்திலிருந்து கூட மறைந்துவிடலாம்‌.” 
விக்ரம பாண்டியன்‌ எதைச்‌ சுட்டிக்‌ காட்டுகிறான்‌ என்பதைக்‌ 
கள்ளர்கள்‌ நன்றாகப்‌ புரிந்துகொண்டார்கள்‌. இருந்தாலும்‌ 


சாண்டில்யன்‌ ௨ 481 


சந்தேகத்தைச்‌ சரிசெய்து கொள்ள ஒருவன்‌ பச்சையாகவே 
கேட்டான்‌: “காணாமற்‌ போனவன்‌ கொல்லப்பட்டானென்று 
சொல்கிறீர்களா?” 

கேள்வி கேட்ட கள்ளனைச்‌ சற்று நேரம்‌ உற்று நோக்கிய 
விக்ரம பாண்டியன்‌, “அப்படியேதும்‌ நான்‌ சொல்ல 
வில்லையே. கோட்டை பலமாகப்‌ பாதுகாக்கப்பட்டி ருக்கிறது. 
கோட்டைச்‌ சுவர்களைத்‌ தாண்டி. யாரும்‌ வெளியே போக 
முடியாது. போகவேண்டுமானால்‌ ஆகாய மார்க்கமாகத்தான்‌ 
போகவேண்டும்‌. ஆகாயத்தில்‌ உடல்‌ பறக்க முடியாது. 
ஆனால்‌ உயிர்‌ பறக்க முடியும்‌!” என்று சொல்லிப்‌ புன்முறுவ 
லொன்றை வீசினான்‌. 

கள்ளர்கள்‌ திக்பிரமையடைந்தார்கள்‌. “காணாமற்போன 
கள்ளன்‌ கொலை செய்யப்பட்டானென்றால்‌, யார்‌ 
கொன்றிருக்க முடியும்‌? எதற்காகக்‌ கொல்லப்பட்டான்‌?” 
என்று கேட்டான்‌ மற்றொரு கள்ளன்‌. 

“என்னை எதற்காகக்‌ கேட்கிறீர்கள்‌? நானா இங்கு 
தலைவன்‌?” என்ற இன்னொரு சந்தேக விதையையும்‌ அங்கு 
விதைத்துவிட்டுச்‌ சென்றான்‌ விக்ரம பாண்டியன்‌. 

இப்படியே தொடர்ச்சியாகக்‌ கள்ளர்களுடன்‌ உறவாடி. 
அவர்கள்‌ இதயங்களைக்‌ கலைத்துவிட்ட விக்ரம பாண்டியன்‌ 
ஒன்பதாவது நாள்‌ இரவு, அடுத்த கட்டத்தைச்‌ சரி செய்யத்‌ 
தன்‌ பாய்ச்சிகளை உருட்டத்‌ தொடங்கி மெள்ள முல்லைக்‌ 
கொடியருகில்‌ வந்து யாரையோ எதிர்பார்த்து நின்றான்‌. 
அவன்‌ எதிர்பார்த்த பேர்வழியும்‌ மெள்ள மெள்ள 
அப்புறமும்‌ இப்புறமும்‌ பார்த்துக்கொண்டு அவனை அணுகி 
வந்து, “பாண்டிய மன்னனே! என்னை எதற்காக அழைத்‌ 
தீர்கள்‌? அதுவும்‌ இந்த இரவில்‌, இந்த இடத்தில்‌, இத்தனை 
ரகசியமாக ஏன்‌ சந்திக்கவேண்டும்‌?” என்று வினவினான்‌. 

“மார்க்கீயா! மெள்ளப்‌ பேசு. யாராவது நம்மைப்‌ 
பார்த்தால்‌ தலை போய்விடும்‌” என்று கூறிவிட்டு ஜாக்கிரதை 


482 + கன்னி மாடம்‌ 


என்பதற்கு உதடுகளில்‌ ஆள்காட்டி விரலையும்‌ வைத்து 
எச்சரித்தான்‌ விக்ரம பாண்டியன்‌. 

“நாம்‌ யாருக்குப்‌ பயப்பட வேண்டும்‌? எதற்காகப்‌ 
பயப்பட வேண்டும்‌? அப்படித்‌ தலைபோகிற காரியம்தான்‌ 
என்ன?” என்று மறுபடியும்‌ சற்றுச்‌ சீற்றத்துடனேயே 
வினவினான்‌ மார்க்கீயன்‌. 

“மார்க்கீயா! தலை போகிற காரியம்தான்‌. இல்லா 
விட்டால்‌ இப்படி ரகசியமாக உன்னை வரவழைப்பேனா ?” 
என்று சமாதானப்படுத்த முயன்றான்‌ விக்ரம பாண்டியன்‌. 

அனால்‌ ராட்சதன்‌ போல்‌ பிரும்மாண்டமாக நின்ற 
மார்க்கீயன்‌ சமாதானப்பட்டதாகத்‌ தெரியவில்லை. “தலை 
போகிற காரியங்களில்‌ தங்களுக்குப்‌ பழக்கமுண்டு என்பது 
எனக்குத்‌ தெரியும்‌” என்றான்‌ இகழ்ச்சியும்‌ கடுமையும்‌ 
நிறைந்த குரலில்‌. 

“எனக்குப்‌ பழக்கமா?” 

“ஆமாம்‌, மன்னவா! அதை முன்பே புரிந்துகொண்டிருக்‌ 
கிறேன்‌.” 

“முன்பே புரிந்து கொண்டிருக்கிறாயா ?” 

“ஆமாம்‌ என்‌ சொந்த விஷயத்தில்‌.” 

“உனக்கு நான்‌ என்ன தீங்கு செய்தேன்‌?” 

“மனத்தைத்‌ தொட்டுப்‌ பாருங்கள்‌. கோட்டைத்‌ 
தலைவனைத்‌ தாக்கியதற்காக விசாரணை நடந்தது 
உங்களுக்கு நினைவிருக்கிறதல்லவா ?”' 

“இருக்கிறது.” 

“அப்பொழுது என்‌ தலையை வாங்கச்‌ சொல்லிச்‌ 
சிபாரிசு செய்தவர்‌ தாங்கள்தான்‌. அது தலைபோகிற காரிய 
மென்று நான்‌ தங்களுக்குச்‌ சொல்லவேண்டிய அவசிய 
மில்லை.” 


சாண்டில்யன்‌ $* 483 


விக்ரம பாண்டியன்‌ ஒரு விநாடி மெளனமாயிருந்தான்‌. 
“என்ன யோசிக்கிறீர்கள்‌?” என்று உஷ்ணமாகக்‌ கேட்டான்‌ 
மார்க்கீயன்‌. 

“யோசிப்பதற்கு நிறைய இருக்கிறது மார்க்கீயா. உன்னைக்‌ 
கொல்ல வேண்டுமென்று நான்‌ யோசனை சொன்னது 
உண்மைதான்‌. ஆனால்‌ அந்தக்‌ கட்டளை நிறைவேறாது 
என்பது எனக்குத்‌ தெரியும்‌. இதைச்‌ சொன்னால்‌ யார்‌ 
நம்புவார்கள்‌?” என்று அலுத்துக்கொண்டான்‌ விக்ரம 
பாண்டியன்‌. 

“உங்களுக்குத்‌ தெரியுமா?” 

“கண்டிப்பாகத்‌ தெரியும்‌.” 

“எப்படித்‌ தெரியும்‌?” 

“அப்பொழுது கோட்டைக்கு நானே தலைவன்‌. 
உத்தரவை நிறைவேற்றுவதாயிருந்தால்‌ நான்தானே நிறை 
வேற்றியிருக்க வேண்டும்‌.” 

“நிறைவேற்றியிருக்க மாட்டீர்களென்பது என்ன 
நிச்சயம்‌?” 

“யோசித்துப்‌ பார்த்தால்‌ உனக்கே தெரியும்‌, மார்க்கீயா.” 

“இதில்‌ யோசிப்பதற்கு என்ன இருக்கிறது?” 

“நிரம்ப இருக்கிறது. உனக்கு எதற்காக அந்தத்‌ தண்டனை 
கொடுக்கக்‌ குழலி இஷ்டப்பட்டாள்‌?” 

தூக்கிவாரிப்‌ போட்டது மார்க்கீயனுக்கு: “இளவரசி 
இஷ்டப்பட்டார்களா? நீங்கள்தானே தண்டனை 
விதித்தீர்கள்‌?'” என்றான்‌. 

“அவள்‌ இஷ்டத்தை நான்‌ பகிரங்கமாகச்‌ சொன்னேன்‌.” 

“இளவரசியின்‌ இஷ்டம்‌ உங்களுக்கு எப்படித்‌ தெரியும்‌?” 

“சரியாகக்‌ கவனித்திருந்தால்‌ உனக்கும்‌ புரிந்திருக்கும்‌. 
இளவரசியின்‌ மன்ம்‌ இந்தப்‌ பாண்டிய நாட்டுப்‌ பிரபுவிடம்‌ 
லயித்திருக்கிறது. அவன்‌ மீது நீ பாய்ந்து அவனைக்‌ கொல்ல ' 


484 + கன்னி மாடம்‌ 


முயன்றிருக்கிறாய்‌. அவனைக்‌ கொல்ல முயன்ற உன்னை 
இளவரசி என்ன செய்ய இஷ்டப்படுவாள்‌ மார்க்கீயா?” 
என்று விஷமமாகப்‌ பேசினான்‌ விக்ரம பாண்டியன்‌. 
அத்துடன்‌ நிற்காமல்‌ மேலும்‌ சொன்னான்‌: “என்‌ தண்டனை 
யைக்‌ கேட்ட மாத்திரத்தில்‌ நீ மட்டும்‌ கூச்சலிடாமலிருந்‌ 
திருந்தால்‌ உன்னைச்‌ சிறைக்‌ கூடத்துக்கு அனுப்பியிருப்பேன்‌. 
ஏதாவது சாக்குச்‌ சொல்லித்‌ தண்டனையைத்‌ தாமதித்‌ 
திருப்பேன்‌. எல்லாவற்றையும்‌ நீதான்‌ கெடுத்தாய்‌.” 

“இத்தனையும்‌ நீங்கள்‌ எதற்காகச்‌ செய்ய சப்பத்‌ 
என்று மார்க்கீயன்‌ கேட்டான்‌. 


“பாண்டிய நாட்டுப்‌ பிரபுவிடம்‌ எனக்குள்ள 
வெறுப்பினால்‌” என்றான்‌ விக்ரம பாண்டியன்‌. 

பாண்டிய நாட்டுப்‌ பிரபுவை விக்ரம பாண்டியன்‌ 
வெறுக்கும்‌ காரணம்‌ மார்க்கீயனுக்கு நன்றாக விளங்கியே 
இருந்தது. ஆகையால்‌ சற்று நேரம்‌ ஏதோ சிந்தித்தான்‌. 
அவன்‌ சிந்தனைக்கு இடங்கொடாமல்‌ விக்ரம மாண்டியன்‌ 
அவனுக்கு மேலும்‌ தூபம்‌ போடத்‌ தொடங்கி, “அத்தனை 
யையும்‌ நீ கெடுத்தாய்‌, மார்க்கீயா! என்னைப்‌ புரிந்து 
கொள்ளாததால்‌ சீறினாய்‌. அவனைக்‌ கோட்டைக்குத்‌ தலைவ 
னாக்கினாய்‌. இப்பொழுது அந்தப்‌ பிரபுவுடன்‌ அவன்‌ 
நண்பனும்‌ சேர்ந்துகொண்டான்‌. கோட்டையில்‌ ஐம்பது 
வீரர்கள்‌ இருந்தது போய்‌ நூற்றைம்பது வீரர்கள்‌ 
சேர்ந்தார்கள்‌. கோட்டைக்‌ காவலன்‌ கை இப்பொழுது ஒங்கி 
நிற்கிறது. போதாக்‌ குறைக்கு இளவரசியையும்‌ மயக்கித்‌ தன்‌ 
கைக்குள்‌ போட்டுக்கொண்டான்‌. அந்தச்‌ சாமியாரும்‌ அவன்‌ 
சொற்படி ஆடுகிறான்‌. எதிரே காட்டிலிருக்கும்‌ அபாயத்தை 
அறியாத வீரர்கள்‌ அவன்‌ வார்த்தைகளை வேத 
வாக்காக நம்புகிறார்கள்‌. பலிக்குச்‌ செல்லும்‌ ஆடுகள்கூடப்‌ 
யூசாரியின்‌ உடுக்கையடியிலும்‌ பாட்டிலும்‌ மயங்கித்தான்‌ 
நிற்கின்றன.” 


சாண்டில்யன்‌ உ 485 


விக்ரம பாண்டியன்‌ மனப்போக்கை மார்க்கீயன்‌ 
சரியாகப்‌ புரிந்துகொண்டதாகத்‌ தெரியவில்லை. புத்தி 
குழம்பியிருந்ததற்கு அறிகுறியாக மார்க்கீயன்‌ முகம்‌ சிறிது 
சலித்துப்‌ பிறகு சரிப்பட்டது. “இதைப்‌ பற்றி இப்பொழுது 
யோசித்து என்ன பயன்‌?” என்றான்‌ மார்க்கீயன்‌. 

“என்ன ஆனாலும்‌ சரி, இந்தப்‌ பாண்டிய நாட்டுப்‌ 
பிரபுவின்‌ பிடிவாதத்திற்காகக்‌ கோட்டையிலுள்ள 
வீரர்களைக்‌ காவு கொடுப்பதில்லை என்ற முடிவுக்கு 
வந்திருக்கிறேன்‌.” 

“அதை எப்படி நாம்‌ தடுக்க முடியும்‌? எதிரிகள்‌ 
தாக்கினால்‌ நாம்‌ மடிய வேண்டியதுதானே?” 

“அவசியமில்லை மார்க்கீயா! தர்ம யுத்தமானால்‌ நாம்‌ 
எதிரிகளை எதிர்த்து நின்று மாளுவதுதான்‌ நீதி. ஆனால்‌ 
இது தர்ம யுத்தமல்ல. எந்தக்‌ கொள்கைகளுக்காகவும்‌ 
நடக்கவில்லை. பெண்ணுக்காகப்‌ போர்‌ நடக்கிறது. இதில்‌ 
என்‌ உரிமையைக்கூட நான்‌ மறக்கத்‌ தயாராயிருக்கிறேன்‌. 
உன்னையும்‌ கள்ளர்களையும்‌ அமர்த்தியது நான்‌. நீங்கள்‌ 
மட்டும்‌ பிழைத்தால்‌ போதும்‌. பிழைக்க வைப்பது என்‌ 
கடமையும்‌ கூட.” 

“கடமையை நிறைவேற்ற என்ன செய்திருக்கிறீர்கள்‌ ?” 

“என்ன செய்திருக்கிறேனென்று என்னைக்‌ கேட்காதே 
மார்க்கீயா! உயிரையோ, அந்தஸ்தையோ எதையுமே 
மதிக்காமல்‌ பல காரியங்கள்‌ செய்திருக்கிறேன்‌. ஆனால்‌ , 
அவை பலனடைதந்து, கள்ளர்கள்‌ பிழைக்க வேண்டுமானால்‌ 
உன்‌ உதவி வேண்டும்‌. கள்ளர்கள்‌ ஆதரவும்‌ வேண்டும்‌.” 

கள்ளர்களிடம்‌ விக்ரம பாண்டியன்‌ காட்டிய பரிவைக்‌ 
.கண்டு அசந்து போனான்‌ மார்க்கீயன்‌. “கள்ளர்களிடம்‌ 
நீங்கள்‌ இவ்வளவு அக்கறை காட்டுவீர்கள்‌ என்று எனக்குத்‌ । 
தெரியாது பிரபு!” என்று வாய்விட்டும்‌ சொன்னான்‌. 


486 + கன்னி மாடம்‌ 


“இதில்‌ அக்கறை ஏதுமில்லை மார்க்கீயா! முன்பு 
சொன்னேனே அதுபோல்‌ இது என்‌ கடமை. நான்‌ அழைத்து 
வந்தவர்களை நான்‌ பலியிடக்‌ கூடாது. அவ்வளவுதான்‌ 
விஷயம்‌.” 

மார்க்கீயன்‌ மீண்டும்‌ யோசனையில்‌ ஆழ்ந்தான்‌. வெகு 
நேரம்‌ சிந்தித்துவிட்டுக்‌ கேட்டான்‌: “கள்ளர்களைத்‌ தப்புவிக்க 
ஏதாவது வழியிருக்கிறதா?” என்று. 

“வழியை யோசிக்காமலா உன்னை இந்த இடத்திற்குக்‌ 
கூப்பிட்டேன்‌!” 

“என்ன வழி?” 

“ஒரே வழிதான்‌ மார்க்கீயா! எதிரியிடம்‌ சரணாகதி 
யடைவதைத்‌ தவிர வேறு என்ன வழி இருக்கிறது?” 

“வீரபாண்டியனிடம்‌ சரணடையக்‌ கோட்டைத்‌ தலைவர்‌ 
ஒப்புக்கொள்வாரா ?” 
்‌ க க்‌ கேட்‌ ்‌ அவ்ர்‌ குப்பணிறைன்வஹ்து! 

நிராகரிப்பதற்கும்‌?”” 

“கேட்காமல்‌ எப்படிப்‌ படைகள்‌ சரணடைய முடியும்‌?” 

“அவர்‌ வருவதற்கு முன்பு இங்கு கோட்டைத்‌ தலைவன்‌ 
யார்‌?” 

“தூங்கள்தான்‌.” 

“மீண்டும்‌ என்னையே தலைவனாக்கி விடுங்கள்‌. அல்லது 
தலைவனாக நினைத்து, சொன்னபடி கேளுங்கள்‌.” 

“கள்ளர்களை நீங்கள்‌ காப்பாற்றுவதானால்‌ நீங்கள்‌ 
எதைச்‌ சொன்னாலும்‌ கேட்கிறேன்‌. அவர்களை அழைத்து 
வந்தது நான்‌. அவர்களை உயிருடன்‌ ஊருக்கு ந்த 
வேண்டியதும்‌ என்‌ பொறுப்பு.” 

“உயிருடன்‌ மட்டுமல்ல மார்க்கீயா. பணத்துடன்‌ 
அனுப்பலாம்‌; அதற்கும்‌ நான்‌ ஏற்பாடு செய்கிறேன்‌.” 


சாண்டில்யன்‌ $ 487 

“அப்படியானால்‌ உங்கள்‌ வார்த்தைக்கு நான்‌ ஏன்‌ 
மறுப்புச்‌ சொல்லப்‌ போகிறேன்‌!” என்றான்‌ மார்க்கீயன்‌. 

மார்க்கீயன்‌ மனத்தை மாற்றிவிட்டதால்‌ உள்ளூற உவகை 
பொங்க மகிழ்ச்சிப்‌ பரவசனான விக்ரம பாண்டியன்‌ 
மேலுக்கு அதைக்‌ காட்டாமல்‌ தன்‌ திட்டத்தை அவிழ்க்கத்‌ 
தொடங்கி, “மார்க்கீயா, கோட்டைக்‌ கதவுகளுக்கருகிலும்‌, 
கதவுகளுக்கு மேலுள்ள கோட்டைத்‌ தாழ்வாரப்‌ பகுதியிலும்‌ 
யார்‌ காவல்‌ புரிகிறார்கள்‌?” என்று கேட்டான்‌. 

“மழவராயன்‌ வீரர்கள்‌!” என்றான்‌ மார்க்கீயன்‌. 

“அந்த இரண்டு இடங்களிலும்‌ மழவராயன்‌ வீரர்களை 
மாற்றி, கள்ளர்களை வைக்க முடியுமா?” 
“கண்டிப்பாய்‌ முடியும்‌.” 

“பாண்டிய நாட்டுப்‌ பிரபு ஆட்சேபிக்க மாட்டானோ?” 

“நான்‌ எது செய்தாலும்‌ ஆட்சேபிக்க மாட்டார்‌. 
என்னிடம்தான்‌ அவருக்குப்‌ பூரண நம்பிக்கையாயிற்றே.” 

“சரி! நாளை இரவு உன்‌ கள்ளர்களையே கதவுக்‌ 
கருகிலேயும்‌ மேலேயும்‌ காவல்‌ வை.” 

“அகட்டும்‌” 

“மூன்றாவது ஜாமத்தில்‌ கதவுகளைத்‌ திறந்துவிடு.” 

“திறந்துவிட்டால்‌?” 

“வீரபாண்டியன்‌ படை உள்ளே நுழையும்‌.” 

“உள்ளே நுழைந்தால்‌ நம்மை வெட்டிப்‌ போட 
மாட்டார்களா?” 

“மாட்டார்கள்‌. அதற்கு நான்‌ உத்தரவாதம்‌. ஏற்கெனவே 
இது சம்பந்தமாக வீரபாண்டியனுக்கு ஓலை எழுதி அம்பின்‌ 
மூலம்‌ எய்திருக்கிறேன்‌." 

இதைக்‌ கேட்ட மார்க்கீயன்‌ புருவங்கள்‌ சற்று ஒன்றுகூடிப்‌ 
பிரிந்தன. 


4886 «+ கன்னி மாடம்‌ 


“உலகம்‌ நம்மை நிந்திக்காத வகையில்‌ காரியத்தை 
முடிக்க வேண்டும்‌” என்று மெள்ளத்‌ தன்‌ அபிப்பிராயத்தைச்‌ 
சொன்னான்‌ மார்க்கீயன்‌. 

“எப்படி?” 

“தங்கள்‌ சொல்படி. கோட்டைக்‌ கதவைத்‌ திறக்கச்‌ செய்து 
விடுகிறேன்‌. ஆனால்‌ நாமாகத்‌ திறந்ததாக இருக்கக்‌ கூடாது. 
கதவின்‌ தாழ்களைத்‌ திறந்து வைக்கிறேன்‌. பேருக்கு ஆயுத 
வண்டிகளில்‌ மரத்தைக்‌ கட்டிக்‌ கதவை: உடைக்கச்‌ 
சொல்லுங்கள்‌. உள்ளே தாழ்ப்பாள்‌ இல்லாததால்‌ கதவு 
உடனே திறந்துவிடும்‌. தவிர எல்லோரும்‌ கதவு மூலமாக 
உள்ளே வரவேண்டாம்‌. அகழியில்‌ இரு இடங்களில்‌ நீண்ட 
மரங்களைக்‌ குறுக்கே போட்டுப்‌ பாலமாக்கி, அவற்றின்‌ 
மீது படைகள்‌ வரட்டும்‌. வீரபாண்டியன்‌ படைகள்‌ மூன்று 
புறங்களில்‌ தாக்கியதால்‌ நாம்‌ சரணடைய வேண்டியதாகப்‌ 
பாசாங்கு செய்யலாம்‌. எதிரிகள்‌ உள்ளே புகுந்ததும்‌ 
கள்ளர்கள்‌ ஆயுதங்களைக்‌ கீழே எறிந்துவிடுவார்கள்‌'” என்று 
விவரித்தான்‌ மார்க்கீயன்‌. 

விக்ரம பாண்டியன்‌ மெள்ள நகைத்தான்‌. அந்த 
நகைப்பில்‌ எத்தனை விஷமம்‌! எத்தனை குரூரம்‌! அந்தக்‌ 
குரூரத்தின்‌ தொடர்ச்சியாகப்‌ பகிரங்கச்‌ சிரிப்பைப்‌ புன்முறு 
வலாகக்‌ கொண்ட விக்ரம பாண்டியன்‌, “மார்க்கீயா! 
இன்றிரவே நான்‌ வீரபாண்டியனுக்குச்‌ செய்தி அனுப்பி 
விடுகிறேன்‌. நாளை மூன்றாம்‌ ஜாமத்தில்‌..."என்று இழுத்தான்‌. 

“கோட்டைக்‌ கதவுகளின்‌ தாழ்கள்‌ கழன்று கிடக்கும்‌” 
என்று முணுமுணுத்தான்‌ மார்க்கீயன்‌. 

விக்ரம பாண்டியன்‌ முகத்தில்‌ திருப்தியின்‌ குறி 
சம்பூரணமாகத்‌ தெரிந்தது. அத்துடன்‌ இருவரும்‌ பிரிந்து 
வெவ்வேறு வழிகளில்‌ சென்றார்கள்‌. மறுநாளன்று 
மூன்றாவது ஜாமமும்‌ விக்ரம பாண்டியன்‌ துரோகச்‌ 
செயலுக்குத்‌ துணை செய்ய வெகு சீக்கிரம்‌ வந்தது. ஏதோ 


சாண்டில்யன்‌ உ 489 


ஒரிரு கோடிகளில்‌ பாராக்காரர்கள்‌ கூவும்‌ சத்தம்‌ கேட்டது. 
கன்னிமாடப்‌ புறாக்‌ கூண்டுகளுக்கு அருகிலிருந்த அறையி 
லிருந்து ஒரு தீபம்‌ இப்படியும்‌ அப்படியும்‌ கோட்டை 
வாயிலை நோக்கி அசைந்தது. கள்ளர்கள்‌ பத்துப்பேர்‌ 
கோட்டைக்‌ கதவுக்காகப்‌ புனை போல்‌ நகர்ந்து சப்தமேதும்‌ 
செய்யாமல்‌ தாழ்களைக்‌ கழற்றினார்கள்‌. காட்டுக்குள்ளிருந்த 
வீரபாண்டியன்‌ படையும்‌ மெள்ள அரவம்‌ செய்யாமல்‌ 
கோட்டையை நோக்கி நகர்ந்தது. 


51. நிலவில்‌ விளைந்த கோரம்‌ 

கன்னிமாடக்‌ கோட்டையைப்‌ படுதூளாக்கிக்‌ 
கார்குழலியைத்‌ தூக்கிச்‌ செல்ல மனக்கோட்டை கட்டிய 
வீரபாண்டியன்‌, தன்‌ படைகளை ஏவிய அதே இரவில்‌ 
மூன்றாம்‌ ஜாமத்தில்‌ நிலவு நன்றாகத்தான்‌ காய்ந்து 
கொண்டிருந்தது. சாதாரண சமயத்தில்‌ இன்பம்‌ பயக்கவல்ல 
அந்த நிலவொளிகூட அடுத்து வர இருந்த நிகழ்ச்சிகளின்‌ 
காரணமாக மிகக்‌ கோரமாகவே காட்சியளித்தது. உலகத்தில்‌ 
இன்பம்‌ பயக்கும்‌ சாதனங்களும்‌ உண்டு. துன்பம்‌ பயக்கும்‌ 
சாதனங்களும்‌ உண்டு. இவற்றின்‌ குணவிசேஷங்கள்‌ தனித்‌ 
தனியாக மாறுபட்டி ருந்தாலும்‌ இவை ஒன்று சேரும்போது 
துன்பத்தின்‌ தொனியே ஓங்கி நிற்கிறது. நல்லது நல்லதுதான்‌. 
கெட்டது கெட்டதுதான்‌. நல்லதுடன்‌ கெட்டது சேரும்போது 
கெட்டதன்‌ மகிமையே தலைதூக்கி நிற்கின்றது. பால்‌ நல்லது. ' : 
இன்பம்‌ பயக்கவல்லது. ஆனால்‌ அதில்‌ விஷம்‌ கலக்கும்‌ 
போது விஷத்தின்‌ குணமே ஓங்கி நிற்கின்றது. விஷம்‌, பாலை 
விஷமாக அடிக்க முடியும்‌. பால்‌ விஷத்தைப்‌ பாலாக 
அடிக்க முடியாது. சிருஷ்டி. விசித்திரங்களில்‌ இது ஒன்று. 
அந்த விசித்திரத்தின்‌ காரணமாகத்தான்‌ அன்றிரவு காய்ந்த 
பால்நிலவும்‌ பயங்கரக்‌ காட்சியளித்தது. அடுத்த சில 
விநாடிகளில்‌ தன்னுடன்‌ கலக்கப்‌ போகும்‌ யுத்த விஷம்‌ 


க. மா-32 


490 ௯ கன்னி மாடம்‌ 


எத்தனையோ உயிர்களைக்‌ குடித்துவிடப்‌ போகிறதென்ற 
உண்மை, இன்பமே தோய்ந்த அந்த நிலவுக்குத்‌ தெரியாதா 


என்ன? 


பொதுவாக மரணப்‌ பிடியிலிருப்பவனை இறப்பு 
அணுகுமுன்பாக அக்கம்‌ பக்கத்திலுள்ள இதர உயிர்களுக்குத்‌ 
தூக்கத்தை அளிக்கும்‌ இயற்கை காட்டிலுள்ள பட்சிகளுக்கும்‌ 
மிருகங்களுக்கும்‌ ஊர்ந்து வாழும்‌ ஐந்துக்களுக்கும்‌ ஆழ்ந்த 
நித்திரையை அளித்திருந்ததால்‌ இரவின்‌ பயங்கரம்‌ மிக 
அதிகமாயிருந்தது. இராக்‌ காலங்களில்‌ ஊளையிடுவதைப்‌ 
பழக்கமாகக்கொண்டிருந்த காட்டு நரிகளும்‌, அலறாமல்‌ 
இருக்க முடியாத ஆந்தைகளுங்கூட மூச்சுவிடாமல்‌ ஏதோ 
பேராபத்தை எதிர்பார்த்துக்கொண்டிருந்தன போல்‌ 
மெளனமாகக்‌ காலங்கழித்துக்கொண்டிருந்தன. சில 
நாட்களில்‌ காலங்கடந்து கூவும்‌ அர்த்தஜாமக்‌ கோழிகூட 
அன்று காலாகாலத்தில்‌ கூவிவிட்டு மூன்றாவது ஜாமத்தில்‌ 
உறங்கிவிட்டன. சின்னஞ்சிறு மெல்லிய நாக்குகளை நீட்டி, 
சிலுக்‌ சிலுக்கென்று சப்தம்‌ செய்யும்‌ மரப்பல்லிகள்‌ வாயை 
அடக்கிக்கொண்டு மரக்கிளைகளில்‌ படுத்துக்‌ கிடந்தன. 
இராக்‌ காலங்களில்‌ இரையை எதிர்பார்த்து அகழிகளில்‌ 
தங்கள்‌ முரட்டு வால்களைத்‌ தூக்கியடித்து அதம்‌ செய்து 
ஆர்ப்பரிக்கும்‌ முதலைகள்கூட அடுத்த சில விநாடிகளில்‌ 
கிடைக்கக்‌ கூடிய மானிடச்‌ சடலங்களை எதிர்பார்ப்பன 
போல்‌ தங்கள்‌ நீண்ட உடல்களை அகழிகளின்‌ பக்கச்‌ 
சுவர்களில்‌ சாய்த்துத்‌ தீப்பொறி பறக்கும்‌ கண்களுடன்‌ 
படுத்துக்‌ கிடந்தன. 

காட்டுப்‌ பிரேசத்திலிருந்த இந்தப்‌ பயங்கர நிலையைக்‌ 
கன்னிமாடக்‌ கோட்டைப்‌ பிரதேசத்திலிருந்த சப்தம்‌ இன்னும்‌ 
பயங்கரமாக அடித்துக்கொண்டிருந்தது. அபராஜிதன்‌ 
உத்தரவுப்படி. இரவு வேளையில்‌ கோட்டையைச்‌ சுற்றிச்‌ சுற்றி 
வ்‌ உலவவேண்டிய குதிரை வீரர்கள்‌ தங்கள்‌ பணியை 


சாண்டில்யன்‌ உ 491 


அந்த இரவில்‌ நிறைவேற்றாததால்‌ கன்னிமாடக்‌ 
கோட்டையில்‌ பீதி தரும்‌ விபரீத அமைதி நிலவிக்‌ கிடந்தது. 
காலத்திலும்‌, அகாலத்திலும்‌ இடைவிடாது கோவிக்க 
வேண்டிய பாராக்காரர்கள்கூட அன்றிரவு தங்கள்‌ 
கடமையைச்‌ செய்ய மறந்துவிட்டதாகத்‌ தோன்றியது. குடித்துக்‌ 
கூத்தடிக்கும்‌ அந்தக்‌ கள்ளர்கள்தான்‌ விக்ரம பாண்டியனுக்கு 
உட்பகையாகிப்‌ பதுங்கிப்‌ பதுங்கிக்‌ கதவைத்‌ திறந்துவிட்டு 
மறைந்துவிட்டார்களென்றால்‌, மற்ற வீரர்களுக்கு என்ன 
வந்துவிட்டது? எங்கே மறைந்துவிட்டார்கள்‌? உறங்கிவிட்டார்‌ 
களானால்‌ ஏன்‌ உறங்கிவிட்டார்கள்‌? வீரர்கள்‌ எப்படியாவது 
போகட்டும்‌. இரவுக்‌ காவலை, இரவில்‌ பலமுறை சோதிக்கும்‌, 
பாண்டிய சேனாதிபதியும்‌ அவன்‌ நண்பன்‌ அந்தக்‌ காரி 
வளவனுமா தூங்கிவிட்டார்கள்‌? கார்குழலியைக்‌ 
காப்பாற்றும்‌ பொறுப்பை ஏற்றிருக்கும்‌ இந்த வீரர்கள்‌ 
தூங்குவது நியாயமா? இவர்களாவது போகட்டும்‌. இக 
வாழ்க்கையில்‌ ஈடுபட்டவர்கள்‌. இகவாழ்க்கையை அறவே 
வெறுத்த அந்தச்‌ சாமியார்‌- அடிகளார்‌- அடிக்கடி 
கோட்டையைச்‌ சுற்றி வேவு பார்த்துக்கொண்டிருந்தாரே 
அவருக்கென்ன வந்தது கேடு? 

என்ன வந்ததோ, ஏது வந்ததோ? கன்னிமாடக்‌ 
கோட்டைக்குள்ளும்‌ எந்தவித நடமாட்டமுமில்லாததால்‌ 
இரவின்‌ பயங்கரம்‌ மிக மிக அதிகமாகவே இருந்தது. அந்த 
நிசப்த நிலையையும்‌, எல்லோரும்‌ அவரவர்கள்‌ அறைகளில்‌ 
கண்ணுறங்கிவிட்ட தன்மையையும்‌ கண்ட விக்ரம 
பாண்டியன்‌, தனக்குக்‌ கடவுளே இத்தகைய உதவியைச்‌ 
செய்திருக்கிறார்‌ என்று எண்ணிக்கொண்டே கன்னிமாடப்‌ . 
புறாக்‌ கூண்டுகளுக்கு அருகிலிருந்த அறையில்‌ உலாவினான்‌. . 
என்ன அனுகூல நிலையிலிருந்தாலும்‌ வீரபாண்டியன்‌ 
கோட்டையைப்‌ பிடித்துப்‌ பாண்டியநாட்டுப்‌ பிரபுவிடமிருந்து 
தன்னை விடுவிக்கும்‌ வரையில்‌ தன்‌ நிலைமை மிக 
அபாயமானதென்பதை அறிந்த விக்ரம பாண்டியன்‌ தன்‌, 


492 + கன்னி மாடம்‌ 


உலாவலை ஒரு விநாடி நீறுத்திக்‌ காட்டு முகப்பில்‌ மெள்ள 
மெள்ளக்‌ கோட்டையை நோக்கி முன்னேறிக்கொண்டிருந்த 
வீரபாண்டியன்‌ படைகளை ஊன்றிக்‌ கவனிக்கலானான்‌. 
அவன்‌ பார்வைக்கு நிலவும்‌ துணை செய்யவே தான்‌ முதல்‌ 
நாள்‌ அம்பின்‌ மூலம்‌ அனுப்பிய செய்தியின்படி காரியம்‌ 
நடக்கிறதா என்பதை ஆராயத்‌ தொடங்கிய விக்ரம 
பாண்டியன்‌, தன்‌ சொற்படியே சகலமும்‌ நடப்பதைக்‌ கண்டு 
மிகுந்த மகிழ்ச்சியும்‌ அடைந்தான்‌. 

வீரபாண்டியன்‌ வீரர்கள்‌ காட்டின்‌ முகப்புக்கு வந்ததும்‌ 
மூன்று கூறுகளாகப்‌ பிரிந்து விட்டதையும்‌, மத்தியிலிருந்த 
கூறு பெரிய ஆயுத வண்டிகளில்‌ நீண்ட மரங்களைப்‌ 
பொருத்திக்‌ கன்னிமாடக்‌ கோட்டைக்‌ கதவை உடைக்க 
வந்துகொண்டிருந்ததையும்‌ விக்ரம பாண்டியன்‌ பார்த்துப்‌ 
பேருவகை எய்தினான்‌. அதைத்‌ தவிர மற்ற இரு கூறுகளும்‌ 
கன்னிமாடக்‌ கோட்டைக்‌ கதவின்‌ இருபுறங்களிலும்‌ 
கோட்டை அகழிக்குப்‌ பாலம்‌ அமைக்க முயல்வதையும்‌, 
அதற்காகக்‌ காட்டுக்குள்ளிருந்த பெரிய மரங்களை இழுத்து 
வந்துகொண்டிருந்ததையும்‌ பார்த்து இன்னும்‌ சிறிது நேரத்தில்‌ 
கன்னிமாடம்‌ வீரபாண்டியன்‌ , வசமாகிவிடும்‌ என்ற 
நினைப்பாலும்‌, அதனால்‌ விடுதலை சித்திப்பதோடு, 
பாண்டிய நாட்டுப்‌ பிரபுவின்‌ பல்லும்‌ பிடுங்கப்படும்‌ என்ற 
சந்துஷ்டியாலும்‌ நிலைதடுமாறி நின்றுகொண்டிருந்தான்‌ 
விஷமமே உருவான விக்ரம பாண்டியன்‌. இப்படி மூன்று 
இடங்களில்‌ கோட்டையைத்‌ தாக்க வேண்டுமென்று சொன்ன 
யோசனையைக்‌ குறித்து மார்க்கீயனையும்‌ மனத்திற்குள்‌ 
சிலாகித்ததன்றி, “அந்த யவனப்‌ பயலுக்கும்‌ மூளை 
இருக்கிறது” என்று வாயாலும்‌ லேசாக முணுமுணுத்தான்‌. 
அவன்‌ மகிழ்ச்சியை இன்னும்‌ அதிகப்படுத்த இஷ்டப்‌ 
பட்டவர்கள்‌ போல, வீரபாண்டியன்‌ வீரர்கள்‌ தங்கள்‌ 
அலுவல்களைத்‌ துரிதமாகச்‌ செய்யலானார்கள்‌. 


சாண்டில்யன்‌ 4 493 


அந்த இரவில்‌ மகிழ்ச்சியடைந்தது விக்ரம பாண்டியன்‌ 
மட்டுமல்ல, விக்ரம பாண்டியனின்‌ பரம வைரியும்‌ பாண்டிய 
நாட்டு மன்னனும்‌ கார்குழலியை எப்படியாவது அபகரித்துச்‌ 
சென்று அவள்‌ கர்வத்தை அடக்கவேண்டும்‌ என்று உறுதி 
கொண்டிருந்தவனுமான வீரபாண்டியனும்‌, இரவின்‌ 
அனுகூலத்தையும்‌, அதனால்‌ தனக்குக்‌ கிட்டக்‌ கூடிய 
பலனையும்‌ நினைத்து மகிழ்ச்சி வெள்ளத்தில்‌ ஆழ்ந்து | 
கிடந்தான்‌. இந்த வெற்றியால்‌ தனக்கு எத்தனை வகையில்‌ 
லாபம்‌ என்பதை நினைந்து நினைந்து பெரிதும்‌ சந்தோஷப்‌ 
தன்‌ குலவைரியான குலசேகர பாண்டியனின்‌ மகன்‌ விக்ரம 
பாண்டியன்‌, தன்‌ காதலைத்‌ துச்சமென உதறித்‌ தமிழ்‌ 
நாட்டிலேயே தனக்கு. அழியாத அபக்கியாதியைத்‌ தேடிக்‌ 
கொடுத்த மழவராயன்‌ மகள்‌ கார்குழலி, தான்‌ விரும்பிய 
மாதவி ஆகிய இரு பெண்களின்‌ காதலையும்‌ ஏககாலத்தில்‌ 
பெற்றதன்றி, அவர்களிலொருத்தியைத்‌ தன்னிடமிருந்தே 
தட்டிப்போக எண்ணித்‌ தன்னை எதிர்க்கத்‌ துணிந்த படைத்‌ 
தலைவன்‌ அபராஜிதன்‌- இந்த மூன்று பேரும்‌ ஏககாலத்தில்‌ 
தன்னிடம்‌ சிக்கப்‌ போகிறார்களென்ற குதூகலத்தில்‌ 
இயற்கைக்கு மாறாக அதிக உற்சாகத்துடனும்‌ சகஜமாகவும்‌ 
தன்‌ படைவீரர்களிடம்‌ நடந்துகொண்டான்‌ வீரபாண்டியன்‌. 
அந்த இரவில்‌ படைவீரர்களை அரவம்‌ செய்யாமல்‌ 
கோட்டையை அணுகும்படி உத்தரவு பிறப்பித்த அவன்‌, 
வீரர்கள்‌ புறப்படும்‌ முன்பு அவர்களில்‌ முக்கியமான 
வர்களை அழைத்து அந்தரங்கத்திலும்‌ பேசினான்‌: 
“வீரர்களே! உங்களுக்குப்‌ பெரு வெற்றி காத்திருக்கிறது. 
ரத்தம்‌ சிந்தாமலே வெற்றி கிடைக்கப்‌ போகிறது. அதோ 
தெரியும்‌ பெரிய கோட்டை உங்களுக்காகத்தான்‌. விக்ரம 
பாண்டியனுக்குப்‌ பணம்‌ கொடுப்பதாகவும்‌, விடுதலை 
யளிப்பதாகவும்‌ ஆசைகாட்டி கோட்டையிலுள்ள வீரர்களை 
அஜாக்கிரதையுடனிருக்கச்‌ செய்திருக்கிறேன்‌. கோட்டைத்‌ 


494 ஃ கன்னி மாடம்‌ 


தாழ்களைக்‌ கழற்றவும்‌ அந்த அயோக்கியன்‌ ஏற்பாடு 
செய்திருக்கிறான்‌. தன்‌ அயோக்கியத்தனம்‌ தெரியாதிருப்‌ 
பதற்காக நம்மை மூன்று இடங்களில்‌ கோட்டையைத்‌ தாக்கச்‌ 
சொல்லியிருக்கிறான்‌. காரியம்‌ முடியுமட்டும்‌ நாம்‌ அந்த 
அயோக்கியன்‌ சொற்படி கேட்டுத்தான்‌ ஆகவேண்டும்‌. 
யுத்தத்தில்‌ நாம்‌ இப்படிச்‌ செய்வது அதர்மமல்ல; அவன்‌ 
செய்வது அதர்மமானால்‌ அதற்கு நாம்‌ பொறுப்பாளிகளல்ல. 
ஆகவே சந்தர்ப்பத்தைச்‌ சரியாக உபயோகப்படுத்திக்‌ 
கொள்ளுங்கள்‌. வெற்றி கிட்டட்டும்‌. பிறகு நீங்கள்‌ கன்னி 
மாடத்தைச்‌ துறையாடுவதை நான்‌ தடுக்கமாட்டேன்‌” என்று 
நேசமும்‌ ஆசையும்‌ காட்டிப்‌ பேசிய வீரபாண்டியன்‌ 
உடனடியாக நடவடிக்கை எடுக்கவும்‌ ஏற்பாடு செய்தான்‌. 
ஆனால்‌ விக்ரம பாண்டியன்‌ ஒலைப்படி படைகளை 
மூன்றாக அவன்‌ பிரிக்கவில்லை. நான்காகப்‌ பிரித்து ஒரு 
பகுதியைத்‌ தன்‌ சொந்தப்‌ பாதுகாப்புக்கு நிறுத்திக்‌ 
கொண்டான்‌. மீதி மூன்று கூறுகள்‌ கன்னிமாடக்‌ 
கோட்டையை நோக்கி நகர்ந்தன. 

வெற்றி எப்படியும்‌ தங்கள்‌ கைகளில்‌ இருக்கிறது என்ற 
நினைப்பால்‌ வீரர்கள்‌ துரிதமாக வேலை செய்தனர்‌. 
காட்டுக்குள்‌ ஏற்கெனவே வெட்டித்‌ தயாராக வைக்கப்‌ 
பட்டிருந்த மரங்கள்‌ சரசரவென இழுத்து வரப்பட்டு 
அகழிக்குக்‌ குறுக்கே போடப்பட்டன; நீண்ட மரங்கள்‌ கட்டிய 
ஆயுத வண்டிகளும்‌ அகழி வரையில்‌ மெதுவாக வந்து 
கோட்டைக்கு எதிரேயிருந்த அகழிப்‌ பாலத்துக்கு வந்ததும்‌ 
திடீரென வேகமாகச்‌ செலுத்தப்பட்டன. கோட்டைக்‌ கதவுக்கு 
இரு புறத்திலுமிருந்த அகழிப்‌ பகுதிகளில்‌ மரங்கள்‌ திடீர்‌ 
திடீரெனப்‌ பலமாகச்‌ சாய்க்கப்பட்டன. முன்வரிசைப்‌ 
படைகள்‌ கனவேகமாக அந்தப்‌ பாலங்கள்‌ மீது தாவலாயின. 
இந்த நடவடிக்கைகள்‌ காட்டு முகப்பில்‌ திடீரெனப்‌ பெரும்‌ 
சப்தத்தைக்‌ கிளப்பிவிட்டன. ஆயிற்று; வீரபாண்டியன்‌ 
வீரர்கள்‌ பல அகழிகளில்‌ போடப்பட்டிருந்த மரப்‌ பாலங்‌ 


சாண்டில்யன்‌ $ஒ 495 


களைத்‌ தாண்டி கோட்டைச்‌ சுவருக்கருகில்‌ வந்துவிட்டார்கள்‌. 
இன்னும்‌ பல வீரர்கள்‌ பாலங்களில்‌ குவிந்துகொண்டிருந்‌ 
தார்கள்‌. கத்திகள்‌ உருவப்பட்டன. அடுத்த விநாடி. போர்‌ 
முரசு பலமாகச்‌ சப்தித்தது. அத்துடன்‌ இன்னொரு முரசும்‌ 
முழங்குவதுபோலக்‌ கோட்டைக்‌ கதவுகள்மீது வீரபாண்டியன்‌ 
ஆயுத வண்டிகளிலிருந்த பெரிய மரங்கள்‌ தடீல்‌ தடீலென 
இடித்தன. கோட்டைக்‌ கதவும்‌ பெரிய சப்தத்துடன்‌ 
த்‌ திறந்து பக்கத்திலுள்ள கட்டைச்‌ சுவர்களில்‌ 
மோதின. ஆயுத வண்டிகள்‌ உள்ளே ஓடின. அவற்றுக்குப்‌ 
பின்னால்‌ தயாராக நின்றுகொண்டிருந்த வீரபாண்டியன்‌ 
குதிரைப்‌ படையும்‌ கனவேகமாகக்‌ கோட்டைக்குள்‌ பாய்ந்து 
சென்றது. அகதிக்கு அக்கரையிலிருந்த நான்காவது பிரிவுப்‌ 
படையுடன்‌ இந்த நடவடிக்கைகளைப்‌ பார்த்துக்கொண் 
டிருந்த வீரபாண்டியன்‌, “சரி, கன்னிமாடம்‌ நமது கைக்குக்‌ 
கிட்டிவிட்டது” என்று சொல்லவொண்ணா மகிழ்ச்சியால்‌ 
குலுங்கக்‌ குலுங்க நகைத்தான்‌. அடுத்த விநாடி அவன்‌ 
நகைப்பு திடீரென நின்றது. மகிழ்ச்சியிருந்த முகத்தில்‌ பீதி 
மண்டியது. 
அதுவரையில்‌ அரவமேதுமில்லாமல்‌ உறங்கிக்கொண் 
டிருந்த கன்னிமாடம்‌ உயிர்‌ பெற்றெழுந்துவிட்டது போல்‌ 
திடீரெனக்‌ கோட்டைக்‌ கதவுகளுக்கருகிலும்‌, கோட்டை மதில்‌ 
சுவர்த்‌ தாழ்வாரங்களிலும்‌ அபராஜிதன்‌ வீரர்கள்‌ தோன்றி 
னார்கள்‌. சந்திர வெளிச்சத்தால்‌ மட்டுமே மங்கலான 
ஒளியைப்‌ பெற்றிருந்த பிரதேசங்கள்‌ திடீரெனக்‌ கொளுத்தப்‌ 
பட்ட பந்தங்களால்‌ தீப்பிழம்பில்‌ குளிப்பவை போல்‌ செக்கச்‌ 
செவேலென்று தெரிந்தன. அந்தச்‌ சிவப்புடன்‌ வீரபாண்டிய 
னுடைய வீரர்களின்‌ குருதியும்‌ கலந்துகொண்டது. ஆயுத 
வண்டிகளைப்‌ பின்பற்றி, கோட்டைக்‌ கதவுகள்‌ வழியாக 
நுழையத்‌ துவங்கிய வீரர்களை ஐம்பது பேர்‌ கொண்ட 
வழி அதிக அகலமில்லாததாலும்‌ எதிராளிகளும்‌ மறைவில்‌ 


496 4 கன்னி மாடம்‌ 


தயாராகக்‌ காத்துக்கொண்டிருந்ததாலும்‌ கோட்டைக்குள்‌ 
நுழைந்தவர்களில்‌ பலர்‌ கண்‌ மூடிக்‌ கண்‌ திறப்பதற்குள்‌ 
வெட்டிச்‌ சாய்க்கப்பட்டார்கள்‌. 

கோட்‌ ன்‌ பிரதான மார்க்கத்தின்‌ நி எ இப்‌ 
படைக்‌ கதி அதோகதியாயிற்று. பாதிப்‌ படை அகழியைத்‌ 
தாண்டி மதிலோரம்‌ வந்ததும்‌ அங்கு தயாராயிருந்த 
எண்ணெய்க்‌ கொப்பரைகள்‌ அவர்கள்‌ மீது சாய்க்கப்‌ 
பட்டதால்‌ “ஐயோ” “ஐயோ” என்று அலறிக்கொண்டு பலர்‌ 
தரையில்‌ சாய்ந்தார்கள்‌. இன்னும்‌ பலர்‌ வெந்த உடலுடன்‌ 
பின்னடைய முயன்றார்கள்‌. 

கன்னிமாடப்‌ பிராந்தியம்‌ திமிலோகப்பட்டது. வீர 
பாண்டியன்‌ வீரர்கள்‌ அலறும்‌ சத்தம்‌ எங்கும்‌ கேட்டது. 
ஐயோ, ஐயோ” என்ற குரல்கள்‌ பல, விஷம்‌ தீட்டப்பட்ட 
அம்புகள்‌ பட்டதால்‌ கனைத்தெழுந்து அலறி விழுந்த 
குதிரைகள்‌ பல. அகழிப்‌ பாலங்களில்‌ அம்புகளாலும்‌ 
வேல்களாலும்‌ தாக்கப்பட்டு அகழிக்குள்‌ விழுந்து முதலைகள்‌ 
கடித்துத்‌ தின்னத்‌ தொடங்கியதால்‌ வீரிட்ட வீரர்களின்‌ 

சசல்‌ ஏற்கெனவே இருந்‌ கரத்தை அதிகப்படுத்தியது. 
எங்கும்‌ யுத்த தேவதையின்‌ கோர தாண்டவம்‌ நடந்து 
கொண்டிருந்தது. அந்தத்‌ தாண்டவத்துக்கு உடனாட தலை 
யிழந்த முண்டங்கள்‌ எழுந்தாடித்‌ தரையில்‌ விழுந்து 
கொண்டிருந்தன. சீவப்பட்ட தனித்‌ தலைகள்‌ கோரமாகத்‌ 
துள்ளிக்‌ குதித்தன. 

எதிர்பாராத இந்தத்‌ தாக்குதலால்‌ வீரபாண்டியன்‌ 
படையில்‌ பாதிக்குமேல்‌ அழிந்துவிட்டன. எதிரிகள்‌ 
சொற்பமாயிருந்த போதிலும்‌ அவர்கள்‌ அசுரர்களைப்‌ போல்‌ 
கன்னிமாடச்‌ சுவர்ப்‌ பக்கங்களில்‌ மறைந்து நின்று 
தாக்கியதாலும்‌, கூண்டுகளிலிருந்து அம்புகளையும்‌ வேல்‌ 
களையும்‌ பொழிந்ததாலும்‌, மதில்‌ சுவருக்குமேல்‌ தூங்குவது 


சாண்டில்யன்‌ ௨ 497 


போல்‌ பாசாங்கு செய்து ஏற்கெனவே கொதிக்க வைக்கப்‌ 
பட்டிருந்த எண்ணெயைத்‌ திடீரெனக்‌ கொப்பரைகளி 
லெடுத்து வடித்ததாலும்‌ வீரபாண்டியன்‌ படை வெகு 
வேகமாகப்‌ பின்னடைய ஆரம்பித்தது. எதிரிகள்‌ தப்பிவிட 
இடங்‌ கொடுக்காமல்‌ அம்புகளை இடைவிடாது பொழிந்‌ 
தார்கள்‌ கன்னி மாடத்தைக்‌ காத்து நின்ற வீரர்கள்‌. 
தூரத்தே இருந்து இந்த விபரீதக்‌ கொலையைப்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருந்த வீரபாண்டியன்‌, விக்ரம பாண்டியனையும்‌ 
அபராஜிதனையும்‌ ஒழித்துக்கட்ட பயங்கரமாகச்‌ சபதம்‌ 
செய்தான்‌. தவிர அந்தச்‌ சமயத்தில்‌ படையில்‌ பாதி பலி 
கொடுப்பதில்‌ பயனில்லை என்று தனது படைகளைத்‌ திரும்ப 
அழைக்கத்‌ தாரையை ஊதச்‌ செய்தான்‌. ஊதிய விநாடி. 
மற்றொரு விபரீதமும்‌ நிகழ்ந்தது. காட்டுக்குள்ளிருந்து 
வீரபாண்டியன்‌ படைகளுக்குப்‌ பின்னாலிருந்து மற்றொரு 
படை பாண்டிய மன்னனையும்‌ அவன்‌ படையையும்‌ உக்கிர 
மாகத்‌ துரிதமாக வீரபாண்டியன்‌ கூடாரத்துக்கும்‌ இதரப்‌ 
படைத்தலைவர்களின்‌ கூடாரத்துக்கும்‌ நெருப்பு வைத்து 
விட்டுத்‌ தாக்கும்‌ தொழிலை ஆரம்பித்தது. 
வீரபாண்டியனுக்கு மெல்ல மெல்லத்‌ தன்‌ நிலை புரிய 
ஆரம்பித்தது. எதிர்பாராத எதிர்ப்பினால்‌ அபராஜிதன்‌ தனது 
படைகளில்‌ பாதியை அழித்ததன்றி, பின்புறம்‌ தாக்கவும்‌ ஒரு 
படையை அனுப்பியிருக்கிறான்‌ என்பதும்‌, கன்னிமாட 
வீரர்களுக்கும்‌ பின்னால்‌ தாக்கும்‌ வீரர்களுக்கும்‌ இடையே 
தன்‌ படை இறுக்கப்படுகின்றது என்பதும்‌ விளங்கவே என்ன 
செய்வதென்று அறியாமல்‌ வீரபாண்டியன்‌ பிரமித்தான்‌. 
எதிரிகள்‌ இருபுறத்திலும்‌ வாட்டவே மிகக்‌ கேவலமான 
தோல்விக்கு இலக்காகிவிட்டதை உணர்ந்தான்‌ வீர 
பாண்டியன்‌. மீதியுள்ள வீரர்களுடன்‌ தான்‌ தப்பி மதுரை 
சென்றால்தான்‌ மேற்கொண்டு ஏதாவது நடவடிக்கை எடுக்க 
முடியும்‌ என்ற எண்ணத்தில்‌ தாரையை பலமாக ஊதச்‌ 


498 4 கன்னி மாடம்‌ 


செய்து மாண்டவர்‌ போக மீதியிருந்த ஐந்நாறு வீரர்களுடன்‌ 
மதுரையை நோக்கி வெகு வேகமாகப்‌ பின்வாங்கினான்‌. 
அந்த இரவில்‌ மூன்றாம்‌ ஜாமத்தில்‌ துவங்கிக்‌ கடைசி 
ஜாமத்திற்குள்‌ முடிந்துவிட்ட அந்த யுத்தத்தால்‌ ரத்தக்கறை 
படிந்த பூமி மீது அருணனும்‌ மெல்ல மெல்லத்‌ தன்‌ செங்கதிர்‌ 
களை வீசினான்‌. யுத்தத்தால்‌ ரத்தக்கறை படிந்த உடையுடனும்‌ 
ரத்தந்‌ தோய்ந்த உருவிய வாளுடனும்‌ கார்குழலிக்கு வெற்றிச்‌ 
செய்தியைச்‌ சொல்லச்‌ சென்ற அபராஜிதனைப்‌ பார்த்த 
மழவராயன்‌ மகளும்‌ உள்ளப்‌ பூரிப்பினாலும்‌ அந்த மகா 
வீரனிடம்‌ ஏற்பட்ட மிதமிஞ்சிய மரியாதையாலும்‌ ஆழ்ந்த 
அன்பும்‌ பணிவும்‌ கலந்த புன்சிரிப்பை அவன்‌ மீது வீசினாள்‌. 
$துடன்‌ சொன்னாள்‌: “வெளித்‌ தாழ்வாரக்‌ கைப்பிடிச்‌ 

சுவரின்‌ பக்கத்திலிருந்து யுத்தத்தைப்‌ பார்த்தேன்‌ பிரபு!" 

“எல்லாம்‌ கடவுளின்‌ கருணை.” 

“அதுவும்‌ இருந்தது. அத்துடன்‌ தங்கள்‌ போர்த்தந்திரமும்‌ 
கண்டேன்‌.” 

அபராஜிதன்‌ சிறிது நேரம்‌ பதில்‌ சொல்லவில்லை. பிறகு 
சொன்னான்‌: “குழலி! இந்த வெற்றியைப்‌ பற்றி நான்‌ 
அதிகமாகக்‌ கவலைப்படவில்லை. இது நான்‌ எதிர்பார்த்தது 
தான்‌.” 

“எப்படி. எதிர்பார்த்தீர்கள்‌?” 

“இருபுறமிருந்து வீரபாண்டியனைத்‌ தாக்கத்‌ திட்டம்‌ 
போட்டேன்‌; சமயத்தில்‌ உதவிப்படையும்‌ வந்தது.” 

“நானும்‌ பார்த்தேன்‌. காட்டில்‌ வீரபாண்டியன்‌ 
படைக்குப்‌ பின்னாலிருந்து யாரோ தாக்கினார்கள்‌. யாரது?” 

யாரது என்பதை மட்டுமன்றி அவர்கள்‌ எப்படி 
வந்தார்கள்‌ என்பதையும்‌ விவரித்த அபராஜிதனது சொற்‌ 
களையும்‌ அவற்றில்‌ தொனித்த வீராவேசத்தையும்‌ போர்த்‌ 
தந்திர ஜாலத்தையும்‌ எண்ணி வியந்த கார்குழலி கருணையும்‌ 


சாண்டில்யன்‌ $ 499 


காதலும்‌ கலந்து கொட்டிய விழிகளை அவன்‌ மீது பதிய 
வைத்தாள்‌. அந்தப்‌ பார்வையில்‌ எத்தனை எத்‌ Tr 
அர்த்தங்கள்‌ புதைந்து கிடந்தன. வீரபாண்டியனிடமிருந்து 
தன்னை மீட்ட இவர்‌ தன்னை இனி என்ன செய்யப்‌ 
போகிறார்‌ என்பதை நினைக்க அவள்‌ உள்ளத்தில்‌ 
வெட்கமும்‌ படர்ந்தது. தனக்கும்‌ அபராஜிதனுக்கும்‌ 
திருமணம்‌ அதிக தூரத்தில்‌ இல்லை என்றே கார்குழலி 
எண்ணினாள்‌. ஆனால்‌ அந்த எண்ணத்துக்குக்‌ குறுக்கே 
விழுந்தது ஒரு பேரிடி! 


52, நீங்கள்‌ யார்‌? 

நிலவில்‌ விளைந்த அந்தக்‌ கோரத்தைக்‌ கண்டு 
வெகுண்டு நிலவை உடைத்துக்கொண்டு கிளம்பிய அருணன்‌ 
தன்‌ தீ விழிகளை ஆகாயத்தில்‌ மட்டுமின்றிக்‌ கன்னிமாடக்‌ 
கோட்டைச்‌ சுவர்கள்‌ மீதும்‌ பரப்பியதால்‌ அந்தப்‌ பிராந்தியம்‌ 
பூராவும்‌ ரத்தஸ்நானம்‌ செய்திருந்தது போல்‌ தோன்றியது. 
அதுவரை போருக்குப்‌ பயந்து கன்னிமாடப்‌ பொந்துகளில்‌ 
பதுங்கிக்‌ கிடந்த புறாக்களும்‌ அருணோதயத்தால்‌ தைரியத்தை 
வரவழைத்துக்கொண்டு மெள்ளக்‌ கூண்டுகளிலிருந்து 
வெளியே தலையை நீட்டின, அருணனைத்‌ தொடர்ந்து. அக 
இருளை உடைக்கும்‌ கடவுள்‌ போல்‌ ஜக இருளை உடைத்துக்‌ 
கொண்டு கிளம்பிய ஆதவன்‌ வரவு உயிர்களுக்கு இன்னும்‌ 
அதிக தைரியத்தை அளிக்கவே கன்னிமாடப்‌ பிராந்திய 
மயில்களும்‌ தோட்டத்துச்‌ சிட்டுக்குருவிகளும்‌ சப்தங்களைச்‌ 
செய்துகொண்டு வெளியே பறக்கலாயின. பட்சிகளுக்கு 
மட்டுமென்ன, கட்டழகியான கார்குழலியின்‌ இதயத்திலும்‌ 
அன்று காலை மிதமிஞ்சிய தைரியமும்‌ ஆனந்தமும்‌ நிலவிக்‌ 
கிடந்தன. 

இரவு முழுவதும்‌ உறங்காததால்‌ ஆடை சிறிதும்‌ ' 
கலையாமலும்‌ தலையில்‌ கட்டியிருந்த புஷ்பச்‌ சரங்கள்‌ 


500 ஓ கன்னி மாடம்‌ 


அதிகமாக அலங்காமலும்‌ அப்பொழுதே ஸ்நானம்‌ 
செய்தவள்‌ போலப்‌ பூரண அழகுடன்‌ விளங்கினாள்‌ 
கார்குழலி. உறங்காததற்கு அடையாளமாகச்‌ சிவந்திருந்த 
கண்கள்கூட மகிழ்ச்சி நிரம்பிய அந்தக்‌ காலை நேரத்தில்‌ 
அவளுக்கு இணையற்ற அழகையே அளித்திருந்த”. தான்‌ 
மழவநாட்டு இளவரசியென்ற நினைப்பாலோ அல்லது போர்‌ 
அணியில்‌ நிற்கும்‌ தலைவி, ராஜ பாணியில்‌ நிற்கவேண்டும்‌ 
என்ற நியதியை முன்னிட்டோ தெரியாது, கார்குழலி அன்று 
ஆபரணங்களை நிரம்ப அணிந்திருந்தாள்‌. துயிலும்‌ சமயத்தில்‌ 
கழற்றப்படும்‌ தலைச்சுட்டி கூட அவள்‌ நெற்றிப்‌ பிரதேசத்தில்‌ 
தொங்கிக்கொண்டிருந்தது. இடையில்‌ சேலையை இறுக்கி 
வைப்பதற்காக அணிந்திருந்த ஒட்டியாணத்தைக்கூட அவள்‌ 
கழற்றாததால்‌ அதிலிருந்த சதங்கைகள்‌ அவள்‌ வயிற்றில்‌ 
ஆசையுடன்‌ படுத்துக்‌ கிடந்தன. 

இதையெல்லாம்‌ நொடிப்‌ பொழுதில்‌ பார்த்து அரச 
குமாரி இரவில்‌ தூங்கவேயில்லையென்பதைச்‌ சந்தேகமறப்‌ 
புரிந்துகொண்ட அபராஜிதன்‌, “குழலி! இரவில்‌ அடியோடு 
தூங்கவேயில்லையா! யார்‌ உன்னைக்‌ கண்‌ விழிக்கச்‌ 
சொன்னது?” என்று கடிந்துகொண்டான்‌. 

கார்குழலியின்‌ இதழ்களில்‌ புன்முறுவலொன்று 
தவழ்ந்தது. அவன்‌ வரர்த்தைகளிலிருந்த உஷ்ணத்தைக்‌ கண்டு 
கொண்ட அவள்‌ இதயத்தில்‌ விவரிக்க இயலாத ஆனந்தம்‌ 
பெருகியது. “அரசகுமாரி என்பதை மறந்து இச்சமயத்தி 
லாவது இவர்‌ சொந்தம்‌ கொண்டாடிக்‌ கடிந்துகொள்கிறாரே” 
என்று தனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டு மெல்ல 
நகைக்கவும்‌ நகைத்தாள்‌. 

அவள்‌ நகைப்புக்குக்‌ காரணம்‌ புரியாத அபராஜிதன்‌ 
கோபம்‌ சற்று அதிகமாகவே முன்னைவிடக்‌ கடுமையான 
குரலில்‌ கேட்டான்‌: “இதில்‌ சிரிப்பதற்கு என்ன இருக்கிறது?” 
என்று. 


சாண்டில்யன்‌ 4 501 


“உங்கள்‌ கோபத்தையும்‌ கடுமையையும்‌ கண்டால்‌ சிரிப்பு 
வராமல்‌ என்ன வரும்‌?” என்று கேட்டாள்‌ கார்குழலி, 

“கோபத்தைக்‌ கண்டால்‌ சிரிப்புதான்‌ வருமா?” என்று 
வினவினான்‌ அபராஜிதன்‌. 

“சாதாரணமாக எப்பொழுதும்‌ கோபிப்பவர்கள்‌ 
கோபித்தால்‌ சிரிப்பு வராது. ஆனால்‌... கோபிக்காதவர்‌ 
கேபித்தால்‌...” என்று வார்த்தையை முடிக்காமலே விட்டு 
மீண்டும்‌ புன்முறுவல்‌ செய்தாள்‌ மழவராயன்‌ மகள்‌. 

அவளுடைய இந்தக்‌ கேலி அபராஜிதன்‌ கோபத்தைத்‌ 
தூள்‌ பறக்க அடித்துவிடவே அவன்‌ என்ன செய்வது, என்ன 
பேசுவது என்றறியாமல்‌ கையில்‌ உருவிப்‌ பிடித்திருந்த 
வாளை எடுத்து உறையில்‌ போட்டான்‌. பிறகு அறையை 
விட்டுக்‌ கார்குழலி அறைக்கு வெளிப்புறத்திலிருந்த 
தாழ்வாரத்துக்குச்‌ சென்று எதிரேயிருந்த காட்டை வெறித்துப்‌ 
பார்த்துவிட்டுத்‌ திரும்பி வந்தான்‌. வந்ததும்‌ அரசகுமாரியை 
நோக்கி, “குழலி! உன்னையும்‌ இந்தக்‌ கன்னிமாடத்தையும்‌ 
காக்கவேண்டியது என்‌ பொறுப்பு...” என்று சொல்லிக்‌ 
கொண்டு போனவனை இடைமறித்த கார்குழலி, “அந்தப்‌ 
பொறுப்பைத்தான்‌ நிறைவேற்றி விட்டீர்களே” என்றாள்‌. 

“ஆம்‌, நிறைவேற்றி விட்டேன்‌. ஆனால்‌ கடமை 
முழுவதும்‌ நிறைவேறவில்லை. மீதிக்‌ கடமையும்‌ நிறைவேற 
வேண்டுமானால்‌ இந்தக்‌ கன்னி மாடத்திலுள்ள அத்தனை 
பேரும்‌, நீ உட்பட, நான்‌ சொல்கிறபடி. நடக்கவேண்டும்‌” 
என்றான்‌ அபராஜிதன்‌. 

“அப்படித்தானே நடக்கிறோம்‌!” 

“இல்லை.” 


502 .€ கன்னி மாடம்‌ 

“ஆம்‌; உன்னை இரவு முழுவதும்‌ உறங்கச்‌ சொன்னேன்‌. 
அறையை விட்டு வெளிவராதிருக்கச்‌ சொன்னேன்‌. 
கேட்டாயா?” 

“இது ஒரு பெரிய குற்றமா? என்‌ அறை வெளித்‌ 
தாழ்வாரத்தில்‌ இருந்தேன்‌. அதனால்‌ என்ன குடி. முழுகி 
விடும்‌?” 

“உன்‌ சிறு தவறால்‌ கன்னிமாடமே எதிரிகள்‌ கையில்‌ 
சிக்கியிருக்கலாம்‌; அல்லது அவர்கள்‌ நமது கையில்‌ 
சிக்காதிருந்திருக்கலாம்‌.” 

“நீங்கள்‌ சொல்வது புரியவில்லையே! நான்‌ ஒருத்தி 
கைப்பிடித்‌ தாழ்வாரத்திலிருந்து எட்டிப்‌ பார்த்ததால்‌ 
இத்தனை விபரீதம்‌ நேர்ந்துவிடுமென்று எப்படி நம்ப 
முடியும்‌?” என்று கேட்டாள்‌ கார்குழலி. 

அபராஜிதன்‌ ஒரு விநாடி அவளைக்‌ கூர்ந்து நோக்கி 
விட்டுச்‌ சொன்னான்‌: “குழலி, யுத்தத்தில்‌ நாம்‌ எதைத்‌ துரும்பு 
என்று நினைக்கிறோமோ அது பெரிய மலையாகிவிடும்‌. 
நாம்‌ எதை அற்பம்‌ என்று நினைக்கிறோமோ அதனால்‌ 
கருதவும்‌ முடியாத ஆபத்து விளையும்‌. போர்களில்‌ ஈடுபட்ட 
வர்களுக்கு நான்‌ சொல்வதன்‌ உண்மை தெரியும்‌. கன்னிமாட 
முற்றுகையை முறியடிக்க நான்‌ செய்த ஏற்பாடுகள்‌ யாருக்கும்‌ 
தெரியக்கூடாது என்பதற்கே அவற்றை ரகசியமாகச்‌ 
செய்தேன்‌. நீயோ, அடிகளாரோ, மற்ற எவரோ அஜாக்கிரதை 
யாக ஒரு வார்த்தை பேசியிருந்தாலும்‌, ஒரு சிறு 
நடவடிக்கையில்‌ தவறு ஏற்பட்டிருந்தாலும்‌, இக்‌ கன்னிமாட 
முற்றுகையில்‌ வீரபாண்டியன்‌ வெற்றி கண்டிருப்பான்‌. 
அவன்‌ வெற்றி காணக்கூடாது என்ற உறுதியினாலேயே 
என்‌ ஏற்பாடுகளைப்‌ பற்றி உன்னிடங்கூடச்‌ சொல்லவில்லை. 
நமக்கு வெற்றி ஏற்பட்டது எப்படி என்பது அடிகளாருக்குக்‌ 
கூடத்‌ திட்டமாகத்‌ தெரியாது...” 


சாண்டில்யன்‌ %* 503 


இப்படிச்‌ சொல்லிக்கொண்டு போன அபராஜிதனை 
இடைமறித்த கார்குழலி, “என்ன, அடிகளாருக்குக்‌ கூடத்‌ 
தெரியாதா? அவரைக்‌ கூடவா நீங்கள்‌ நம்பவில்லை?” 
என்றாள்‌. 

“ஆம்‌ கார்குழலி! நம்பவில்லை. அடிகளார்‌ நாக்கு சும்மா 
இருக்காது என்பது உனக்குத்‌ தெரியும்‌. பிறரை இகழ்ச்சியாகப்‌ 
பேசுவதற்குச்‌ சந்தர்ப்பம்‌ கிடைத்தால்‌ அவர்‌ அதைத்‌ தவற 
விடமாட்டார்‌. பெரிய இடத்துப்‌ பேர்வழி. அவருக்கும்‌ விக்ரம 
பாண்டியனுக்குமோ நூற்றெட்டுப்‌ பொருத்தம்‌. அவன்‌ 
இவரிடம்‌ ஏதாவது பேச்சுக்‌ கொடுத்து இவர்‌ இடக்குக்‌ காட்டி 
உண்மையைச்‌ சிறிது கக்கினாலும்‌ விக்ரம பாண்டியன்‌ 
எச்சரிக்கையடைந்திருப்பான்‌. விக்ரம பாண்டியன்‌ 
எச்சரிக்கையடைந்துவிட்டால்‌ வீரபாண்டியனும்‌ எச்சரிக்கை 
யடைந்தது போலத்தான்‌.” 

“இவனுக்கும்‌ அவனுக்கும்‌ என்ன சம்பந்தம்‌? இருவரும்‌ 
விரோதிகளாயிற்றே !” 

“பொதுவாக விரோதிகள்தான்‌. ஆனால்‌ நாம்‌ சம்பந்தப்‌ 
பட்டவரை இருவரும்‌ நண்பர்கள்‌. இருவரும்‌ சேர்ந்து இந்தக்‌ 
கன்னிமாடப்‌ பாதுகாப்பை உடைக்கப்‌ பார்த்தார்கள்‌. நாம்‌ 
இருவரையும்‌ உடைத்து விட்டோம்‌. இதோ பார்‌ குழலி! 
விக்ரம பாண்டியன்‌ முதன்முதலில்‌ கள்ளனொருவனை 
அனுப்பித்‌ தன்‌ தந்தையை வீரர்களோடு வரவழைத்து 
உன்னைத்‌ தாக்கிச்‌ செல்லப்‌ பார்த்தான்‌. நான்‌ சொக்கப்‌ 
பெருமாளை அனுப்பி அந்தக்‌ கள்ளனைப்‌ பொன்னமரா 
வதியில்‌ சிறைப்படுத்திக்‌ காரியை அவன்‌ வீரர்கள்‌ 
நூற்றுவருடன்‌ வரவழைத்துவிட்டேன்‌. இது விக்ரம பாண்டிய 
னுக்கு முதல்‌ ஏமாற்றம்‌. இந்த ஏமாற்றத்தால்‌ வெகுண்ட 
விக்ரம பாண்டியன்‌ புறாக்கூண்டு அறையிலிருந்து அம்பு . 
மூலம்‌ வீரபாண்டியனுக்குச்‌ செய்தி அனுப்பித்‌ தொடர்பு 
கொண்டான்‌. விக்ரம பாண்டியன்‌ கோட்டை வாசல்‌ கதவு 


504 ௯ கன்னி மாடம்‌ 


களைத்‌ திறந்துவிடும்‌ பட்சத்தில்‌ விக்ரம பாண்டியனுக்கு 
விடுதலையும்‌ லட்சம்‌ பொற்காசுகளும்‌ கொடுக்க ஒப்புக்‌ 
கொண்டான்‌ வீரபாண்டியன்‌. அந்த ஒலையைக்‌ கண்டு 
பிடித்த அடிகளார்‌ என்னிடம்‌ கொடுத்தார்‌. அந்த ஓலையை 
அஸ்திவாரமாகக்‌ கொண்டே எதிரிகளை முறியடித்தோம்‌.” 

“எப்படி முறியடித்தீர்கள்‌?” 

“கோட்டைக்‌ கதவுகளைத்‌ திறந்துவிட வேண்டுமென்பது 
அந்த ஓலையின்‌ முக்கிய நிபந்தனை. அதை விக்ரம 
பாண்டியன்‌ தனியே நிறைவேற்ற முடியாது. அதற்குத்‌ துணை 
செய்ய ஆட்கள்‌ வேண்டும்‌.” 

“ஓகோ!” | 

“ஆம்‌, விக்ரம பாண்டியன்‌ யாரைத்‌ துணை தேட 
முடியும்‌? மழவ வீரர்களை அணுக முடியாது. காரியின்‌ 
வீரர்களை அணுக முடியாது. லஞ்சத்துக்கு உட்படக்‌ 
கூடியவர்கள்‌ கள்ளர்கள்தான்‌ என்று நம்பினான்‌. அவர்களை 
அணுகிக்‌ கலைக்க முயன்றான்‌. அவன்‌ இஷ்டத்‌ 
துக்கு உட்படும்படி நானும்‌ கள்ளர்களுக்குச்‌ சொல்லி 
வைத்தேன்‌.” 

ஆச்சரியம்‌ ததும்பும்‌ கண்களை கார்குழலி அவன்‌ மீது 
திருப்பினாள்‌; அவன்‌ அதைக்‌ கவனிக்காமலே பேசினான்‌. 
“விக்ரம பாண்டியன்‌ கள்ளர்களைக்‌ கலைத்த பின்பு 
எப்படியும்‌ மார்க்கயனை அணுகுவானென்பது எனக்குத்‌ 
தெரியும்‌. கள்ளர்கள்‌ எப்போதும்‌ ஒரு தலைவனுக்குக்‌ கட்டுப்‌ 
பட்டவர்கள்‌. இப்பொழுது மார்க்கீயன்தான்‌ அவர்களை 
அமர்த்திய தலைவன்‌. அவன்‌ உத்தரவு இன்றி எதையும்‌ 
செய்யக்‌ கள்ளர்கள்‌ மறுப்பார்களென்ற உண்மை விக்ரம 
பாண்டியனுக்குத்‌ தெரியுமாதலால்‌ அவன்‌ மார்க்கீயனை 
ரகசியத்தில்‌ பேச அழைத்தான்‌. இது நமக்குப்‌ பெருத்த 
அனுகூலமாயிற்று.” 

“எப்படி அனுகூலம்‌?” என்று கேட்டாள்‌ கார்குழலி. 


சாண்டில்யன்‌ * 505 


“மார்க்கீயன்‌ சொல்லவேண்டிய பதில்‌ என்னவென்பதை 
நானே முன்கூட்டித்‌ தீர்மானித்தேன்‌. குறிப்பிட்ட நேரத்தில்‌ 
கள்ளர்கள்‌ கதவைத்‌ திறக்கவேண்டியது என்றும்‌ வீர 
பாண்டியன்‌ படையை மூன்றாகப்‌ பிரிக்க வேண்டியது 
என்றும்‌ தீர்மானித்தேன்‌. விக்ரம பாண்டியனுக்கு 
இணங்குவது போல்‌ பாசாங்கு செய்து என்‌ திட்டத்தை 
அவனுக்கு உபதேசிக்கும்படி. மார்க்கீயனிடம்‌ சொன்னேன்‌. 
மார்க்கீயன்‌ சொன்னபடி செய்து முடித்தான்‌” என்றான்‌ 
அபராஜிதன்‌. 

“அதனால்தான்‌ வீரபாண்டியன்‌ படை மூன்று கூறு 
களாகப்‌ பிரிந்து வந்தனவா?” என்று வினவினாள்‌ 
கார்குழலி, ள்‌ 

“ஆம்‌ குழலி! திட்டமே நம்முடையதுதானே. நமது 
திட்டத்தை எதிரிகள்‌ நிறைவேற்றி வைத்தார்கள்‌. அவர்கள்‌ 
வரவேண்டிய வழி, இடம்‌, முறை எல்லாம்‌ நானே வகுத்து 
விட்டபடியால்‌ அந்தந்த இடத்தில்‌ அவர்களை மடக்க 
ஏற்பாடு செய்தேன்‌. இத்துடன்‌ விக்ரம பாண்டியன்‌ 
கண்களிலும்‌ மண்ணைத்‌ தாவ வேண்டியதாயிற்று. 
ஆகையால்‌ முதல்‌ ஜாமத்திலேயே படுக்கப்‌ போய்விட 
வேண்டி யதென்று நமது வீரர்களுக்கு உத்தரவிட்டேன்‌. முதல்‌ 
ஜாமத்தில்‌ விக்ரம பாண்டியன்‌ நித்திரை சோதித்துப்‌ போன 
வுடனேயே இரண்டாம்‌ ஜாமத்தில்‌ வீரர்களைச்‌ சந்தடி 
செய்யாமல்‌ கோட்டை மதில்‌ தாழ்வாரங்களில்‌ ஆயுத பாணி 
களாகப்‌ படுக்கச்‌ செய்தேன்‌. எண்ணெய்க்‌ கொப்பரைகளும்‌ 
யாருக்கும்‌ தெரியாமல்‌ ஒவ்வொரு அம்புக்‌ கூண்டுக்குள்‌ 
காய்ச்சப்பட்டன. மீதி அம்புக்‌ கூண்டுகளில்‌ வில்லாளிகள்‌ 
தயாராக இருந்தனர்‌. மற்ற வில்லாளிகளும்‌, வேலெறிவோரும்‌ 
மதில்‌ தாழ்வாரத்தில்‌ படுத்துக்‌ கிடந்தார்கள்‌. குதிரைப்‌ 
படையை மட்டும்‌ ஆரம்பத்தில்‌ நந்தவனத்தின்‌ இருளிலும்‌, 
பிறகு கோட்டைக்‌ கதவுக்கருகிலும்‌ நிறுத்தி வைத்தேன்‌.” 


க. மா-33 


506 ஒ* கன்னி மாடம்‌ 


ல்‌ தக்க ககரகில்‌ 
குதிரை வீரர்கள்‌ வரும்போது விக்ரம பாண்டியன்‌ 
பார்த்திருக்க மாட்டானா?” 

“முடியாது.” 

“ஏன்‌ முடியாது?” 

“அவன்‌ புறாக்‌ கூண்டுகளுக்கு அருகிலிருந்த அறையி 
லிருந்த விளக்கை எடுத்து ஆட்டி எதிரிகளுக்குச்‌ சைகை 
செய்த உடனேயே அவனைக்‌ கைது செய்துவிட்டேன்‌. அதற்கு 
முன்பாக அவன்‌ விஷயத்தை ஊகித்திருந்தால்தான்‌ கஷ்டம்‌. 
கைப்பிடிச்‌ சுவருக்கு அருகில்‌ நீ சாய்ந்து நின்று கோட்டைத்‌ 
தாழ்வாரத்தைக்‌ கவனித்துக்கொண்டிருந்ததை விக்ரம 
பாண்டியன்‌ பார்த்தால்‌ திட்டம்‌ தவிடு பொடியாயிருக்கும்‌. 
புறாக்‌ கூண்டு அறையிலிருக்கும்‌ அவன்‌ மேலேயிருந்து கீழே 
மாடித்‌ தாழ்வாரத்திலிருக்கும்‌ உன்னை எப்படிப்‌ பார்க்க 
முடியும்‌? பார்த்திருந்தால்‌ உன்‌ பார்வை நிலைத்திருந்த 
இடத்தையும்‌ அவன்‌ கவனித்திருந்தால்‌ திட்டத்தின்‌ கதி 
அதோகதிதான்‌. உன்‌ பார்வைதான்‌ வீரர்கள்‌ படுத்துக்‌ கிடந்த 
இடத்தில்‌ பதிந்து கிடந்ததே. இப்போது புரிகிறதா, போர்த்‌ 
தந்திரத்தில்‌ சிறு விஷயங்கள்‌ பெருத்த அபாயங்களில்‌ 
கொண்டுவிடும்‌ என்பது?” என்று வினவினான்‌. 

“அது சரி. பின்னால்‌ வந்து தாக்கியது யார்‌?” என்று 
கேட்டாள்‌ அரசகுமாரி, 

“சொக்கப்‌ பெருமாள்‌ !” 

“சொக்கப்‌ பெருமாளா?” 

“ஆம்‌ குழலி! அவனைப்‌ பொன்னமராவதிக்கு அனுப்பத்‌ 
தான்‌ உன்‌ படுக்கையறையை உபயோகித்துக்கொள்ள 
உன்னிடம்‌ அனுமதி கேட்டேன்‌.” 

“சுரங்க வழியாக வெளியே அனுப்பினீர்களா ?” 


சாண்டில்யன்‌ %* 507 


“ஆமாம்‌; வேறு வழியில்லை. காரி கொடுத்த ஒலையுடன்‌ 
சுரங்க வழியாக அவனைப்‌ பொன்னமராவதிக்கு அனுப்பி 
ஐந்நூறு வீரர்களுடன்‌ வரச்சொன்னேன்‌. எங்கே தாக்குவது, 
எப்படித்‌ தாக்குவது, எந்தச்‌ சமயத்தில்‌ தாக்குவது என்ப 
தெல்லாம்‌ முன்பாகவே தீர்மானிக்கப்பட்ட விஷயம்‌. அவன்‌ 
பொன்னமராவதி போய்த்‌ திரும்புவதற்கு அவகாசம்‌ 
கொடுத்து விக்ரம பாண்டியனுக்கு நாங்கள்‌ பிடி 
கொடுத்தோம்‌. இதில்‌ ஒன்று மட்டும்‌ சொல்லவேண்டும்‌.” 

“என்ன?” 

“மார்க்கீயன்‌ நம்மிடம்‌ நடந்துகொண்ட முறை! அவன்‌ 
இல்லாவிட்டால்‌ இந்தக்‌ காரியம்‌ சித்தியே அடைந்திருக்காது” 
என்றான்‌ அபராஜிதன்‌. 

கார்குழலி சற்று நேரம்‌ மெளனமாயிருந்தாள்‌. 
அபராஜிதன்‌ பேச்சு அவளுக்கு மேன்மேலும்‌ ஆச்சரியத்‌ 
தையே அளித்தது. பெரிய காரியத்தைச்‌ சாதித்த அந்த 
மாவீரன்‌ தன்னையும்‌ மறந்து தன்னிடம்‌ சேவை செய்தவனும்‌ 
தன்னையே ஒருமுறை கொல்லப்‌ பார்த்தவனுமான 
மார்க்கீயனைச்‌ சிலாகிக்கிறானே என்ற வியப்பினால்‌ 
பேசாமல்‌ நின்ற அவளுக்கு, அவனிடம்‌ ஏற்கெனவே இருந்த 
அன்பு பதினாயிரம்‌ மடங்கு அதிகமாக, கண்களை உயர்த்தி, 
“உங்களைப்‌ பற்றி ஒன்று மட்டும்‌ புரியவில்லை” என்றாள்‌. 

“என்ன புரியவில்லை?” 

“இத்தனை போர்ப்‌ பயிற்சியும்‌ சாமர்த்தியமும்‌ உள்ள 
நீங்கள்‌ யார்‌? உங்கள்‌ பெயரென்ன? இவற்றை மட்டும்‌ 
இதுவரை சொல்லவில்லையே!” என்றாள்‌ கார்குழலி. 

“அவர்‌ யாரென்பதை நான்‌ சொல்கிறேன்‌, கேள்‌. அவர்‌ 
வேறு யாருமல்ல, மழவராயன்‌ மகளே! தமிழ்நாட்டின்‌ 
மாபெரும்‌ வீரனும்‌ இணையற்ற படைத்தலைவனுமான 
பாண்டிய சேனாதிபதி அபராஜிதன்‌ இவர்தான்‌. உன்‌ மனம்‌ 
சரியான இடத்தில்தான்‌ லயித்தது, அரசகுமாரி! சிங்கத்தின்‌ 


508 ஒஓ கன்னி மாடம்‌ 


வம்சத்திலுதித்தது சிங்கத்தை விட்டு நரியை நாடாது!” என்று 
சொல்லிக்கொண்டே உள்ளே நுழைந்தான்‌ சோழ நாட்டுச்‌ 
சேனாதிபதியான அண்ணன்‌ பல்லவராயன்‌. 


53, அதிர்ச்சி மேல்‌ அதிர்ச்சி 

பாண்டிய சேனாதிபதி அபராஜிதன்‌ என்று அண்ணன்‌ 
பல்லவராயன்‌ வாயிலிருந்து உதிர்ந்த அந்தச்‌ சொற்கள்‌ 
கார்குழலியின்‌ காதுகளில்‌ ஒலித்தது மட்டுமன்றி 
உள்ளத்தையும்‌ ஊடுருவிச்‌ சென்றதால்‌ அவள்‌ ஏதும்‌ பேச 
மாட்டாமல்‌ திக்பிரமை பிடித்து நின்றாள்‌. கைகளில்‌ விரல்‌ 
விட்டு எண்ணிவிடக்‌ கூடிய வீரர்களை வைத்துக்கொண்டு 
கன்னிமாடப்‌ போரில்‌ வீரபாண்டியனை விரட்டியடித்த 
மர்மத்தைப்‌ பற்றி விநாடி முன்பாக வியந்து நின்ற 
கார்குழலிக்கு வெற்றி கொண்டவன்‌ யாரென விளங்கியதும்‌ 
முதலில்‌ ஏற்பட்ட வியப்பெல்லாம்‌ கணநேரத்தில்‌ காற்றெனப்‌ 
பறந்து போயிற்று. தமிழ்‌ நாட்டின்‌ மிகப்‌ பிரபல படைத்‌ 
' தலைவனும்‌ யுத்த தந்திரத்தில்‌ அண்ணன்‌ பல்லவராயனுக்கு 
எந்த விதத்திலும்‌ சளைத்தவனல்ல என்று பெயர்‌ 
வாங்கியவனுமான அபராஜிதனே தன்‌ முன்‌ நிற்பவன்‌ 
என்பதை அறிந்த மழவராயன்‌ மகள்‌, “இப்பேர்ப்பட்டவன்‌, 
கோழையும்‌ யுத்த மர்மங்களை அறியாதவனுமான 
வீரபாண்டியனை வெற்றிகொண்டது ஒரு பிரமாதமான 
காரியமல்ல” என்றே நினைத்தாள்‌. தன்னைக்‌ காத்தவன்‌ 
அபராஜிதன்தான்‌ என்று அண்ணன்‌ பல்லவராயனால்‌ 
தெளிவாக்கப்பட்ட அந்தச்‌ சமயத்தில்‌ அவள்‌ மனம்‌ 
அப்பொழுதிருந்த குழ்நிலையை அறவே மறந்து கடந்தகால 
நிகழ்ச்சிகளைக்‌ கணக்கிட்டு அவற்றிலேயே சுழலலாயிற்று. 
கையில்‌ காயத்துடன்‌ கன்னிமாடக்‌ கோட்டைக்கெதிரில்‌ 
அவன்‌ விழுந்திருந்த பொழுது அடிகளார்‌ அவன்‌ யாரென்று 
சொல்ல முயன்றதையும்‌, பிறகு எக்காரணங்‌ கொண்டோ 


சாண்டில்யன்‌ * 509 


மறைத்துவிட்டதையும்‌ எண்ணிப்‌ பார்த்தாள்‌. அந்த முதல்‌ 
சந்திப்பிற்குப்‌ பிறகு அடுக்கடுக்காக ஏற்பட்ட சம்பவங்களும்‌ 
அவள்‌ அகத்தே தொடர்ச்சியாக எழுந்தன. தன்னுடைய 
பள்ளியறையில்‌ தன்னுடன்‌ இணைந்து நின்ற வேளையில்‌ 
அவன்‌ நடந்துகொண்ட விசித்திரமான முறைகளுக்கும்‌, தன்‌ 
எழிலில்‌ சிக்கிக்‌ கிடந்த சமயங்களிலும்‌ அவன்‌ திடீரெனத்‌ 
தன்னை விட்டுப்‌ பிரிய முயன்றதற்கும்‌ காரணங்கள்‌ 
அவளுக்கு மெள்ள மெள்ள விளங்கத்‌ தொடங்கின. தன்‌ 
கைக்கு இரு அரசர்கள்‌ போட்டி போட்டு நிற்கும்போது 
தன்‌ நிலைமை யாதாகுமோ என்ற நினைப்பினாலும்‌, எது 
எப்படியான போதிலும்‌ அரசகுமாரியான தனக்குக்‌ களங்கம்‌ 
ஏற்படக்‌ கூடாதென்ற காரணத்தாலுமே அபராஜிதன்‌ சுய 
உணர்ச்சிகளைப்‌ பெரிதும்‌ கட்டுப்படுத்திக்கொண்டான்‌ 
என்று கார்குழலி நன்றாகப்‌ புரிந்தகொண்டாள்‌. தனக்காக 
நாட்டை விட்டு, நகரத்தை விட்டு அரசனை விரோதித்துக்‌ 
கொண்டு சொந்தப்‌ பதவியையும்‌ இழந்து நின்ற வீரனை 
ஒருமுறை ஏறெடுத்துப்‌ பார்த்துக்‌ கண்களை மீண்டும்‌ 
தரையில்‌ பாய்ச்சினாள்‌. 

அவள்‌ சிந்தனையில்‌ ஓடிக்கொண்டிருந்த எண்ணங்களை 
அண்ணன்‌ பல்லவராயன்‌ ஒரு நொடியில்‌ புரிந்து 
கொண்டான்‌. “நீங்கள்‌ யார்‌?” என்று தான்‌. அறைக்குள்‌ 
நுழையும்போது கார்குழலி அபராஜிதனைக்‌ கேட்டுக்‌ 
கொண்டிருந்தபோதே பாண்டிய சேனாதிபதி பெயரை 
மறைத்தே ஜீவிக்கிறானென்பதை அறிந்துகொண்ட 
அண்ணன்‌ பல்லவராயனுக்கு மீதி விஷயங்களை ஊகித்துக்‌ 
கொள்வது ஒரு பிரமாதமான விஷயமாயில்லை. உள்ளே 
நுழைந்த தருணத்திலேயே உள்‌ முழுவதையும்‌ அங்கிருந்த 
இருவரையும்‌ கண்களால்‌ அளவெடுத்துக்கொண்ட 
அண்ணன்‌ பல்லவராயன்‌ கார்குழலியின்‌ கண்களில்‌ பிரதி 

க்க ற்கு அல த ஆச்சரிய ந்த்‌ 


510 > கன்னி மாடம்‌ 


தவறவில்லை. இருவருக்கும்‌ ஆழ்ந்த காதல்‌ ஏற்பட்டிருக்கிற 
தென்பதையும்‌ இடையே ஏற்பட்டுள்ள அரசியல்‌ சிக்கலா 
லேயே அபராஜிதன்‌ பெயரை மறைக்கிறானென்பதையும்‌ 
அறிந்துகொண்ட சோழ சேனாதிபதி, காதலர்களுக்கு 
தான்‌, தான்‌ வந்த காரியத்துக்கு அனுகூலம்‌ என்று எண்ணி, 
பாண்டிய சேனாதிபதியின்‌ பெயரைச்‌ சற்று அழுத்தந்‌ 
திருத்தமாகவே உச்சரித்தான்‌. ஆனால்‌ அந்த உச்சரிப்பு 
கார்குழலியை அப்படியே திக்பிரமையடையச்‌ செய்துவிடு 
மென்றோ நீண்ட நேர மெளனத்துக்குக்‌ காரணமாயிருக்கு 
மென்றோ எல்லாமறிந்த அண்ணன்‌ பல்லவராயன்‌ கூட 
எதிர்பார்க்கவில்லை. 


கார்குழலியின்‌ மனோபாவமும்‌ மனளழுச்சியும்‌ 
அபராஜிதனுக்கு மட்டும்‌ நன்றாகப்‌ புரிந்தே இருந்தது. 
அல்லிப்‌ பூம்பொழிலின்‌ கரையிலும்‌ பள்ளியறைச்‌ சிலைக்கு 
அருகிலும்‌ தன்‌ பெயரை அறியாமலே தன்‌ பிணைப்பில்‌ 
கிடந்த கார்குழலிக்கு, திடும்பிரவேசமாகத்‌ தன்‌ பெயரும்‌ 
அந்தஸ்தும்‌ உச்சரிக்கப்பட்டது திக்பிரமையை அளித்துவிடும்‌ 
என்பதில்‌ அவனுக்குச்‌ சந்தேகமில்லை. யாரென்றறியாமலே 
சகல செளந்தரியங்களையும்‌ தன்னிடம்‌ ஒப்படைத்துவிட்ட 
கார்குழலிக்கு, தான்‌ வீரபாண்டியன்‌ சேனாதிபதியென்ற 
உண்மை தெரிந்தால்‌ ஏற்படக்கூடிய விளைவை அவன்‌ 
அறிந்தே இருந்தான்‌. தான்‌ நாடு கடத்தப்பட்டது 
கார்குழலிக்குத்‌ தெரியாதாகையால்‌, தான்‌ இன்னானென்று 
சொன்னால்‌ அவள்‌ மனத்தில்‌ சந்தேகம்‌ எழக்கூடும்‌ என்ற 
பயத்தினாலேயே இத்தனை நாள்‌ பெயரை மறைத்திருந்தான்‌. 
தவிர, தான்‌ யாரென்று தெரிந்தால்‌ விஷப்‌ பாம்பான விக்ரம 
பாண்டியனும்‌ எச்சரிக்கையடைந்து விடலாம்‌ என்ற 
நினைப்பும்‌ அவன்‌ பெயரை மறைத்து வைப்பதற்கு 
ஏதுவாயிற்று. ஆனால்‌ அந்த இரண்டு அவசியங்களும்‌ 


சாண்டில்யன்‌ &* 51 


இப்பொழுது நீங்கிவிட்டதால்‌ தன்‌ பெயர்‌ வெளியாவதால்‌ 
தவறில்லை என்று அபராஜிதன்‌ உணர்ந்தேயிருந்தான்‌. 
ஆனால்‌ தன்னைப்‌ பற்றிய தகவலை மெள்ள மெள்ள. 
அவளுக்கு உரைக்க வேண்டுமென்று எண்ணியிருந்த 
அபராஜிதனுக்கு அந்த. எண்ணத்தைத்‌ திடீரென அண்ணன்‌ 
பல்லவராயன்‌ உடைத்தெறிந்து விட்டது சற்று அதிர்ச்சியையே 
அளித்தது. திடீரென அபராஜிதன்‌ பெயரைக்‌ கேட்டதால்‌ 
கார்குழலியும்‌, பெயர்‌ வெளிப்பட்டதால்‌ அபராஜிதனும்‌ 
கல்லாய்ச்‌ சமைந்து நின்றுவிட்டதைக்‌ கண்ட அண்ணன்‌ 
பல்லவராயன்‌ அந்த அசந்தர்ப்ப நிலையை மெள்ள உடைக்க 
எண்ணி லேசாகச்‌ சிரித்துக்கொண்டே, “அரசகுமாரி! உங்கள்‌ 
அறையில்‌ நுழையும்போது ஒரு சிலையைத்தான்‌ பார்த்தேன்‌. 
இப்பொழுது இரண்டு சிலைகள்‌ இருக்கின்றனவே!” 
என்றான்‌ கார்குழலியை நோக்கி. 

அதுவரை எண்ணச்‌ சுழலில்‌ சிக்கியிருந்த கார்குழலி 
கண்களை அண்ணன்‌ பல்லவராயனுக்காகத்‌ திருப்பி, 
“என்ன? இரண்டு சிலைகளா?” என்றாள்‌. 

“இல்லை, மூன்று சிலைகள்‌. ஆனால்‌ ஒன்று பேசி 
விட்டது” என்று சொல்லி அவளையும்‌ பார்த்து அபராஜித 
னையும்‌ நோக்கினான்‌ அண்ணன்‌ பல்லவராயன்‌. 

கார்குழலி சந்தேகம்‌ நிரம்பிய தன்‌ அழகிய விழிகளை 
அவன்‌ மீது பதியவிட்டாள்‌. அண்ணன்‌ பல்லவராயன்‌ இதழ்‌ 
களில்‌ புன்முறுவல்‌ லேசாகப்‌ படர்ந்தது. அறைக்‌ கோடியி 
லிருந்த அம்மன்‌ சிலையை நோக்கிவிட்டு, “அதோ பார்த்தீர்‌ 
களா அரசகுமாரி! நான்‌ வரும்போது அந்தச்‌ சிலையைத்தான்‌ 
பார்த்தேன்‌. அடுத்த விநாடி. உங்களைப்‌ பார்த்தேன்‌. அதற்குப்‌ 
பிறகு இவரைப்‌ பார்த்தேன்‌. என்னைக்‌ கண்டதும்‌ நீங்கள்‌ 
இருவருங்கூடச்‌ சிலையாகிவிட்டீர்கள்‌. என்‌ சொற்களுக்கு 
இத்தனை சக்தி உண்டு என்று எனக்கே இத்தனை நாள்‌ 
தெரியாது!” என்றான்‌ சோழ நாட்டுச்‌ சேனாதிபதி. 


512 4 கன்னி மாடம்‌ 


அவர்‌ பேச்சிலிருந்த சாமர்த்தியத்தையும்‌ குரலில்‌ சதா 
தொனித்துக்கொண்டிருந்த உறுதியையும்‌ கம்பீரத்தையும்‌ 
கவனித்து வியந்த கார்குழலிக்கு அப்பொழுதுதான்‌ 
வேறொருவர்‌ அனுமதியின்றித்‌ தன்‌ கன்னி மாடத்துக்குள்‌ 
நுழைந்திருக்கிறாரென்பதும்‌, அவர்‌ தன்‌ சொந்த விஷயத்தில்‌ 
அளவுக்கு மீறித்‌ தலையிட்டிருக்கிறாரென்பதும்‌ விளங்க 
லாயிற்று. மனத்தின்‌ மலைப்பிலிருந்து அந்த விநாடியே 
தெளிவு பெற்ற அவள்‌ கண்ணிலிருந்த . ஆச்சரியமும்‌ 
திக்பிரமையும்‌ நொடிப்பொழுதில்‌ மறைந்து கோபம்‌ மெள்ள 
மெள்ளத்‌ துளிர்க்கவே, “நீ யார்‌? அனுமதியின்றி எதற்காகக்‌ 
கன்னிமாடத்துக்குள்‌ நுழைந்தாய்‌? இங்கு அனுமதியின்றி 
வருவதற்குத்‌ தண்டனை என்னவென்று தெரியுமா?” என்று 
வினவினாள்‌. 

க கேட்ட அண்ணன்‌ பல்லவராயன்‌ பலமாகவே 
சிரித்தான்‌. மேலும்‌ இந்த நிலையை வளரவிடுவது சரியல்ல 
வென்று நினைத்த அபராஜிதனும்‌, “அரசகுமாரி! இவரை 
நீங்கள்‌ பார்த்திராவிட்டாலும்‌ இவரைப்பற்றிக்‌ கேள்விப்‌ 
படாதிருக்க முடியாது. இவர்தான்‌ சோழநாட்டுப்‌ படைத்‌ 
தலைவரான அண்ணன்‌ பல்லவராயன்‌” என்று மெல்ல 
விஷயத்தை விழுங்கினான்‌. 

இன்னொரு பெரிய இடி தலையிலிறங்கியது 
போலிருந்தது கார்குழலிக்கு. வீரபாண்டியனை வெற்றி 
கொண்ட மகிழ்ச்சி வெள்ளத்தில்‌ நீந்தத்‌ தொடங்கிய 
அவளுக்கு அன்று காலையில்தான்‌ எத்தனை எத்தனை எதிர்‌ 
அலைகள்‌! ஒரு சேனாதிபதியைப்‌ பற்றித்‌ தகவலை அறிந்து 
தத்தளித்து மீண்ட மறுகணம்‌ மற்றொரு சேனாதிபதியைப்‌ 
பற்றிய தகவல்‌. ஒரு சேனாதிபதி பெயரைச்‌ சொல்லாமலே 
தன்னைக்‌ காப்பாற்றி உணர்ச்சிகளையெல்லாம்‌ கொள்ளை 
கொண்டான்‌. இன்னொரு சேனாதிபதியோ பாண்டிய 
நாட்டின்‌ பரமவிரோதி. அவன்‌ அந்தப்‌ பிராந்தியத்திலிருப்பது 


சாண்டில்யன்‌ % 513 


தெரிந்தாலே அவன்‌ தலையை வாங்காவிட்டாலும்‌ 
தகப்பனார்‌ அவனைக்‌ கைதாவது செய்துவிடுவார்‌. இத்தனை 
ஆபத்தில்‌ பாண்டிய எல்லையைத்‌ தாண்டி மேலைமங்கல 
எல்லைக்குள்‌ புகுந்திருக்கிறான்‌ சோழ சேனாதிபதி! வீர 
பாண்டியனின்‌ கைக்குள்‌ அகப்பட்டிருந்தாலும்‌ இவன்‌ 
கதி அதோகதி, மேலைமங்கலத்தில்‌ அகப்பட்டிருந்தாலும்‌ 
நிலைமை அதேதான்‌. இத்தனை ஆபத்தில்‌ எதிரி நாட்டில்‌ 
மட்டுமன்றி எதிரிக்‌ கோட்டையிலும்‌ நுழைந்திருக்கிறானே. 
எதிரிக்‌ கோட்டையில்‌ மட்டுமா? எதிரியின்‌ மகள்‌ கன்னிமாட 
அந்தரங்க அறையிலும்‌ தலையை நீட்டி யிருக்கிறானே! இந்தச்‌ 
சேனாதிபதிக்கு எத்தனை துணிச்சலிருக்க வேண்டும்‌ என்று 
நினைத்துப்‌ பார்த்தாள்‌ கார்குழலி. இரண்டு சேனாதிபதி 
களும்‌ தன்‌ முன்‌ திடும்‌ பிரவேசமாகவே தோன்றியிருக்கிறார்‌ 
களென்பதையும்‌ எண்ணிப்‌ பார்த்து, “எனக்கும்‌ தமிழ்நாட்டு 
வல்லரசுகளின்‌ சேனாதிபதிகளுக்கும்‌ ஏகப்‌ பொருத்தம்‌ 
போலிருக்கிறது” என்று மனத்திற்குள்ளேயே சொல்லிக்‌ 
கொண்டதன்றிச்‌ சற்றுப்‌ புன்முறுவலும்‌ காட்டினாள்‌. 
வயோதிகனான அண்ணன்‌ பல்லவராயன்கூட அவள்‌ 
புன்சிரிப்பிலிருந்த அழுகைக்‌ கண்டு ரசித்தான்‌. மழவராயன்‌ 
மகளை அதுவரை அவன்‌ கண்டதில்லையானாலும்‌, அவள்‌ 
பேரெழிலைப்‌ பற்றிக்‌ கேட்டிருக்கிறான்‌. ஆனால்‌ அந்த அழகு 
இத்தனை தெய்வீகமாக இருக்கும்‌ என்று மட்டும்‌ அவன்‌ 
எதிர்பார்க்கவில்லை. எதிர்பார்த்ததைவிட எத்தனையோ 
மடங்கு பேரெழிலுடனும்‌ களங்கமற்ற வதனத்துடனும்‌ நின்ற 
அந்தக்‌ காரிகையை உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால்வரை 
நோக்கிய அண்ணன்‌ பல்லவராயன்‌, “இவளிடம்‌ அபராஜிதன்‌ 
மனத்தைப்‌ பறிகொடுத்ததில்‌ ஆச்சரியமில்லை' என்றே 
தீர்மானித்தான்‌. அத்துடன்‌ கார்குழலியை நோக்கிப்‌ பேசவும்‌ 
தொடங்கி, “அரசகுமாரி! கன்னிமாடத்தில்‌ நுழைவதற்கு 
உண்டான தண்டனையை நான்‌ நன்றாக அறிவேன்‌. ஆனால்‌ 
இந்தத்‌ தலை போவதைப்‌ பற்றி நான்‌ என்றுமே பொருட்‌ 


514 ஷ்‌ கன்னி மாடம்‌ 


படுத்தியதில்லை. என்றாவது ஒரு நாள்‌ போகவேண்டிய 
தலையை யார்‌ வெட்டிப்‌ போட்டால்‌ என்ன? யுத்தரங்கத்தில்‌ 
விழுந்து கால்களில்‌ மிதிபட்டாலென்ன? கோட்டை வாசலில்‌ 
தொங்கி, கழுகுகளால்‌ கொத்தப்பட்டாலென்ன? இந்த 
உபயோகமற்ற தலையைப்‌ பற்றி நான்‌ கவலைப்படவில்லை. 
அரசகுமாரி! இந்த ஒரு தலை கிடக்கிறது. அநேக தலைகள்‌ 
உருளாமல்‌ எப்படிக்‌ காப்பாற்றலாம்‌ என்பதைத்‌ 
தீர்மானிக்கவே இங்கு வந்திருக்கிறேன்‌” என்றான்‌. 

அண்ணன்‌ பல்லவராயன்‌ சொற்களிலிருந்து 
முக்கியமான ராஜாங்க அலுவலாகவே அவன்‌ சோழ நாட்டி. 
லிருந்து வந்திருக்கிறானென்பதையும்‌ அவசரமாகத்‌ தன்னைக்‌ 
காணவே கன்னிமாடத்தில்‌ நுழைந்திருக்கிறானென்பதையும்‌ 
உணர்ந்துகொண்ட அபராதிதன்‌, அண்ணன்‌ பல்லவ 
ராயனை நோக்கி, “சோழநாட்டுப்‌ படைத்தலைவர்‌ இங்கு 
விஜயம்‌ செய்தது கன்னிமாடத்துக்குப்‌ பெருமையளிக்கிறது. 
தாங்கள்‌ யார்‌ என்பதை அறியாததாலேயே அரசகுமாரி 
கடிந்து பேசினார்கள்‌. மன்னிக்க வேண்டும்‌” என்றான்‌. 

“பாண்டிய நாட்டுப்‌ படைத்தலைவரே! அரசகுமாரி 
காரணமின்றிப்‌ பேசவில்லையே. கன்னிமாடத்தில்‌ நுழைவது 
குற்றந்தானே? அதைப்‌ புரிபவன்‌ யாராயிருந்தாலென்ன ?” 
என்று அபராஜிதனை நோக்கிச்‌ சொல்லிய அண்ணன்‌ 
பல்லவராயன்‌ கார்குழலியை நோக்கி, “அரசகுமாரி! நான்‌ 
தெரிந்து குற்றம்‌ செய்தவன்‌. ஆனால்‌ வேறு வழியின்றிக்‌ 
குற்றத்தைச்‌ செய்திருக்கிறேன்‌. பெரிய நன்மைக்காகச்‌ சிறிய 
குற்றத்தைச்‌ செய்தேன்‌. தங்கள்‌ கன்னிமாடத்தின்‌ புனிதத்‌ 
தன்மையை அழிக்கும்‌ நோக்கம்‌ எனக்கில்லை. ஆனால்‌ 
எத்தனையோ தமிழ்ப்‌ பெண்மணிகளின்‌ உயிர்‌, மானம்‌ 
இவற்றையும்‌ காக்க வேண்டியது என்‌ பொறுப்பாயிருக்கிறது. 
அந்தப்‌ பொறுப்பை முன்னிட்டே இங்கு வந்தேன்‌. மன்னிக்க 
வேண்டும்‌” என்றான்‌. 


சாண்டில்யன்‌ * 515 


“என்ன! மக்களைக்‌ காக்கும்‌ பொறுப்பா? யாரிடமிருந்து 
காச்‌ ண்டும்‌?” என்று வினவினாள்‌ கார்குழலி. . 

“சிங்களத்திடமிருந்து” என்று பளிச்சென்று பதில்‌ 
சொன்னான்‌ அண்ணன்‌ பல்லவராயன்‌. 

“அதற்கு இங்கு யார்‌ என்ன செய்யமுடியும்‌?” என்று 
மீண்டும்‌ கேட்டாள்‌ கார்குழலி. 

“அதற்கு உதவக்‌ கூடியவர்‌ இங்குதானிருக்கிறார்‌. அதுவும்‌ 
தங்களுக்கு வெகு . அருகில்‌” என்று பதில்‌ சொல்லி, 
அபராஜிதனுக்காகக்‌ கண்களை ஓட்டினான்‌ அண்ணன்‌ 
பல்லவராயன்‌. 

அண்ணன்‌ பல்லவராயனின்‌ அந்த வார்த்தைகளிலிருந்து 
அவன்‌ வந்திருக்கும்‌ காரணத்தைப்‌ புரிந்துகொண்ட 
அபராஜிதன்‌, சோழநாட்டுச்‌ சேனாதிபதியை நோக்கி, “படைத்‌ 
தலைவரே ! தாங்கள்‌ நின்றுகொண்டு பேசுவது நியாயமல்ல. 
அப்படி உட்காருங்கள்‌. கார்குழலி, நீயும்‌ உட்காரேன்‌” என்று 
இரு மஞ்சங்களைக்‌ காட்டிவிட்டுத்‌ தான்‌ மட்டும்‌ உட்காராமல்‌ 
அவர்‌ எதிரிலேயே நின்றுகொண்டு சம்பாஷணையைத்‌ 
துவக்கி, “பல்லவராயரே! பெரிய பல்லவராயர்‌ எதற்காகத்‌ 
தங்களை இங்கு அனுப்பினார்‌?” என்று வினவினான்‌. 

திடீரெனத்‌ தூக்கிப்‌ போட்டதைப்‌ போன்ற உணர்ச்சி 
ஏற்பட்டது அண்ணன்‌ பல்லவராயனுக்கு. .“பெரிய 
பல்லவராயர்‌ அனுப்பினார்‌ என்பது உங்களுக்கு எப்படித்‌ 
தெரியும்‌?” என்று வினவினான்‌ அண்ணன்‌ பல்லவராயன்‌. 

“இரு பல்லவராயர்களைப்‌ பற்றி அறியாதவர்கள்‌ தமிழ்‌ 
நாட்டில்‌ யாரிருக்கிறார்கள்‌? அவர்‌ சிந்தனை, நீர்‌ அதை 
நிறைவேற்றும்‌ கரம்‌ என்பது தமிழ்நாட்டில்தான்‌ பழமொழி 
யாகிவிட்டதே” என்றான்‌ அபராஜிதன்‌. 

அந்தச்‌ சாமர்த்தியப்‌ பேச்சைக்‌ கேட்ட அண்ணன்‌ பல்லவ | 
ராயன்‌ கண்களில்‌ ஆச்சரியக்குறி உதயமாயிற்று. பெரிய ' 
பல்லவராயர்‌ தன்னை அனுப்பியிருப்பதை ஊகித்து 


516 ட கன்னி மாடம்‌ 


விட்ட அபராஜிதன்‌, தான்‌ வந்த காரணத்தையும்‌ ஊகித்‌ 
திருப்பானோ என்று நினைத்த சோழ சேனாதிபதி சிறிது 
நேரம்‌ சிந்தனையில்‌ ஆழ்ந்து பிறகு சொன்னான்‌: “ஆமாம்‌ 
பிரபு! பெரிய பல்லவராயர்தான்‌ அனுப்பினார்‌. தமிழ்‌ 
நாட்டின்‌ தலைவிதி இப்பொழுது தங்கள்‌ கரங்களில்‌ 

இந்தப்‌ பேச்சினால்‌ பேரதிர்ச்சி அடைந்தான்‌ 
அபராஜிதன்‌. அண்ணன்‌ பல்லவராயன்‌, 'தன்‌ தலை 
கோட்டை வாசலில்‌ தொங்கினாலும்‌, கழுகுகள்‌ கொத்தி 
னாலும்‌ பாதகமில்லை' என்று சற்று முன்பு சொன்னபோதே 
பழைய நினைவுகளில்‌ லயிக்கத்‌ தொடங்கிய அபராஜிதன்‌ 
மனம்‌, தமிழ்நாட்டின்‌ தலைவிதி தன்‌ கரங்களிலிருப்பதாக 
அண்ணன்‌ பல்லவராயன்‌ சொன்னதும்‌ ஒருகணம்‌ 
திடுக்கிட்டு நின்றது. நினைவு நீலமலைக்‌ குடி சைக்குப்‌ பறந்து 
சென்றது. 

“இதே வார்த்தைகளைத்தான்‌ அன்று அந்தச்‌ சதிகாரப்‌ 
பிரபுக்களும்‌ சொன்னார்கள்‌. “தமிழ்நாட்டின்‌ தலைவிதி 
தங்கள்‌ கரங்களில்‌ இருக்கிறது!" கருணாகரத்தேவனும்‌ அவன்‌ 
சகாக்களும்‌ அன்று சொன்ன அதே வாக்கியங்களை இன்று 
அண்ணன்‌ பல்லவராயனும்‌ சொல்கிறான்‌. அந்தச்‌ சதி நடந்த 
இரவின்‌ விளைவாகத்‌ தொங்கிய அதோ அந்த இரண்டு 
தலைகள்‌! அதோ நிஷதராசன்‌ என்னை உற்றுப்‌ 
பார்க்கிறானே!! வங்கார முத்தரையனின்‌ பற்கள்‌ எதற்காக 
என்னைப்‌ பார்த்துப்‌ பரிகசிக்கின்றன? எந்தெந்தச்‌ 
சம்பவங்கள்‌ மனித வாழ்க்கையில்‌ எப்படிப்‌ பிணைக்‌ 
கின்றன? அன்று நான்‌ என்ன சபதம்‌ செய்தேன்‌? இந்தத்‌ 
தலைகளை வெட்டியவர்களைப்‌ பழி வாங்குகிறேன்‌. அந்த 
இரண்டு படைத்தலைவர்களுக்குப்‌ பதில்‌ வேறு படைத்‌ 
தலைவர்களின்‌ தலைகளை அங்கேயே செருகுகிறேன்‌ என்று 
சொல்லவில்லையா நான்‌? என்ன பயங்கர சபதம்‌!” என்று 


சாண்டில்யன்‌ உ 517 


நினைத்து நினைத்து எங்கேயோ ஓடியது அபராஜிதன்‌ மனம்‌. 
அந்த எண்ணங்களின்‌ விளைவாக, பிரமை பிடித்து நின்ற 
அபராஜிதன்‌ உள்ளத்துக்குத்‌ தாபத்தை அதிகமாகப்‌ போடத்‌ 
தொடங்கிய அண்ணன்‌ பல்லவராயன்‌, “ "நினைவிருக்கிறதா? 
பாண்டிய நாட்டுப்‌ படைத்தலைவரே ! மன்னன்‌, மதுரையில்‌ 
புகுந்த அன்று மக்கள்‌ தலைகளைச்‌ சிங்களப்‌ படைகள்‌ சீவி 
எறிந்தது நினைவிருக்கிறதா? அந்தத்‌ தலைகளும்‌ தலையற்ற 
முண்டங்களும்‌ சிந்திய ரத்த வெள்ளத்திலே வீரபாண்டியன்‌ 
தேர்‌ மிதந்தோடியது உமது மனக்கண்களின்‌ முன்னால்‌ 
மிதக்கிறதா இல்லையா? இன்னும்‌ அதிகமான தமிழ்‌ 
மக்களின்‌. மண்டைகள்‌ மண்ணில்‌ உருள வேண்டுமா? 
அவர்களின்‌ குருதியால்‌ தமிழ்நாடு மீண்டும்‌ கறைப்ட 
வேண்டுமா?” என்று உக்கிரத்தோடு வினவினான்‌. . 

“வேண்டாம்‌ பல்லவராயரே! வேண்டாம்‌. அத்தகைய 
கோரத்தைப்‌ பற்றிப்‌ பேசாதீர்கள்‌!” என்று காதுகளைப்‌ 
பொத்திக்கொண்டான்‌ அபராஜிதன்‌. 

“அந்தக்‌ காட்சி வேண்டாமென்றால்‌ பாண்டிய 
சேனாதிபதியின்‌ வாள்‌ உறையிலிருந்து வெளிப்படட்டும்‌.” 

“யாருக்கு எதிராக?” 

“சிங்களப்‌ படைகளுக்கு எதிராக.” 

“அப்படியானால்‌ வீரபாண்டியனுக்கு எதிராக?” 

“அதெப்படி முடியும்‌? அவன்‌ உப்பை நான்‌ தின்றிருக்‌ 
கிறேனே!" 

“அவன்‌ உப்பு அல்ல அது! மக்கள்‌ உழைப்பினால்‌ 
அளித்த உப்பு. அதற்குத்‌ துரோகம்‌ செய்கிறான்‌ வீர 
பாண்டியன்‌. அவனுக்கு எதிராக வாளை உருவுவது 
க்ஷத்திரிய தர்மம்‌. மக்களைக்‌ காக்க மன்னன்‌ ஏற்பட்டிருக்‌ 
கிறான்‌. மன்னன்‌ அத்தொழிலைக்‌ கைவிட்டபின்‌ அவன்‌ 
மன்னனல்லாதபோது நீரும்‌ அவன்‌ படைத்தலைவனல்ல.” 


518 > கன்னி மாடம்‌ 


“அவன்‌ என்‌ உறவினன்‌.” 

“அரசியல்‌ அரங்கத்தில்‌ உறவைக்‌ கட்டித்‌ தூரவைப்பது 
வீரன்‌ கடமை.” 

“என்னை என்ன செய்யவேண்டுமென்கிறீர்கள்‌ ?” 

“வீரபாண்டியனுக்கு எதிராகப்‌ புரட்சிக்‌ கொடியை 
எழுப்ப வேண்டும்‌!” 

“புரட்சிக்‌ கொடியா?” அசைவற்று நின்றான்‌ 
அபராஜிதன்‌. 


“சோழநாட்டுப்‌ படைகள்‌ பாண்டியநாட்டு எல்லையில்‌ 
தயாராயிருக்கின்றன” என்றான்‌ அண்ணன்‌ பல்லவராயன்‌, 
வீராவேசம்‌ ததும்பும்‌ குரலில்‌. 

“போர்‌” என்று முணுமுணுத்தன அபராஜிதன்‌ உதடுகள்‌. 

“ஆமாம்‌, போர்தான்‌. சோழநாட்டுக்கும்‌ பாண்டிய 
நாட்டுக்குமா, தமிழ்நாட்டுக்கும்‌ சிங்கள நாட்டுக்குமா 
என்பதை நீங்கள்‌ முடிவு செய்யவேண்டும்‌. இலங்கா 
புரனுக்குச்‌ சிங்களத்திலிருந்து உதவிப்படை வந்துவிட்டது. 
ஐகத்விசயத்‌ தண்டநாயகன்‌ அதற்குத்‌ தலைமை தாங்கி 
வந்திருக்கிறான்‌. இனித்‌ தாமதித்தால்‌ தமிழ்நாட்டில்‌ சிங்கள 
ஆட்சிதான்‌. சோழநாடு தாமதிக்கத்‌ தயாராயில்லை. பாண்டிய 
நாடு என்ன செய்யப்போகிறது?” 

அபராஜிதன்‌ பதில்‌ சொல்லத்‌ தெரியாமல்‌ திகைத்தான்‌. 
“பாண்டிய நாட்டுப்‌ படைத்தலைவனே பாண்டிய மக்களுக்கு 
எதிரியாவதா? வீரபாண்டியனுக்கு எதிரியாக என்‌ வாளை 
உருவுவதா? கன்னிமாடத்தில்‌ ஒர்‌ அபலையைக்‌ காக்க 
வீரபாண்டியனை எதிர்த்ததை உலகம்‌ ஒப்புக்கொள்ளும்‌. 
ஆனால்‌ மன்னனுக்கு எதிராகத்‌ தான்‌ புரட்சி செய்வதை 
உலகம்‌ மன்னிக்குமா? சரித்திரம்‌ சரியாகப்‌ புரிந்து 
கொள்ளுமா?” என்று மனத்திற்குள்‌ குழம்பிக்‌ குழம்பித்‌ 


சாண்டில்யன்‌ * 519 


தத்தளித்த அபராஜிதனையும்‌ அவன்‌ குழப்பத்தைக்‌ கண்டு 
மலைத்துச்‌ சிலை போல்‌ உட்கார்ந்திருந்த கார்குழலியையும்‌ 
மற்றொரு பேரதிர்ச்சிக்குள்ளாக்கக்‌ கூடிய செய்தியை 
அளிக்க வல்ல ஓலைச்சுருளைக்‌ கையிலேந்தி அவசர 
அவசரமாக உள்ளே நுழைந்த அடிகளார்‌, “கார்குழலி! உன்‌ 
துரதிர்ஷ்டத்தை என்னம்மா சொல்வேன்‌!” என்று நா 
தழுதழுக்க கண்களில்‌ நீர்‌ வடிய அலறினார்‌. 


54. பிரிவு 


எப்பேர்ப்பட்ட நிலையிலும்‌ சுய உணர்ச்சிகளை 
வெளிக்குக்‌ காட்டாமல்‌ இடக்காகப்‌ பேசும்‌ சுபாவமுள்ள 
அடிகளாரே அன்று உணர்ச்சிப்‌ பரவசராகிக்‌ கண்களில்‌ 
நீர்வழியக்‌ கலங்கி அலறிக்கொண்டு உள்ளே நுழைந்ததைக்‌ 
கண்ட அபராஜிதன்‌ அவர்‌ கொண்டு வந்துள்ள செய்தி 
மிக விபரீதமாகவே இருக்க வேண்டுமென்று தீர்மானித்தான்‌. 
அதுவும்‌ அவர்‌ கார்குழலியின்‌ துர்ப்பாக்கியத்தைக்‌ 
குறிப்பிட்டு அலறியதைக்‌ கேட்ட பாண்டிய சேனாதிபதி 
மழவராயன்‌ மகளின்‌ உள்ளத்துக்கு இணையற்ற துன்பத்தைக்‌ 
கொடுக்கக்‌ கூடிய ஏதோ ஒரு துக்கச்‌ செய்தியை அடிகளார்‌ 
கொண்டுவந்திருக்கிறார்‌ என்று ஊகித்ததோடு அத்தகைய 
செய்தியைக்‌ கார்குழலி மீது திடும்பிரவேசமாக வீசக்‌ 
கூடாதென்ற முடிவுக்கும்‌ வந்து, அடிகளாரின்‌ அவசரத்தைச்‌ 
சிறிது தேக்கும்‌ நோக்கத்துடன்‌, “உணர்ச்சிகளுக்கு இடங்‌ . 
கொடுப்பது துறவிகளுக்கு அழகல்ல அடிகளாரே !” என்றான்‌ 
சிறிது கடுமையாகவே. 

அபராஜிதன்‌ அப்படிக்‌ கடிந்துகொண்டதால்‌ ஒரளவு . 
சுயநிலையை அடைந்த அடிகளார்‌, தமது காவி வஸ்திரத்தால்‌ 
கண்களிலிருந்து வடிந்த நீரைத்‌ துடைத்துக்கொண்டு 
அபராஜிதனை ஏற இறங்கப்‌ பார்த்து, “ஓகோ! உணர்ச்சி 


520 4 கன்னி மாடம்‌ 


களுக்கு இடங்கொடுப்பது துறவிகளுக்கு அழகல்லவோ !” 
என்றார்‌ அத்தனை துக்கத்திலும்‌ சற்று ஏளனமாக. 

“அல்ல என்பது என்‌ அபிப்பிராயம்‌” என்றான்‌ 
அபராஜிதன்‌, குரலில்‌ உணர்ச்சி ஏதும்‌ இல்லாமலே. 

“துறவியாயிருப்பவன்‌ கன்னிமாடத்தில்‌ இருக்கலாமோ?” 
என்று அடிகளார்‌ மீண்டும்‌ வினவினார்‌. 

எதற்காக இந்தக்‌ கேள்வியை அடிகளார்‌ போடுகிறார்‌ 
என்பதை ஊகிக்க முடியாததால்‌ பதில்‌ சொல்லாமல்‌ நின்ற 
அபராஜிதனைப்‌ பார்த்து மீண்டும்‌ கேட்டார்‌ அடிகளார்‌, 
“பாண்டிய சேனாதிபதியவர்களே! துறவி கன்னிமாடத்தி 
லிருக்கலாம்‌; கார்குழலியைப்‌ பாதுகாக்கலாம்‌; அவளுக்குப்‌ 
படிப்புச்‌ சொல்லிக்கொடுக்கலாம்‌; கோட்டையைப்‌ 
பாதுகாக்கும்‌ ஏற்பாடுகளில்‌ கலந்துகொள்ளலாம்‌; அரசியல்‌ 
விவகாரங்களில்‌ தலையிடலா:ம்‌; பெண்ணைத்‌ தகப்பன்‌ 
பாதுகாப்பிலிருந்து அகற்ற ஏற்பாடு செய்யலாம்‌; 
இத்தனையும்‌ செய்யலாம்‌, உணர்ச்சிகளுக்கு மட்டுந்தான்‌ 
இடங்கொடுக்கக்‌ கூடாது போலிருக்கிறது?” 

இப்படித்‌ தன்‌ உண்மை நிலையைப்‌ பட்டவர்த்தனமாக 
அடிகளார்‌ சொன்னதைக்‌ கேட்ட அபராஜிதன்‌ அவரை 
நோக்கி, “அதற்காகச்‌ சொல்லவில்லை அடிகளாரே! 
மற்றவர்கள்‌ நிலை தடுமாறினாலும்‌ ஆறுதல்‌ சொல்ல 
வேண்டிய தாங்களே உணர்ச்சிக்கு இடங்கொடுத்தால்‌ 
மற்றவர்களின்‌ கதி என்ன என்பதைப்‌ பற்றித்தான்‌ 
யோசித்தேன்‌” என்று சொல்லிக்‌ கார்குழலியை நோக்கித்‌ 
தன்‌ கண்களைத்‌ திருப்பினான்‌. 

அவன்‌ அபிப்பிராயத்தைச்‌ சந்தேகமறப்‌ புரிந்துகொண்ட 
அடிகளார்‌ தம்மை மேலும்‌ திடப்படுத்திக்கொண்டார்‌. 
“மற்றவர்கள்‌” என்று பாண்டிய சேனாதிபதி குறிப்பிட்டது 
கார்குழலியையே என்பதையும்‌, அவளிடம்‌ துன்பச்‌ 
செய்தியைத்‌ திடீரென வீசக்கூடாதென்பதற்காகவே 


சாண்டில்யன்‌ உ 52 


பாண்டிய சேனாதிபதி தம்மைத்‌ தடை செய்கிறான்‌ 
என்பதையும்‌ அறிந்துகொண்ட அடிகளார்‌, மேலும்‌ ஏதோ 
சொல்ல வாயெடுத்த சமயத்தில்‌ மீண்டும்‌ அவரைக்‌ 
கண்களால்‌ எச்சரித்த அபராஜிதன்‌, “அடிகளாரே! வீர 
பாண்டியனை நாம்‌ வெற்றிகொண்டதால்‌ ஏற்பட்ட 
மகிழ்ச்சியில்‌ பங்குகொள்ள ஒரு விருந்தாளியும்‌ வந்திருப்ப 
தைத்‌ தாங்கள்‌ கவனிக்கவில்லை போலிருக்கிறது” என்று 
மஞ்சத்தில்‌ அமர்ந்திருந்த அண்ணன்‌ பல்லவராயனைச்‌ 
சுட்டிக்‌ காட்டி மூன்றாம்‌ பேர்வழி அறையிலிருக்கிறார்‌ 
என்பதையும்‌ அறிவுறுத்தினான்‌. 

தான்‌ கொண்டுவந்த செய்தியிலும்‌ அது சம்பந்தமாகக்‌ 
கார்குழலிக்கு ஏற்படும்‌ துன்பம்‌ எத்தன்மையது என்பதிலும்‌ 
சிந்தனையை நிலைக்க விட்டிருந்ததால்‌ மூன்றாவது மனிதர்‌ 
ஒருவர்‌ அந்த அறையிலிருப்பதைக்‌ கவனிக்காத அடிகளார்‌, 
அண்ணன்‌ பல்லவராயன்‌ மீது பார்வையைத்‌ திருப்பினார்‌. 
வந்திருந்த மனிதர்‌ யாரென்பதைக்‌ கண்டதும்‌ அடிகளார்‌ 
தாம்‌ இருந்த இடத்தை மறந்தார்‌, ஓலையை மறந்தார்‌; 
வீரபாண்டியனை வெற்றி கொண்ட நிகழ்ச்சியைக்கூட 
மறந்தார்‌. சகலத்தையும்‌ அவர்‌ சிந்தனை அடியோடு 
மறந்ததோடு கண்களும்‌ அந்த அறையையோ 

மற்றவர்களையோ பார்க்கச்‌ சக்தியிழந்தவையாகி அண்ணன்‌ 
பல்லவராயன்‌ மீது வெகு நேரம்‌ பதிந்து கிடந்தன. 
“அண்ணன்‌ பல்லவராயன்‌ இங்கு எதற்காக வந்திருக்கிறான்‌? 
எப்படிக்‌ கன்னிமாடத்துக்குள்‌ நுழைந்தான்‌? என்ற கேள்வி 
களோடு சோழநாட்டு அரசியல்‌ விவரங்களும்‌ அவர்‌ 
புத்தியில்‌ மிகத்‌ துரிதமாக நடமாடின. அவர்‌ தன்னைக்‌ 
கண்டதும்‌ பிரமித்ததை அண்ணன்‌ பல்லவராயன்‌ ஒரு 
பொருட்டாகக்‌ கருதவில்லை. அந்தப்‌ பிரமிப்பைத்‌ தொடர்ந்து 
அவர்‌ சிந்தனை எங்கெங்கோ சஞ்சரிக்கத்‌ தொடங்கி 
விட்டதை முகபாவத்திலிருந்து ஊகித்துக்கொண்டுவிட்ட 
அண்ணன்‌ பல்லவராயன்‌, “அடிகளாரே! நான்‌ இப்படித்‌ 

க. மா-34 


ஆ கன்னி மாடம்‌ 


திடீரென இங்கு வந்தது உமக்கு வியப்பாயிருக்கலாம்‌” என்று 
சம்பாஷணையைத்‌ துவக்கினான்‌. 

அடிகளார்‌ சற்றுத்‌ தாமதித்துவிட்டுப்‌ பதில்‌ சொன்னார்‌. 
“வியப்பேதுமில்லை, சோழ நாட்டுப்‌ படைத்தலைவரே ! 
தாங்கள்‌ திடீரென நுழைந்துவிடுவீர்கள்‌ என்பதற்குப்‌ பழைய 
ஆதாரமே இருக்கின்றது.” 

“பழைய அதாரமா! என்ன அது?” என்று அண்ணன்‌ 
பல்லவராயன்‌ விழிகளில்‌ ஆச்சரியக்குறி தோன்ற 
வினவினான்‌. 

40) வாத்திண்தை அவன்கள்‌ க்கு 
திரும்பியபோது ஏற்பட்ட ரத்தக்களரியிலும்‌ குழப்பத்திலும்‌ 
கூடத்‌ தாங்கள்‌ பாண்டியன்‌ அரண்மனைக்குள்‌ நுழைந்த 
தாகக்‌ கேள்வி” என விளக்கினார்‌ அடிகளார்‌. 

“ஓகோ? அந்தச்‌ சம்பவத்தைப்‌ பற்றிச்‌ சொல்கிறீரா ?” 

, (ஆளம்‌ இங்கும்‌ அதேமாதிரி சம்பவந்தானே! இங்கும்‌ 
ரத்தக்களரி, யுத்தக்‌ குழப்பம்‌. இதற்கிடையில்‌ கும்பலோடு 
கும்பலாகச்‌ சோழநாட்டுச்‌ சேனாதிபதியவர்கள்‌ கன்னி 

“விஷயத்தைச்‌ சரியாக ஊகித்துவிட்டீரே !” 

“உடனே இதை ஊகித்துவிட்டேன்‌...” என்று சிறிது 
தயங்கிய அடிகளாரைப்‌ பார்த்து, “எதை ஊகிக்கவில்லை?” 
என்று வினவினான்‌ அண்ணன்‌ பல்லவராயன்‌. 


அடிகளார்‌ உடனே பதில்‌ சொல்லவில்லை. அவர்‌ 
கண்கள்‌ ஒருமுறை அண்ணன்‌ பல்லவராயனை நன்றாக 
ஏறெடுத்துப்‌ பார்த்தன. பிறகு அவர்‌ உதடுகளிலிருந்து 
வார்த்தைகள்‌ நிதானமாகவும்‌, கடுமையாகவும்‌ உதிர்ந்தன. 
“நீங்கள்‌ நுழையும்‌ முறையை ஊகிக்க அதிக நேரம்‌ பிடிக்க 
வில்லை எனக்கு. ஆனால்‌, பல்லவராயரே! நீங்கள்‌ இங்கு 
வந்திருக்கும்‌ காரணத்தை ஊகிக்கத்தான்‌ முடியவில்லை. 


சாண்டில்யன்‌ ௬ 523 


இங்கு எதற்காக வந்திருக்கிறீர்‌?” என்று வினவினார்‌ 
அடிகளார்‌. 

அடிகளாரின்‌ சொற்களில்‌ தொனித்த உஷ்ணத்தைக்‌ 
கவனித்த அண்ணன்‌ பல்லவராயன்‌ இதழ்களில்‌ லேசாகப்‌ 
புன்முறுவல்‌ படர்ந்தது. அவருக்கு நேராகப்‌ பதில்‌ 
சொல்லாமல்‌, “அடிகளாரே! ஜகத்விசயன்‌ கூடலில்‌ 
பதினாயிரம்‌ வீரர்களுடன்‌ வந்து இறங்கியிருக்கிறான்‌...” 
என்று கூறிவிட்டு மேலும்‌ ஏதோ சொல்லப்‌ போன 
அண்ணன்‌ பல்லவராயனைத்‌ தடுத்து, “சற்று இருங்கள்‌, 
மதுரையில்‌ இருபதினாயிரம்‌ வீரர்களுடன்‌ இலங்காபுரன்‌, 
கூடலில்‌ பத்தாயிரம்‌ வீரர்களுடன்‌ ஜகத்விசயன்‌, சிங்களத்தின்‌ 
மாபெரும்‌ படைகளுக்கிடையில்‌ பாண்டிய நாடு” என்று 
முணுமுணுத்த அடிகளாரின்‌ முகத்தில்‌ சொல்ல 
வொண்ணாத்‌ திகில்‌ படர்ந்தது. பாண்டியநாட்டு மக்கள்‌ 
கதி அதோகதிதான்‌” என்று முடிவு கட்டிய அடிகளாரின்‌ 
மனத்தே மேலைமங்கலத்தைப்‌ பற்றிய கவலையும்‌ பலமாக 
எழவே, அவர்‌ மேற்கொண்டு ஏதும்‌ பேசாமல்‌ அபராஜிதனை 
யும்‌ அண்ணன்‌ பல்லவராயனையும்‌ மாறிமாறிப்‌ பார்த்தார்‌. 

உள்ள நிலையைக்‌ கணப்பொழுதில்‌ அடிகளார்‌ 
உணர்ந்துகொண்டுவிட்டதைக்‌ கண்ட அண்ணன்‌ பல்லவ 
ராயன்‌ அந்தத்‌ துறவியின்‌ அரசியல்‌ அறிவைக்‌ கண்டு 
பெரிதும்‌ வியந்ததன்றி, அவருக்கு எத்தனை தூரம்‌ ராஜ 
தந்திரம்‌ தெரியுமென்பதை அளக்கவும்‌ விரும்பினவனாய்க்‌ 
கேட்டான்‌: “ஏற்பட்டுள்ள ஆபத்தைப்‌ பற்றி அச்சப்பட்டுப்‌ 
பயனில்லை அடிகளாரே! இதற்குப்‌ பரிகாரம்‌ என்ன?” 

“பரிகாரம்‌ ஒன்றேதான்‌. இலங்காபுரனுக்கும்‌ ஜகத்‌ 
விசயனுக்கும்‌. இடையே ஒரு பெரிய சுவரை எழுப்ப 
வேண்டும்‌” என்று சொன்ன அடிகளாரின்‌ சிந்தனை 
எங்கெங்கோ ஓடவே அவர்‌ அத்துடன்‌ நிற்காமல்‌, “சுவரை 
யார்‌ எழுப்புவது? எப்படி எழுப்புவது? மேலைமங்கலம்‌ 


524 + கன்னி மாடம்‌ 


எழுப்பலாம்‌. ஆனால்‌ தற்சமயம்‌ அது அந்த நிலையில்‌ 
இல்லையே” என்றார்‌. 

“ஏன்‌ இல்லை?" என்று வினவினான்‌ அண்ணன்‌ 
பல்லவராயன்‌. 

ஒரு வார காலத்துக்கு முன்பாக கங்கைகொண்ட சோழ 
புரத்தில்‌ பெரிய பல்லவராயர்‌ சொன்ன அதே வார்த்தை 
களை அடிகளார்‌ சொல்லத்‌ தொடங்கி, “சோழநாட்டுப்‌ 
படைத்தலைவரே ! உமக்குத்‌ தெரியாத போர்‌ நிலையை நான்‌ 
வகுத்துத்‌ தரப்போவதில்லை. ஆனால்‌ மேலைமங்கலம்‌ இந்தப்‌ 
பணியில்‌ சாதாரண நாளிலே ஈடுபட முடியாதென்பதை 
நான்‌ உமக்குச்‌ சொல்லத்‌ தேவையில்லை. மேலைமங்கலச்‌ 
சிற்றரசு சரியாக ஜகத்விசயனுக்கும்‌ இலங்காபுரனுக்கும்‌ 
._ இடையே இருக்கிறது. இந்தச்‌ சிற்றரசு சோழநாட்டுப்‌ பக்கம்‌ 
சாய்ந்தால்‌ ஜகத்விசயனாலும்‌ இலங்காபுரனாலும்‌ இரு 
புறத்திலும்‌ ஏக காலத்திலும்‌ தாக்கப்பட்டுச்‌ சிதைந்து போகும்‌. 
அப்படிப்‌ போனாலும்‌ போகட்டுமென்று முயற்சியைச்‌ 
செய்யக்கூடிய மனிதனும்‌...” என்று மேலே பேச முடியாமல்‌ 
மென்று விழுங்கினார்‌. 

அடிகளார்‌ அப்படி மென்று விழுங்க வேண்டிய 
அவசியம்‌ என்னவாயிருக்குமென்பதை அறியாத 
அபராஜிதன்‌, “ஏன்‌ அடிகளாரே! ஏன்‌ பேச்சை நிறுத்தி 
விட்டீர்‌?” என்று வினவினான்‌. 

அடிகளார்‌ பதிலுக்குக்‌ கையிலிருந்த ஓலையை 
அபராஜிதனிடம்‌ நீட்டினார்‌. அதைப்‌ பிரித்துப்‌ படித்த 
அபராஜிதன்‌ முகத்தில்‌ கவலைக்குறி அதிகமாகத்‌ 
தோன்றுவதைக்‌ கண்ட அண்ணன்‌ பல்லவராயன்‌ விஷயம்‌ 
என்னவென்று வினவும்‌ முன்பாகவே சோழநாட்டுச்‌ 
சேனாதிபதியிடம்‌ ஓலையை ஒப்படைத்த அபராஜிதன்‌ . 
அடிகளாரை நோக்கி, “அடிகளாரே! சோழநாட்டுப்‌ படைத்‌ ' 
தலைவருக்கு தங்க இடங்கொடுத்து ஸ்நானபானாதிகளுக்கு 


சாண்டில்யன்‌ ௨ 525 


ஏற்பாடு செய்யுங்கள்‌. நான்‌ அரசகுமாரியிடம்‌ சிறிது நேரம்‌ 
பேசிவிட்டு வருகிறேன்‌” என்றான்‌. 

அடிகளாரும்‌ சோழநாட்டுப்‌ படைத்தலைவனும்‌ 
அறையைவிட்டு வெளியே சென்றதும்‌ வண்டினும்‌ கரிய 
தன்‌ விழிகளை அபராஜிதன்‌ முகத்துக்காகத்‌ திருப்பினாள்‌ 
கார்குழலி. அந்த விழிகளி। ல்‌ குடிகொண்டிருந்த கவலை 
யையும்‌ குழப்பத்தையும்‌ கண்ட அபராஜிதனும்‌ ஓலையில்‌ 
கண்ட செய்தியை அவளிடம்‌ எப்படிச்‌ சொல்வது என்பதை 
அறியாதவனாய்‌ அவளை நெருங்கித்‌ தன்‌ இடதுகரத்தை 
அவள்‌ அழகிய இடையைச்‌ சுற்றி வளையவிட்டு அவள்‌ 
உடலைத்‌ தனக்காக இழுத்து அதரவாக அணைத்து, “குழலி! 
நீ சாதாரணப்‌ பெண்ணல்ல...” என்று ஆரம்பித்தான்‌. 

ஏதோ துக்ககரமான செய்தியைச்‌ சொல்வதற்காகவே 
அவன்‌ ஆயத்தம்‌ செய்துகொள்கிறான்‌ என்பதைத்‌ தெரிந்து 
கொண்ட கார்குழலி, அவனிடம்‌ அதிகமாகவே இழைந்து 
பலமான அவன்‌ கரம்‌ இடையில்‌ சற்று அழுத்திக்‌ கொடுத்த 
தால்‌ கிடைத்த ஆதரவால்‌ ஓரளவு நிம்மதியையும்‌ அடைந்து 
அதிகமாகப்‌ பேசாமல்‌ ஓர்‌ “உம்‌” மாத்திரம்‌ கொட்டினாள்‌. 

“அரசகுமாரி” என்றான்‌ அபராஜிதன்‌. 

அதற்கும்‌ “உம்‌” கொட்டினாள்‌. 

“அதுவும்‌ எதற்கும்‌ அஞ்சாத மழவராயன்‌ மகள்‌...” 

“அதற்கென்ன இப்போது?” 

“அவசியமிருக்கிறது குழலி.” 

“எதற்கு அவசியம்‌?” 

“மழவராயன்‌ மகளாக நடந்துகொள்வதற்கு வேண்டிய 
அவசியம்‌.” 

“வேறெப்படி. நடந்துகொள்கிறேன்‌ ?” 

“அப்படித்தான்‌ நடந்துகொள்கிறாய்‌. மழவராயனுக்குள்ள 
நெஞ்சுத்‌ திடமும்‌, உரமும்‌ துணிவும்‌ உன்னிடமிருக்கின்றன. 


526 ஓ கன்னி மாடம்‌ 


அந்தத்‌ திடத்தையும்‌ உரத்தையும்‌ துணிவையும்‌ நீ 
வரவழைத்துக்கொள்ள வேண்டிய சமயம்‌ இது.” 

“துணிவு எப்பொழுதும்‌ உண்டென்றால்‌ இப்பொழுது 
எங்கே போய்விடும்‌?” 

“எல்லாம்‌... சந்தர்ப்பத்தைப்‌ பொறுத்தது. சில சமயங்‌ 
களில்‌ எப்படி ப்பட்டவர்களும்‌ சுயநிலை இழப்பார்கள்‌- உன்‌ 
தந்தையைத்‌ தவிர.” 

“என்‌ தந்தையா?” 

“அமாம்‌ குழலி! உன்னை மேலைமங்கலத்து அந்தப்‌ 
புரத்திலிருந்து யாரோ தூக்கிக்கொண்டு போய்விட்டார்கள்‌ 
என்று உன்‌ தந்தையிடம்‌ சொன்னேன்‌.” 

“தந்தை என்ன சொன்னார்‌?” 

“எதுவும்‌ சொல்லவில்லை. நீ போய்விட்டதை ஒரு 
பெரிய சம்பவமாகவே அவர்‌ காட்டிக்கொள்ளவில்லை. 
உணர்ச்சிகள்‌ மீது அத்தனை ஆதிக்கம்‌ மழவராயனுக்கு.” 

இதைக்‌ கேட்ட கார்குழலிக்கு விஷயம்‌ மெள்ள மெள்ளப்‌ 
புரியலாயிற்று. அவன்‌ பிடியிலேயே சற்றுச்‌ சுழன்ற அவள்‌ 
அவன்‌ முகத்தைக்‌ “கூர்ந்து நோக்கிக்‌ கேட்டாள்‌: “சுற்றி 
வளைக்க வேண்டாம்‌. சமாசாரத்தைச்‌ சொல்லிவிடுங்கள்‌. 
என்‌ தந்தை இறந்து போய்விட்டாரா?” 

இந்தக்‌ கேள்வியைக்‌ கேட்ட சமயத்தில்‌ அவள்‌ குரல்‌ 
நிதானமாகத்தான்‌ இருந்தது. ஆனால்‌, அந்தக்‌ குரலில்‌ 
சாதாரணமாக இருக்கும்‌ நயம்‌ இல்லை. உள்ளக்‌ குமுறலின்‌ 
காரணமாகக்‌ கடுமை கலந்திருந்தது. அவள்‌ உள்ளத்தில்‌ 
துவங்கிக்கொண்டிருந்த புயலை அறிந்த அபராஜிதன்‌ 
அவளை மெள்ள ' இழுத்து ச்‌ சென்று மஞ்சத்தில்‌ 
அமர்த்தி, “குழலி! மழவராயன்‌ இறக்கவில்லை. ஆனால்‌ 
மரணத்‌ தறுவாயிலிருக்கிறார்‌” என்று செய்தியை லேசாக 


சாண்டில்யன்‌ ௨ 527 


கார்குழலியின்‌ கண்களில்‌ ஒரு துளி நீர்கூடத்‌ துளிர்க்க 
வில்லை. சாம்ராஜ்யமே இடிந்து விழும்‌ தருணத்தில்கூட 
கண்ணீர்‌ உகுக்காத சரித்திரத்தின்‌ பெரிய ராணிகளைப்‌ 
போலத்‌ திடாகவே உட்கார்ந்திருந்தாள்‌. பெண்‌ போய்‌ 
விட்டாள்‌ என்ற சமயத்தில்‌ மழவராயன்‌ இருந்த நிலைக்கும்‌ 
தந்தை மரணத்‌ தறுவாயிலிருக்கிறார்‌ என்றதைக்‌ கேட்ட 
கார்குழலி இருந்த நிலைக்கும்‌ எந்தவித வித்தியாசமுமில்லா 
திருந்ததைக்‌ கண்ட பாண்டிய சேனாதிபதி, ஆச்சரியத்தில்‌ 
மூழ்கியதோடு இப்பேர்ப்பட்ட பெண்‌ பெரிய சக்கர 
வர்த்தினியாயிருக்கத்‌ தகுந்தவள்‌, துரதிர்ஷ்டவசத்தால்‌ இந்தச்‌ : 
சிற்றரசில்‌ பிறந்தாள்‌ என்றும்‌ நினைத்தான்‌. 

கார்குழலி மனத்தே வேறு பல எண்ணங்கள்‌ ஓடிக்‌ 
கொண்டிருந்தன. தன்‌ துரதிர்ஷ்டத்தை : எண்ணி எண்ணிக்‌ 


“இந்தப்‌ பாண்டிய சேனாதிபதியை எதிரே இதே காட்டிலே 
சந்தித்துக்‌ காதல்‌ கொண்டேன்‌. அவர்‌ இங்கு தங்காது கன்னி 
மாடத்திலிருந்தே மறைந்தார்‌. வீரபாண்டியனை வெறுத்தேன்‌. 
அவன்‌ என்னைக்‌ கடிமணம்‌ புரியத்‌ தந்‌ைத சம்மதித்தார்‌. 
அதிலிருந்து தப்பினேன்‌. கோட்டையில்‌ சிறைப்பட்டேன்‌. 
என்னைக்‌ காப்பாற்ற வந்தவர்‌ இவர்‌. முற்றுகை முடிந்ததும்‌ 
மணவாழ்க்கை கிடைக்குமென்று நினைத்தேன்‌. தந்‌ைத 
மரணத்‌ தறுவாயிலிருக்கும்‌ செய்தியே கிடைத்திருக்கிறது. 
போதாக்குறைக்கு இவரை என்னிடமிருந்து பிரித்துப்‌ 
பொன்னமராவதிக்கு அனுப்ப அண்ணன்‌ பல்லவராயன்‌ 
வந்து முளைத்திருக்கிறார்‌. மரணப்படுக்கை ஒரு புறம்‌; 
உயிருக்கு உயிரான இவர்‌ என்னைப்‌ பிரிந்து செல்ல 
வேண்டிய அவசியம்‌ இன்னொரு புறம்‌; இந்த உலகத்தில்‌ 
நான்‌ விரும்புவது இருவரை. அவர்கள்‌ இருவரிடமிருந்தும்‌ 
என்னைப்‌ பிரிக்கிறாயே விதியே! எதற்காக இத்தகைய 


528 4 கன்னி மாடம்‌ 


பேரிடியை என்மீது வீசுகிறாய்‌?' என்று தன்னைத்தானே 
கேட்டுக்கொண்டு திக்பிரமை அடைந்து உட்கார்ந்திருந்த 
கார்குழலியின்‌ முகத்தைத்‌ தன்‌ இரு கைகளாலும்‌ பிடித்துத்‌ 
தூக்கினான்‌ அபராஜிதன்‌. அப்படித்‌ தூக்கியதால்‌ தன்‌ 
துக்கத்தையும்‌, அந்தத்‌ துக்கத்தால்‌ அவள்‌ முகத்தில்‌ ஏற்பட்ட 
பிரமிப்பையும்‌ கவனித்த அபராஜிதன்‌, “குழலி! உலகத்தில்‌ 
நம்‌ இஷ்டப்படி காரியங்கள்‌ நடப்பதில்லை. விதி நம்மை 
இழுத்துச்‌ செல்லும்‌ பாதையில்தான்‌ நாம்‌ செல்லவேண்டும்‌. 
உன்‌ தந்‌ைத மரணப்படுக்கையிலிருக்கிறார்‌. மேலைமங்கலத்‌ 
துக்குப்‌ போய்‌ நீ அவருக்கு ஆறுதலாக இரு” என்றான்‌. 

“நீங்‌. கள்‌?” 

“பொன்னமராவதிக்குப்‌ போகிறேன்‌.” 

“புரட்சியைக்‌ கிளப்பவா?” 


ஆமாம்‌. 
“புரட்சியைக்‌ கிளப்பி நீங்கள்‌ அகப்பட்டுக்கொண்டால்‌?” 
“மதுரைக்‌ கோட்டை வாசலுக்கு வா. என்‌ தலையைப்‌ 
பார்க்கலாம்‌. புரட்சி வெற்றியடைந்தால்‌ நான்‌ மேலைமங்கலத்‌ 
துக்கு வருகிறேன்‌, மங்கலக்‌ கயிற்றுடன்‌.” 
“வேறு வழியே இல்லையா?” 
குழலி! என்‌ நிலையில்‌ இருப்பவர்களுக்கு 
வேறு வழியில்லை; நாடு கடமைக்கு அழைக்கிறது.” 

“நான்‌ அழைக்கிறேனே!” 

“உயிருடனிருந்தால்‌ மண்ணுலகில்‌ சந்திக்கிறேன்‌. இல்லா 
விட்டால்‌ விரோதத்துக்கு இடமில்லாத வேறு உலகமிருக்கிறது. 
அங்கு சந்திக்கிறேன்‌.” 

கார்குழலி அவன்‌ மார்பில்‌ தன்‌ தலையைச்‌ சாய்த்துக்‌ 
கொண்டாள்‌. அதுவரை மடைபோட்டுத்‌ தேக்கி வைக்கப்‌ 
பட்டிருந்த உணர்ச்சிகள்‌ மடையை உடைத்துக்கொண்டு 


சாண்டில்யன்‌ * 529 


பிரீட்டுப்‌ பிரவேசிக்கவே குலுங்கக்‌ குலுங்கக்‌ குழந்தை போல்‌ 
அழுதாள்‌ மழவராயன்‌ மகள்‌. அபராஜிதன்‌ தனது வலக்‌ 
கரத்தால்‌ அவள்‌ முதுகை ஆறுதலாகத்‌ தடவிக்‌ கொடுத்து, 
“குழலி! உணர்ச்சிகளை அடக்கிக்கொள்‌. நீ வீரன்‌ மகள்‌. 
உணர்ச்சிகளைச்‌ சிதற விடுவது முறையல்ல” என்றான்‌. 
கார்குழலி மெள்ள அழுகையை அடக்கிக்கொண்டாள்‌. 
அன்று பிற்பகலில்‌ இது என்ன வாழ்க்கை என்பதை 
அடிகளார்‌ விளக்கினார்‌. “இன்பமும்‌ துன்பமும்‌ மாறி 
வருவது இயற்கை மகளே! அதற்காக வருந்திப்‌ பயனில்லை. 
கடமை உனக்காகக்‌ காத்திருக்கிறது. வா, மேலைமங்கலம்‌ 
செல்வோம்‌” என்றார்‌ அடிகளார்‌. அவர்கள்‌ மேலைமங்கலத்‌ 
துக்குப்‌ புறப்படுமுன்பாகவே காரிவளவனுடன்‌ அபராஜிதன்‌ 
பொன்னமராவதிக்குப்‌ புறப்பட்டுவிட்டான்‌. அவர்கள்‌ 
தன்னிடம்‌ திரும்பவும்‌ பத்திரமாய்க்‌ கொண்டு சேர்க்கும்படி 
ஆண்டவனை வேண்டினாள்‌. அதே தினத்தின்‌ மாலையில்‌ 
கூடலைச்‌ சேர்ந்த சிங்களத்துப்‌ பைங்கிளி அபராஜிதனை 
அடியோடு ஒழித்துக்கட்டுவதற்காகப்‌ பிரும்மாண்டமான 
திட்டமொன்றை உருவாக்கிக்கொண்டிருந்தாள்‌. 


இராமேச்வரத்துக்குச்‌ சற்று அப்பால்‌ ஊசி போல்‌ 
ஒடி. ஆழ்கடலில்‌ பாய்ந்து கரைந்துகொண்டிருந்த குறுகிய 
நிலப்பரப்பின்‌ கிழக்கு ஒரத்திலிருந்த கூடல்‌ அப்படி 
யொன்றும்‌ பெரிய நகரமல்ல. ஆனால்‌ சிற்றூர்தானே என்று 
அசட்டை செய்து ஒதுக்கிவிட முடியாத நிலையில்‌ அது 
இருந்தது. சிங்களத்துக்கு வெகு அருகிலிருந்த முதல்‌ கப்பல்‌ 
துறை அதுவாகையாலும்‌, சதா நெல்லைப்‌ பாண்டியர்‌ 


530 ஒஓ கன்னி மாடம்‌ 


களுக்கும்‌ சிங்களத்து மகாவம்ச பரம்பரைக்கும்‌ நட்புறவு 
இருந்து வந்ததாலும்‌, எந்த நிமிஷத்திலும்‌ சிங்களப்‌ படைகள்‌ 
இறங்கிவிடக்‌ கூடிய கேந்திரமான ஸ்தானத்தில்‌ இருந்த 
படியாலும்‌ சோழப்‌ பேரரசர்கள்‌ கண்களும்‌ மதுரைப்‌ 
பாண்டியர்கள்‌ கண்களும்‌ எப்பொழுதும்‌ கூடலை நோக்கி 
நிலைத்துக்‌ கிடந்தன. கூடலை எப்பொழுதும்‌ கண்காணிக்க 
வேண்டிய அவசியத்தை முன்னிட்டு சோழப்‌ பேரரசர்‌ கடற்‌ 
படையைச்‌ சேர்ந்த ஓரிரு கப்பல்கள்‌ கூடல்‌ பிராந்தியத்தில்‌ 
அடிக்கடி உலாவுவதும்‌ வழக்கமாயிருந்தது. தென்னா 
டெங்கணும்‌ வடக்கே சில இடங்களிலும்‌ சோழ சாம்ராஜ்யம்‌ 
பரந்து வலுத்துக்‌ கிடந்த முதல்‌ ராஜராஜன்‌ காலத்‌ 
கூடலின்‌ நிலை இது என்றால்‌, பாண்டிய நாடு சிங்களத்தின்‌ 
'கால்களில்‌ மிதிபட்டு யுத்தமேகங்கள்‌ தமிழ்‌ நாடெங்கும்‌ 
திரண்டு எழுந்து கறுத்துக்‌ குமுறி இடித்துக்கொண்டிருந்த 
இரண்டாவது ராஜாதிராஜன்‌ காலத்தில்‌ அந்தச்‌ சிற்றூரின்‌ 
நிலையைப்‌ பற்றி விவரிக்கவா வேண்டும்‌? 
சிங்களத்துக்குச்‌ சமீபத்திலிருந்த கப்பல்‌ துறையான 
சிற்றூரில்‌ இலங்காபுரன்‌ வந்திறங்கிய நாளாகவே பயமும்‌ 
குழப்பமும்‌ நிறைந்திருந்தன. சிங்களத்தின்‌ பெரும்படையுடன்‌ 
அவன்‌ இறங்கிய இராமேச்வரத்தில்‌ கோயிலை இடித்தும்‌ 
பக்கத்து ஊர்களின்‌ பயிர்களைக்‌ கொளுத்தியும்‌, தமிழர்‌ 
களைச்‌ சங்கிலியால்‌ பிணைத்து அடிமை வேலை செய்யப்‌ 
படகுகளில்‌ கூட்டங்‌ கூட்டமாய்ச்‌ சிங்களத்துக்கனுப்பி, 
இலங்காபுரன்‌ மதுரை சென்று வீரபாண்டியனை அரியணை 
யில்‌ அமர்த்தி நாடாளத்‌ தொடங்கியதும்‌ கூடல்வாசிகள்‌ 
சிறிது அமைதியை அடைந்தார்கள்‌. ஆனால்‌ அந்தச்‌ சொற்ப 
கால அமைதியைக்‌ குலைக்க மீண்டும்‌ சிக்கல்‌ எழுந்து ஐகத்‌ 
i விசயத்‌ தண்டநாயகன்‌ பெரும்படையுடன்‌ வந்திறங்கியவுடன்‌ 
கூடல்‌ மக்களுக்கு மறுபடியும்‌ குலைநடுக்கம்‌ கண்டது. 
ஆனால்‌, இம்முறை அந்த நடுக்கம்‌ அதிக நாள்‌ நீடிக்கவில்லை. 
ஜகத்விசயனுக்கும்‌ இலங்காபுரனுக்கும்‌ பெரும்‌ வித்தியாச 


சாண்டில்யன்‌ * 591 


மிருந்ததைக்‌ கூடல்‌ மக்கள்‌ கண்டனர்‌. ஜகத்விசயன்‌ படை 
வந்திறங்கிய நாள்முதல்‌ மிக ஒழுங்குடனும்‌ கட்டுப்பாட்‌ 
டுடனும்‌ நடந்துகொண்டது. யார்‌ வீடும்‌ சுறையாடப்பட 
வில்லை. பயிர்‌ பச்சைகள்‌ அழிக்கப்படவில்லை. கூடலில்‌ 
இலங்காபுரனால்‌ இடிக்கப்பட்டு மீண்டும்‌ மக்களால்‌ 
எழுப்பப்பட்ட சிறு பிள்ளையார்‌ கோயிலைக்கூடச்‌ சிங்களப்‌ 
படைவீரர்கள்‌ தொடவில்லை. கடற்கரையோரமிருந்த பெரிய 
மாளிகையை ஊர்க்காரர்கள்‌ ஒழித்துவிட்டிருந்தும்‌ ஜகத்‌ 
விசயன்‌ அதில்கூடத்‌ தங்காமல்‌ கடற்கரை மணற்‌ பரப்பிலே 
சென்று தனிக்‌ கூடாரமடித்துக்கொண்டான்‌. அவன்‌ வீரர்கள்‌ 
பலரும்‌ அவன்‌ உதாரணத்தையே பின்பற்றினர்‌. ஊருக்குள்‌ 
இருக்கச்‌ செய்த உபசேனாதிபதிகள்‌ கூட, கூடல்வாசிகளுக்கு 
எந்தத்‌ தொந்தரவையும்‌ கொடுக்காமல்‌ கண்ணியமாகவே 
நடந்துகொண்டார்கள்‌. 

மக்களிடமிருந்து தான்ய வகையறாக்களும்‌ அலங்க 
வசூலிக்கப்படவில்லை. சிங்களத்திலிருந்து அடிக்கடி வந்து 
போய்க்கொண்டிருந்த படகுகளில்‌ படைக்கு வேண்டிய 
உணவுப்‌ பொருள்கள்‌ கொண்டுவரப்பட்டன. இறைச்சிக்கு 
வேண்டிய ஆடுகள்‌ சிலவும்‌ கோழிகள்‌ சிலவும்‌ அக்கம்‌ 
பக்கத்துக்‌ கிராமங்களிலிருந்து சிங்களத்துப்‌ பெளத்த மதப்‌ 
படைகளுக்குக்‌ கொண்டுவரப்பட்டபோது அவற்றுக்கு 
உண்டான பணம்‌ தங்கத்திலேயே அளந்து கொடுக்கப்பட்டது. 
வேலையின்றி மாலை வேளையில்‌ பக்கத்து ஊர்களைச்‌ 
சுற்றிச்‌ சென்ற படைவீரர்கள்‌ எந்தச்‌ சேஷ்டையிலும்‌ 
ஈடுபடாமலும்‌ எதிரே வந்த பெண்களை ஏறெடுத்துப்‌ 
பார்க்காமலும்‌ சென்றுகொண்டிருந்தார்கள்‌. இவற்றின்‌ 
காரணமாகப்‌ போர்ப்படை இறங்கிய போதிலும்‌ கூடியவரை 
சாதாரண வாழ்க்கையே நிலவிக்‌ கிடந்தது, கூடலிலும்‌ அதைச்‌ 
சுற்றியிருந்த சிற்றூர்களிலும்‌. 


532 4 கன்னி மாடம்‌ 


வெள்ளிச்‌ சேணம்‌ போட்ட இரு புரவிகளால்‌ இழுக்கப்‌ 
பட்ட அலங்கார ரதத்திலே அமர்ந்து பெரிய ராணி போல்‌ 
கூடலுக்குள்‌ பிரவேசித்த சிங்களத்துப்‌ பைங்கிளி கூட ஊர்‌ 
இருந்த நிலையைக்‌ கண்டு பெரிதும்‌ ஆச்சரியப்பட்டாள்‌. 
தாண்டிய முதலே கண்ட மாதவி, அந்த ஜகத்விசயன்‌ என்ன 
மந்திரவாதியாயிருப்பானோ என்று வியந்தாள்‌. போர்ப்படை 
இறங்கியுள்ள இடத்தைச்‌ சமாதான காலத்தைப்‌ போல்‌ 
சாதாரணப்‌ பிராந்தியமாக்க அவனால்‌ எப்படி முடிந்தது 
என்பதை, எல்லாவற்றையும்‌ நொடிப்‌ பொழுதில்‌ அறிந்து 
கொள்ளக்‌ கூடிய சிங்களத்துப்‌ பைங்கிளியால்கூட அறிய 
முடியவில்லை. தன்னைப்‌ பார்க்க வழி நெடுக மக்கள்‌ 
நின்றதையும்‌, அவர்கள்‌ ரதத்தை நெருங்கவிடாமல்‌ செய்வதற்‌ 
காகத்‌ தடுத்துநின்ற போர்வீரர்கள்‌ முரட்டுத்தனம்‌ ஏதும்‌ 
காட்டாமல்‌ மெள்ள ஜனங்களைக்‌ கட்டுப்படுத்தி வைத்திருந்த 
தையும்‌ பார்த்த மாதவிக்கு ஜகத்விஜயனைச்‌ சந்திப்பதிலிருந்த 


ஆசை பன்மடங்காயிற்று. 


மாதவிக்குத்‌ தெரியாத பிரபுக்கள்‌ சிங்களத்தில்‌ யாருமே 
கிடையாது. சிங்களத்தில்‌ பிரதானத்‌ தண்டநாயகனான 
இலங்காபுரன்‌ மருமகள்‌ என்ற காரணத்தாலும்‌ அவளுக்கே 
இயற்கையாக இருந்த பேரழகினாலும்‌ அவளை நெருங்கிப்‌ 
பழக முயன்ற பிரபுக்களின்‌ எண்ணிக்கைக்குக்‌ குறைவே 
யில்லை. ஆனால்‌ இந்த ஜகத்விசயன்‌ பெயரை மட்டும்‌ அவள்‌ 
கேள்விப்பட்டதேயில்லை. “எந்தப்‌ பிரபு வம்சத்திலும்‌ சேராத 
இவன்‌ யார்‌? எங்கிருந்து இத்தகைய உன்னத பதவிக்கு 
எழுந்தான்‌? இலங்காபுரனுக்கு அடுத்தபடியாகப்‌ படைகளை 
நடத்திச்‌ செல்ல மன்னன்‌ பராக்கிரமபாகுவால்‌ நியமிக்கப்‌ 
படுவதற்கான இத்தனை அனுபவமும்‌ திறமையுமுள்ள 
இவன்‌ சிங்களத்துப்‌ படைகளின்‌ எந்த வரிசையில்‌ ஒளிந்து 
கிடந்தான்‌?” என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்ட 


சாண்டில்யன்‌ உ 533 


மாதவி, அவனைச்‌ சந்தித்து அவன்‌ எப்படியிருப்பா 
னென்பதைப்‌ பார்க்கவேண்டுமென்ற பேரவாவுடன்‌ 
கூடலுக்கு விரைந்தாள்‌. அப்படி விரைந்தவள்‌ வெறுங்‌ 
கையுடன்‌ வரவில்லை. சோழப்‌ படைகள்‌ பாண்டிய 
நாட்டைத்‌ தாக்கினால்‌ எந்த முறையில்‌ அவற்றைச்‌ சமாளிக்க 
வேண்டும்‌, அவற்றைச்‌ சமாளிப்பதில்‌ ஜகத்விசயன்‌ பங்கு 
என்ன என்ற திட்டத்தை இலங்காபுரன்‌ வாயிலாகக்‌ கேட்டுக்‌ 
கொண்டே வந்திருந்தாள்‌. இத்தகைய முக்கியப்‌ போர்த்‌ 
திட்டத்தை எந்த ஒற்றனிடமும்‌ ஓலையில்‌ எழுதிக்‌ : 
கொடுத்தனுப்ப இஷ்டப்படாத இலங்காபுரன்‌ அதை வாய்‌ 
மூலமாகத்‌ தனது மருமகளிடமே சொல்லியனுப்பினான்‌. 
முதலில்‌ மதுரையைவிட்டுக்‌ கிளம்பும்போது மாதவி 
வேண்டாவெறுப்பாகத்தான்‌ கிளம்பினாள்‌. அவள்‌ மனத்தில்‌ 
சொல்லவொண்ணாத வேதனை படர்ந்திருந்த காலம்‌ 
அதுதானே. வலிய அபராஜிதன்‌ கரத்தில்‌ வீழ்ந்தபோதும்‌ 
மதுரையின்‌ மணிமுடியையே அவனுக்கு அர்ப்பணித்த 
போதும்‌ அவன்‌ தன்னையோ ராஜ்ய லட்சுமியையோ 
லட்சியம்‌ செய்யாமல்‌ தன்னை முரட்டுத்தனமாகப்‌ பிடித்து 
மாமன்‌ கையில்‌ தள்ளியதை நினைத்து நினைத்துச்‌ சீறிக்‌ 
கொண்டிருந்தாள்‌ மாதவி. அபராஜிதன்‌ தன்னைப்‌ 
புறக்கணித்தது போதாதென்று தன்‌ கைப்பொம்மையாயிருந்த 
வீரபாண்டியனும்‌ கார்குழலி மீது வெறிகொண்டு அவளை 
வலிய மணம்‌ செய்யக்‌ கன்னிமாடக்‌ கோட்டையை முற்றுகை 
யிடச்‌ சென்றதும்‌, அவள்‌ உள்ளப்‌ புண்ணை வேல்‌ கொண்டு 
குத்துவது போலிருந்தது. காதலனுக்காக அரசனைத்‌ துறந்து 
கடைசியில்‌ காதலனும்‌ அரசனும்‌ போய்த்‌ தனித்து நின்று 
விட்ட சிங்களத்துப்‌ பைங்கிளி அடிபட்டுத்‌ தப்பிச்‌ சென்று 
விட்ட நாகம்‌ போலிருந்தாள்‌. அடித்தவனை என்றாவது 
ஒருநாள்‌ திரும்பக்‌ கடித்து ஓழித்துவிடக்‌ கறு வைக்கும்‌ 
சர்ப்பம்‌ போன்ற குணமுடைய சிங்களத்துப்‌ பைங்கிளி தன்‌ 
அத்தனை சீர்கேட்டுக்கும்‌ அபராஜிதனே காரணமென்று 


534 4 கன்னி மாடம்‌ 


தீர்மானித்து, அவனைத்‌ தீர்த்துவிடக்‌ கங்கணம்‌ கட்டி, நாடு 
கடத்தப்பட்ட அவன்‌ இருப்பிடத்தை ஆராய முற்பட்டாள்‌. 
அபராஜிதன்‌ மேலைமங்கலத்திலிருந்து திடீரென மறைந்து 
விட்ட செய்தியையும்‌ பிறகு கன்னிமாட முற்றுகையைப்‌ பற்றி 
வினோத விவரங்களையும்‌ ஒற்றர்கள்‌ மூலமறிந்த மாதவி, 
கோட்டைக்குள்ளிருப்பவன்‌ அபராஜிதன்தான்‌ என்பதைச்‌ 
சந்தேகமறப்‌ புரிந்துகொண்டாள்‌. அந்தக்‌ கோட்டைக்‌ 
அவனை அழித்துவிடத்‌ திட்டம்‌ போட்ட மாதவி 
தன்‌ மாமனிடம்‌ அதைப்‌ பற்றிப்‌ பிரஸ்தாபித்து, “மாமா! 
அபராஜிதன்‌ ஒழிந்தால்தான்‌ நீங்கள்‌ நிம்மதியாக உறங்கலாம்‌. 
அவன்‌ இப்பொழுது கன்னிமாடக்‌ கோட்டைக்குள்ளிருக்‌ 
கிறான்‌. அதிகப்‌ படைகளை அனுப்பி அந்தச்‌ சதிகாரனை 
ஒழித்துக்‌ கட்டுங்கள்‌” என்று யோசனை சொன்னாள்‌. 
அந்த யோசனையைச்‌ சற்றும்‌ காதில்‌ வாங்கிக்கொள்ளாத 
இலங்காபுரன்‌ அவளைப்‌ பார்த்து நகைத்து, “மாதவி! காதல்‌ 
மயக்கத்தில்‌ கண்டபடி உளறாதே. அவன்‌ உன்னைப்‌ 
புறக்கணித்தானென்பதற்காக மதுரையிலிருக்கும்‌ படைகளை 
யெல்லாம்‌ அவனைத்‌ துரத்த அனுப்புவதா? பாண்டிய 
நாட்டு எல்லையில்‌ சோழப்‌ படைகள்‌ குவிந்து கிடக்கின்றன. 
போர்‌ எழுந்தால்‌ அவற்றைச்‌ சமாளிக்கப்‌ படைகளை 
அனுப்புவேனா? வீரபாண்டியன்‌ பெண்‌ வேட்டைக்குத்‌ 
துணை செய்யவும்‌, உன்‌ காதலன்‌ தலையை வெட்டிக்‌ 
கொண்டுவரவும்‌ அனுப்புவேனா? தவிர அபராஜிதன்‌ 
அங்குதானிருப்பானென்பது என்ன நிச்சயம்‌? எல்லாம்‌ உன்‌ 
ஊகந்தானே?” என்றான்‌. 
அவன்‌ உறுதியை மாற்ற மாதவி எவ்வளவோ 
முயன்றாள்‌. அபராஜிதன்‌ கன்னிமாடக்‌ கோட்டையில்தா 
னிருக்கிறானென்பதற்குப்‌ பெரிய பல்லவராயர்‌, அண்ணன்‌ 
பல்லவராயனுக்கு என்னென்ன காரணங்களைச்‌ 
சொன்னாரோ அத்தனை காரணங்களையும்‌ மாமனிடமும்‌ 


சாண்டில்யன்‌ உ 535 


சொல்லிப்‌ பார்த்தாள்‌. இலங்காபுரன்‌ அவள்‌ பேச்சுக்குச்‌ 
செவிசாய்க்கவே இல்லை. “மாதவி! நீ சொல்கிறபடி 
அபராஜிதன்‌ அங்கிருக்கலாம்‌. ஆனால்‌ அதற்காகப்‌ 
படைகளைக்‌ கண்டபடி அனுப்ப முடியாது. உன்‌ கருத்தை 
அபராஜிதன்‌ அழிவிலிருந்து சிங்களத்தின்‌ நன்மைக்காகத்‌ 
திருப்பிவிடு. உனக்கோ வேறு அலுவல்‌ கொடுக்கிறேன்‌, வா” 
என்று அவளைச்‌ சமாதானப்படுத்தி, ஜகத்விசயனைச்‌ 
சந்தித்து அவனிடம்‌ சொல்லவேண்டிய போர்த்‌ திட்டத்தை 
விளக்கிச்‌ சொன்னான்‌. அத்துடன்‌, “இதோ பார்‌ மாதவி! 
ஜகத்விசயனிடம்‌ என்‌ திட்டத்தை விளக்கமாகச்‌ சொல்‌! 
அதற்கு அவன்‌ இஷ்டப்படாவிட்டால்‌ அவன்‌ திட்டத்தை 
எனக்குத்‌ தெரிவிக்கட்டும்‌. அப்படித்‌ தெரிவிப்பதாயிருந்தால்‌ 
அந்தச்‌ செய்தியையும்‌ நீயே கொண்டு வா. ஒலையில்‌ எழுதி 
அனுப்ப வேண்டாம்‌. நாட்டில்‌ சோழ ஒற்றர்கள்‌ ஈனம்‌ 
அதிகமாயிருக்கிறது” என்று சொன்னான்‌. 
இவ்வாறு இலங்காபுரனால்‌ உத்தரவிடப்பட்ட மாதவி 
வேண்டா வெறுப்பாக மதுரையிலிருந்து கிளம்பினாள்‌. 
கிளம்புமுன்பாக ஜகத்விசயனைப்‌ பற்றி இலங்காபுரனிட 
மிருந்து தகவலறிய அவள்‌ முயன்றதும்‌ வியர்த்தமாயிற்று. 
ஐஜகத்விசயனைப்‌ பற்றி அவள்‌ வினவியபோது, “ஜகத்விசயன்‌ 
என்று தெற்கு சிங்களத்தில்‌ ஒரு படைத்தலைவனிருந்தான்‌. 
அங்கு எழுந்த இரண்டொரு புரட்சிகளை அவன்‌ திறமையாக 
அடக்கியதாகச்‌ சிங்கள மன்னர்‌ சில நாட்களுக்கு முன்பு 
எனக்கு எழுதியிருந்தார்‌. ஆனால்‌ இத்தகைய ஒரு படை 
யெடுப்பு அவன்‌ வசம்‌ ஒப்புவிக்கப்படுமென்று நான்‌ 
நினைக்கவில்லை. எனக்குத்‌ தெரிந்து ஜகத்விசயனுக்குப்‌ 
பெரிய போர்களில்‌ வீரர்களை நடத்திச்‌ செல்லும்‌ அனுபவம்‌ 
கிடையாது. ஆனால்‌ மாதவி, ஒன்று நினைவில்‌ வைத்துக்‌ 
கொள்‌. திறமை மட்டும்‌ இல்லாவிட்டால்‌ சிங்களத்து 
மன்னரிடம்‌ உயர்‌ பதவி கிடைக்காது. எதற்கும்‌ நீதான்‌ 


536 + கன்னி மாடம்‌ 


பார்க்கப்‌ போகிறாயே” என்று சொல்லியனுப்பினான்‌ 
இலங்காபுரன்‌. 

இப்படி முன்பின்‌ பிரபலமாக இல்லாமல்‌ ஏதோ 
இரண்டு புரட்சிகளை அடக்கியதற்காகப்‌ பெரும்‌ பதவி 
யளிக்கப்பட்ட ஜகத்விசயன்‌, பெரிய பல்லவராயர்‌ போன்ற 
ராஜதந்திரியையும்‌ அண்ணன்‌ பல்லவராயன்‌ போன்ற 
அனுபவமுதிர்ந்த படைத்தலைவனையும்‌ எப்படி எதிர்க்கப்‌ 
போகிறான்‌ என்ற எண்ணத்துடன்‌ மதுரையை விட்டுக்‌ 
கிளம்பிய மாதவி, கூடலுக்கருகே வந்ததும்‌ தன்‌ அபிப்பிராயத்‌ 
தைப்‌ பெரிதும்‌ மாற்றிக்கொண்டாள்‌. கூடலுக்கு முன்பே 
யிருந்த கிராமங்களிலேயே அவன்‌ படைப்‌ பகுதிகளைக்‌ 
கண்ட மாதவி, வீரர்கள்‌ நடந்துகொள்ளும்‌ மாதிரியைப்‌ 
பார்த்து ஜகத்விசயன்‌ ஆணை அவன்‌ வீரனிடத்தில்‌ வேத 
வாக்கியமாயிருந்தது என்பதைப்‌ புரிந்துகொண்டாள்‌. 

ஜகத்விசயனை உடனே சந்திக்கவேண்டும்‌ என்ற 
ஆவலுடன்‌ வந்த மாதவிக்குக்‌ கூடலில்‌ ஒரளவு ஏமாற்றமே 
காத்திருந்தது. 

அவள்‌ நினைத்தபடி அவளை எதிர்கொண்டழைக்க 
ஜகத்விசயன்‌ வரவில்லை. ஒரு சேனாதிபதியையும்‌ சில 
வீரர்களையுமே அனுப்பியிருந்தான்‌. வந்த உபசேனாதிபதியும்‌ 
அதிகமாக எதுவும்‌ பேசாமல்‌, “தாங்கள்‌ தங்குவதற்குக்‌ கடற்‌ 
கரையோரமுள்ள பெரிய மாளிகை ஒழித்து விடப்பட்டிருக்‌ 
கிறது, எல்லா செளகரியங்களும்‌ செய்யப்பட்டி ருக்கின்றன. 
தங்கள்‌ பணிப்பெண்கள்‌ தங்குவதற்கு...” என்று ஏதோ 
சொல்லப்‌ போன அவனைத்‌ தடுத்து நிறுத்திய சிங்களத்துப்‌ 
பைங்கிளி, “தனி விடுதி அவசியமில்லை. ஒரு பணிப்பெண்‌ 
தான்‌ வந்திருக்கிறாள்‌. இன்னும்‌ மூவரை இந்த ஊரிலிருந்தே 
அமர்த்துங்கள்‌" என்று உத்தரவிட்டு ரதத்தைக்‌ கடற்கரை 
மாளிகைக்காக நடத்தும்படி. உத்தரவிட்டாள்‌. மாளிகை 
வாசலிலும்‌ ஜகத்விசயன்‌ கா; 


சாண்டில்யன்‌ * 537 


இப்பொழுது சூரியாஸ்தமன சமயம்‌. பொழுது மெல்ல 
மெல்ல மறைந்துகொண்டிருந்தது. அந்த அந்தி வேளையிலே 
கோபத்தால்‌ நிலையிழந்த உள்ளத்துடன்‌ திடீரென ரதத்தி 
லிருந்து குதித்துப்‌ பணிப்பெண்ணுடன்‌ சரசரவென்று 
மாளிகைக்குள்‌ நுழைந்து மாடிப்படிகளில்‌ ஏறிச்சென்ற 
மாதவி, மாடியிலிருந்த விசாலமான கூடத்தில்‌ கடற்கரைக்‌ 
காகத்‌ திறந்துவிடப்பட்டிருந்த இரு பெரும்‌ சாளரங்களில்‌ 
ஒன்றையடுத்துப்‌ போடப்பட்டிருந்த மஞ்சத்தில்‌ தடாலென 
உட்கார்ந்துகொண்டு சிந்தனையிலாழ்ந்தாள்‌. “ஸ்நானத்துக்கு 
ஏற்பாடு செய்யட்டுமா?” என்று கேட்ட பணிப்பெண்ணுக்குப்‌ 
பதில்‌ சொல்லாமல்‌ *செய்‌' என்று தலையை மட்டுமே 
அசைத்தாள்‌. 

நீராடல்‌ முடிந்து இரவு எழுந்து நிலவும்‌ வீசத்‌ 
தொடங்கியபோதுகூட மாதவியின்‌ மனக்கொதிப்பு அடங்க 
வில்லை. ஸ்நானத்திற்குப்‌ பிறகு தயாரிக்கப்பட்டி ரந்த எந்த 
உணவையும்‌ அருந்தாமல்‌ பாலை மட்டும்‌ சிறிது பருகிவிட்டுப்‌ 
பழையபடி சாளரத்துக்குப்‌ பக்கத்தேயிருந்த மஞ்சத்தில்‌ 
ஒருக்களித்துப்‌ படுத்துக்‌ கடலின்‌ ஜலப்‌ பரப்பையும்‌ அதை 
ஒட்டியிருந்த மணற்‌ பரப்பையும்‌ பார்த்துக்கொண்டிருந்த 
சிங்களத்துப்‌ பைங்கிளியின்‌ சிங்காரம்‌ அன்று பிரமிக்கத்தக்க 
வகையில்‌ அமைந்திருந்தது. பச்சைப்‌ புடைவையும்‌ சிவப்பு 
ரவிக்கையும்‌ வெள்ளை முத்தாரங்களும்‌ அணிந்திருந்தாள்‌ 
மாதவி. அவள்‌ கருங்குழல்‌ நன்றாக எடுத்துக்‌ கட்டப்பட்டிராந்‌ 
தாலும்‌ உதிரியாகத்‌ தொங்கிய சில மயிர்களோடு தலையில்‌ 
சூட்டியிருந்த முல்லைச்‌ சரம்‌ நழுவி விழுந்து விளையாடிக்‌ 
கொண்டிருந்தது. கடற்காற்று வீசிக்கொண்டிருந்ததால்‌ 
அடிக்கடி அலைந்து அவள்‌ மயிர்களுக்கு இடையிடையே 
மறைந்த முல்லைச்‌ சரமலர்கள்‌ இருளில்‌ பதுங்கிப்‌ வக்ப்‌ 
ஒருக்களித்துப்‌ படுத்திருந்ததால்‌ சற்றுத்‌ தள்ளி வளைந்து 
கிடந்த இடைப்‌ பிரதேசம்‌ சாளரத்தின்‌ மூலமாக வந்த 


க. மா-35 


538 கன்னி மாடம்‌ 


நிலவொளியில்‌ வெளேரெனப்‌ பிரகாசித்தது. ஏற்கெனவே 
செழுமையான அவள்‌ உடல்‌, அந்த நிலவொளியில்‌ 
பன்மடங்கு, அதிகமான செழுமையைப்‌ பெற்றுத்‌ 
“தகதகவென ஜொலித்துக்கொண்டிருந்தது. அத்தனை 
அனுபவத்திலும்‌ கட்டுவிடாமல்‌ உறுதியாயிருந்த அவள்‌ 
கட்டழகை அனுபவிக்கும்‌ நோக்கமுடையவன்‌ போல்‌ 
காற்றுத்தேவன்‌ ஏற்கெனவே நெகிழ்ந்து கிடந்த அவள்‌ 
சேலையை இன்னும்‌ சற்று அதிகமாகவே நெகிழ்த்தினான்‌. 
சாதாரணமாகவே ஆடை அலைவதைக்‌ கவனிக்காமல்‌ 
அசிரத்தையுடன்‌ படுக்கும்‌ சுபாவமுள்ள மாதவி, அன்று 
மனோநிலையிருந்த காரணமாக மிகுந்த அசிரத்தையுடன்‌ 
படுத்திருந்தாள்‌. அப்படி. அசிரத்தையாயிருந்தபடியால்‌ தான்‌ 
வெகு நேரம்‌ சிந்தனையில்‌ ஆழ்ந்துவிட்டதையோ, அந்தச்‌ 
சிந்தனையின்‌ காரணமாக அந்த அறையில்‌ நுழைந்து வைத்த 
கண்‌ வாங்காமல்‌ தன்னையே ஜகத்விசயன்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருந்ததையோ அவள்‌ உணரவே இல்லை. 

“அம்மா! அம்மா!” என்று பணிப்பெண்‌ இருமுறை 
கூப்பிட்ட பிறகுதான்‌ மாதவி திரும்பினாள்‌. அவள்‌ 
திரும்பியதும்‌ கிட்டே ஓடிவந்த பணிப்பெண்‌, “ஜகத்விசயத்‌ 
தண்டநாயகர்‌ தங்களைக்‌ காண வந்திருக்கிறார்‌.” என்று 
பரபரப்புடன்‌ அறிவித்தாள்‌. 

மாதவி முழுவதும்‌ திரும்பாமல்‌ தலையை மட்டும்‌ 
திருப்பி ஜகத்விசயத்‌ தண்டநாயகனைப்‌ பார்த்தாள்‌. 
அவனைப்‌ பார்த்ததும்‌ அவள்‌ கண்கள்‌ ஒருமுறை 
ஆச்சரியத்தால்‌ மலர்ந்தன. மறுமுறை கீழே ஒரு பக்கமாகச்‌ 
சாய்ந்தன. ஜகத்விசயன்‌ அவள்‌ அழகைப்‌ பிரமை தட்டிய 
கண்களுடன்‌ பருகிக்கொண்டிருந்தான்‌. சிவப்பு ரவிக்கை 
யாலும்‌, சற்று ஒதுங்கி வளைய வந்து சூழ்ந்துகொண்டி ருந்த 
பச்சைப்பசேலெனக்‌ காட்சியளிக்கும்‌ தடாகத்தின்‌ இடையே 
எழுந்த செந்தாமரை மொட்டைப்‌ போல்‌ விளங்கிய அவள்‌ 


சாண்டில்யன்‌ & 539 


வசீகரக்‌ கவர்ச்சிப்‌ பிரதேசத்தையும்‌ இதர இந்திர ஜாலங்‌ 
களையும்‌ பார்த்துப்‌ பிரமித்துச்‌ சித்தத்தைப்‌ பறிகொடுத்துச்‌ 
சித்திரம்‌ போல்‌ நின்ற ஜகத்விசயனை இரண்டாம்‌ முறை 
ஏறெடுத்துப்‌ பார்த்த சிங்களத்துப்‌ பைங்கிளியின்‌ 
கொவ்வைக்கனி இதழ்கள்‌ மந்தகாசத்தால்‌ மலர்ந்தன. 
ஜகத்விசயன்‌ கிட்டத்தட்ட அபராஜிதன்‌ வயதோடு அவன்‌ 
கம்பீரத்தையும்‌ பெற்றிருந்ததையும்‌ கண்ட மாதவியின்‌ 
அந்தரங்கத்தில்‌ ஆயிரம்‌ திட்டங்கள்‌ திடீரென எழுந்தன. 
அவற்றின்‌ விளைவாக அவள்‌ கண்‌ வலையும்‌ ஜகத்விசயனை 
நோக்கி நன்றாக விரிந்தது. 


56. சிலந்திக்‌ கூடு 


உள்ளத்தையே . ஊடுருவிச்‌ செல்லும்‌ சக்தி வாய்ந்த 
மாதவியின்‌ கள்ளப்‌ பார்வைக்கே கருத்தைப்‌ பறிகொடுத்து 
விட்ட ஜகத்விசயத்‌ தண்டநாயகன்‌, அவள்‌ மஞ்சத்தில்‌ எழுந்து 
உட்கார்ந்ததாலும்‌, புடவையைச்‌ சரிசெய்துகொண்டதாலும்‌ 
ஏற்பட்ட வசீகர அம்சங்களின்‌ அசைவினால்‌ பெரிதும்‌ நிலை 
குலைந்தவனானான்‌. அத்துடன்‌ அவள்‌ மஞ்சத்தை விட்டு 
லேசாக இறங்கித்‌ தன்னை நோக்கி இரண்டடி எடுத்து வைத்த 
போது அவள்‌ உடலிலிருந்த இணையற்ற ஓய்யாரத்தையும்‌, 
ஒவ்வொரு அடிக்கும்‌ வளைந்த இடைப்‌ பிரதேசத்தின்‌ 
எழிலையும்‌ இடை வளைந்து கொடுத்ததால்‌ மேலும்‌ 
கீழுமுள்ள அங்க லாவண்யங்கள்‌ லேசாக ஒதுங்கி ஒதுங்கி 
அவள்‌ கவர்ச்சியைப்‌ பன்மடங்கு அதிகமாக்குவதையும்‌ 
கண்ட த்விசயத்‌ தண்டநாயகன்‌ இலங்காபுரன்‌ மருமகள்‌ 
பேரழகி என்று பெயரெடுத்ததில்‌ எந்தவித ஆச்சரியமும்‌ 
இல்லையென்றே எண்ணினான்‌. ஜகத்விசயன்‌ கண்கள்‌ தன்‌ 
உடலின்‌ பல பாகங்களிலும்‌ தாவித்‌ தாவிச்‌ செல்வதைக்‌ 
கண்ட மாதவி, அவன்‌ மனப்போக்கை நொடிப்பொழுதில்‌ 
புரிந்துகொண்டவளாய்‌, “இந்த வாலிபத்‌ தண்டநாயகனை 


540 4 கன்னி மாடம்‌ 


அடிமை கொள்வதோ, இவனைக்‌ கைக்கருவியாக்கிக்‌ 
கொள்வதோ ஒரு பிரமாதமான காரியமல்ல' என்று 
தனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டாள்‌. அப்படி உள்ளே 
எழுந்த அந்த நம்பிக்கையின்‌ காரணமாக, அவள்‌ அழகிய 
காமத்தைச்‌ சொட்டும்‌ கனியிதழ்கள்‌ நன்றாக விரிந்து 
புன்முறுவல்‌ செய்ததன்றி ஜகத்விசயனை நோக்கி, “உங்களை 
முன்பே எதிர்பார்த்தேன்‌” என்று அரைகுறையாக ஏதோ 
ஒரிரு சொற்களையும்‌ உதிர்த்தன. 

இரண்டொரு வார்த்தைகளைத்தான்‌ அவள்‌ பேசினாள்‌. 
அதனாலென்ன? மந்திரங்களெல்லாம்‌ சொற்‌ கூட்டங்‌ 
களாகவா இருக்கின்றன? நாலைந்து வார்த்தைகளில்‌ 
எத்தனை பெரிய சர்ப்பங்களையெல்லாம்‌ பிடாரன்‌ 
கட்டி விடுகிறான்‌? அப்படித்தானிருந்தன மாதவியின்‌ 
வார்த்தைகளும்‌. மகுடியிலிருந்து இனிமையாக உதிர்க்கப்படும்‌ 
புன்னாகவராளியின்‌ ஸ்வரங்களைப்‌ போல மாதவியின்‌ 
இதழ்களிலிருந்து உதிர்ந்த அந்தச்‌ சொற்கள்‌ ஏற்கெனவே 
அவள்‌ அழகில்‌ மயங்கிக்‌ கிடந்த ஜகத்விசயனுக்கு இன்னும்‌ 
அதிக மயக்கத்தைக்‌ கொடுக்கவே அவன்‌ பதில்‌ சொல்லத்‌ 
திணறினான்‌. அவன்‌ திணறலைக்‌ கண்ட மாதவி “களுக்‌” 
என்று மெல்ல நகைத்து, “ஏது, சிங்களத்துத்‌ தண்டநாயகர்‌ 
மெளனியாகிவிட்டார்‌ போலிருக்கிறது!” என்று கேலியாகவும்‌ 
பேசினாள்‌. 

அதற்குமேல்‌ பேசாமலிருப்பது சரியல்லவென்று 
நினைத்த ஜகத்விசயனும்‌ மெள்ள தன்னைச்‌ சமாளித்துக்‌ 
கொண்டு, “மெளன விரதம்‌ ஏதுமில்லை. ஏமாற்றத்தால்‌ 
ஏற்பட்ட பிரமை” என்றான்‌, நின்ற இடத்திலிருந்து 
அசையாமலும்‌, அவள்‌ முகத்தில்‌ பதியவிட்ட கண்களை 
அகற்றாமலும்‌. 

“ஏமாற்றமா? என்ன ஏமாற்றம்‌?” என்று வினவினாள்‌ 
சிங்களத்துப்‌ பைங்கிளி. 


சாண்டில்யன்‌ %* 541 


“நூன்‌ இவ்விடத்தில்‌ இறங்கியதும்‌ இலங்காபுரத்‌ தண்ட 
நாயகரிடமிருந்து தூதுவரை எதிர்பார்த்தேன்‌” என்றான்‌ 
ஐகத்விசயன்‌. 

“தூதர்‌ யாரும்‌ உடனே வந்து சேரவில்லையோ?'” 

“அதற்காகச்‌ சொல்லவில்லை... நீங்கள்‌ வந்ததைவிடத்‌ 
துரிதமாக யாரும்‌ வந்திருக்க முடியாது.” 

“ஆனால்‌ எதில்‌ ஏற்பட்டது ஏமாற்றம்‌.” 

“தூதுவர்‌ யாரென்பதில்தான்‌. தூதுவரை அனுப்புவார்‌ 
என்பது தெரியும்‌. அந்தத்‌ தூதுவர்‌...” என்று இழுத்த ஜகத்‌ 
விசயனை நோக்கி, “பெண்ணாயிருப்பாள்‌ என்று எதிர்‌ 
பார்க்கவில்லை” என்று சொல்லி வாசகத்தை முடித்தாள்‌ 
மாதவி. 

அவள்‌ அவசரத்தைப்‌ பார்த்த ஜகத்விசயன்‌ முதன்‌ 
முதலாக முறுவல்‌ செய்து, “இல்லை இல்லை. நீங்கள்‌ 
நினைப்பது தவறு. வரப்போகும்‌ தூதர்‌ பெண்‌ என்று எனக்கு 
நன்றாகத்‌ தெரியும்‌. இல்லாவிட்டால்‌ நான்‌ தங்க ஒப்புக்‌ 
கொள்ளாத இந்தக்‌ கடற்கரை மாளிகையைத்‌ தூதருக்காக 
விட்டிருப்பேனா? , வரப்போகும்‌ தூதுவர்‌ யார்‌ ச்‌ 
தெரியும்‌. ஆனால்‌...” சற்று நிறுத்தினான்‌ தாத்‌ 

மாதவி அவனை ஏறெடுத்துப்‌ பார்த்தாள்‌. “ஏன்‌ த்த 
விட்டீர்கள்‌? சொல்ல வந்ததைச்‌ சொல்லிவிடுங்கள்‌. 
ஆனால்‌...” என்று கேட்டுத்‌ தன்‌ புருவங்களையும்‌ 
உயர்த்தினாள்‌. 

“சொன்னால்‌ கோபித்துக்கொள்ள மாட்டீர்களே?” 

“இல்லை, சொல்லுங்கள்‌.” 

“ஆனால்‌ தூதர்‌ இத்தனை பேரழகு வாய்ந்தவரா 
யிருப்பாரென்று மாத்திரம்‌ நான்‌ எதிர்பார்க்கவில்லை” 
என்று மெள்ள உள்ளத்திலுள்ளதை வெளியே கொட்டிய 
ஜகத்விசயன்‌ தன்‌ புகழ்ச்சியை அவள்‌ வரவேற்கிறாளா 


5422 4 கன்னி மாடம்‌ 


அல்லது வெறுக்கிறாளா என்பதை அறிய அவள்‌ முகத்தை 
ஏறெடுத்துப்‌ பார்த்தான்‌. 

மாதவியின்‌ முகத்தில்‌ மகிழ்ச்சியே தாண்டவமாடியது. 
தானாக வலிய வந்து வலையில்‌ விழும்‌ புறாவை எந்த 
வேடனாவது வேண்டாமென்று ஒதுக்கித்‌ தள்ளுவானா? 
ஆகவே, அவன்‌ வார்த்தைகளைக்‌ கேட்ட மாதவி இன்னும்‌ 
ஒர்‌ அடி எடுத்து அவனை நோக்கி வைத்து, “ஜகத்விசயத்‌ 
தண்டநாயகர்‌ போரில்தான்‌ வல்லவர்‌ என்று கேள்விப்‌ 
பட்டேன்‌. புகழ்ச்சியிலும்‌ வல்லவர்‌ என்று இப்பொழுதுதான்‌ 
தெரிகிறது” என்றாள்‌. 

அவள்‌ பேசப்‌ பேச தைரியம்‌ சூடேறப்பெற்ற ஐகத்விசயத்‌ 
தண்டநாயகனும்‌ “சில வேளைகளில்‌ உண்மை புகழ்ச்சியாகத்‌ 
தோன்றும்‌. அதற்கு யார்‌ என்ன செய்ய முடியும்‌? நிலவு 
அழகாக இருக்கிறதென்று சொன்னால்‌ சந்திரனை நாம்‌ 
புகழ்ந்துவிட்டதாகவா அர்த்தம்‌?” என்று மேலும்‌ தன்‌ 
அபிப்பிராயத்தை வெளியிட்டான்‌. 


மாதவியின்‌ மனம்‌ திருப்தியால்‌ பூரணமாயிற்று. ஜகத்‌ 
விசயன்‌ என்ற கருவி தன்‌ கைக்குள்‌ கிட்டிவிட்டதாகவே 
நினைத்தாள்‌. ஆனால்‌ அபராஜிதன்‌ மீது தன்‌ பழியைத்‌ 
தீர்த்துக்கொள்ள இந்தக்‌ கருவியை எப்படி. உபயோகித்துக்‌ 
கொள்வது என்பது மட்டும்‌ அவளுக்குச்‌ சரியாக விளங்க 
வில்லை. அந்தச்‌ சந்தர்ப்பம்‌ வரும்வரை காத்திருப்பதோடு 
ஜகத்விசயன்‌ மீது தனக்குள்ள பிடியை விடாதிருக்கவும்‌ 
தீர்மானித்தாள்‌. தமிழ்நாட்டில்‌ துரிதமாக எழுந்து கவிந்து 
வரும்‌ யுத்த மேகத்தின்‌ எந்தப்‌ பகுதியில்‌ அபராஜிதன்‌ 
மறைந்து கிடப்பான்‌ என்பதைக்‌ கண்டுபிடித்த பிறகே 
சிங்களத்துப்‌ படைகளின்‌ யுத்த முறையை வகுக்கவேண்டு 
மென்ற முடிவுக்கு வந்தாள்‌. ஆகவே ஜகத்விசயத்‌ தண்ட 
நாயகனைக்‌ கூடியவரை கூடலிலேயே நிறுத்தி, கன்னி 
மாடத்து ஒற்றர்களை ஏவி அங்கு நடக்கும்‌ விவகாரங்களைப்‌ 


சாண்டில்யன்‌ $* 543 


பற்றித்‌ தகவலறிய வேண்டுமென்றும்‌ திட்டமிட்டாள்‌. மாதவி 
சம்பந்தப்பட்டவரை அவளுக்குச்‌ சிங்களம்‌ ஜெயித்தாலும்‌ 
சரி, சோழர்கள்‌ ஜெயித்தாலும்‌ சரி, எல்லாம்‌ ஒன்று 
தான்‌. ஜெயாபஜெயம்‌ யார்‌ பக்கமாவதாயிருந்தாலும்‌ 
அபராஜிதனைத்‌ தீர்த்துக்கட்டுவதை மட்டும்‌ கைவிடக்‌ 
கூடாதென்ற திடசித்தத்துடனிருந்த மாதவி நீண்ட நேரம்‌ 
யோசித்தவண்ணமிருந்தாள்‌. 

அவள்‌ மனம்‌ எங்கெங்கோ அலைவதை, கனவு காண்பது 
போன்ற அவள்‌ கண்களிலிருந்து உணர்ந்துகொண்ட ஜகத்‌ 
விசயன்‌, “தாங்கள்‌ ஏதோ தீர்க்காலோசனையிலிருக்கிறீர்கள்‌. 
பிரயாணக்‌ களைப்பும்‌ உங்களுக்கு அதிகமாயிருக்கும்‌. 
படுத்துக்கொள்ளுங்கள்‌. மீண்டும்‌ நாளைக்‌ காலையில்‌ 
உங்களைச்‌ சந்திக்கிறேன்‌” என்று சொல்லிவிட்டுப்‌ புறப்படத்‌ 
தொடங்கினான்‌. 

“ஒன்றுமில்லை. மாமா தங்களிடம்‌ சொல்லச்‌ சொன்ன 
விஷயங்களைப்‌ பற்றித்தான்‌ ஆலோசித்தேன்‌. ஏன்‌ 
நிற்கிறீர்கள்‌? உட்காருங்கள்‌” என்று அவனைத்‌ தடுத்து 
உட்கார வைத்த மாதவி, “யாரங்கே?” என்று கூப்பிட்டாள்‌. 
உள்ளே அவசரமாக வந்த பணிப்பெண்ணை நோக்கி, “ஒரு 
குவளையில்‌ பால்‌ கொண்டு வா” என்று உத்தரவிட்டாள்‌. 
பணிப்பெண்‌ பால்‌ கொண்டு வந்ததும்‌ “கதவுக்கு வெளியில்‌ 
இரு. யார்‌ வந்தாலும்‌ பார்க்க முடியாதென்று சொல்லி 
யனுப்பு” என்று கூறிய மாதவி, கதவைச்‌ சாத்திக்கொண்டு 
ஐகத்விசயனுக்கு வெகு அருகில்‌ வந்து நின்று “இதை 
அருந்துங்கள்‌. பிறகு பேசுவோம்‌” என்றாள்‌. மஞ்சத்தில்‌ 
உட்கார்ந்திருந்த ஜகத்விசயன்‌ கனவுலகத்தில்‌ பறந்துகொண்‌ 
டிருந்தான்‌. மாதவி வெகு அருகில்‌ வந்துவிட அவள்‌ 
அங்கங்களின்‌ எடுப்பால்‌ கள்ளைக்‌ குடிக்கும்‌ தன்மை 
அடைந்துவிட்ட ஜகத்விசயன்‌ மெள்ளத்‌ திக்குமுக்காடி, 
பாலையும்‌ பருகினான்‌. அவன்‌ கையிலிருந்த குவளையை 
வாங்கி அறையின்‌ ஒரு மூலையில்‌ வைத்துவிட்டுத்‌ திரும்பிச்‌ 


544 ௫ கன்னி மாடம்‌ 


சாளரத்தின்‌ ஒரத்திலிருந்த தன்‌ மஞ்சத்தில்‌ உட்கார்ந்து 
கொண்டு, “பிரபு! தமிழ்நாட்டின்‌ நிலையைப்‌ பற்றி நீங்கள்‌ 
ஏற்கெனவே ஓரளவு புரிந்துகொண்டிருப்பீர்கள்‌...” என்று 
துவங்கினாள்‌ மாதவி. 

“ஆம்‌. ஒரளவு தெரியும்‌” என்றான்‌ ஐகத்விசயன்‌. 

“சிங்களம்‌ தமிழ்நாட்டு அரசியலில்‌ தானாகத்‌ தலையிட 
வில்லை. பாண்டிய மன்னர்கள்‌ தாயாதிச்‌ சண்டையால்‌ 
பிளவுபட்டு சிங்களத்தை அழைத்தார்கள்‌. சிங்களம்‌ வந்தது” 
என்றாள்‌ மாதவி. 

“தமிழ்நாட்டின்‌ சரித்திரமே அப்படித்தானே? சில்லறை 
விஷயங்களில்‌ பரஸ்பர பகைகொண்டு மூன்றாம்‌ 
பேர்வழிக்கு இடம்‌ கொடுப்பார்கள்‌” என்று சொல்லிவிட்டுப்‌ 
புன்முறுவல்‌ செய்தான்‌ ஐகத்விசயன்‌. 

ஆமென்பதற்கு அறிகுறியாக தலையை மட்டும்‌ அசைத்த 
சிங்களத்துப்‌ பைங்கிளி மேலும்‌ சொன்னாள்‌: “பராக்கிரம 
பாண்டியன்‌ சிங்களத்தின்‌ உதவியை நாடவே மாமா படை 
களுடன்‌ வந்தார்‌. அவர்‌ வருமுன்பே குலசேகரன்‌ பராக்கிரம 
பாகுவைக்‌ கொன்றுவிட்டான்‌. குலசேகரனை மாமா விரட்டி 
விட்டுப்‌ பராக்கிரம பாண்டியன்‌ மகன்‌ வீரபாண்டியனை 
மதுரை அரியணையில்‌ ஏற்றினார்‌. இப்பொழுது குலசேகர 
பாண்டியனுக்குச்‌ சோழர்கள்‌ உதவி இருக்கிறது. சோழர்கள்‌ 
பெரும்‌ படை பாண்டிய நாட்டு எல்லையில்‌ தயாரா 
யிருக்கிறது.” 

“இதுவரை எனக்குத்‌ தெரியும்‌” என்று ஜகத்விசயன்‌ 
சொன்னான்‌. 

“சோழநாடு எந்த நிமிஷத்திலும்‌ பாண்டிய நாட்டின்‌ 
மீது பாயலாம்‌!” என்றாள்‌ மாதவி. 

“அது தெரியும்‌.” 

“சோழப்‌ படைகள்‌ பாண்டிய எல்லையில்‌ யுத்த கோலத்‌ 
துடன்‌ பத்துப்‌ பதினைந்து நாட்களாகவே நிற்கின்றன.” 


சாண்டில்யன்‌ $* 545 

“ஆனால்‌, படையெடுப்பை ஏன்‌ தாமதிக்கிறார்கள்‌? 
நீங்கள்‌ இங்கு பெரும்‌ படையுடன்‌ இறங்கிய பிறகும்‌ படை 
யெடுப்பு ஏன்‌ தாமதிக்கப்படுகிறது?” 

“நமது படைபலம்‌ அதிகமென்ற காரணமாயிருக்குமா ?” 

இதைக்‌ கேட்ட மாதவி ஜகத்விசயனை நோக்கிப்‌ 
புன்முறுவல்‌ செய்தாள்‌. “இங்குதான்‌ தமிழ்நாட்டை நீங்கள்‌ 
சரியாகப்‌ புரிந்துகொள்ளவேண்டும்‌” என்றும்‌ சொன்னாள்‌. 

“என்ன புரிந்துகொள்ள வேண்டும்‌?” 

“படைபலத்தைக்‌ கண்டு பயப்படும்‌ சுபாவம்‌ பல்லவ 
ராயர்களுக்குக்‌ கிடையாது. இரண்டு பல்லவராயர்களும்‌ 
இப்பொழுது படைகளோடு பாசறையிலேயே தங்கியிருக்‌ 
கிறார்கள்‌.” 

“அப்படியானால்‌ எந்த விநாடியிலும்‌ அவர்கள்‌ 
பாண்டிய நாட்டைத்‌ தாக்கலாம்‌.” 

“ஆமாம்‌. ஆனால்‌ அந்த விநாடி. எப்பொழுது வரும்‌? 
பத்துப்‌ பதினைந்து நாட்களாக வராத அந்த விநாடி 
என்றுதான்‌ வரும்‌?” என்று சீற்றத்துடன்‌ வினவிய மாதவி 
மஞ்சத்திலிருந்து கீழே குதித்து ஜகத்விசயனை நெருங்கி, 
“தண்டநாயகரே ! உங்களுக்குப்‌ புரியவில்லையா? பாண்டிய 
நாட்டில்‌ ஏதோ ஒரு நிகழ்ச்சியைப்‌ பெரும்பாலும்‌ புரட்சியை 
எதிர்பார்க்கிறார்கள்‌ பல்லவராயர்கள்‌” என்றாள்‌. 

இதைக்‌ கேட்ட ஜகத்விசயன்‌ முகத்தில்‌ சிந்தனை 
தீவிரமாகப்‌ படர்ந்தது. ஆசனத்தை விட்டெழுந்த தண்ட 
நாயகன்‌, “பாண்டிய நாட்டில்‌ புரட்சி ஏற்படுமென்று 
நம்புகிறீர்களா?” என்று மாதவியைப்‌ பார்த்துக்‌ கேட்டான்‌. 

“நாம்‌ இங்கு ஆளும்‌ அழகுக்கு என்ன ஏற்படுமென்று 
நினைக்கிறீர்கள்‌?” என்று பதில்‌ கேள்வி போட்டாள்‌ மாதவி. 

“ஏன்‌ நாம்‌ என்ன செய்துவிட்டோம்‌?” 


546 ௯ கன்னி மாடம்‌ 


“எதுவும்‌ செய்யவில்லை. சில கோயில்களை இடித்துத்‌ 
தள்ளினோம்‌. பயிர்‌ பச்சைகளைக்‌ கொளுத்தினோம்‌. 
இலங்கை புத்த விகாரங்களைக்‌ கட்ட ஆள்‌ தேவையா 
யிருந்ததால்‌ தமிழர்களை அடிமையாக்கி அனுப்பினோம்‌. 
அவ்வளவு உபகாரம்‌ செய்திருக்கும்போது மக்கள்‌ புரட்சி 
செய்யமாட்டார்கள்‌?” 

ஜகத்விசயன்‌ மீண்டும்‌ யோசனையில்‌ ஆழ்ந்தான்‌. “நாம்‌ 
செய்ய வேண்டியதுதான்‌ என்ன? உங்கள்‌ மாமாவின்‌ 
உத்தரவுதான்‌ என்ன?” என்று கேட்டான்‌. 

“அநேகமாக மதுரைப்‌ பக்கம்தான்‌ சோழப்படைகள்‌ 
பாண்டிய நாட்டில்‌ வெட்டி உட்புகுமென்பது மாமாவின்‌ 
அபிப்பிராயம்‌. அப்படி உட்புகுந்தால்‌ அவர்‌ தமது படை 
யுடன்‌ அவர்களை மேற்குப்‌ பகுதியிலிருந்து தாக்குவார்‌. 
நீங்கள்‌ உங்கள்‌ கடற்படையுடன்‌ கடலோரமாகச்‌ சென்று 
கிழக்குப்‌ பக்கத்திலிருந்து தாக்கவேண்டியது. உங்கள்‌ இரு 
படைகளுக்குமிடையில்‌ சோழப்‌ படைகள்‌ நொறுங்கிவிடும்‌. 
இது மாமாவின்‌ திட்டம்‌.” 

“சோழப்‌ படைபலம்‌ எவ்வளவு?” 

“குதிரைப்‌ படை, யானைப்‌ படை, காலாட்‌ படை 
எல்லாமாகச்‌ சேர்ந்து முப்பதினாயிரம்‌ என்று ஒற்றர்‌ மூலம்‌ 
அறிந்தோம்‌.” 

“படைபலம்‌ இருதரப்பிலும்‌ சரிசமானம்‌. ஆகையினால்‌ 
தங்கள்‌ மாமாவின்‌ திட்டம்‌ சரிதான்‌. படைபலம்‌ சமானமா 
யிருந்தாலும்‌ நமது படைகள்‌ பிரிந்திருக்கும்‌ நிலை நமக்கு 
அனுகூலமாயிருக்கிறது” என்றான்‌ ஜகத்விசயன்‌. 

“படைபலம்‌ சரிசமானந்தான்‌. ஆனால்‌ மக்கள்‌ பலம்‌ 
எதிரிகள்‌ பக்கம்‌ சாய்கிறது” என்றாள்‌ மாதவி. 

இந்த விஷயத்தில்‌ மாதவியின்‌ அபிப்பிராயத்துக்கும்‌ 
மாமாவின்‌ அபிப்பிராயத்துக்கும்‌ வித்தியாசமிருப்பதையும்‌ 
இலங்காபுரன்‌ ஆணைப்படி தன்னை நடக்கவிட மாதவி 


சாண்டில்யன்‌ & 547 


விரும்பவில்லை என்பதையும்‌ சந்தேகமறப்‌ புரிந்துகொண்ட 
ஜகத்விசயன்‌, “மாமாவின்‌ திட்டம்‌ உங்களுக்குச்‌ சம்மத 
மில்லை போல்‌ தெரிகிறது” என்றான்‌. 

“என்‌ சம்மதத்தைப்‌ பற்றிக்‌ கவலைப்படாதீர்கள்‌. தளபதி 
என்ற முறையில்‌ உங்கள்‌ அபிப்பிராயமென்ன?” என்று 
கேட்டாள்‌ மாதவி. 

“நீங்கள்‌ சொல்வதிலும்‌ நியாயமிருக்கிறது” என்று ஒப்புக்‌ 
கொண்டான்‌ ஜகத்விசயன்‌. 

“நான்‌ சொல்வதற்காக நீங்கள்‌ படைகளை நடத்திச்‌ 
செல்வதை நிறுத்தவேண்டாம்‌. மாமாவின்‌ உத்தரவைச்‌ 
சொல்லிவிட்டேன்‌. படைகளைக்‌ கடற்கரையோரமாக நடத்திச்‌ 
செல்வதானால்‌ நான்‌ உடனே உங்களுடன்‌ புறப்படத்‌ தயார்‌” 
என்றாள்‌. 

ஜகத்விசயன்‌ மேற்கொண்டு அதுபற்றி ஏதும்‌ பேசாமலே 
தீவிர யோசனையுடன்‌ அவள்‌ அறையினின்று சென்றான்‌. 
அடுத்தபடி. என்ன செய்வதென்று ஐகத்விசயனுக்குப்‌ புரியாத 
படி அவன்‌ மனத்தைக்‌ குழப்பிவிட்ட மாதவி அவன்‌ 
என்ன செய்வானென்பதை அறிந்தே இருந்தாள்‌. இலங்கா 
புரன்‌ உத்தரவை அறவே புறக்கணித்த ஐகத்விசயன்‌, 
மாதவியின்‌ உத்தரவு பெற்றுக்கொண்டு அடுத்த பத்துப்‌ 
பதினைந்து நாட்கள்‌ கூடலை விட்டூ. நகரவேயில்லை. 
இப்படித்‌ தன்‌ மாமன்‌ உத்தரவைக்‌ காற்றில்‌ பறக்கவிட்ட 
அந்த வாலிபத்‌ தண்டநாயகனை அடுத்த சில தினங்களில்‌ 
தன்‌ வலைக்குள்‌ முழுவதும்‌ இழுத்துக்கொண்டாள்‌ மாதவி. 

அவள்‌ உத்தரவுப்படி கன்னிமாடப்‌ பிராந்தியத்துக்கும்‌ 
மேலையங்கலத்துக்கும்‌ ஒற்றர்களை அனுப்பினான்‌ ஜகத்‌ 
விசயன்‌. அவள்‌ மனம்‌ பறந்த இடங்களுக்கெல்லாம்‌ ஒற்றர்கள்‌ 
பறந்தார்கள்‌. அவர்கள்‌ கொண்டுவந்த செய்திகளும்‌ மாதவி 
யின்‌ திட்டத்துக்குப்‌ பெரிதும்‌ துணைசெய்தன. கன்னி 
மாடத்திலிருந்து வீரபாண்டியன்‌ தோற்று ஓடிய சேதியோடு 
அண்ணன்‌ பல்லவராயன்‌ கன்னிமாடத்துக்கு வந்துபோன 


548 +௯ கன்னி மாடம்‌ 


செய்தியும்‌ அவளுக்குக்‌ கிடைத்தது. அதையடுத்து மழவராயன்‌ 
காலமாகிவிட்ட செய்தியும்‌ கார்குழலி சிற்றரசியாகப்‌ பட்டம்‌ 
சூட்டப்பட்ட விவரங்களையும்‌ கேள்விப்பட்டாள்‌. ஆனால்‌ 
இந்தச்‌ செய்திகளிலே அவள்‌ சிரத்தை காட்டவேயில்லை. 
ஒற்றர்கள்‌ செய்திகளைக்‌ கேட்டுக்‌ கேட்டுச்‌ சலனமற்றே 
இருந்து வந்தாள்‌. அந்த நிச்சலனத்தை உடைத்து அவளையும்‌ 
அதிரவைக்கும்‌ செய்தியொன்று பதினைந்து நாட்களுக்குப்‌ 
பிறகு கிடைத்தது. 

அன்று பூரணச்‌ சந்திரன்‌ வானவீதியில்‌ நிலைத்துக்‌ 
கிடந்தான்‌. கூடலின்‌ கடலலைகள்‌ மணல்‌ மீது மோதி மோதி 
எதிரே உட்கார்ந்திருந்த மாதவியின்‌ மீதும்‌ ஜகத்விசயன்‌ 
மீதும்‌ சின்னஞ்சிறு திவலைகளை வீசிக்கொண்டிருந்தன. 
இடையிலிருந்த உடைவாளை எடுத்து மணலில்‌ கோடுகளைக்‌ 
கீறி, தான்‌ கையாளப்போகும்‌ போர்‌ முறைகளை மாதவிக்கு 
விளக்கிக்கொண்டிருந்தான்‌ ஜகத்விசயன்‌. அந்தச்‌ சமயத்தில்‌ 
வெகு வேகமாக வந்த ஓர்‌ ஒற்றன்‌ ஜகத்விசயனுக்கு அதிர்ச்சி 
யையும்‌ மாதவிக்கு மகிழ்ச்சியையும்‌ அளிக்கவல்ல செய்தி 
யொன்றைக்‌ கூறினான்‌. செய்தியைக்‌ கேட்டுத்‌ திகைத்துவிட்ட 
ஐகத்விசயனுக்கு ஆறுதலளிக்க நினைத்த மாதவி ஒற்றனைப்‌ 
போகச்‌ சொல்லிவிட்டு, ஜகத்விசயன்‌ அருகே வந்து அவன்‌ 
கைமேல்‌ தன்‌ கையை வைத்தாள்‌. முகத்தையும்‌ அவனுக்கு 
அருகில்‌ கொண்டு வந்து அவன்‌ கன்னத்தை வைத்து நன்றாக 
இழைத்துச்‌ சற்றுத்‌ திரும்பியபோது அவள்‌ இதழ்கள்‌ அவன்‌ 
இதழ்களுக்கு வெகு அருகில்‌ இருந்தன. அடுத்த விநாடி 
அந்தச்‌ சிங்களத்துச்‌ சிலந்தியின்‌ கூட்டுக்குள்‌ சிக்கிக்கொண்ட 
ஆலன்‌ சரத் அவள்‌ பூவுடலைச்‌ சரேலென 

ம்‌ இழுத்தணைத்துத்‌ தன்‌ மடியில்‌ தள்ளிக்‌ 

ரக. அவன்‌ மடியில்‌ கிடந்த மாதவியின்‌ மதிமுகம்‌ 
மகிழ்ச்சியால்‌ பெரிதும்‌ மலர்ந்தது. 

“மாதவி” என்றான்‌ ஜகத்விசயன்‌. 

பதிலுக்கு அவள்‌ சிரித்தாள்‌. 


சாண்டில்யன்‌ $ 549 


“செய்தியைக்‌ கேட்டாயா?” என்றான்‌ அவன்‌. 

“இதைத்தான்‌ நான்‌ இத்தனை நாள்‌ எதிர்பார்த்தேன்‌” 
என்றாள்‌ அவள்‌. 

“இனி என்ன செய்வது?” 

“பயப்படாதீர்கள்‌. யோசனை சொல்லத்தான்‌ நானிருக்‌ 
கிறேனே!” என்றாள்‌ அவள்‌. 

“என்ன யோசனை?” என்று கேட்டான்‌ அவன்‌. 

“சற்று குனியுங்கள்‌ சொல்கிறேன்‌” என்றாள்‌ மாதவி 
மெதுவாக. 

அவன்‌ குனிந்தான்‌- யோசனையைக்‌ கேட்க அல்ல. 


57. போருக்கு முன்‌ புன்னகை 


வெண்மதி வீசிய பால்‌ நிலவு பிரதிபலித்ததால்‌ ஏதோ 
இந்திர ஜாலக்‌ கண்ணாடியைப்‌ பல கோணங்களில்‌ திருப்பிக்‌ 
காட்டுவது போல்‌ பளிச்சுப்‌ பளிச்சென்று மின்னிக்கொண் 
டிருந்த அலை மோதும்‌ ஜல மட்டத்திற்கு வெகு அருகே, 
வெளேரென்று தெரிந்த சமுத்திரக்கரையின்‌ மணற்பரப்பிலே 
தன்‌ மடியில்‌ புஷ்பக்கொடி போல்‌ கிடந்த சாகசக்காரி 
மாதவியின்‌ இணையற்ற அழகுக்கு இதயத்தைப்‌ பெரிதும்‌ 
பறிகொடுத்துவிட்டி ருந்த ஜகத்விசயத்‌ தண்டநாயகன்‌, 
அவள்‌ கொஞ்சும்‌ மொழிகளால்‌ தன்னைக்‌ குனியும்படி 
அழைத்ததுமே கொஞ்சநஞ்சமிருந்த நிதானத்தையும்‌ காற்றில்‌ 
பறக்கவிட்டான்‌. அந்த அழைப்பை ஏற்று குனிந்த அவன்‌ 
கண்கள்‌ நேர்‌ எதிரே கீழே மடியிலே தெரிந்த மாதவியின்‌ 
எழிலுடலைத்‌ தவிர வேறெதையும்‌ பார்க்கச்‌ சக்தியற்றுப்‌ 
போயின. அவன்‌ புத்தியும்‌ சற்று முன்பு வந்த தூதனையும்‌ 
அவன்‌ கொண்டுவந்த அதிர்ச்சியைத்‌ தரும்‌ செய்தியையும்‌ 
அறவே மறந்து போயிற்று. அவன்‌ உள்ளத்திலே மாதவியின்‌ 
கள்ளக்‌ காதலே நிரம்பி நின்றது. 


550 ஆ கன்னி மாடம்‌ 


மாதவியின்‌ அழைப்புப்படி ஜகத்விசயன்‌ தலையைக்‌ 
குனியத்தான்‌ செய்தான்‌. ஆனால்‌ சற்றுக்‌ குனிந்ததும்‌, 
தலையைப்‌ பாதியிலேயே நிறுத்திக்கொண்டு பிரமை 
பிடித்தவன்‌ போல்‌ விழித்தான்‌. அவன்‌ சங்கடத்தையும்‌ 
சஞ்சலத்தையும்‌ புரிந்துகொண்ட மாதவி “களுக்‌'கென்று 
ஒருமுறை சிரித்து அவன்‌ மடியில்‌ லேசாக நெகிழவும்‌ 
தொடங்கினாள்‌. அவள்‌ சட்டென்று சிரித்ததால்‌ சரேலென்று 
அவள்‌ உடல்‌ அவன்‌ மடியில்‌ உராய்ந்து அவன்‌ உடலில்‌ 
ஊடுருவிச்‌ சென்ற காந்த சக்தியால்‌ ஏற்கெனவே இருந்த 
பிரமை ஆயிரம்‌ மடங்கு அதிகமாகப்‌ பெற்ற ஜகத்விசயன்‌ 
என்ன செய்வது என்று அறியாமல்‌ ஏக்கம்‌ கலந்த பெருமூச்‌ 
சொன்றை விட்டான்‌. அதுவரை அவள்‌ பூவுடலை லேசாக 
வளைத்துக்கொண்டு செயலற்றுக்‌ கிடந்தன அவனுடைய 
இரண்டு கைகளும்‌. 
மாதவியின்‌ மனம்‌ எங்கோ பறந்து கொண்டிருந்தது. 
அவள்‌ கண்கள்‌ ஏதேதோ இன்பக்‌ கனாக்களைக்‌ கண்டு 
கொண்டிருந்தன. ஜகத்விசயத்‌ தண்டநாயகனைக்‌ குனியும்படி. 
அழைத்த சமயத்தில்‌ இருந்த சாகசமெல்லாம்‌ அவன்‌ கைகள்‌ 
அவள்‌ மீது படத்‌ தொடங்கிய விநாடி நேரத்தில்‌ மறைந்து 
போயின. கூடலின்‌ மணற்பரப்பிலே அவள்‌ உடல்‌ கிடந்ததே 
யொழிய அவள்‌ உள்ளம்‌ மதுரையிலுள்ள ஒரு மாளிகையின்‌ 
பஞ்சணையிலே பதிந்து கிடந்தது. அதே மாதிரி தனக்கு 
நேர்ந்த இன்னொரு அனுபவத்தை நினைத்துக்கொண் 
டிருந்தாள்‌ மாதவி. “அன்றொரு ஆடவன்‌ பஞ்சணையில்‌ 
படுத்துக்‌ கிடந்தான்‌. அவனிடம்‌ நானே வலியச்‌ சென்றேன்‌. 
முதலில்‌ நான்‌ கட்டிலில்‌ ஒட்டில்தான்‌ உட்கார்ந்திருந்தேன்‌. 
பிறகு...” என்று நினைத்துப்‌ பார்த்த பைங்கிளி சோகங்கலந்த 
பெருமூச்சொன்றை விட்டாள்‌. “மங்கலான வெளிச்சம்‌ சூழ்ந்த 
மாளிகையில்‌ அந்த அறையிலே என்னென்ன கனவுகளைக்‌ 
கண்டேன்‌! அவன்‌ கைகள்‌ என்னை ஸ்பரிசித்தன. அந்த 
ஸ்பரிசத்தில்தான்‌ எத்தனை இன்பம்‌! மன்னன்‌ பலமுறை 


சாண்டில்யன்‌ & 551 


என்னை வலியக்‌ கட்டிய காலத்தில்‌ காணாத அந்தப்‌ 
பேரின்பம்‌ கண்மூடிக்‌ கண்திறக்கும்‌ நேரத்தில்‌ கைவிட்டுப்‌ 
போய்விட்ட அந்தப்‌ புருஷனின்‌ ஸ்பரிசத்தில்‌ மட்டும்‌ ஏன்‌ 
ஏற்பட்டது?" என்று நினைத்தாள்‌ மாதவி. “எந்தப்‌ பெண்‌ 
ணுக்கும்‌ வாழ்க்கையில்‌ புகலிடம்‌ ஒன்று உண்டு. அது தவறும்‌ 
போது அமைதி கிடைப்பதில்லை. கிடைக்கும்போது அமைதி 
யைப்‌ பெறுகிறோம்‌. கிடைக்கும்‌ நேரம்‌ கணநேரமா 
யிருந்தாலும்‌ அந்த அமைதி மறக்க முடியாதது” என்று தன்‌ 
மனத்திற்குள்ளேயே சொல்லிக்கொண்டாள்‌ மாதவி. அவள்‌ 
கண்களில்‌ கூடலின்‌ மணற்பரப்புக்‌ காணப்படவில்லை. 
மாளிகையின்‌ மங்கலான அறையே தெரிந்தது. அலை ஒசை 
கேட்கவில்லை. அபராஜிதனைப்‌ பற்றி எழுந்த எண்ண 
அலைகளின்‌ ஒசையே பேரிரைச்சலாகக்‌ கேட்டது. தன்னை 
மடியில்‌ கிடத்தியிருப்பது ஜகத்விசயன்‌ என்பதைக்கூட 
மறந்தாள்‌. அவன்‌ வடிவிலும்‌ அபராஜிதனே தெரிந்தான்‌. 
அந்தக்‌ கனவின்‌ மயக்கத்திலே ஜகத்விசயன்‌ இஷ்டத்துக்‌ 
கெல்லாம்‌ இசைந்தாள்‌ சிங்களத்துப்‌ பைங்கிளி. 

அந்த மெளன நாடகத்தையே ஜகத்விசயன்‌ தொடர்ந்து 
நடத்தியிருந்தால்‌ அவனுக்கு இந்திரபோகம்‌ கிடைத்திருக்கும்‌. 
ஆனால்‌, தண்டநாயகனுக்குச்‌ செயலைவிடப்‌ பேச்சு முக்கிய 
மாகப்‌ படவே அவளை இறுக அணைத்தவண்ணம்‌ அவள்‌ 
காதுக்கருகில்‌ சென்று, “மாதவி!” என்று அழைத்தான்‌. 
அப்பா! அந்தக்‌ குரலில்தான்‌ எத்தனை கடினம்‌! இன்ப 
நாதத்தை எழுப்பும்‌ அபராஜிதன்‌ குரலெங்கே, காதுக்கு 
நாராசம்‌ போன்ற இந்தக்‌ கட்டைக்‌ குரலெங்கே? 

இப்படி நினைத்து மெள்ள எழுந்திருக்க முயன்ற மாதவி 
யைத்‌ தன்‌ இரும்புப்பிடியில்‌ நிறுத்திய ஐகத்விசயன்‌, “மா 
என்ன யோசிக்கிறாய்‌? ஏன்‌ நீ பேசவேயில்லை?” என்றான்‌. 

ஜகத்விசயனின்‌ இந்தக்‌ கேள்விகளால்‌ கனவுலகத்தை 
விட்டுப்‌ பூரணமாக நனவுலகத்துக்கு வந்துவிட்ட சிங்களத்துப்‌ 
பைங்கிளி மீண்டும்‌ தன்னுடைய சாகசப்‌ போர்வையைப்‌ 


552 ௫ கன்னி மாடம்‌ 


போர்த்திக்கொண்டு அந்த வாலிபத்‌ தண்டநாயகனை நோக்கி 
லேசாக நகைத்தாள்‌. 

அவள்‌ சிரிப்பின்‌ காரணத்தை அறியாத ஜகத்விசயன்‌ 
“ஏன்‌ சிரிக்கிறாய்‌ மாதவி?” என்று கேட்டான்‌. 

“நீங்கள்‌ அடியோடு மெளனியாகிவிட்டீர்களே என்று 
சிரித்தேன்‌” என்றாள்‌ அவள்‌. 

ஜகத்விசயத்‌ தண்டநாயகனின்‌ கண்கள்‌ ஆச்சரியத்தால்‌ 
சற்றே மலர்ந்தன. “என்ன, நான்‌ மெளனியாகி விட்டேனா” 
என்றான்‌. 

“ஆமாம்‌. இல்லாவிட்டால்‌ நானா?” 

“நீதான்‌. சந்தேகமென்ன? ஏதோ செய்தி சொல்வதாகக்‌ 
குனியச்‌ சொன்னாயல்லவா ?” 

“ஆமாம்‌ சொன்னேன்‌.” 

“செய்தியைச்‌ சொன்னாயா ?” 

“சொல்லும்படி. நீங்கள்‌ விட்டீர்களா?” 

“விடாமல்‌ நான்‌ என்ன செய்தேன்‌?” 

பதிலுக்குப்‌ பைங்கிளி அவனை நோக்கிப்‌ புன்முறுவல்‌ 
செய்தாள்‌. அத்துடன்‌ கேட்டாள்‌. “இதற்கு நான்‌ பதில்‌ 
சொல்லவேண்டுமென்று எதிர்பார்க்கிறீர்களா ?” 

“எதிர்பார்த்தால்‌ என்ன தவறு?” என்று வினவினான்‌ 
ஜகத்விசயன்‌. 

“என்ன தவறா? போதும்‌ பேசாதிறாங்கள்‌” என்று 
சொல்லிய பைங்கிளி மீண்டும்‌ மோகனப்‌ புன்முறுவ 
லொன்றை அவன்‌ மீது வீசினாள்‌. 

அவள்‌ சொற்களின்‌ அர்த்தம்‌ அவனுக்கு நன்றாகவே 
புரிந்தாலும்‌ அவளுடைய மறைமுகப்‌ பேச்சின்‌ இன்பத்தை 
மீண்டும்‌ மீண்டும்‌ அனுபவிக்கவே அவளை அடுத்து 
அடுத்துக்‌ கேள்விகள்‌ கேட்டான்‌ ஜகத்விசயன்‌. ஆனால்‌ 
அவனுக்கு அதிகச்‌ சலுகை அளிக்க விரும்பாத பைங்கிளி 


சாண்டில்யன்‌ உ 553 


பேச்சை வேறு துறையில்‌ திருப்பத்‌ தொடங்கி, “நாம்‌ திரும்பத்‌ 
திரும்ப நம்மைப்‌ பற்றியே பேசிக்கொண்டிருந்தால்‌...” என்று 
ஆரம்பித்தாள்‌. 

“பேசிக்கொண்டிருந்தாலென்ன ?” என்றான்‌ அப்‌ 
பொழுதும்‌ மயக்கம்‌ பூராவாகத்‌ தெளியாத ஐகத்விசயன்‌. 

“ஒன்றுமில்லை, பாண்டிய சேனாதிபதியை நோக்கி 
நீங்கள்‌ செல்ல வேண்டியது போக, அவன்‌ உங்களை நோக்கி 
வருவான்‌” என்றாள்‌ மாதவி. மாதவியின்‌ இந்தச்‌ சொற்கள்‌ 
ஐகத்விசயனை இந்திரலோகத்திலிருந்து இந்த உலகத்துக்குக்‌ 
கொண்டுவந்துவிடவே அவன்‌ சட்டென்று நிமிர்ந்து 
உட்கார்ந்துகொண்டான்‌. அவன்‌ மடியிலிருந்து எழுந்து 
பழையபடி சற்றுத்‌ தள்ளி உட்கார்ந்துகொண்ட மாதவியைக்‌ 
கூட அவன்‌ தடை செய்யவில்லை. சற்று முன்பாக தூதன்‌ 
கொண்டுவந்த பயங்கரச்‌ செய்தியின்‌ முழுவேகம்‌ அவனை 
மீண்டும்‌ தாக்கவே மணலில்‌ கைகளை ஊன்றிக்கொண்டு 
தலையைத்‌ தொங்கப்‌ போட்டு நிமிஷ நேரம்‌ யோசனையில்‌ 
ஆழ்ந்தான்‌. 

“என்ன, யோசிக்கிறீர்களா?” என்று அவன்‌ நினைவுக்குக்‌ 
குறுக்கே புகுந்தாள்‌ மாதவி, அவன்‌ சுயநினவுக்கு அதிக 
இடம்‌ அளிக்கக்கூடாதென்ற காரணத்தால்‌. 

“தூதன்‌ கொண்டுவந்த செய்தியைப்‌ பற்றித்தான்‌ 
யோசிக்கிறேன்‌” என்றான்‌ ஜகத்விசயன்‌. 

“அதில்‌ யோசிப்பதற்கு என்ன இருக்கிறது?” என்று 
மீண்டும்‌ கேட்டாள்‌ மாதவி. 

“யோசிப்பதற்கு என்ன இல்லை? நீ எதிர்பார்த்தபடி 
தானே நடந்துவிட்டது?” 

“நூன்‌ எதிர்பார்த்தேனோ?” 

“ஆமாம்‌. நீதான்‌ முன்பே சொன்னாயே, பல்லவராயர்கள்‌ 
ஏதோ ஒரு நிகழ்ச்சியை எதிர்பார்க்கிறார்கள்‌ என்று...” 

“ஆமாம்‌, சொன்னேன்‌.” 


க. மா-36 


554 ௯ கன்னி மாடம்‌ 


“அவர்கள்‌ எதிர்பார்த்தது சரியாகிவிட்டது. புரட்சி 
ஏற்பட்டுவிட்டது. அதுவும்‌ பொன்னமராவதியில்‌; அதுவும்‌ 
தமிழ்நாட்டின்‌ மிகப்‌ பிரபல படைத்தலைவனான அபராஜித 
பல்லவனே புரட்சியைக்‌ கிளப்பியிருக்கிறான்‌."” 

“இதையெல்லாம்‌ தூதன்தான்‌ சொன்னானே?” 

“தூதன்‌ சொன்னான்‌. ஆனால்‌ அந்தச்‌ செய்தியினால்‌ 
ஏற்படப்போகும்‌ விளைவை நீ அறிந்தாயா?” 

மாதவிக்கா அபராஜிதன்‌ செய்துள்ள புரட்சியின்‌ 
விளைவு தெரியாது? நன்றாக அறிந்தே இருந்தாள்‌. ஆனால்‌ 
திடீரெனப்‌ புறப்பட்ட இந்தப்‌ புரட்சிப்‌ பூதத்தை ஜகத்விசயன்‌ 
எப்படிச்‌ சமாளிக்கப்‌ போகிறான்‌ என்பதை அறிய முயன்ற 
மாதவி சொன்னாள்‌: “பெண்ணான எனக்குப்‌ புரட்சியைப்‌ 
பற்றியும்‌ போர்‌ நிலைமையைப்‌ பற்றியும்‌ என்ன தெரியும்‌?” 

ஜகத்விசயன்‌ அவள்‌ வதனத்தின்‌ லாவண்யத்தில்‌ 
எவ்வளவோ மயங்கியிருக்கலாம்‌. ஆனால்‌ அவள்‌, போர்‌ 
நிலைகளையும்‌ முறைகளையும்‌ நன்றாக அறிந்தவ 
ளென்பதையோ, போருக்குத்‌ திட்டத்தைக்கூட வகுக்கக்கூடிய 
கூரிய அறிவு அவளுக்கு உண்டென்பதையோ அறியாத 
முட்டாளல்ல ஜகத்விசயன்‌. அவள்‌ வார்த்தைகளை அவன்‌ 
கொஞ்சம்கூட நம்பவில்லையென்பதை அவன்‌ உதிர்த்த 
புன்முறுவல்‌ காண்பித்தது. அதை ஊர்ஜிதம்‌ செய்தன அவன்‌ 
அடுத்துப்‌ பேசிய சொற்கள்‌. “பாண்டிய நூட்டில்‌ பல்லவ 
ராயர்கள்‌ புரட்சியை எதிர்பார்க்கிறார்கள்‌ என்பது மட்டும்‌ 
பெண்ணான உனக்கு எப்படித்‌ தெரிந்தது மாதவி?” என்று 
கேட்டான்‌ ஜகத்விசயன்‌. 

“வெறும்‌ ஊகம்தான்‌” என்றாள்‌ மாதவி. 

“ஊகம்தான்‌. ஆனால்‌. போர்‌ முறைகளை அறியாதவர்‌ 
செய்ய முடியாத ஊகம்‌...” என்று சொல்லிய ஜகத்விசயன்‌ 
மெள்ள நகைத்துவிட்டு மீண்டும்‌ கவலை பாய்ந்த முகத்துடன்‌ 


சாண்டில்யன்‌ * 555 


கேட்டான்‌, “மாதவி புரட்சியை எதிர்பார்த்தே பல்லவ 
ராயர்கள்‌ பாண்டிய நாட்டின்‌ மீது படையெடுக்காமல்‌ 
தாமதிக்கிறார்கள்‌ என்று நீ சொன்னது சரியாகப்‌ போய்‌ 
விட்டது. ஆனால்‌ நாம்‌ பெருந்தவறு செய்துவிட்டோம்‌ 
பார்த்தாயா?” என்று. 

“என்ன தவறு செய்துவிட்டீர்கள்‌?” என்று தனக்குச்‌ 
சம்பந்தம்‌ இல்லாதது போல்‌ கேட்டாள்‌ மாதவி. 

“உன்‌ மாமன்‌ சொற்படி முன்பே படைகளை நான்‌ 
நடத்திச்‌ சென்று சோழப்‌ படைகள்‌ பாயு முன்பாக 
அவர்களைத்‌ தாக்கியிருந்தால்‌ இந்தப்‌ புரட்சியைத்‌ தவிர்த்‌ 
திருக்கலாம்‌. பல்லவராயர்களை நான்‌ ஒரு பக்கமும்‌, உன்‌ 
சன்டா உரை கம்‌ தல்‌ 
தாமதித்ததால்‌ புரட்சிக்கு இடங்கொடுத்து விட்டோம்‌. இதற்கு 
உன்‌ மாமனுக்கு என்ன பதில்‌ சொல்ல முடியும்‌?” 

“என்ன பதில்‌ சொல்வீர்களோ?” 

“என்ன இப்படிப்‌ பட்டும்‌ படாமல்‌ பேசுகிறாயே மாதவி? 
இங்கேயே தாமதிக்கும்படி நீதானே சொன்னாய்‌?” 

“என்‌ யோசனையைச்‌ சொன்னேன்‌. நீங்கள்‌ மாமா 
உத்தரவுப்படி படைகளைக்‌ கடற்கரையோரமாக நடத்திச்‌ 
செல்வதாக இருந்தால்‌ நான்‌ புறப்படத்‌ தயார்‌ என்று 
உங்களிடம்‌ சொல்லவில்லையா ?” 

இந்தக்‌ கேள்விக்குப்‌ பதில்‌ என்ன சொல்வதென்று 
ஜகத்விசயனுக்குப்‌ புரியவில்லை. தாமதிக்கும்‌ அவசியத்தை 
மாதவி வற்புறுத்தியது உண்மை. ஆனால்‌, படைகளை 
நடத்திச்‌ செல்வதானால்‌ உடனே புறப்படுவதாக அவள்‌ 
கூறியதும்‌ உண்மை. இந்த உண்மைகளிடையே சிக்கி உழன்ற 
ஜகத்விசயன்‌ மாதவியின்‌ சாமர்த்தியத்தை நினைத்துப்‌ 

பெரிதும்‌ வியந்ததோடு ஒரளவு சினமும்‌ கொண்டான்‌. 
அவன்‌ முகத்தில்‌ கோபம்‌ உதயமாவதைக்‌ கண்ட மாதவி 


5569 + கன்னி மாடம்‌ 


அதற்குமேல்‌ தன்‌ சொரூபத்தைக்‌ காட்டினால்‌ தண்டநாயகன்‌ 
தன்‌ பிடியிலிருந்து நழுவிவிடுவான்‌ என்பதையும்‌, பிறகு தன்‌ 
திட்டங்களெல்லாம்‌ தவிடு பொடியாகிவிடும்‌ என்பதையும்‌ 
நினைத்துப்‌ பார்த்து மீண்டும்‌ தன்‌ வலையை அவன்‌ மீது 
வீசத்‌ தொடங்கித்‌ தன்‌ வலது கையை அவன்‌ தோள்‌ 
மீது வைத்து, “ஏது தளபதி அவர்களுக்குக்‌ கோபம்‌ வந்து 
விட்டது போலிருக்கிறது?” என்றாள்‌ மெள்ளச்‌ சிரித்துக்‌ 
கொண்டே. 

“கோபம்‌ வராமல்‌ என்ன செய்யும்‌?” என்று கேட்டான்‌ 
ஜகத்விசயன்‌. 

“தளபதிகளுக்கு நிதான புத்தி வேண்டும்‌. கோபங்‌ 
கூடாது. பொன்னமராவதியில்‌ புரட்சியைக்‌ கிளப்பி 
யிருக்கிறானே பாண்டிய சேனாதிபதி அபராஜிதன்‌, 
அவனைத்‌ தெரியுமா உங்களுக்கு?” என்று வினவினாள்‌ 
மாதவி. 

“நேரில்‌ பார்த்ததில்லை. கேள்விப்பட்டி ருக்கிறேன்‌” 
என்றான்‌ ஜகத்விசயன்‌. 

“நான்‌ பார்த்திருக்கிறேன்‌.” 

“அவனிடம்‌ என்ன அதிசயத்தைக்‌ கண்டாய்‌?” 

“இடியே தலையில்‌ விழுந்தாலும்‌ அசைய மாட்டான்‌ 
அபராஜிதன்‌. எப்பொழுதும்‌ நிதானம்‌ தவறாதவன்‌.” 

“அப்படித்தான்‌ தளபதி இருக்க வேண்டும்‌.” 

“அதைத்தான்‌ நானும்‌ சொல்கிறேன்‌.” 

அவள்‌ சொல்வதன்‌ அர்த்தத்தைப்‌ புரிந்துகொண்ட ஜகத்‌ 
விசயன்‌ சிறிது சாந்தமடைந்தாலும்‌ தூதன்மூலம்‌ கிடைத்த 
செய்தியால்‌ குழப்பமடைந்த உள்ளத்துடன்‌ பேசினான்‌: 
“மாதவி! எந்தச்‌ சமயத்திலும்‌ தளபதிக்கு நிதானம்‌ அவசியம்‌ 
தான்‌. ஆனால்‌ நானிருக்கும்‌ நிலைமையைக்‌ கவனித்தூயா? 
இலங்காபுரன்‌ திட்டத்தைக்‌ காற்றில்‌ பறக்க விட்டேன்‌. 


சாண்டில்யன்‌ உ 557 


என்னைவிடப்‌ போர்‌ அனுபவமுள்ள அவருடைய 
கட்டளையைக்‌ கைவிட்டேன்‌. சிங்களத்துக்கு வெற்றியைச்‌ 
சம்பாதித்துத்‌ தரவல்ல அவருடைய போதனையைப்‌ 
புறக்கணித்தேன்‌. பாண்டிய நாட்டின்‌ இதயத்திலே 
எதிரி, புரட்சிக்‌ கத்தியைச்‌ செருக இடங்‌ கொடுத்தேன்‌. 
இப்பொழுது சோழநாடு பலம்‌ பெற்றுவிட்டது. ஒருபக்கம்‌ 
புரட்சி சைன்னியம்‌. இன்னொரு பக்கம்‌ பல்லவராயன்‌ 
படைகள்‌. புரட்சி சைன்னியமும்‌ பலமானதென்று தூதன்‌ 
சொன்னதைத்தான்‌ கேட்டாயே! இதுவரை ஏழாயிரம்‌ 
பேருக்கு மேல்‌ சேர்ந்திருக்கிறார்களாம்‌. இன்னும்‌ மூவாயிரம்‌ 
பேர்‌ சேரலாமாம்‌. மொத்தம்‌ பத்தாயிரம்‌ பேர்‌. பாண்டிய 
நாட்டு மார்பை நோக்கிக்‌ கத்தியை உருவி நிற்கிறது இப்படை. 
இப்படையின்‌ தென்மேற்குப்‌ பகுதியில்‌ நானிருக்கிறேன்‌. 
வடமேற்கில்‌ உன்‌ மாமா இருக்கிறார்‌. சோழர்கள்‌ படை 
அவரையும்‌, புரட்சிப்படை என்னையும்‌ இரண்டு இடங்களில்‌ 
லேசாகத்‌ துண்டித்துவிட முடியும்‌.” 

உள்ள நிலையை ஐகத்விசயன்‌ சீராகப்‌ புரிந்துகொண்டு 
அலசியதைக்‌ கேட்ட மாதவி அவன்‌ மீது ஆச்சரியம்‌ ததும்பும்‌ 
கண்களைப்‌ பதியவிட்டு, “இத்தனை கூர்மையான புத்தியுள்ள 
தாங்கள்‌ ே ன இந்தப்‌ புரட்சியைக்‌ கண்டு . 
தவறு” என்றாள்‌. 

“எப்படித்‌ தவறு, மாதவி?” 

“புரட்சி பகிரங்கமாக எழுந்ததே உங்களுக்கு மிகவும்‌ 
நல்லது.” 

“எப்படி நல்லது?” 

“மறைந்திருக்கும்‌ எதிரியைச்‌ சமாளிப்பது கஷ்டம்‌. 
இப்பொழுது அபராஜிதன்‌ பகிரங்க எதிரி. அவனையும்‌ 
பல்லவர்களையும்‌ முறியடிப்பது மிகவும்‌ சுலபம்‌.” 

“எப்படிச்‌ சுலபம்‌?” 


556 ஓ கன்னி மாடம்‌ 


“போர்க்கவசம்‌ பலமானதுதான்‌ தளபதி! ஆனால்‌ அந்தப்‌ 
போர்க்கவசத்திலும்‌ இடைவெளி உண்டு. அந்த இடை 
வெளியில்‌ அம்பு பாய்ந்தால்‌...” 

“மரணம்தான்‌.” 

“அந்த இடைவெளியைக்‌ கண்டுபிடிக்க வேண்டியது 
உங்கள்‌ கடமை.” 

ஜகத்விசயன்‌ அவளைக்‌ கூர்ந்து நோக்கினான்‌. 
ஏதோ ஒரு மகத்தான திட்டத்தை மாதவி வைத்துக்‌ 
கொண்டிருக்கிறாள்‌ என்பதை அவள்‌ கண்களிலிருந்து 
அறிந்துகொண்ட அவன்‌, “உன்‌ திட்டம்தானென்ன 
மாதவி?” என்று வினவினான்‌. சிங்களத்து மன்னனான 
பராக்கிரம பாகுவாலேயே மிகச்‌ சிறந்த தந்திரசாலி 
யென்று மதிக்கப்பட்ட ஜகத்விசயத்‌ தண்டநாயகனே 
ஸ்தம்பிக்கும்படியான பிரமாத போர்த்திட்டமொன்றை 
விவரிக்கத்‌ தொடங்கி மாதவி பேச ஆறம்பிக்குமுன்பு 
ஒருமுறை சுற்றும்‌ முற்றும்‌ பார்த்துவிட்டு, “இப்படி 
வாருங்கள்‌ சொல்கிறேன்‌” என்று அவனை இன்னும்‌ 
கிட்டே அழைத்தாள்‌. 

தன்‌ காதுக்கருகில்‌ அவளுடைய செவ்விய இதழ்களி 
விருந்து உதிர்ந்த சொற்களில்‌ புதைந்து கிடந்த திட்டத்தைக்‌ 
கேட்கக்‌ கேட்க ஜகத்விசயனின்‌ முகம்‌ பிரமிப்பை அடைந்தது. 
கண்கள்‌ மிதமிஞ்சிய ஆச்சரியத்தால்‌ மலர்ந்தன. புத்தியும்‌ 
தீவிரமாக வேலை செய்ததால்‌ அவன்‌ பொறியிலிருந்து நரம்பு 
ஒன்று புடைத்து எழுந்து நின்றது. அவள்‌ சொல்லி முடித்த 
பின்பு அந்தத்‌ திட்டத்தைச்‌ சொல்லிய இதழ்களைத்‌ தன்‌ 
இதழ்களால்‌ தழுவிய ஜகத்விசயன்‌, “மாதவி! மிகத்‌ 
துணிகரமான திட்டம்‌” என்றான்‌. 

“நிறைவேற்றினால்‌...” என்று முணுமுணுத்தாள்‌ 
மாதவி. 


சாண்டில்யன்‌ $ 559 


“அபராஜிதன்‌ ஒழிந்தான்‌! சோழ சாம்ராஜ்யம்‌ அழிந்தது” 
என்றான்‌ அவள்‌ உதடுகளுக்கு விநாடி சதத்ச்ரமாரித்து 
வாலிபத்‌ தண்டநாயகன்‌. 

மாதவியின்‌ கண்கள்‌ மயக்கமான பார்வையை வீசின. 
ஜகத்விசயன்‌ உள்ளத்தில்‌ ஆனந்த அலைகளைப்‌ பாய்ச்சின. 
பல்லவராயர்‌, அபராஜிதன்‌ ஆகிய ராஜதந்திரிகளை நெருக்கக்‌ 
கூடிய பெரிய திட்டத்தைத்‌ தனக்குக்‌ காட்டிக்‌ கொடுத்த 
அந்தக்‌ கட்டழகியின்‌ உடலை ஆசையுடன்‌ கட்டிப்பிடித்தான்‌ 
ஐகத்விசயன்‌. அவள்‌ மறுக்கவில்லை. “அபராஜிதனைப்‌ 
பழிவாங்க வேண்டிய கைகளுக்கு இந்தச்‌ சலுகைகூடத்‌ 
தரவேண்டாமா?' என்று நினைத்தாள்‌ அவள்‌. அடுத்த 
பதினைந்து நாட்களில்‌ பாண்டிய நாட்டில்‌ ஓடப்போகும்‌ 
ரத்த வெள்ளத்தை நினைத்துப்‌ புன்னகை ஒன்று பூத்தாள்‌ 
மாதவி. ச 

காலனுடைய போர்ப்‌ புன்னகை இவ்வளவு அழகாக 
இருக்க முடியுமா என்று வியந்து வெண்மதி வானத்திலிருந்து 
அவளை வியப்புடன்‌ உற்று நோக்கிக்கொண்டிருந்தான்‌. 


58. பெரிய பல்லவராயர்‌ கவலை 


தமிழ்நாட்டு வானவெளியில்‌ யுத்த மேகங்கள்‌ சூழ்ந்து 
கருகிக்‌ கனிந்து பேரிடி இடித்துக்கொண்டிருந்தன. இது 
முதலில்‌ எந்த இடத்தில்‌ விழும்‌ என்பதை அறியாத பாண்டிய 
நாட்டு மக்கள்‌ பயத்தால்‌ பீடிக்கப்பட்டவர்களாய்‌ சோழ 
நாட்டு எல்லையிலிருந்த பல்லவராயர்கள்‌ பாசறைக்கும்‌, 
பொன்னமராவதியில்‌ தினசரி வலுத்துக்கொண்டிருந்த 
அபராஜிதன்‌ புரட்சிப்‌ படைக்குமாக மனத்தைப்‌ பறக்கவிட்டு 
எந்தத்‌ தருணத்தில்‌ என்ன நடக்குமோ என்று நிலை கலங்கி 
நின்றார்கள்‌. இலங்காபுரன்‌ படையெடுப்பில்‌ அழிந்துபோய்‌, 
புரட்சி ஏற்பட்டுள்ள அந்த நாள்‌ வரை பழுது பார்க்கப்‌ 


560 ஒ கன்னி மாடம்‌ 


படாமலிருந்த கோயில்களையும்‌ மாளிகைகளையும்‌ பார்த்த 
பாண்டியநாட்டு வாசிகள்‌, புரட்சியின்‌ காரணமாக மீண்டும்‌ 
இலங்காபுரன்‌ சினந்து எழுந்து பாண்டிய மக்களை 
சூறையாடச்‌ சிங்கள வீரர்களை ஏவினால்‌ என்ன செய்வது 
என்று ஏங்கிக்கொண்டிருந்தார்கள்‌. ஆனால்‌, புரட்சி 
ஏற்பட்டுப்‌ பல நாட்களாகியும்‌, அபராஜிதன்‌ சைன்னியம்‌ 
தினசரி பெருகியும்‌, சிங்களத்தின்‌ ஜன்ம விரோதிகளாகிய 
பல்லவராயர்கள்‌ பலமான சைன்னியத்துடன்‌ நாட்டின்‌ 
எல்லையில்‌ வந்து தங்கியும்‌, இலங்காபுரன்‌ எந்தவித 
நடவடிக்கையும்‌ எடுக்காமலும்‌ தனது மாளிகையில்‌ 
ஒற்றர்களைத்‌ தவிர யாரையும்‌ பார்க்காமலும்‌ காலங்‌ 
கழித்து வந்ததைக்‌ கண்டு மக்கள்‌ ஓரளவு அதிசயப்படவும்‌ 
தொடங்கினார்கள்‌. 

சாதாரணமாகப்‌ பொது ஸ்தலங்களில்‌ வரும்போது 
கோபத்தையும்‌ சஞ்சல புத்தியையும்‌ காட்டும்‌ வீரபாண்டியன்‌ 
கூட அடக்கத்துடன்‌ நடந்துகொண்டதையும்‌ தங்களை 
அன்பாக நோக்கியதையும்‌ கண்ட மக்கள்‌ பெரிதும்‌ ஆச்சரியப்‌ 
பட்டார்களே தவிர, ஏமாறவில்லை. சில நாட்களுக்கு முன்பு 
மக்கள்‌ தலைகளை வெட்டி எறிந்து அவற்றின்‌ மீது 
தேரோட்டிய மன்னனுக்குத்‌ திடீரெனத்‌ தங்கள்‌ மீது அன்பு 
ஏதும்‌ ஏற்படக்‌ காரணமில்லையென்பதை அவர்கள்‌ அறிந்தே 
இருந்தார்கள்‌. பின்னால்‌ ஏற்படக்கூடிய பெருத்த விபா£தத்‌ 
திற்கு இந்த அமைதி பூர்வாங்கமென்பதும்‌ அவர்களுக்குத்‌ 
தெரியும்‌. இருந்தபோதிலும்‌ அடிக்கடி ஏற்பட்ட படை 
யெடுப்புகளால்‌ துன்பப்பட்ட பாண்டிய நாட்டு மக்களுக்கு 
அந்த இடைக்கால அமைதி ஓரளவு சாந்தியையே அளித்தது. 

மக்கள்‌ பெற்ற அந்த இடைக்கால அமைதியைக்கூட 
சிங்களத்துத்‌ தண்டநாயகனான இலங்காபுரன்‌ பெறவில்லை. 
ஐகத்விசயன்‌ படைகளை நடத்தி எதிரிகளைத்‌ தாக்க 
முடியாமல்‌ தாமதிக்கும்‌ ஒவ்வொரு நாளும்‌ வெற்றி 


சாண்டில்யன்‌ * 561 


சிங்களத்தைவிட்டு எட்டிப்‌ போய்க்கொண்டிருக்கிறது 
என்பதை அறிந்த இலங்காபுரன்‌, “இவன்‌ எதற்காகத்‌ 

தாமதிக்கிறான்‌ ?” என்று உள்ளத்தே புகைந்துகொண்டிருந்த 
கோபத்தில்‌ வீரபாண்டியன்‌ மீதும்‌ ஒரிரு முறை எரிந்து 
விழுந்தான்‌. 

அபராஜிதன்‌ புரட்சி தினம்தினம்‌ பலப்படுவதை 
அறிந்த வீரபாண்டியன்‌ மனம்‌ பெரிய எரிமலையாகிக்‌ 
கொண்டிருந்தது. கன்னிமாடத்தில்‌ சொற்ப வீரர்களைக்‌ 
கொண்டு அபராஜிதன்‌ தன்னை முறியடித்துத்‌ துரத்திவிட்ட 
நாளிலிருந்து பொறுமிக்கொண்டிருந்த அவன்‌ மனத்தைப்‌ 
பொன்னமராவதியிலிருந்து கிடைத்த புரட்சிச்‌ செய்தி 
பெரிதும்‌ கலக்கிவிட்டிருந்தது. அத்துடன்‌ அந்தப்‌ புரட்சி 
வலுக்கிறதென்பதையும்‌, அபராஜிதனுக்குச்‌ சோழர்கள்‌ 
பக்கபலமும்‌ இருக்கிறதென்பதையும்‌ கேள்விப்பட்டவுடன்‌ 
வீரபாண்டியன்‌ மனத்தில்‌ கோபாக்கினி கொழுந்து 
விட்டெரிய ஆரம்பித்தது. நிதானத்தை இழந்த வீர 
பாண்டியன்‌, ஜகத்விசயனுக்கு மாதவி போர்த்‌ திட்டத்தை 
வகுத்துக்‌ கொடுத்த அதே தினத்தில்‌ பூரண நிலவு பொழிந்து 
கொண்டிருந்த அதே இரவில்‌ உப்பரிகையின்‌ மீது உலாவிக்‌ 
கொண்டிருந்த இலங்காபுரனை மிகக்‌ கோபத்துடன்‌ 
அணுகினான்‌. 

பாண்டிய நாட்டையும்‌ சிங்களத்தையும்‌ எதிர்த்து எழுந்து 
நின்ற போர்‌ மேகங்களில்‌ சிந்தையை மறையவிட்டிருந்த 
இலங்காபுரன்‌, எதிர்பாராதவிதமாகவும்‌, திடும்‌ பிரவேச 
மாகவும்‌ தன்‌ தனிமையைக்‌ குலைக்க வந்த மன்னனை 
நெடுநேரம்‌ வரை திரும்பிப்‌ பார்க்கவேயில்லை. அவன்‌ 
சிந்தனைகளை ஒட்டி ஓடிய கண்கள்‌ கூடல்‌ மாநகரமான 
மதுரையிலிருந்த அந்த மாளிகையிலிருந்து தொலை தூரத்தி 
லிருந்த ராமேசுவரக்‌ கூடலை நோக்கிப்‌ பதிந்து கிடந்தன. 
தான்‌ வந்ததைக்கூட லட்சியம்‌ செய்யாமல்‌ எங்கோ 


562 + கன்னி மாடம்‌ 


வெறித்துப்‌ பார்த்துக்கொண்டிருந்த இலங்காபுரனைச்‌ சிறிது 
நேரம்‌ பின்பக்கத்திலிருந்தே கவனித்த வீரபாண்டியன்‌, “ஏது, 
மாமாவுக்கு யோசனை பலமாயிருக்கிறது?”” என்று பேச்சைத்‌ 
தொடங்கினான்‌. 

மன்னனைத்‌ திரும்ப நோக்கிய இலங்காபுரன்‌ இதழ்களில்‌ 
புன்னகை அரும்பியதோடு இகழ்ச்சிக்கு அடையாளமாக 
அவன்‌ இதழ்களும்‌ ஒரு கோடிக்கு இழுக்கப்பட்டதால்‌ 
கோரமான அவன்‌ மீசை சற்று அசைந்தது. மன்னன்‌ 
கேள்விக்கு இலங்காபுரன்‌ உடனே பதில்‌ சொல்லவில்லை. 
கச்சலான அவன்‌ சரீரத்தையும்‌, கோபத்தால்‌ லேசாகத்‌ 
துடிக்கும்‌ உதடுகளையும்‌, சஞ்சலமான கண்களையும்‌ பார்த்து 
இலங்காபுரன்‌, “இவனுக்காகச்‌ சிங்களத்து மன்னர்‌ 
சிங்களத்தின்‌ பெரும்‌ படையைப்‌ பேராபத்துக்குள்ளாக்க 
இஷ்டப்படுகிறாரே,' என்று நினைத்தான்‌. 

இலங்காபுரத்‌ தண்டநாயகன்‌ தன்‌ கேள்விக்குப்‌ பதில்‌ 
ஏதும்‌ சொல்லாமல்‌ தன்னை உற்றுப்‌ பார்த்துக்கொண் 
டிருப்பதைப்‌ பார்த்த வீரபாண்டியன்‌ முகத்தில்‌ ' கோபக்குறி 
பூரணமாகத்‌ தாண்டவமாடத்‌ தொடங்கியது. “ஏன்‌, நான்‌ 
கேட்டது காதில்‌ விழவில்லையோ?” என்று உக்கிரமாகச்‌ 
சொற்களைக்‌ கொட்டினான்‌. 

“விழுந்தது” என்ற இலங்காபுரன்‌ பதிலில்‌ அலட்சியமே 
காணப்பட்டது. 

“அப்படியானால்‌ ஏன்‌ பதில்‌ சொல்லவில்லை?" 

“நீங்கள்‌ கேட்டதில்‌ பதில்‌ சொல்ல என்ன இருக்கிறது?” 

“என்ன இல்லை?” 

“நூன்‌ யோசனையிலிருந்தேன்‌. யோசனையிலிருக்கிறாற்‌ 
போலிருக்கிறது என்று சொன்னீர்கள்‌. உள்ளதைச்‌ 
சொன்னதற்குப்‌ பதில்‌ என்ன சொல்வது?” 

இந்தக்‌ கேள்வி வீரபாண்டியனை அயர வைத்தது. 
மேற்கொண்டு என்ன பேசுவதென்று அறியாமல்‌ 


சாண்டில்யன்‌ உ 563 


திணறிவிட்டுப்‌ பிறகு கேட்டான்‌, “எதைப்‌ பற்றி யோசனை?” 
என்று. 

இலங்காபுரன்‌ விழிகள்‌ மன்னனை நோக்கி ஆச்சரியத்‌ 
தால்‌ மலர்ந்தன. “எதைப்‌ பற்றி யோசனையா? எதைப்‌ 
பற்றி யோசனை செய்ய வேண்டிய சமயமிது?” என்று 
வினவினான்‌ சிங்களத்துத்‌ தண்டநாயகன்‌. 

“போரைப்‌ பற்றியா?” 

“அதைப்‌ பற்றி என்ன யோசிக்கிறீர்கள்‌ ?” 

“உங்களுக்கென்ன அதைப்‌ பற்றிக்‌ கவலை? போரை 
நடத்த வேண்டியவர்களுக்குத்தானே !” என்று சொல்லி 
இலங்காபுரன்‌ மன்னன்‌ மீது தன்‌ கூர்மையான பார்வையை 
நாட்டினான்‌. இலங்காபுரன்‌ தன்னைப்‌ பார்த்து நகைக்கிறா 
னென்பதைக்‌ கடைசியாக அவன்‌ சொன்ன பதிலிலிருந்து 
புரிந்துகொண்ட வீரபாண்டியன்‌ கோபம்‌ எல்லை மீறிய 
வனாய்‌, “இலங்காபுரத்‌ தண்டநாயகரே! நீர்‌ யாருடன்‌ 
பேசுகிறீரென்பதை யோசித்துப்‌ பேசும்‌. பாண்டிய நாட்டு 
மன்னனிடம்‌ பேசுகிறீர்‌. நீர்‌ என்னிடம்‌ சேவகம்‌ செய்கிறீர்‌; 
எனது அடிமை” என்று சீறினான்‌. } 

இலங்காபுரன்‌ கண்கள்‌ மீண்டும்‌ பாண்டிய மன்னனின்‌ 
முகத்தில்‌ குறிப்பாக நிலைத்தன. அந்தப்‌ பார்வையில்‌, “அட 
பைத்தியமே! நீ அடிமையா, நான்‌ அடிமையா?” என்ற 
சொற்கள்‌ சிதறிக்‌ கிடந்தன. இகழ்ச்சி பூரணமாகத்‌ ததும்பிய 
அந்தப்‌ பார்வையின்‌ நோக்கத்தைப்‌ புரிந்துகொள்ள முடியாத 
வீரபாண்டியன்‌, இலங்காபுரன்‌ அடங்கிவிட்டதாக நினைத்து, 
“உம்மிடம்‌ எவ்வளவோ பிரியமும்‌ நம்பிக்கையும்‌ வைத்துப்‌ 
பாண்டிய நாட்டில்‌ மன்னனுக்கு அடுத்தபடியுள்ள பெரும்‌ 
பதவியை உமக்களித்திருக்கிறேன்‌. இந்தப்‌ பதவி...” என்று 
பேசிய வீரபாண்டியனை இடைமறித்த இலங்காபுரன்‌, 
“யாருக்கும்‌ கிடைக்காது” என்று பேச்சை முடித்தான்‌. 


564 ஓ கன்னி மாடம்‌ 


“இப்பொழுது புரிகிறதல்லவா உங்களுக்கு நான்‌ 
செய்திருக்கும்‌ உதவி?” என்றான்‌ வீரபாண்டியன்‌ மீண்டும்‌. 

“ஆகா! நன்றாகப்‌ புரிகிறது. அத்துடன்‌...” 

“அத்துடன்‌?” 

“என்‌ அதிர்ஷ்டமும்‌ நன்றாகத்‌ தெரிகிறது.” 

“அதிர்ஷ்டமா?” 

“ஆமாம்‌, தங்களுக்குச்‌ சேவை செய்ய வந்தது பெரிய 
அதிர்ஷ்டமல்லவா?” என்ற இலங்காபுரன்‌ இடி இடிப்பது 
போல்‌ பயங்கரமாகச்‌ சிரித்தான்‌. அத்துடன்‌ மட்டுமரியாதை 
களை அடியோடு கைவிட்டு, சிரிப்பைத்‌ திடீரெனக்‌ 
கோபமாக மாற்றிக்கொண்டு மன்னனுக்கு வெகு அருகில்‌ 
வந்து, “வீரபாண்டியா! உனக்குச்‌ சேவை செய்ய வந்ததை 
விடப்‌ பெரிய அதிர்ஷ்டம்‌ வேறென்ன இருக்கமுடியும்‌? 
குலசேகர பாண்டியன்‌ உன்‌ தகப்பனை அக்கிரமமாகக்‌ 
கொன்றானென்று நினைத்தேன்‌. உன்‌ மாதிரி ஒரு பிள்ளை 
யைப்‌ பெற்றதற்கு அவனைச்‌ சித்திரவதை செய்தாலும்‌ 
குற்றமாகாது. மக்களின்‌ அன்பைப்‌ பெற முடியாத உனக்குப்‌ 
பாண்டிய நாட்டு மணிமகுடத்தைக்‌ கொடுத்தேன்‌. 
மணிமகுடம்‌ தரித்த பின்பாவது மக்களிடம்‌ அன்பாக நடந்து 
கொண்டாயா? அதுவும்‌ இல்லை. மக்களால்‌ வெறுக்கப்படும்‌ 
உன்னை ஆதரிக்கப்போய்‌ சிங்களத்தின்‌ படை இன்று 
அழியும்‌ தறுவாயிலிருக்கிறது. புரட்சியோ பொன்னமரா 
வதியில்‌ பலத்துவிட்டது. சோழர்களோ படை திரட்டிக்‌ 
கத்தியை உருவிக்கொண்டு எல்லையில்‌ தயாராயிருக்‌ 
கிறார்கள்‌. என்ன காரணத்தினாலோ ஜகத்விசயன்‌ கூடலி. 
லிருந்து படைகளை அசைக்கவும்‌ மறுக்கிறான்‌. இருக்கிற 
நிலையைப்‌ பார்த்தால்‌ கண்கெட்ட பிறகுதான்‌ சூரிய 
நமஸ்காரம்‌ நடக்கும்‌ போலிருக்கிறது. இதைவிட என்ன 
அதிர்ஷ்டம்‌ எனக்கு வேண்டும்‌ வீரபாண்டியா! இந்தத்‌ 
தொல்லைகளில்‌ நான்‌ மனத்தைப்‌ பறிகொடுத்திருக்கும்போது 


சாண்டில்யன்‌ உ 565 


உன்‌ இம்சையும்‌ கூடச்‌ சேர்ந்துவிடுகிறது”” என்று உக்கிரமான 
சொற்களை உதிர்த்தான்‌. 

இலங்காபுரன்‌ மேற்கொண்டும்‌ சொன்னான்‌: “வீர 
பாண்டியா! வீணாக அடிக்கடி இங்கு வந்து என்‌ 
கோபத்தைக்‌ கிளறாதே. உன்‌ அரண்மனையில்‌ பாங்கிகள்‌ 
வீரர்களைப்‌ பற்றிய விஷயம்‌. அதில்‌ உனக்கென்ன கவலை? 
இது எனக்கும்‌ அபராஜிதனுக்கும்‌ நடக்கும்‌ போர்‌. தமிழ்‌ 
நாட்டின்‌ மிகச்‌ சிறந்த வீரனைச்‌ சமாளிக்கும்‌ பெரும்‌ 
பணியில்‌ நான்‌ ஈடுபட்டிருக்கிறேன்‌. அந்தப்‌ பணியில்‌ 
குறுக்கே புகுந்து கெடுக்காதே! யோசனையும்‌ சொல்லாதே. 
அபராஜிதனை முறியடிப்பது, சிங்களத்துக்கு நான்‌ செய்ய 
வேண்டிய கடமை. உன்‌ விதி நல்லதாயிருந்தால்‌ அந்தக்‌ 
கடமையை வெற்றிகரமாக நிறைவேற்றுவேன்‌. இல்லையேல்‌ 
நீ பழையபடி மலைநாட்டுக்குப்‌ பயணமாக வேண்டியிருக்கும்‌. 
மூட்டைகளைக்‌ கட்டித்‌ தயாராக வை.” 

இலங்காபுரன்‌ வார்த்தைகள்‌ மன்னனைத்‌ திக்பிரமை 
யடையச்‌ செய்தன. என்றும்‌ மரியாதை தவறாத இலங்கா 
புரனே இப்படிப்‌ பேச வேண்டுமென்றால்‌ நிலைமை மிகக்‌ 
கடுமையாகத்தானிருக்க வேண்டும்‌ என்று வீரபாண்டியன்‌ 
மந்தபுத்தியிலும்‌ சற்று அறிவு உதயமாயிற்று. மேற்கொண்டு 
எதுவும்‌ தன்னிடம்‌ பேச இலங்காபுரன்‌ இஷ்டப்படவில்லை 
யென்பதை அறிந்த வீரபாண்டியன்‌ தண்டநாயகனை 
ஒருமுறை ஏற இறங்கப்‌ பார்த்துவிட்டு மாளிகையின்‌ 
படிகளில்‌ தயங்கித்‌ தயங்கி இறங்கிச்‌ சென்றான்‌. 

அதற்குப்‌ பிறகு மன்னனும்‌ தண்டநாயகனும்‌ பல நாட்கள்‌ 
சந்திக்கவேயில்லை. படைகளைச்‌ சென்று பார்வையிடும்‌ 
நேரம்‌ தவிர இதர சமயங்களில்‌ தன்‌ மாளிகை அறையிலேயே 
உட்கார்ந்துகொண்டு ஒற்றர்களைப்‌ பல திசைகளுக்கு 
அனுப்புவதிலும்‌, - வந்த ஒற்றர்களிடமிருந்து தகவலைக்‌ 


566 ஓ கன்னி மாடம்‌ 


கிரகிப்பதிலுமே காலம்‌ கழித்து வந்தான்‌ இலங்காபுரன்‌. 
நாளாக ஆகக்‌ கிடைத்த செய்திகள்‌ அவனுக்குப்‌ பெருங்‌ 
குழப்பத்தைக்‌ கொடுத்தன. ஜகத்விசயனிடமிருந்து கிடைத்த 
ஓலையில்‌ அவன்‌ கண்ட செய்தியும்‌ அவனைத்‌ திடுக்கிட 
வைத்தது. “என்ன! கடற்கரையோரமாகப்‌ படைகளை நடத்திக்‌ 
கொண்டு தொண்டித்‌ துறைமுகத்துக்கு வந்துவிட்டானா ?” 
என்று கேட்டான்‌ இலங்காபுரன்‌. 

“ஆம்‌, பிரபு!” என்றான்‌ ஓலையைக்‌ கொடுத்த தூதன்‌. 

“மா. தவி?” 

“அவர்களும்‌ ஜகத்விசயருடன்‌ போயிருக்கிறார்கள்‌.” 

இதைக்‌ கேட்ட இலங்காபுரன்‌ தீவிர யோசனையில்‌ 
ஆழ்ந்தான்‌. “இது பெரும்‌ விசித்திரமாயிருக்கிறது. ஜகத்‌ 
விசயன்‌ என்ன செய்ய உத்தேசிக்கிறான்‌? தொண்டிப்‌ பக்கம்‌ 
வருவது எதிரிக்கு வெகு அருகில்‌ வருவதாயிற்றே. உடனே 
போரில்‌ இறங்கப்‌ போகிறானா? அப்படியானால்‌ படை 
களை நடத்தி இந்தப்‌ பக்கத்தில்‌ தாக்கும்படி என்னை ஏன்‌ 
அழைக்கவில்லை?” என்று ஏதேதோ யோசித்த இலங்கா 
புரன்‌, ஏதும்‌ தெரியாமல்‌ குழம்பினான்‌. ஆனால்‌, பெரும்‌ 
புரட்சிப்‌ படையில்‌ பொன்னமராவதியிலிருந்த அபராஜிதன்‌ 
மட்டும்‌ குழம்பவில்லை. ஐகத்விசயன்‌ தொண்டித்‌ துறைமுகத்‌ 
துக்குப்‌ புறப்பட்ட செய்தியை ஒற்றர்கள்‌ கொண்டுவந்தபோது 
பொன்னமராவதியில்‌ நிஷதராசன்‌ மாளிகையின்‌ வெளித்‌ 
தாழ்வாரத்தில்‌ நின்றுகொண்டு எதிரே கண்ணுக்கெட்டும்‌ 
தூரம்‌ வரையில்‌ அடிக்கப்பட்டிருந்த தனது படைகளின்‌ 
கூடாரங்களையும்‌ அவை ஒவ்வொன்றின்‌ முன்பாக 
ஜொலித்த பந்தங்களையும்‌ பார்த்துக்கொண்டிருந்தான்‌. 
ஆயிரமாயிரம்‌ பந்தங்கள்‌ ஜொலித்ததால்‌ பூமியே நட்சத்திரக்‌ 
கூட்டத்தைத்‌ தாங்கும்‌ வானம்‌ போல்‌ விளங்கியதைக்‌ கண்டு 
பூரித்துக்கொண்டிருந்த அபராஜித பல்லவனுக்குச்‌ சற்று 
அப்பால்‌ தள்ளி நின்ற காரிவளவனும்‌ மார்க்‌ ம்‌ ஏதோ 


சாண்டில்யன்‌ உ 567 


பேசிக்கொண்டிருந்தார்கள்‌. அச்சமயத்தில்‌ அவசரமாகப்‌ 
“படிகளில்‌ ஏறி வந்து அபராஜிதனை வணங்கிய ஒற்றன்‌, 
“பிரபு! ஜகத்விசயத்‌ தண்டநாயகன்‌ தொண்டியை நோக்கிப்‌ 
“ன்‌ புறப்பட்டுவிட்டான்‌” என்றான்‌. 

அபராஜிதன்‌ கண்கள்‌ ஒரு விநாடி ஆச்சரியத்தைக்‌ 
காட்டின. அந்த ஆச்சரியம்‌ அடுத்த விநாடி மறைந்துவிடவே 
பழையபடி கைப்பிடிச்‌ சுவரில்‌ சாய்ந்து கூடாரங்களைக்‌ 
கவனிக்கலானான்‌. 

பாண்டிய சேனாதிபதியின்‌ அபிப்பிராயத்தைப்‌ புரிந்து 
கொள்ள முடியாத அவன்‌ படைத்தலைவர்களிருவரும்‌ 
அவனை அணுகி நின்றார்கள்‌. “பிரபு! படைகளைத்‌ தயார்‌ 
செய்யட்டுமா?” என்று மெள்ளக்‌ கேட்டான்‌ காரிவளவன்‌. 

“எங்கு புறப்பட?” என்று அபராஜிதன்‌ வினவினான்‌ 
சற்றுத்‌ திரும்பி அவனை நோக்கி. 

“தொண்டிக்குத்தான்‌” என்றான்‌ மார்க்கீயன்‌. 

காரியை விட்டு மார்க்கீயனை நோக்கித்‌ திரும்பிய 
அபராஜிதன்‌, “தொண்டிக்கு எதற்காகப்‌ போகவேண்டும்‌?” 
என்று வினவினான்‌. 

“எதிரி நம்மைத்‌ தாக்குமுன்பு நாம்‌ தாக்க வேண்டாமா?” 
என்று கேட்டான்‌ காரிவளவன்‌. 

“தாக்காவிட்டால்‌...?” 

“அவன்‌ படைகளுக்கும்‌, இலங்காபுரன்‌ படைகளுக்கு 
மிடையில்‌ நமது படைகள்‌ சிக்கிக்கொள்ளும்‌” என்று சுட்டிக்‌ 
காட்டினான்‌ காரிவளவன்‌. 

அபராஜிதன்‌ அவர்கள்‌ யோசனையை ஏற்கவில்லை. 
“படைகள்‌ இப்பொழுது எங்கும்‌ போகவேண்டாம்‌” 
என்று உத்தரவிட்டான்‌. அவன்‌ உத்தரவைக்‌ கேட்ட 
அனுபவசாலியான காரிவளவன்‌ திகைத்தான்‌. அவன்‌ 
மட்டுமல்ல, இந்த மாதிரி அபராஜிதன்‌ வேண்டுமென்றே 
தன்‌ படையை எதிரிகள்‌ பாக்குவெட்டிக்குள்‌ சிக்க 


568 4 கன்னி மாடம்‌ 


வைப்பதைக்‌ கண்டு போர்த்தந்திரத்தில்‌ நிகரற்றவன்‌ என்று 
பெயர்‌ வாங்கிய அண்ணன்‌ பல்லவராயன்‌ கூட அதிர்ச்சி 
யடைந்தான்‌. அடுத்த சில தினங்களில்‌ அபராஜிதன்‌ 
எடுத்த நடவடிக்கைகள்‌ அண்ணன்‌ பல்லவராயனுடைய 
அதிர்ச்சியை ஆயிரம்‌ மடங்கு அதிகப்படுத்தியது. “அநேகமாக , 
இந்தப்‌ போரில்‌ நமக்குத்‌ தோல்விதான்‌” என்று பல்லவ 
ராயனிடம்‌ சீறினான்‌ சின்னப்‌ பல்லவராயன்‌. 

பெரிய பல்லவராயர்‌ முகத்திலும்‌ போர்‌ நிலையைக்‌ 
கண்டு கவலை பெருகலாயிற்று. “இந்த அபராஜிதனைப்‌ 
பெரிய படைத்தலைவனென்று கேள்விப்பட்டோமே அது 
சரிதானா?” என்று எல்லாமறிந்த பெரிய பல்லவராயர்‌ 
மனத்திலும்‌ சந்தேகம்‌ உதயமாகத்‌ தொடங்கியது. 

59. ஒற்றனும்‌ ஓலையும்‌ 

போர்‌ விஷயமாக அபராஜிதன்‌ எடுத்துக்‌ கொண்ட 
நடவடிக்கைகள்‌ பெரிய பல்லவராயர்‌ மனத்தில்‌ மட்டுமல்ல, 
தமிழ்நாட்டு மக்கள்‌ அனைவர்‌ மனத்திலுமே சொல்‌ 
லொணாக்‌ கவலையையும்‌ பீதியையும்‌ விளைவித்தன. 
ஐகத்விசயன்‌ இராமேசுவரப்‌ பகுதியிலிருந்து புறப்பட்ட 
வுடனேயே பொன்னமராவதியிலுள்ள தன்‌ படையுடன்‌ 
அபராஜிதன்‌ தெற்கு நோக்கி இறங்கி எதிரி சைன்னியங்‌ 
களின்‌ முன்னேற்றத்தைத்‌ தேக்கிவிடுவான்‌ என்று நினைத்த 
மக்கள்‌ பெரிதும்‌ ஏமாற்றமடைந்தார்கள்‌. ஜகத்விசயன்‌ 
எந்தவித எதிர்ப்புமின்றித்‌ தொண்டித்‌ துறைமுகம்‌ 
வரையிலும்‌ வந்து அங்கே தன்‌ சைன்னியத்தை நிறுத்தி 
ஜெயபேரிகை கொட்டியவுடன்‌ “இனிமேல்‌. பாண்டிய 
சேனாதிபதி சும்மா இருக்க மாட்டான்‌” என்று மக்கள்‌ 
மனப்பால்‌ குடித்தார்கள்‌. மக்களின்‌ அந்த எண்ணத்திலும்‌ 
அபராஜிதன்‌ மண்ணைப்‌ போட்டுப்‌ பொன்னமராவதியில்‌ 
கல்பிள்ளையார்‌ போல்‌ உட்கார்ந்திருக்கவே ஆரம்பத்தி 


சாண்டில்யன்‌ உ 569 


லிருந்த மக்களின்‌ ஏமாற்றம்‌ பெரும்‌ கவலையாக மாறத்‌ 
தொடங்கியது. இலங்காபுரன்‌ முதன்‌ முதலில்‌ தொண்டி 
யிலும்‌ பாசிப்‌ பட்டணத்திலும்‌ நடத்திய போர்களில்‌ நடந்த 
அக்கிரமங்களும்‌ அவன்‌ அடைந்த இணையற்ற வெற்றியும்‌ 
மக்கள்‌ மனத்தில்‌ அந்தச்‌ சமயத்திலும்‌ அழியாதிருந்தமையால்‌ 
அதே தொண்டியில்‌ ஜகத்விசயன்‌ வந்து தங்கியதும்‌ மக்களின்‌ 
கவலை கலவரத்துக்கு இடம்‌ கொடுக்கலாயிற்று. 

இலங்காபுரன்‌, முதன்‌ முதலில்‌ அடைந்த வெற்றியைப்‌ 
பற்றி, சிங்களத்து ராஜ பரம்பரைச்‌ சரித்திரப்‌ புத்தகமான 
மஹாவம்சம்‌, “இலங்காபுரன்‌ நீலக்கடலை எதிரிகள்‌ 
ரத்தத்தால்‌ சிவப்பாக மாற்றினான்‌” என்று முரசு கொட்டு 
கிறது. செங்கற்பட்டு ஜில்லாவிலுள்ள ஆரப்பாக்கம்‌ 
கல்வெட்டுக்களில்கூட்‌, தொண்டியிலும்‌ பாசியிலும்‌ சோழப்‌ 
படைகளுக்கு முதலில்‌ தோல்வியே உண்டாயிற்று என்று 
பொறிக்கப்பட்டிருப்பதைப்‌ பார்க்கிறோம்‌. இந்த ஆரம்பத்‌ 
தோல்விகளால்‌ பீதியுற்ற மக்கள்‌ அதே தொண்டியில்‌ ஜகத்‌ 
விசயன்‌ கூடாரமடித்த பிறகும்‌ அபராஜிதன்‌ அசையாம 
லிருப்பதைக்‌ கண்டு பேரச்சம்‌ கொண்டார்களென்றால்‌ 
அதில்‌ ஆச்சரியமேதுமில்லை அல்லவா? 

தொண்டியில்‌ தான்‌ பத்துப்‌ பதினைந்து நாளிருந்தும்‌ 
அபராஜிதன்‌ பொன்னமராவதியிலிருந்து நகராததால்‌ 
சலிப்படைந்த ஐகத்விசயன்‌, மாதவியின்‌ யோசனைப்படி. 
தனது படைகளைத்‌ தொண்டிக்கு வடக்கேயும்‌ செலுத்தி, 
சோழ மண்டலத்துக்குள்‌ காலடி எடுத்து வைத்தான்‌. அவனை 
உடனே மறிக்கவேண்டுமென்று அண்ணன்‌ பல்லவராயன்‌ 
துடித்தான்‌. பாண்டிய சேனாதிபதியான அபராஜிதன்‌ 
அதைத்‌ தடுத்தான்‌. அவன்‌ அனுப்பிய ஓலையை இரண்டு 
முறை படித்த பெரிய பல்லவராயர்‌ சின்னப்‌ பல்லவ . 
ராயனை நோக்கி ஏதும்‌ புரியாமல்‌ விழித்து, “இதோ இந்த 
ஓலையைப்‌ பாரும்‌” என்று கொடுத்தார்‌. 


க. மா-37 


570 கன்னி மாடம்‌ 


ஓலையைப்‌ படித்த அண்ணன்‌ பல்லவராயன்‌ முகத்தில்‌ 
மிதமிஞ்சிய கோபத்தால்‌ எள்ளும்‌ கொள்ளும்‌ வெடிக்க 
“பேரமைச்சரே! இவன்‌ என்ன விளையாடுகிறானா ?” என்று 
சீறினான்‌. 

“அபராஜிதன்‌ போக்கு எனக்குப்‌ புரியவில்லை” என்றார்‌ 
பேரமைச்சர்‌. 

“நமது படைகளைக்‌ கொண்டு ஜகத்விசயனைத்‌ தாக்கக்‌ 
கூடாதென்று எழுதியிருக்கிறானே !” என்று மறுபடியும்‌ 
கேட்டான்‌ சோழர்‌ படைத்தலைவன்‌. 

பேரமைச்சர்‌ பதிலேதும்‌ சொல்லாமல்‌ “ஆமாம்‌” 
என்பதற்கு அறிகுறியாகத்‌ தலையை மட்டும்‌ அசைத்தார்‌. 

“அது மட்டுமல்ல; நமது படையில்‌ ஒரு பகுதியை 
அழைத்துக்கொண்டு பொன்னமராவதிக்கு வந்து தன்னுடன்‌ 
சேரவேண்டுமென்று அழைக்கிறானே !” என்று தொடர்ந்தான்‌ 
படைத்தலைவன்‌. 

“அப்படித்தான்‌ ஓலையில்‌ கண்டிருக்கிறது” என்றார்‌ 
பேரமைச்சர்‌. 

'நமக்கு முன்னாலிருக்கும்‌ எதிரியைத்‌ தாக்காமல்‌ நானும்‌ 
போய்ப்‌ பொன்னமராவதியில்‌ கையைக்‌ கட்டிக்கொண்டு 
உட்கார்ந்திருப்பதில்‌ அர்த்தமென்ன இருக்கிறது?” 

“அதுதான்‌ எனக்கும்‌ புரியவில்லை.” 
“அப்படியானால்‌ அவனைப்‌ போரிலிறங்கும்படி உடனே 
உத்தரவு அனுப்புங்கள்‌.” 

“அபராஜிதன்‌ நம்முடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவ 
னல்ல. அவனிடமிருப்பது அவனே திரட்டிய புரட்சிப்‌ படை. 
நாம்‌ சொல்வதை அவன்‌ கேட்டால்‌ கேட்கலாம்‌, கேட்கா 
விட்டாலும்‌ விடலாம்‌.” 

பெரிய பல்லவராயர்‌ தீர்க்காலோசனையில்‌ அமர்ந்தார்‌. 
நீண்ட நேரம்‌ சிந்தித்த பிறகு சொன்னார்‌, “பத்தாயிரம்‌ 


சாண்டில்யன்‌ உ 571 


வீரர்களை அழைத்துக்கொண்டு அவன்‌ கேட்கிறபடி 
பொன்னமராவதிக்குப்‌ போவோம்‌” என்று. 

அண்ணன்‌ பல்லவராயன்‌ தன்‌ கூரிய விழிகளைப்‌ 
பெரிய பல்லவராயர்‌ மீது நாட்டினான்‌. பெரிய பல்லவராயர்‌ 
அமைதியுடன்‌, “படைத்‌ தலைவரே! எனக்கு இன்னும்‌ 
அபராஜிதனிடத்தில்‌ நம்பிக்கை போகவில்லை. அவன்‌ நடந்து 
கொள்ளும்‌ முறைகளைப்‌ பார்த்தால்‌ சந்தேகமும்‌ கவலையும்‌ 
என்‌ மனத்திலும்‌ எழத்தான்‌ செய்கின்றன. இருந்தாலும்‌ 
அபராஜிதன்‌ ஏதோ காரணமாகவே தாமதிக்கிறான்‌ என்று 
எனக்குத்‌ தோன்றுகிறது. அபராஜிதன்‌ போர்‌ முறைகள்‌ 
அசாஸ்திரீயமாயிருக்கலாம்‌. ஆனால்‌ இறுதி வெற்றிக்கு 
அவை உதவினால்‌ முறைகள்‌ எப்படியிருந்தாலென்ன? 
சாஸ்திரீயம்‌ அசாஸ்திரீயம்‌ என்பதெல்லாம்‌, காலம்‌ 
ஏற்படுத்திய வழக்கு. இன்று அபராஜிதன்‌ எடுக்கும்‌ போர்‌ 
முறைகள்‌ பலன்‌ தந்தூல்‌ அவையே நாளை சாஸ்திரீய 
முறைகளாகலாம்‌. எதற்கும்‌ பொறுத்திருந்து பார்ப்போம்‌. 
நீர்‌ அவன்‌ கேட்கிறபடி பத்தாயிரம்‌ வீரர்களை அழைத்துக்‌ 
கொண்டு பொன்னமராவதிக்குப்‌ போய்ச்‌ சேரும்‌” என்றார்‌. 

இத்தனைக்கும்‌ அண்ணன்‌ பல்லவராயன்‌ மனத்தில்‌ 
மட்டும்‌ எந்த நம்பிக்கையும்‌ ஏற்படவில்லை. பத்தாயிரம்‌ 
வீரர்களை அழைத்துக்கொண்டு பொன்னமராவதிக்கு வந்த 
பிறகு சோழநாட்டுப்‌ படைத்தலைவனின்‌ அவநம்பிக்கை 
முன்னைவிட அதிகமாக வளர்ந்தது. அவன்‌ வந்த பத்து 
நாட்களுக்குப்‌ பிறகு அபராஜிதன்‌, படைகளின்‌ ஒரு 
பகுதியைப்‌ பொன்னமராவதியில்‌ இருத்தி மற்றப்‌ படைகளை 
அசைய உத்தரவிட்டான்‌. அப்பொழுதும்‌ ஜகத்விசயனைத்‌ 
தாக்க அல்ல. ஜகத்விசயன்‌ படைகளை நடத்திச்‌ சென்ற 
திசைக்கு நேர்‌ எதிர்த்திக்கில்‌ அதுவும்‌ தொண்டிக்குத்‌ தெற்கே 
படைகளை நடத்திச்‌ சென்றான்‌. இப்படி எதிரிக்குப்‌ 
புறமுதுகு காட்டி ஒடுவது போன்ற செய்கையை அறவே 


572 4 கன்னி மாடம்‌ 


வெறுத்த அண்ணன்‌ பல்லவராயன்‌ அடுத்த ஒரு வாரம்‌ 
பல்லைக்‌ கடித்துக்கொண்டிருந்தான்‌. இரண்டாவது 
வாரத்தில்‌ இலங்காபுரன்‌ மதுரையை விட்டுப்‌ படைகளுடன்‌ 
கிளம்பிவிட்டதாகவும்‌ தொண்டியை நோக்கி முன்னேறுவ 
தாகவும்‌ ஒற்றர்கள்‌ தகவல்‌ கொண்டு வந்தார்கள்‌. 

இந்தச்‌ செய்திக்குப்‌ பிறகு அண்ணன்‌ பல்லவராயனால்‌ 
பொறுக்க முடியாமற்போகவே அவன்‌ மிகுந்த கோபத்துடன்‌ 
அபராஜிதன்‌ கூடாரத்துக்குச்‌ சென்றான்‌. உள்ளே நுழைந்த 
சமயத்தில்‌ கூடாரத்துக்குள்‌ ஏற்கெனவே எரிமலை 
வெடித்துக்கொண்டிருந்தது. 

“சேனாதிபதியவர்களே! இனியும்‌ நாம்‌ தாமதித்தால்‌ 
உலகம்‌ நம்மைப்‌ பார்த்துச்‌ சிரிக்கும்‌” என்று கடுமையாகச்‌ 
சொன்னான்‌ காரிவளவன்‌. 

“அது தவிர இலங்காபுரனுக்கும்‌ ஜகத்விசயனுக்கும்‌ 
இடையில்‌ நமது படைகள்‌ சிக்க இன்னும்‌ சில தினங்களே 
இருக்கின்றன” என்றான்‌ மார்க்கீயனும்‌, எரிச்சல்‌ தொனிக்க. 

அச்சமயத்தில்‌ உள்ளே நுழைந்த அண்ணன்‌ பல்லவ 
ராயன்‌, “படைகள்‌ சிக்கி அழிவது ஒருபுறமிருக்கட்டும்‌. சிங்கள 
வீரர்கள்‌ சிங்களத்துக்குக்‌ கப்பலேறாவிட்டாலும்‌ நமது மானம்‌ 
கப்பலேறிவிடும்‌. சரித்திரத்தில்‌ நமது பெயர்கள்‌ பிரசித்தி 
யடைந்துவிடும்‌” என்றான்‌. 

எதிரே நின்ற மூவர்‌ முகங்களையும்‌ மாறிமாறிப்‌ பார்த்த 
அபராஜிதன்‌ சிறிது நேரம்‌ ஏதோ யோசித்தான்‌. கடைசியாக 
எல்லோரையும்‌ உட்காரச்‌ சொல்லித்‌ தானும்‌ உட்கார்ந்து 
கொண்டான்‌. பிறகு ஒரு மரப்பலகையையும்‌ சுண்ணாம்பை 
யும்‌ கொண்டுவரச்‌ சொல்லி எதிரிப்‌ படைகளும்‌ தன்‌ 
படைகளும்‌ இருக்கும்‌ இடங்களைக்‌ குறிப்பிட்டுக்‌ கோடுகள்‌ 
இழுத்தான்‌. அந்தப்‌ பலகையை அண்ணன்‌ பல்லவராயனிடம்‌ 
நீட்டி, “படைத்தலைவரே! தாங்கள்‌ போர்த்தந்திரத்தில்‌ 
நிகரற்றவர்கள்‌. எந்த இடத்தில்‌ நாம்‌ எதிரிகளை எப்படித்‌ 


சாண்டில்யன்‌ உ 573 


தாக்கவேண்டுமென்று அபிப்பிராயப்படுகிறீர்கள்‌?'' என்று 
கேட்டான்‌. 

அண்ணன்‌ பல்லவராயன்‌ தன்‌ விழிகளைப்‌ பலகை 
மீது நாட்டி ஆராய்ந்தான்‌. எந்த இடத்தில்‌ தாக்கினாலும்‌ 
தங்கள்‌ படைகள்‌ மீளமுடியாதபடி போர்நிலை அமைந்து 
நின்றது. அதைப்‌ பார்த்ததும்‌ அண்ணன்‌ பல்லவராயனுக்குக்‌ 
கோபம்‌ மிதமிஞ்சிப்‌ போகவே, “இந்த நிலைக்குத்‌ தாங்கள்‌ 
தானே காரணம்‌?” என்றான்‌ அபராஜிதனை நோக்கி. 

“நான்‌ காரணமல்ல” என்றான்‌ அபராஜிதன்‌. 

“பிறகு யார்‌ காரணம்‌?” 

“யாரும்‌ காரணமல்ல, போர்‌ நிலை அமைந்துள்ள விதம்‌ 
அப்படி.” 

“ஜகத்விசயன்‌ கூடலைவிட்டுப்‌ புறப்பட்ட உடனேயே நீர்‌ 
அவனைத்‌ தாக்கியிருக்கலாமல்லவா ?” 

“தாக்கியிருக்கலாம்‌. ஆனால்‌ நான்‌ படைகளை 
அழைத்துக்கொண்டு தெற்கே சென்றால்‌ இலங்காபுரன்‌ 
மதுரையிலிருந்து கிளம்பி, பொன்னமராவதியைப்‌ பிடித்துக்‌ 
கொண்டிருப்பான்‌. மேலே பொன்னமராவதிக்கும்‌ கீழே 
கூடலுக்குமிடையில்‌, அதாவது இலங்காபுரனுக்கும்‌ ஜகத்‌ 
விசயனுக்குமிடையே நான்‌ சிக்கிக்கொண்டிருப்பேன்‌.” 

“அவர்கள்‌ நிலையும்‌ அப்படித்தானே? நாங்கள்‌ 
பொன்னமராவதிக்கு வடக்கே இருந்தோம்‌. அப்பொழுது 
தங்கள்‌ புரட்சிப்‌ படைக்கும்‌ எங்கள்‌ படைக்குமிடையில்‌ 
இலங்காபுரன்‌ சிக்கியிருக்க மாட்டானா?” என்று 
வினவினான்‌ அண்ணன்‌ பல்லவராயன்‌. 

“சிக்கியிருக்க மாட்டான்‌. தங்களிடம்‌ இருபதினாயிரம்‌ 
வீரர்கள்‌ இருக்கிறார்கள்‌. அவனிடமும்‌ அதே பலம்‌. அவன்‌ 
பத்தாயிரம்‌ வீரர்களைப்‌ பொன்னமராவதியில்‌ நிறுத்திப்‌ 
பாக்கி வீரர்களை எனக்காக ஏவினால்‌ அவனுக்கும்‌ ஜகத்‌ 
விசயனுக்கும்‌ இடையில்‌ நான்‌ அழிந்து போவேன்‌. மீதி 


574 கன்னி மாடம்‌ 


பத்தாயிரம்‌ பேர்‌ பொன்னமராவதிப்‌ பிராந்தியத்தில்‌ 
உங்களைத்‌ தேக்கி நிறுத்துவார்கள்‌. என்னை அழித்துவிட்டு 
ஐகத்விசயனும்‌ பொன்னமராவதி சேர்ந்தால்‌ என்‌ பத்தாயிரம்‌ 
படைகள்‌ நாசமாவதோடு மட்டுமல்ல, உங்கள்‌ படைபலமும்‌ 
குறையும்‌. நீங்கள்‌ தனித்தே சிங்களத்தின்‌ இரு தண்ட 
. நாயகர்களுடன்‌ போரிட நேரிடும்‌. முடிவைப்‌ பற்றி நான்‌ 
விவரிக்கத்‌ தேவையில்லை” என்றான்‌ அபராஜிதன்‌. 

இதைக்‌ கேட்ட சின்னப்‌ பல்லவராயன்‌ மட்டுமின்றி, 
காரிவளவனும்‌ மார்க்கீயனும்கூட யோசனையில்‌ 
ஆழ்ந்தார்கள்‌. “நீங்கள்‌ சொல்லுவது வாஸ்தவந்தான்‌. 
இப்பொழுது நாம்‌ என்னதான்‌ செய்யவேண்டும்‌?” என்று 
அண்ணன்‌ பல்லவராயன்‌ கேட்டான்‌. 

“எதுவும்‌ செய்வதற்கில்லை” என்றான்‌ அபராஜிதன்‌. 

“கையைக்‌ கட்டிக்கொண்டு உட்கார்ந்திருப்பதா?”” 
என்றான்‌ காரிவளவன்‌. 

“வேலையில்லாதபோது படைகளுக்கு ஓய்வு கொடுப்பது 
தூன்‌ நல்லது” என்றான்‌ அபராஜிதன்‌. 

மார்க்கீயன்‌ ஏதோ சொல்ல முயன்று முடியாமல்‌, 
“ஹும்‌” என்று ஒருமுறை கனைத்தும்‌, பிரம்மாண்டமான 
தன்‌ சரீரத்தை ஆட்டியும்‌ தன்‌ எரிச்சலைத்‌ தெரிவித்துக்‌ 


கொண்டான்‌. 


அபராஜிதன்‌ யார்‌ எரிச்சலையும்‌ லட்சியம்‌ செய்ய 
வில்லை. அடுத்த சில தினங்கள்‌ எங்குமே அவன்‌ அசைய 
வில்லை. ஒரு நாள்‌ கூடாரத்துக்கு வெளியே அவன்‌ உலாவிக்‌ 
கொண்டிருக்கையில்‌ ஒர்‌ ஒற்றன்‌ அவசரமாகக்‌ குதிரை மீது 
பறந்து வந்து அபராஜிதன்‌ எதிரில்‌ குதித்தான்‌. அப்போது 
அபராஜிதனுடன்‌ அண்ணன்‌ பல்லவராயனும்‌ காரியும்‌ 
மார்க்கீயனும்‌ இருந்தார்கள்‌. ஒற்றன்‌ கீழே குதித்ததும்‌ 
இரைக்க இரைக்கத்‌ தகவலைச்‌ சொல்லத்‌ தொடங்கி, 
“பிரபு! ஜகத்விசயன்‌ மீண்டும்‌ தொண்டி பக்கம்‌ திரும்பிப்‌ 


சாண்டில்யன்‌ உ 575 


போவதாகத்‌ தொண்டியில்‌ பேசிக்கொள்கிறார்கள்‌” 
என்றான்‌. 

“கப்பல்கள்‌ என்ன ஆயின?” என்று கேட்டான்‌ 
அபராஜிதன்‌. 

“துறைமுகத்திலிருந்து மறைந்துவிட்டன” என்றான்‌ 
ஒற்றன்‌. 

“சரி, நீ போ” என்று உத்தரவிட்டான்‌ அபராஜிதன்‌. 

ஒற்றன்‌ சென்ற பிறகு, “எந்தக்‌ கப்பல்கள்‌?” என்று 
அபராஜிதனைக்‌ கேட்டான்‌ பல்லவராயன்‌. 

“ஐகத்விசயன்‌ அழைத்து வந்திருந்த போர்க்‌ கப்பல்கள்‌.” 

“எங்கு போய்விட்டன ?” 

“சிங்களத்துக்குத்தான்‌.” 

“பேஷ்‌ பேஷ்‌!: இனி நாம்‌ தொண்டியைப்‌ பிடித்துக்‌ 
கொள்ளலாம்‌” என்ற அண்ணன்‌ பல்லவராயன்‌ குரலில்‌ 
குதூகலம்‌ மிகுந்திருந்தது. 

“அதை எதற்காகப்‌ பிடிக்க வேண்டும்‌?” என்று 
வினவினான்‌ அபராஜிதன்‌. 

ஒரு முக்கியப்‌ போர்‌ நிலையத்தை ஏன்‌ பிடிக்க வேண்டும்‌ 
என்று கேட்டால்‌ என்ன சொல்வதென்று திகைத்த 
சோணாட்டுப்‌ படைத்தலைவன்‌, “வேறு என்னதான்‌ 
செய்வதாக உத்தேசம்‌?” என்று கேட்டான்‌. . 

“மேலும்‌ தெற்கு நோக்கிப்‌ படைகளை நடத்திச்‌ செல்ல 
வேண்டியதுதான்‌” என்ற அபராஜிதனை நோக்கிப்‌ பல்லவ 
ராயனின்‌ உஷ்ணமான கண்கள்‌ திரும்பின. “பிறகு...?”” என்று 
வினவினான்‌ பல்லவராயன்‌. 

“திரும்பவும்‌ இங்கு வரவேண்டியது” என்று கிடைத்தது 
பதில்‌... 

அபராஜிதனுக்குப்‌ பைத்தியம்‌ பிடித்திருக்குமோ என்று 
அவனைக்‌ கூர்ந்து நோக்கினான்‌ அண்ணன்‌ பல்லவராயன்‌. 


576 ஓஒ கன்னி மாடம்‌ 


அந்தப்‌ பார்வையைக்‌ கண்டதும்‌ பல நாட்களாகச்‌ சிரிக்காத 
பாண்டிய சேனாதிபதி வாய்விட்டு இடி இடி என்று 
பலமாகச்‌ சிரித்தான்‌. வெகு நேரம்‌ சிரித்துவிட்டு, அந்தச்‌ 
சிரிப்பால்‌ சினந்து சீறிக்கொண்டிருந்த அண்ணன்‌ பல்லவ 
ராயனுக்கும்‌ கவலையுற்றிருந்த தனது இரு படைத்தலைவர்‌ 


களுக்கும்‌ தான்‌ அனுஷ்டிக்கப்‌ போகும்‌ போர்‌ முறையை 
விவரிக்க விவரிக்க அண்ணன்‌ பல்லவராயன்‌ முகத்தில்‌ 


மட்டுமன்றி, காரி, மார்க்கீயன்‌ முகங்களிலும்‌ கோபம்‌ 
மறைந்து, முதலில்‌ ஆச்சரிய ரேகையும்‌ பிறகு பிரமிப்பும்‌ 
படரத்‌ தொடங்கின. 

போர்த்தந்திரத்தில்‌ இணையற்றவனென்று பெயர்‌ 
வாங்கிய அண்ணன்‌ பல்லவராயனே வியக்கும்படியான 
திட்டத்தை வகுத்த அபராஜிதனைப்‌ பற்றியோ, அவன்‌ 
படைகளைப்‌ பற்றியோ சிறிதும்‌ சிந்திக்காமல்‌, கருணாகரத்‌ 
தேவன்‌ இருப்பிடமான பாசிப்பட்டணத்துக்கு வந்து சேர்ந்த 
ஜகத்விசயன்‌, மாதவி விரித்த வலையில்‌ பூரணமாகச்‌ சிக்கிப்‌ 
பேரானந்தத்தில்‌ மூழ்கியிருந்தான்‌. பாசிப்பட்டணக்‌ கோட்டை 
யில்‌ ஜகத்விசயனை ராஜமரியாதைகளுடன்‌ வரவேற்ற 
கருணாகரத்தேவன்‌ அவனுக்குச்‌ சகலவித செளகரியங்‌ 
களையும்‌ செய்து கொடுத்தான்‌. அவன்‌ உபசாரங்களில்‌ 
லயித்த ஜகத்விசயன்‌ பாசிப்பட்டணத்துக்‌ கோட்டைக்குள்‌ 
சில வீரர்களை மாத்திரம்‌ நிறுத்திக்கொண்டு தன்னுடன்‌ 
வந்த ஆயிரம்‌ வீரர்களைக்‌ கோட்டைக்கு வெளியிலேயே 
நிறுத்தினான்‌. அவன்‌ கவலையில்லாமல்‌ காலங்கழிப்பதைப்‌ 
பார்த்த கருணாகரத்தேவன்‌, “என்ன தண்டநாயகரே ! உங்கள்‌ 
படைகளைத்‌ தொண்டியிலிருந்து இரண்டு காத தூரத்தில்‌ 
நிறுத்தியிருக்கிறீர்கள்‌. நீங்களும்‌ பெரும்‌ படையைவிட்டு 
இங்கு தங்கியிருக்கிறீர்கள்‌! இது எதிரிகளுக்குத்‌ தெரிந்‌ 
தால்‌...?” என்று சந்‌ கக்‌ கேட்டான்‌. 

“தேவரே! தெரிந்தாலென்ன? இலங்காபுரத்‌ தண்ட 


சாண்டில்யன்‌ * 577 


கின்றன. தமிழ்நாடு வியக்கும்படியான ஒரு நிகழ்ச்சி 
தொண்டியில்‌ ஏற்படப்‌ போகிறது. அத்துடன்‌ அபராஜிதன்‌ 
படைகள்‌ நசுக்கப்படும்‌. பிறகு என்‌ படையும்‌ இலங்காபுரத்‌ 
தண்டநாயகர்‌ படைகளும்‌ சேர்ந்து வடக்கே தனியாயிருக்கும்‌ 
அந்தப்‌ பெரிய பல்லவராயனைப்‌ பொடியாக்கிவிடும்‌” 
என்று கூறிப்‌ பெரிதாக நகைத்தான்‌. 

தேவனும்‌ கூட நகைத்தான்‌. ஆனால்‌ அவன்‌ சிரிப்பு 
அன்று வறண்டு இருந்தது. ஒரு வாரத்துக்குப்‌ பிறகு அதே 
சிரிப்பில்‌ வளப்பம்‌ காணப்பட்டது. அந்த வளப்பமான 
சிரிப்பை அவன்‌ உதிர்த்த நாள்‌ பாண்டிய நாட்டுக்கும்‌ 
வளப்பத்தை விளைவித்த நாள்‌. அந்தத்‌ தினத்தில்தான்‌ 
தொண்டியிலிருந்த ஒற்றன்‌ ஒருவன்‌ அவசரமாக வந்து 
ஐகத்விசயனைக்‌ காண விரும்பினான்‌. 

“எதற்காக?” என்று கேட்டான்‌ கருணாகரத்தேன்‌. 

“அவர்‌ படைத்தலைவர்‌ தொண்டியிலிருந்து செய்தி 
யனுப்பியிருக்கிறார்‌.” 

“சரி; ஓலையை என்னிடம்‌ கொடு” என்றான்‌ 
கருணாகரத்தேவன்‌. 

“முடியாது. அவரிடம்‌ நேரில்‌ கொடுக்கவேண்டும்‌.” 

“அவரைப்‌ பார்க்க முடியாது. மாதவியுடன்‌ உப்பரிகை 
யில்‌ இருக்கிறார்‌” என்றான்‌ தேவன்‌. அத்துடன்‌ சொன்னான்‌: 


, இந்தக்‌ கோட்டைக்கு நான்தான்‌ அதிபதி. இலங்காபுரத்‌ 


தண்டநாயகன்‌ ஆதரவில்தான்‌ நானும்‌ என்னைச்‌ சேர்ந்த 
பாண்டிய வீரர்களும்‌ இங்கிருக்கிறோம்‌. செய்தி அவசரமா 
யிருந்தால்‌ என்னிடம்‌ ஓலையைக்‌ கொடு. நான்‌ இப்போதே 
ஜகத்விசயனிடம்‌ கொடுக்கிறேன்‌” என்றான்‌. 
கருணாகரத்தேவன்‌ குரலிலிருந்த அதிகாரத்தையும்‌ 
கடுமையையும்‌ கண்ட ஒற்றன்‌ வேறு வழியில்லாமல்‌ 
ஒலையை அவனிடம்‌ ஒப்படைத்தான்‌. ஒற்றனைக்‌ கவனித்து 


578 4 கன்னி மாடம்‌ 


வேண்டிய வசதிகளைச்‌ செய்து கொடுக்குமாறு தன்‌ 
வீரர்களுக்கு உத்தரவிட்டு ஓலையை எடுத்துக்கொண்டு தனது 
அறைக்குச்‌ சென்ற கருணாகரத்தேவன்‌, கதவுகளைச்‌ சாத்திக்‌ 
கொண்டு ஓலையைப்‌ படித்தான்‌. பிறகு மெள்ள அந்த 
ஓலையைப்‌ பக்கத்தில்‌ எரிந்துகொண்டிருந்த தீபத்தில்‌ 
காட்டிப்‌ பற்ற வைத்தான்‌. எரிந்து கீழே விழுந்த ஓலைச்‌ 
சாம்பலைத்‌ தன்‌ காலால்‌ மிதித்து அழித்தான்‌. பிறகு இதழ்‌ 
களில்‌ புன்முறுவல்‌ படர அறைக்கதவைத்‌ திறந்துகொண்டு 
பூனை போல்‌ வெளியே நடந்து சென்றான்‌. 


60. பைங்கிளியா? கூண்டுக்கிளியா? 

காதும்‌ காதும்‌ வைத்த மாதிரி வெகு ரகசியமாகக்‌ 
கருணாகரத்தேவன்‌ எரித்துவிட்ட ஓலையைப்‌ பற்றிய மர்மம்‌ 
பாசிப்பட்டணக்‌ கோட்டையிலிருந்த யாருக்குமே தெரியாது 
போயிற்று. ஓலையைக்‌ கொண்டு வந்த ஒற்றன்‌ என்ன 
ஆனான்‌ என்பது புரியாத பெரும்‌ புதிராகவே ஆகிவிட்ட 
படியால்‌ ரகசியம்‌ வெளியாவதற்கான ஒரே மார்க்கமும்‌ 
அடைபட்டுவிட்டது. யுத்தரங்கத்திலிருந்தோ தன்‌ படைத்‌ 
தலைவர்களிடத்திலிருந்தோ செய்தி ஏதும்‌ வராததால்‌ ஐகத்‌ 
விசயன்‌ எத்தகைய கவலையுமின்றி மாதவியுடன்‌ உல்லாச 
மாகக்‌ காலங்கழித்துக்கொண்டிருந்தான்‌. போர்‌ விஷயமாக 
அவன்‌ கொண்டிருந்த அசிரத்தை கருணாகரத்தேவனுக்கு 
மட்டுமல்லாமல்‌ மாதவிக்கும்‌ ஆச்சரியத்தைக்‌ கொடுத்தது. 
“ஜகத்விசயன்‌ சீக்கிரம்‌ அபராஜிதனை எதிர்த்து முறி 
யடிப்பான்‌. அவனைக்‌ கையையும்‌ காலையும்‌ கட்டிக்‌ 
கொண்டு வந்து தன்‌ முன்‌ வீழ்த்துவான்‌' என்று நினைத்து 
அந்த நாளை எதிர்பார்த்து நின்ற மாதவிக்குப்‌ போர்‌ ஏதும்‌ 
நிகழாதது மட்டுமல்லாமல்‌ பாண்டிய சேனாதிபதி பொன்‌ 
னமராவதியை விட்டுத்‌ தெற்கே சென்று கைக்கெட்டாமல்‌ 
நழுவி விடுவதைப்‌ பார்த்ததும்‌ கவலை மட்டுமன்றி, 


சாண்டில்யன்‌ ௯ 579 


கோபமும்‌ பொங்கவே அவள்‌ ஜகத்விசயனை வெளிப்படை 
யாகவே கடிந்துகொண்டாள்‌. அவள்‌ கோபத்தைக்‌ கண்ட 
ஐஜகத்விசயன்‌ அதன்‌ காரணத்தைப்‌ புரிந்துகொண்டு மெள்ள 
புன்முறுவல்‌ காட்டி, “மாதவி, கோபத்திலும்‌ உன்‌ முகம்‌ 
அழகாகத்தானிருக்கிறது” என்று செல்லமாகப்‌ பேச 
ஆரம்பித்து அவள்‌ தோள்மீது தன்‌ கையையும்‌ லேசாக 
வைத்தான்‌. 

மாதவி கடுப்பான முகத்தை அவன்‌ மீது திருப்பி, தோள்‌ 
மீதிருந்த அவன்‌ கையையும்‌ தன்‌ கையால்‌ வெடுக்கென 
எடுத்து எறிந்தாள்‌. 

“எதற்காக இத்தனை கோபம்‌ மாதவி?” என்று கேட்டான்‌ 

சயன்‌. 

“யாருக்காவது கோபம்‌ வரவேண்டுமல்லவா?'” என்ற 
மாதவியின்‌ குரலில்‌ உஷ்ணம்‌ மாத்திரமன்றி ஏளனமும்‌ 
பரிபூரணமாகத்‌ தொனித்தது. 

உஷ்ணத்துக்குக்‌ காரணத்தைப்‌ புரிந்துகொண்ட ஐகத்‌ 
விசயனுக்கு அவள்‌ குரலில்‌ தொனித்த ஏளனத்துக்குக்‌ 
காரணம்‌ புரியாது போகவே கேட்டான்‌, “யாருக்காவது 
கோபம்‌ வரவேண்டுமா? எதற்காகக்‌ கோபம்‌ வரவேண்டும்‌?” 
என்று. 

“கோபம்‌ எதற்காக வரும்‌?" 

“நீதான்‌ சொல்லேன்‌.” 

“விரோதத்தால்‌.” 

“சரிதான்‌.” 

“விரோதத்துக்காகக்‌ கோபம்‌ வருவதென்றால்‌ உங்களுக்கு 
இத்தனை நாள்‌ வந்திருக்க வேண்டும்‌.” 

“ஏன்‌?” 

“உங்கள்‌ விரோதி உங்களிடமிருந்து நழுவுகிறானே; 
புரியவில்லையா?” 


560 ஒஓ கன்னி மாடம்‌ 


“என்‌ விரோதியா! அப்படியொருவன்‌ இருக்கிறானா?” 
“ஏன்‌, அபராஜிதன்‌ உங்கள்‌ நண்பனோ?” 
மாதவியின்‌ கடைசிச்‌ சொற்களைக்‌ கேட்ட ஜகத்விசயன்‌ 
லேசாக நகைத்தான்‌. “இப்பொழுது நீங்கள்‌ நகைக்கலாம்‌. 
ஆனால்‌, அபராஜிதன்‌ வெற்றிக்குப்‌ பிறகு தமிழ்நாடு 
மட்டுமல்ல, சிங்களமும்‌ உங்களைப்‌ பார்த்து நகைக்கும்‌. 
உங்களைப்‌ பார்த்து மட்டுமல்ல, உங்களுக்கு இடம்‌ 
கொடுத்தேனே, என்னைப்‌ பார்த்தும்‌ நகைக்கும்‌. நகைப்பது 
மட்டுமல்ல, “இந்தப்‌ படுபாவிப்‌ பெண்‌ இலங்கையின்‌ சிறந்த 
தண்டநாயகனைத்‌ தன்‌ வலையில்‌ சிக்க வைத்து அழித்துத்‌ 
. தொலைத்துவிட்டாள்‌' என்று தூற்றவும்‌ செய்வார்கள்‌” 
- என்று வெறுப்புக்‌ கலந்த குரலில்‌ சொற்களை உதிர்த்தாள்‌ 
மாதவி. 
ஜகத்விசயன்‌ அவளுடைய அழகிய இடைக்காகத்‌ தன்‌ 
கரத்தைச்‌ செலுத்தித்‌ தன்னை நோக்கி அவளை இழுத்து, 
'மாதவி, உன்‌ போன்ற ஒர்‌ அபூர்வ சொத்தைப்‌ பெற நான்‌ 
பல்லா சட்னி பெரும்‌ செயல்‌ என்னவென்பதை நான்‌ 
அறியாதவனென்றா நினைக்கிறாய்‌? நான்‌ இங்கு ஏதோ 
கையைக்‌ கட்டிக்கொண்டு உட்கார்ந்திருக்கிறேனென்று 
நினைக்காதே. போர்‌ நிலையை நான்‌ அமைத்திருக்கும்‌ 
முறையில்‌ அபராஜிதன்‌ என்‌ சுண்டுவிரலைக்கூட அசைக்க 
முடியாது. பாண்டிய நாட்டில்‌ அபராஜிதன்‌ பெரிய 
தளபதியாயிருக்கலாம்‌. ஆனால்‌ அவன்‌ போர்‌ முறைகளைக்‌ 
கவனித்துப்பார்‌. சிங்களத்தில்‌ சாதாரண வீரனுக்குத்‌ தெரிந்த 
போர்த்தந்திரம்கூட அவனுக்குத்‌ தெரியுமென்று தோன்ற 
வில்லை. அவன்‌ படை எந்தப்‌ பகுதியில்‌ வந்தாலும்‌ என்‌ 
படைகள்‌ அவனையும்‌ சோழநாட்டுப்‌ படைகளையும்‌ 
துண்டித்துவிடும்‌. தான்‌ கெட்டது போதாதென்று அண்ணன்‌ 
பல்லவராயனையும்‌ அபராஜிதன்‌ சேர்த்து இழுத்துக்கொண்டு 
தெற்கு நோக்கிப்‌ பயணமாயிருக்கிறான்‌. இராமேசுவரத்தைப்‌ 


சாண்டில்யன்‌ உ 581 


பிடித்துக்கொண்டு கூடலில்‌ முதலில்‌ உன்‌ மாமன்‌ அரணில்‌ 
தங்கிப்‌ பிறகு தொண்டியின்‌ மீது பாயலாம்‌ என்பது அவன்‌ 
திட்டம்‌. ஆனால்‌ அவன்‌ கூடலை நெருங்குமுன்பாகத்‌ 
தொண்டிக்கருகில்‌ ஐயாயிரம்‌ படை வீரர்கள்‌ சிங்களத்தி 
லிருந்து வந்திறங்குவார்கள்‌. அதற்காகப்‌ போர்க்‌ கப்பல்‌ 
களையும்‌ அனுப்பியிருக்கிறேன்‌. அவன்‌ தொண்டிக்குத்‌ 
திரும்பும்போது அந்த ஐயாயிரம்‌ வீரரும்‌ என்னிடம்‌ 
தற்சமயமுள்ள பதினாயிரம்‌ வீரரும்‌ அவனை எதிர்ப்பார்கள்‌. 
அதற்காகவே இங்கே தங்கியிருக்கிறேன்‌. இன்னொரு 
பக்கத்திலிருந்து அபராஜிதனை உன்‌ மாமா தாக்குவார்‌. 
நானும்‌ உன்‌ மாமாவும்‌ ஏற்படுத்தும்‌ பாக்கு வெட்டிக்குள்‌ 
அபராஜிதன்‌ சைன்னியம்‌ சிக்கி, ஒரே வெட்டில்‌ தீர்க்கப்‌ 
படும்‌” என்று போர்த்‌ திட்டத்தை அவளுக்கு விளக்கினான்‌. 

அவன்‌ சிங்களத்துக்குக்‌ கப்பல்களை அனுப்பிய 
காரணத்தை அப்பொழுதுதான்‌ புரிந்துகொண்ட மாதவி, 
அவன்‌ போர்த்‌ தந்திரத்தை நினைத்துப்‌ பெரிதும்‌ வியந்தாள்‌. 
இருந்தாலும்‌ ஒரு சந்தேகம்‌ கேட்டாள்‌: “நீங்கள்‌ எதிர்பார்க்‌ 
கிறபடி அபராஜிதன்‌ கூடலிலிருந்து கிளம்பித்‌ தொண்டிக்கு 
வராவிட்டால்‌?” என்று மாதவி வினவினாள்‌. 

௮ப்பொழுதும்‌ நிலைமை சீர்படாது. கூடலிலிருந்து 
சிங்களம்‌ கூப்பிடு தூரம்‌. இடையேயுள்ள கடலில்‌ நமது 
கப்பல்கள்‌ உலாவும்‌. தொண்டியிலுள்ள நமது படைக்கும்‌ 
அங்குள்ள கடற்படைக்கும்‌ இடையே சிக்குவான்‌ 
அபராஜிதன்‌. போர்‌, சைன்னியங்களின்‌ தொகையால்‌ மட்டு 
மல்ல, அவையிருக்கும்‌ நிலையாலும்‌ ஜெயிக்கப்படுகிறது. 
இப்பொழுதிருக்கும்‌ நிலையில்‌ அபராஜிதன்‌ தோற்றுவிட்டா 
னென்றே வைத்துக்கொள்‌. அவன்‌ மீள து இல்லை” 
என்று பதில்‌ சொன்னான்‌ ஜகத்விசயன்‌. 

ஜகத்விசயனின்‌ அபூர்வ மூளையை அதது வியந்த 
மாதவி இவனைத்‌ துணையாகப்‌ பெற்றது மாமாவின்‌ 


592 ௯ கன்னி மாடம்‌ 


பாக்கியம்‌ என்றே நினைத்தாள்‌. அத்துடன்‌ கருணாகரத்‌ 
்‌ே ம்‌ அந்த நம்பிக்கைக்குத்‌ தூபம்‌ போட்டுக்கொண்டிருர்‌ 
தான்‌. அபராஜிதன்‌ மீது வெறுப்பைச்‌ சந்தேகத்துக்கிடமின்றிக்‌ 
காட்டினான்‌ கருணாகரத்தேவன்‌. 

“ஏன்‌ அப்படி அவரை வெறுக்கிறீர்கள்‌?” என்று 
கேட்டாள்‌ மாதவி. 

“அவனை எப்படி வெறுக்காதிருக்க முடியும்‌? தமிழ்‌ 
நாட்டைப்‌ போரில்‌ ஆழ்த்தியவனை விரும்பவா சொல்‌ 
கிறீர்கள்‌?” என்று கேட்ட அவன்‌ குரலில்‌ வெறுப்பு 
பூரணமாகவே தொனித்தது. 

“அவர்‌ எங்கே யுத்தத்தில்‌ ஆழ்த்தினார்‌?” என்றாள்‌ 
மாதவி. 

“வேறு யார்‌ இந்தப்‌ போருக்குக்‌ காரணம்‌? என்‌ 
திட்டப்படி. வீரபாண்டியனுக்கும்‌ கார்குழலிக்கும்‌ திருமணம்‌ 
முடிந்திருந்தால்‌ இந்த யுத்தம்‌ ஏற்பட்டேயிருக்காது. 
பாண்டியப்‌ படைகளும்‌ சிங்களப்‌ படைகளும்‌ மழவராயன்‌ 
படைகளும்‌ ஒன்றாக இணைந்திருந்தால்‌ சோழர்கள்‌ 
படையெடுக்க துணிந்திராப்பார்களா? அது மட்டுமா? 
' பாண்டிய சேனாதிபதி மன்னனுக்கு எதிராகப்‌ புரட்சி செய்து 
எதிரிகளின்‌ பக்கமா சேரவேண்டும்‌? வெட்கக்கேடு 
பெண்ணே, வெட்கக்கேடு! இந்தத்‌ துரோகியை நான்‌ எப்படி. 
நேசிப்பேன்‌?” என்றான்‌ கருணாகரத்தேவன்‌. 

அவன்‌ பேச்சில்‌ பல முரண்பாடுகளிருப்பதை மாதவியும்‌ 
கவனிக்கத்தான்‌ செய்தாள்‌! பாண்டியப்‌ படைகளும்‌ மழவன்‌ 
படைகளும்‌ சேர்ந்தால்‌ சிங்களப்‌ படைகள்‌ நிலை மோசமாகி 
பரக்கும்‌ என்பது கத்‌ கொ ருக்கும்‌. அனால்‌ 
அதை அவள்‌ வெளிக்குக்‌ காட்டிக்கொள்ளவில்லை. ஒன்று 
மட்டும்‌ அவளுக்குத்‌ திட்டமாகப்‌ புரிந்தது. தான்‌ முடித்து 
வைத்த கல்யாணத்தை அபராஜிதன்‌ குறுக்கே புகுந்து 


சாண்டில்யன்‌ ஐ 583 


கெடுத்துவிட்டான்‌ என்பதில்‌ தேவன்‌ அடங்காத அத்திரம்‌ 
கொண்டிருந்தான்‌ என்பதை மட்டும்‌ சந்தேகமறத்‌ தெரிந்து 
கொண்ட அவள்‌, அபராஜிதனிடம்‌ தேவனுக்கு விரோதம்‌ 
இருக்கும்‌ வரை காரணத்தைப்‌ பற்றிக்‌ கவலைப்படுவானேன்‌ 
என்று வாளாவிருந்துவிட்டாள்‌. 

மாதவியின்‌ மனத்திலே அமைதி நிலவிக்‌ கிடந்தது. ஜகத்‌ 
விசயன்‌ திட்டங்களைக்‌ கேட்டதும்‌ அபராஜிதன்‌ ஒழிந்தான்‌ 
என்றே கருதினாள்‌. அந்த விரோதியின்‌ அழிவில்‌ அவளுக்‌ 
கிருந்த சாந்தியால்‌ சூழ்நிலையைப்‌ பற்றியோ தினம்‌ தினம்‌ 
அதிகமாகிக்கொண்டிருந்த ஜகத்விசயன்‌ சேஷ்டைகளைப்‌ 
பற்றியோ அவள்‌ கவலைப்படவில்லை. 

ஜஐகத்விசயன்‌ தொண்டியிலிருந்த தன்‌ படைத்தலைவனிட 
மிருந்து செய்தி வராதவரை தான்‌ புறப்படவேண்டிய 
அவசியமில்லையென்றே நினைத்தான்‌. அது அவனுக்கு 
ஆறுதலை அளித்தது. ஆனால்‌, அந்த ஆறுதலை அடியோடு 
தொலைத்துவிடக்‌ கூடிய பேரிடியொன்று திடீரென அவன்‌ 
மீது இறங்கியது. 

அன்று அவனும்‌ மாதவியும்‌ கருணாகரத்தேவன்‌ 
மாளிகையிலுள்ள விருந்து மண்டபத்தில்‌ உல்லாசமாகச்‌ 
சாப்பிட்டுக்கொண்டிருந்தார்கள்‌. பிரும்மாண்டமான 
தூண்களில்‌ புதைக்கப்பட்டிருந்த புதுமை விளக்குகள்‌ சுடர்‌ 
விட்டெரிந்து அவர்களைப்‌ பார்த்துச்‌ சிரித்துக்கொண்‌ 
டிருந்தன. வெளியிலே மழை லேசாகத்‌ தூறிக்கொண் 
டிருந்தது. அந்த மண்டபம்‌ இருந்த அடக்கத்துடன்‌, அந்தத்‌ 
தூறலும்‌ அந்தத்‌ தூறலைத்‌ துழாவி வந்த மெல்லிய காற்றும்‌ 
இன்பமான சூழ்நிலையைச்‌ சிருஷ்டித்தன. அந்த இன்பச்‌ 
சூழ்நிலையையும்‌ அமைதியையும்‌ குலைக்க தடதடவென 
ஒரு வீரன்‌ மாடிப்படிகளில்‌ ஏறி வந்தான்‌. உள்ளே செல்லக்‌ 
கூடாதெனத்‌ தடுத்த காவல்‌ வீரனையும்‌ ஒதுக்கித்‌ தள்ளி, 
“தண்டநாயகரை நான்‌ உடனே பார்க்கத்தான்‌ வேண்டும்‌. 


584 + கன்னி மாடம்‌ 


யார்‌ என்னைத்‌ தடுத்தாலும்‌ வெட்டிப்‌ போடுவேன்‌” என்று 
மண்டபமே அதிரும்படி இரைந்துகொண்டு உள்ளே 
நுழைந்தான்‌. 

சமய சந்தர்ப்பம்‌ தெரியாமல்‌ திடும்‌ பிரவேசமாகவும்‌ 
அநாகரிக முறையிலும்‌ உள்ளே நுழைந்து நின்ற வீரன்‌ மீது 
கோபம்‌ பொங்கும்‌ விழிகளைத்‌ திருப்பிய ஜகத்விசயன்‌ 
“எங்கிருந்து வருகிறாய்‌? முறையின்றி உள்ளே நுழைய 
வேண்டிய அத்தனை அவசரமான காரியம்‌ என்ன?” என்று 
விருந்து மண்டபமே அதிரும்படி. இரைந்தான்‌. 

வீரன்‌ ஜகத்விசயனையும்‌ மாதவியையும்‌ மாறிமாறிப்‌ 
பார்த்துவிட்டுச்‌ சொன்னான்‌: “உங்கள்‌ அமைதியை நான்‌ 
கலைக்கவில்லை” என்று. 

“பின்‌ யார்‌ கலைத்தார்கள்‌?” மீண்டும்‌ இடிபோல்‌ 
இடித்தது ஜகத்விசயன்‌ குரல்‌. 

“நிச்சயமாகச்‌ சொல்வதற்கில்லை. சிங்களத்தின்‌ 
தலைவிதி கலைத்திருக்கலாம்‌. அல்லது அபராஜிதன்‌ 
கலைத்திருக்கலாம்‌'" என்றான்‌ வீரன்‌ சற்றும்‌ பணிவைக்‌ 

“அபராஜிதனா! என்ன உளறுகிறாய்‌?” என்ற ஜகத்‌ 
விசயனின்‌ குரலில்‌ சற்றுக்‌ கடுப்புக்‌ குறைந்திருந்தது. 
அபராஜிதன்‌ பெயரைக்‌ கேட்டதும்‌ மாதவியும்‌ தன்‌ அழகிய 
விழிகளைத்‌ தூதன்‌ மீது நாட்டினாள்‌. 

“தொண்டியிலுள்ள நமது சைன்னியம்‌ முறியடிக்கப்‌ 
பட்டுவிட்டது” என்று அதிர்‌ வேட்டை வீசினான்‌ வீரன்‌. 

“என்ன நம்‌ சைன்னியமா! உனக்குப்‌ பைத்தியம்‌ 
பிடித்திருக்கிறதா? இலங்கையிலிருந்து வந்த படை என்ன 
ஆயிற்று?” பாதிச்‌ சாப்பாட்டில்‌ உதறிக்கொண்டு திடீரென 
ஆசனத்திலிருந்து எழுந்தான்‌ ஜகத்விசயன்‌. 

“அதுவும்‌ சின்னாபின்னப்‌ படுத்தப்பட்டது” என்று 
பதிலளித்தான்‌ தூதன்‌. 


சாண்டில்யன்‌ $ 585 


“தொண்டித்‌ துறைமுகத்திலிருந்து சற்றுத்‌ தள்ளி ரகசிய 
மாகத்தானே சிங்களத்திலிருந்து வந்த உதவிப்‌ படை 
இறங்கியது?” 

“அப்பொழுதுதான்‌ அபராஜிதன்‌ தெற்கே போய்க்‌ 
கொண்டிருந்தானே !” 

“போகவில்லை. போவதாகப்‌ பாசாங்கு காட்டினான்‌. 
தன்‌ சைன்னியத்தில்‌ ஒரு சிறு பகுதியை அந்தப்‌ பக்கம்‌ 
நடமாடவிட்டுத்‌ திடீரென பெரும்படையுடன்‌ தொண்டியை 
நோக்கி, காட்டுப்‌ பகுதிகளில்‌ மறைந்து வந்து தங்கியிருந்தான்‌. 
சிங்களத்திலிருந்து வந்த கப்பலிலிருந்து படைகள்‌ தரையில்‌ 
இறங்கியதும்‌ அபராஜிதன்‌ படை அவர்களின்‌ மீது பாய்ந்து 
விட்டது. அணிவகுத்து நிற்கக்கூட அவகாசமில்லை பிரபு! 
தாங்கள்‌ உதவிப்‌ படைகளுக்குக்‌ கப்பல்களை அனுப்பியது 
அவனுக்கு எப்படியோ தெரிந்திருக்கிறது.” 

“4 அப்புறம்‌ 2 

“அவன்‌ காரியம்‌ சுலபமாகிவிட்டது. உதவிப்படையை 
அழித்ததும்‌ அவன்‌ இராமேச்வரத்துக்குப்‌ போய்விட்டா 
னென்று தூங்கிக்கொண்டிருந்த தொண்டிப்‌ படையையும்‌ 
இரவில்‌ தாக்கிச்‌ சின்னாபின்னப்‌ படுத்திவிட்டான்‌. தங்கள்‌ 
உபதளபதி சரணடைந்து விட்டார்‌.” 

ஜகத்விசயன்‌ முகம்‌ “சவ'மென வெளுத்தது. “இதைப்‌ 
பற்றி முன்பே ஏன்‌ தகவல்‌ அனுப்பவில்லை?” 

“பத்து நாட்களுக்கு முன்பே உபதளபதி ஓலை 
அனுப்பினாரே?” . 

“ஓலையா? என்ன ஒலை?” என்று கேட்ட ஜகத்விசயன்‌ 
கண்களில்‌ சந்தேகச்‌ சாயை திடீரெனப்‌ படரவே, அவன்‌ 
தன்‌ பார்வையைக்‌ கருணாகரத்தேவன்‌ மீது திருப்பினான்‌. 


க. மா-38 


586 ஒ கன்னி மாடம்‌ 


கருணாகரத்தேவன்‌ புன்முறுவலுடன்‌ நின்றுகொண்டிருந்‌ 
தான்‌. 

“என்ன தேவரே, இதற்கு என்ன சொல்கிறீர்‌?” 

“எதற்கு?” என்று கேட்டார்‌ தேவரும்‌. 

“யாராவது ஓலை -கொண்டு வந்தானா?” 

“ஓஒ! கொண்டு வந்தானே!” 

“ஏன்‌ என்னிடம்‌ சொல்லவில்லை?” 

“பிரபுவும்‌ மாதவியும்‌ உல்லாசமாக இருந்தீர்கள்‌. அந்த 
இன்பத்தைத்‌ துன்பத்தால்‌ உடைக்க இஷ்டமில்லை.” 

அவ்வளவுதான்‌! ஜகத்விசயன்‌ சுயநிலை இழந்து 
மண்டபம்‌ அதிரும்படியாகக்‌ கத்தத்‌ தொடங்கி, “அடே 
கிழட்டுப்‌ பயலே! உன்‌ துரோகச்‌ செயலுக்குத்‌ தகுந்த பலன்‌. 
அளிக்கிறேன்‌ பார்‌. உன்னைக்‌ கண்டதுண்டமாக வெட்டி, 
பராக்கிரம பாகுவுக்கு அனுப்பி வைக்கிறேன்‌. இங்குள்ள 
ஜனங்கள்‌ மீது என்‌ வீரர்களை ஏவி ஊரையே கொளுத்தி 
விடுகிறேன்‌” என்றான்‌. 

கருணாகரத்தேவன்‌ முகத்தில்‌ புன்முறுவல்‌ அதிகமாகப்‌ 
படர்ந்தது. “பிரபு! அபராஜிதன்‌ படைகள்‌ தொண்டியைப்‌ 
பிடித்து உமது படைகளை அழித்துவிட்டன. எனக்குக்‌ 
கிடைத்திருக்கும்‌ செய்தி சரியானால்‌ அவன்‌ படைகளுக்கும்‌ 
பெரிய பல்லவராயர்‌ படைகளுக்கும்‌ இடையே கிடக்கிறது 
இலங்காபுரன்‌ படைகள்‌. இப்பொழுது அவர்கள்‌ பாக்கு 
வெட்டி. சிங்களப்‌ படைகள்‌ பாக்கு. இந்தக்‌ கிழவனையும்‌ 
தாங்கள்‌ ஒன்றும்‌ செய்ய முடியாது. தங்களுடன்‌ வந்த ஆயிரம்‌ 
வீரர்கள்‌ கோட்டைக்கு வெளியே இருக்கிறார்கள்‌. நான்‌ 
கோட்டைக்‌ கதவைச்‌ சாத்திவிட்டேன்‌. ஜகத்விசயத்‌ தண்ட 
நாயகர்‌ இப்பொழுது என்‌ விருந்தினர்‌ மட்டுமல்ல, கைதியுங்‌ 
கூட. இந்தப்‌ பைங்கிளியும்‌ இப்பொழுது கூண்டுக்கிளிதான்‌. 


சாண்டில்யன்‌ * 587 


அபராஜிதன்‌ இன்னும்‌ இரண்டு நாட்களில்‌ இங்கு வருவார்‌” 
என்று சொல்லிவிட்டு, “டேய்‌, யாரங்கே?” என்றான்‌. 

உள்ளே நுழைந்த வாள்‌ தாங்கிய வீரர்களிடம்‌ ஜகத்‌ 
விசயனையும்‌ மாதவியையும்‌ ஒப்புவித்த கருணாகரத்தேவன்‌, 
அவர்களை வீரர்கள்‌ இழுத்துச்‌ சென்றதும்‌ அமைதிக்கு 
அடையாளமாகப்‌ பெருமூச்சொன்றை விட்டு, “பாக்கு 
வெட்டிக்‌ கதையானால்‌ என்ன? தமிழ்நாடு பிழைத்தது” 
என்று தனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டான்‌. 


61. பெரிய இடத்துப்‌ பரிசு 


மக்கள்‌ எதிர்பார்ப்பது சொற்பமாயிருந்து அதில்‌ 
ஏமாற்றம்‌ கண்டாலே மனச்சோர்வு அதிகமாயிருக்கும்‌. 
எதிர்பார்ப்பது ஏராளமாயிருந்து ஏமாற்றமும்‌ எல்லையை 
மிஞ்சினால்‌ மனத்தில்‌ இடியே விழுந்துவிடுகிறது. ஆனால்‌ 
அந்த எல்லை மீறிய ஏமாற்றத்தில்‌ எதிர்பாராத திருப்பம்‌ 
ஏற்படும்போது மக்கள்‌ மனம்‌ விசித்திரமான நிலையை 
அடைகிறது. ஒருகணம்‌ ஆச்சரியம்‌ என்னும்‌ அணையால்‌ 
தேக்கப்படும்‌ மன அலைகளின்‌ திக்பிரமை. பிறகு கரையை 
உடைத்துக்கொண்டு கனவேகத்துடன்‌ பிரவகித்து எங்கும்‌ 
பரந்து நிற்கும்‌ மகிழ்ச்சி வெள்ளம்‌. 

அபராஜிதன்‌ போர்த்தந்திரத்தால்‌ தமிழ்நாட்டு மக்கள்‌ 
அனுபவித்த ஏமாற்றமும்‌ மகிழ்ச்சி வெள்ளமும்‌ எந்தச்‌ 
சரித்திர ஆசிரியனும்‌ விவரிக்க முடியாத அத்தனை 
வேகத்தில்‌ ஒன்றை ஒன்று அடுத்துத்‌ தாவி உருண்டு புரண்டு 
பெரும்‌ அலைகளாகக்‌ கிளம்பியபடியால்‌ இறுதியில்‌ ஏற்பட்ட 
குதூகலம்‌ போர்‌ முடிந்த ஒரு மாதக்‌ காலத்திற்குப்‌ பின்னும்‌ 
சிறிதும்‌ குறையாதது மட்டுமன்றி, மேலும்‌ மேலும்‌ அதிகப்‌ 
பட்டுத்‌ தமிழ்நாட்டில்‌ ஏதோ பெரிய திருவிழா நடப்பது 
போன்ற பிரமையை ஏற்படுத்தியது. அபராஜிதன்‌ சென்றவிட 


588 ௯ கன்னி மாடம்‌ 


மெல்லாம்‌ மக்கள்‌ கடல்‌ போலக்‌ குவிந்து நின்று ஆரவாரம்‌ 
செய்தார்கள்‌. பாண்டிய சேனாதிபதி வருகிறான்‌ என்று 
கேட்டமாத்திரத்தில்‌ வழிநெடுகக்‌ கட்டப்பட்ட தோரணங்கள்‌ 
காற்றில்‌ அலைந்து அவனை வாவாவென்று கைகாட்டி 
அழைத்தன. அவன்‌ வருகையை ஒட்டி வீடுகளின்‌ வாயில்‌ 
களில்‌ நீர்‌ தெளித்த மங்கையரின்‌ செங்கை வளைகள்‌ 
குலுங்கியதால்‌ தமிழ்நாடு முழுவதுமே கலீர்‌ கலீரென 
இன்பநாதம்‌ எழுப்பிச்‌ சூழ்ந்து கிடந்தது. தமிழன்னையும்‌ தன்‌ 
வீரப்புதல்வன்‌ வருகிறானே என்ற மகிழ்ச்சியால்‌ தமிழ்ப்‌ 
பாவையர்‌ தன்‌ மண்ணில்‌ தீட்டிய விதவிதமான கோலங்‌ 
களால்‌ சித்திரப்‌ போர்வையை உடுத்திக்கொண்டிருந்தாள்‌. 
எங்கும்‌ ஆலய மணிகள்‌ கம்பீரமாகச்‌ சப்தித்தன. தாரைகள்‌ 
முழங்கின; பாட்டும்‌ கூத்தும்‌, மேளமுமாகத்‌ தமிழ்நாடு 
அமர்க்களப்பட்டது. அபராஜிதன்‌ சூடிய வெற்றி வாகையில்‌ 
ஏற்பட்ட அமர்க்களத்தில்‌ மதுரையில்‌ நடந்த குலசேகர 
பாண்டியன்‌ பட்டாபிஷேகத்தைக்‌ கூட மக்கள்‌ அதிகமாகப்‌ 
பொருட்படுத்தவில்லை. இலங்காபுரன்‌ முறியடிக்கப்‌ 
பட்டதுமே மதுரையை விட்டுச்‌ சொல்லாமல்‌ கொள்ளாமல்‌ 
மலை நாட்டுக்கு வீரபாண்டியன்‌ மூட்டையைக்‌ கட்டி 
விட்டதால்‌ காலியாகக்‌ கிடந்த மதுரையின்‌ அரியணையில்‌ 
குலசேகர பாண்டியனை ஏற்றி வைக்கப்‌ பிரமாதமான 
ஏற்பாடுகளை அண்ணன்‌ பல்லவராயன்‌ செய்திருந்தான்‌. 
ஆனால்‌, அதே மதுரை நகருக்குள்‌ அதே பட்டாபிஷேசத்திற்கு 
அபராஜிதன்‌ விஜயம்‌ செய்யப்‌ போகிறான்‌ என்பதைக்‌ 
கேட்ட மாத்திரத்தில்‌ மக்கள்‌ நோக்கமெல்லாம்‌ பாண்டிய 
சேனாதிபதியை வரவேற்பதில்‌ முனைந்துவிட்டபடியால்‌ 
பாண்டிய மன்னன்‌ பட்டாபிஷேகத்திற்குப்‌ பிரதான்யம்‌ 
போய்‌ சேனாதிபதியின்‌ வரவேற்பில்‌ முடிசூடும்‌ வைபவமும்‌ 
ஒன்று என்ற ஸ்திதி ஏற்படலாயிற்று. 
ஏதோ மந்திர ஜாலத்தால்‌ போரை முடித்தது போன்ற 
அத்தனை பிரமை மக்களுக்கு ஏற்பட்டதற்குக்‌ காரணமும்‌ 


சாண்டில்யன்‌ *ஃ 589 


பரிபூரணமாக இருக்கத்தான்‌ செய்தது. இராமேச்வரத்தில்‌ 
ஜகத்விசயன்‌ இறங்கியபோது அவனை எதிர்க்காதது 
மட்டுமன்றி அவனை நன்றாக வேரூன்றவும்‌ விட்டதைப்‌ 
பார்த்ததுமே மக்கள்‌அபராஜிதன்‌ போர்த்‌ திறமையைப்‌ பற்றிச்‌ 
சந்தேகங்கொண்டார்கள்‌. ஜகத்விசயன்‌ தொண்டியை நோக்கி 
வந்தவுடன்‌ அவனிடமிருந்து நழுவி அபராஜிதன்‌ தெற்கு 
நோக்கிச்‌ சவாரி விட்டதைக்‌ கண்டதும்‌ மக்கள்‌ ஏமாற்றம்‌ 
பரிபூரணமாகி, “சரி, இனித்‌ தமிழ்நாடு தொலைந்தது” என்ற 
மனச்சோர்வும்‌, அந்த மனச்சோர்வின்‌ காரணமாக “இனி 
சிங்களவர்‌ நம்மை என்னென்ன செய்வார்களோ?” என்ற 
கிலியும்‌ அபரிமிதமாகிவிட்டன. இப்படி மக்கள்‌ மனத்தில்‌ 
ஏற்பட்ட இருளைக்‌ கிழிப்பதற்காகவே கிளம்பிய ஒளியைப்‌ 
போல்‌ மாறிய அபராஜிதன்‌ போர்‌ முறை, போர்த்‌ 
தந்திரத்தைப்‌ பூரணமாக அறிந்த அண்ணன்‌ பல்லவ 
ராயனையே திக்பிரமை அடையச்‌ செய்துவிட்டதென்றால்‌ 
சாதாரண மக்களைப்‌ பற்றிக்‌ கேட்கவா வேண்டும்‌? 
மக்கள்‌ எங்கும்‌ வெற்றி விளைவித்த விசித்திரத்தைப்‌ 
பற்றியே பேசிக்கொண்டிருந்தார்கள்‌. தெற்கே செல்வதாகப்‌ 
பாசாங்கு காட்டி ரகசியமாக வடக்கே திருப்பிச்‌ சிங்களத்தி 
லிருந்து வந்த உதவிப்‌ படையோடு தொண்டியில்‌ தங்கிய 
ஜகத்விசயன்‌ படையையும்‌ கண்ணிமைக்கும்‌ நேரத்தில்‌ 
சேனாதிபதி ஒழித்துக்‌ கட்டியதைப்‌ பற்றித்‌ தமிழ்நாட்டின்‌ 
மூலை முடுக்குகளிலெல்லாம்‌ பேச்சு நடந்தது. தொண்டியில்‌ 
ஜகத்விசயன்‌ படைகளை ஒழித்த இரண்டு நாட்களில்‌ ஜகத்‌ 
விசயனை அபராஜிதன்‌ சிறைப்படுத்தியதைப்‌ பற்றியும்‌ 
இந்தப்‌ பணியில்‌ கருணாகரத்தேவன்‌ அனுஷ்டித்த 
குள்ளநரித்‌ தந்திரத்தைப்‌ பற்றியும்‌ ஜனங்கள்‌ பேசிப்‌ பேசி 
ரசித்தார்கள்‌. அத்துடன்‌ பெரிய பல்லவராயர்‌ சோழப்‌ 
படைகளை மேற்குப்‌ புறமாக வரச்சொல்லி அபராஜிதன்‌ 
கிழக்குப்‌ பக்கமாகப்‌ பாய்ந்து இலங்காபுரத்‌ தண்டநாயகன்‌ 


590 ௯ கன்னி மாடம்‌ 


படைகளைச்‌ சின்னாபின்னப்‌ படுத்தியதல்லாமல்‌ தண்ட 
நாயகனையும்‌ சிறைப்பிடித்த விசிரத்தைப்‌ பற்றியும்‌ மக்கள்‌ 
பேசிக்கொண்டார்கள்‌. பாண்டிய நாட்டுக்குச்‌ சிங்களம்‌ 
போட்ட கைவிலங்கை இரண்டே சம்மட்டி அடிகளால்‌ 
உடைத்துவிட்ட வீரனைப்‌ பற்றிய பேச்சே தமிழ்நாடு எங்கும்‌ 
பரவிக்‌ கிடந்தது. பாட்டி மார்கள்‌ குழந்தைகளுக்கு அந்த வீரன்‌ 
கதைகளை நீட்டி முழக்கிச்‌ சொன்னார்கள்‌. கல்‌ தச்சர்கள்‌ 
கிடைத்த பாறாங்கற்களிலெல்லாம்‌ வெற்றிப்‌ பாக்களை 
வெட்டத்‌ தொடங்கினார்கள்‌. 

தமிழகமே தன்‌ வெற்றி வாகையைப்‌ பற்றிப்‌ பா 
இசைத்துப்‌ பண்‌ பாடிப்‌ பரவசப்பட்டுக்‌ கிடந்த சமயத்தில்‌, 
அதுவும்‌ தன்‌ வரவால்‌ மதுரை மாநகரமே மகிழ்ச்சிக்‌ கடலில்‌ 
அழ்ந்திருந்த நேரத்தில்‌, அபராஜிதன்‌ மட்டும்‌ மனச்சாந்தி 
யில்லாமல்‌ தன்‌ புரவி மீதமர்ந்து மதுரைக்‌ கோட்டை 
வாசலை அண்ணாந்து பார்த்துக்கொண்டிருந்தான்‌, 
கோட்டை வாசலில்‌ இருபுறங்களிலும்‌ எழுந்து நின்ற ஸ்தூபி 
களின்‌ உச்சியில்‌ அன்றும்‌ இரு தலைகள்‌ அறையப்பட்டுக்‌ 
கிடந்தன. அன்றும்‌ கழுகுகள்‌ அவற்றின்‌ மீது பாய்ந்து பாய்ந்து 
கொத்திக்கொண்டிருந்தன. தலைகளின்‌ கன்னங்களையும்‌ 
நெற்றிப்‌ பிரதேசத்தையும்‌ கழுகுகள்‌ கொத்தியதால்‌ பிரவகித்த 
ரத்தமும்‌ சுழுத்து வெட்டப்பட்ட இடத்திலிருந்து குமிழியிட்டுக்‌ 
கொண்டு கிளம்பி வந்த குருதியும்‌ கோட்டை ஸ்தூபிகளின்‌ 
பக்கவாட்டுகளில்‌ சிறிது தூரம்‌ வழிந்து பிறகு கெட்டிப்பட்டு 
நின்றது. கழுகுகள்‌ தலைகளின்‌ உச்சியில்‌ கொத்தியதால்‌ 
ஏற்பட்ட ரத்தத்தில்‌ கேசங்களும்‌ சேர்ந்து பலவிதமாகப்‌ 
புரண்டு நெற்றியிலும்‌ கன்னத்திலும்‌ ஒட்டிக்கொண்டு 
முகத்தில்‌ ஏற்கெனவே இருந்த பயங்கரத்தை அதிகப்படுத்தின. 
வலது பக்கத்து ஸ்தூபியில்‌ செருகப்பட்டிருந்த இலங்காபுரன்‌ 
தலை, தனது பயங்கரமான மீசையுடன்‌ அபராஜிதனை 
நோக்கி விழித்தது. இடதுபுற ஸ்தூபியிலிருந்த வாலிபத்‌ தண்ட 
நாயகனான ஜகத்விசயன்‌ தலை சற்று சிறியது. அத்துடன்‌ 


சாண்டில்யன்‌ * 591 


அத்தனை கோரத்திலும்‌ அவன்‌ முகத்தில்‌ சற்று ஏமாற்றம்‌ 
காணப்பட்டதேயொழிய உக்கிரம்‌ அதிகமாயில்லை. 

இரண்டு தலைகளையும்‌ நீண்ட நேரம்‌ உற்றுப்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருந்த அபராஜிதன்‌ மனம்‌ இளவேனிற்‌ காலத்தின்‌ 
ஆரம்பப்‌ பகுதிக்குச்‌ சென்றுகொண்டிருந்தது. இளவேனிற்‌ 
காலத்தின்‌ இன்பச்‌ சூழ்நிலையிலே நீலமலைக்‌ குடிசையிலே 
சதி விளைவித்த நாள்‌ முதல்‌ அன்று வரை அவன்‌ 
வாழ்க்கையில்‌ எத்தனை எத்தனை மாறுதல்கள்‌! எத்தனை 
எத்தனை கோரச்‌ செயல்கள்‌! எத்தனை எத்தனை இன்ப 
அனுபவங்கள்‌, எத்தனை எத்தனை புது உறவுகள்‌, புதுத்‌ 
துறவுகள்‌! எல்லாம்‌ அவன்‌ மனத்தே மாறிமாறிச்‌ சுழன்றன! 
இலங்காபுரன்‌, வீரபாண்டியன்‌, விக்ரம பாண்டியன்‌, மாதவி, 
கார்குழலி, அடிகளார்‌, மழவராயன்‌ முதலிய உருவங்கள்‌ 
எண்ணத்தே எழுந்து நின்றன. எல்லா உருவங்களுக்கும்‌ 
மேலாக அவன்‌ சித்தத்தே உலவிய சித்திரங்கள்‌ இரண்டு. 
ஒன்று வங்கார முத்தரையன்‌, இன்னொன்று நிஷதராசன்‌. 
வாதமின்றி, விசாரணையின்றி தமிழ்நாட்டின்‌ அந்த இரு 
பெரும்‌ படைத்தலைவர்களை வெட்டி அவரவர்கள்‌ 
தலைகளைக்‌ கோட்டை வாசலில்‌ இலங்காபுரனும்‌ வீர 
பாண்டியனும்‌ செருகிய காட்சியும்‌ கழுகுகள்‌ அத்தலைகளைக்‌ 
கொத்திய கோரமும்‌ அந்தச்‌ சமயத்திலும்‌ அவன்‌ சிந்தனை 
வெள்ளத்திலே மிதந்து வந்தன. இலங்காபுரனைப்‌ பழிக்குப்‌ 
பழி வாங்குவதாக அன்று தேவி மீனாட்சியின்‌ மேல்‌ 
இளவேனிற்‌ காலத்தில்‌ இட்ட சபதம்‌ முதுவேனிற்‌ கால 
உதயத்திலே பூர்த்தியானதை நினைத்துப்‌ பார்க்கப்‌ பார்க்க 
அபராஜிதன்‌ மனத்திலே சாந்தியல்லவா ஏற்படவேண்டும்‌? 
சாந்தியில்லை; சஞ்சலமே நிரம்பி நின்றது. 

பாண்டிய சேனாதிபதியின்‌ பக்கத்திலே நின்று கோட்டை 
வாசலில்‌ செருகப்பட்டிருந்த தலைகளையும்‌ அபராஜிதன்‌ 
முகத்திலிருந்த சஞ்சலக்‌ குறியையும்‌ கவனித்த காரிவளவனும்‌ 


592 4 கன்னி மாடம்‌ 


மார்க்கீயனும்‌, 'சபதத்தை நிறைவேற்றியதால்‌ மகிழ வேண்டிய 
சமயத்தில்‌ இவர்‌ மனம்‌ குலைய வேண்டிய காரணமென்ன?" 
என்று ஏககாலத்தில்‌ சிந்தித்து, சிந்தனையிலுதித்த கேள்விக்கு 
விடை தெரியாதவர்களாய்த்‌ திகைத்தார்கள்‌. நீண்ட நேரம்‌ 
கழுகுகள்‌ கொத்தும்‌ தலைகளைக்‌ கவனித்த பிறகு குதிரை 
யைக்‌ கோட்டை வாசலைவிட்டுத்‌ திருப்பிய அபராஜிதனை 
ஆச்சரியத்துடன்‌ பார்த்த காரிவளவன்‌, “பிரபு! நகருக்குள்‌ 
போகவில்லையா? தங்கள்‌ வரவேற்புக்காக எல்லா 
ஏற்பாடுகளும்‌ செய்திருக்கிறார்களே !” என்றான்‌. 

அபராஜிதன்‌ தன்‌ கூரிய விழிகளைக்‌ காரிவளவன்‌ மீது 
திருப்பி, “ஏற்பாடு செய்திருப்பது யார்‌ காரி?” என்று 

“இளவரசரே செய்திருக்கிறாராம்‌” என்றான்‌ காரி. 

“யார்‌ விக்ரம பாண்டியனா?” என்று கேட்டுவிட்டு 
மார்க்கீயனைப்‌ பார்த்துப்‌ புன்முறுவல்‌ காட்டினான்‌ 
அபராஜிதன்‌. 

அவன்‌ மார்க்கீயனைப்‌ பார்த்ததையும்‌ அவன்‌ இதழ்‌ 
களில்‌ புன்முறுவல்‌ அரும்பியதையும்‌ கவனித்த காரியும்‌, 
“பிரபு! நீங்கள்‌ சிரிக்கும்‌ காரணம்‌ எனக்குத்‌ தெரியாத 
தல்ல. கன்னிமாடக்‌ கோட்டையில்‌ நடந்த விவரங்களை 
இப்பொழுது மனத்தில்‌ வைக்காதீர்கள்‌. அப்பொழுதிருந்த 
விக்ரம பாண்டியன்‌ வேறு. இப்பொழுதுள்ள விக்ரம 
பாண்டியன்‌ வேறு” என்று சிலாகித்தான்‌. 

“எந்தவிதத்தில்‌ மாறிவிட்டது அந்த விஷப்பாம்பு?” என்று 
கேட்டான்‌ யவனனான மார்க்கீயன்‌. 

“எல்லாவிதத்திலுந்தான்‌. கன்னிமாடக்‌ கோட்டையில்‌ 
அவன்‌ இருந்த நிலைமை வேறு. இப்பொழுதுள்ள நிலைமை 
வேறு. இன்று அவன்‌ பாண்டிய சிம்மாசனத்தைக்‌ காத்து 
நிற்கின்றன சோழ நாட்டு ஈட்டிகள்‌” என்றான்‌ காரி 
வளவன்‌. 


சாண்டில்யன்‌ ௨ 593 


“சோழ நாட்டு ஈட்டிகளின்‌ பக்கபலம்‌ இருக்கும்‌ 
போது புரட்சிப்‌ படைத்தலைவனுக்கு எதற்காக வரவேற்பு 
அளிக்கிறான்‌? விக்ரம பாண்டியன்‌ தகப்பனான குலசேகர 
னுக்கு மணிமகுடத்தைத்‌ தனது இரு கைகளாலும்‌ கூட்டிய 
பெரிய பல்லவராயர்‌ இருக்கின்றார்‌. பெரும்‌ படைகளை 
நடத்தி உதவிய அண்ணன்‌ பல்லவராயன்‌ இருக்கிறான்‌. 
இவர்களுக்கில்லாத வரவேற்பு எனக்கு ஏன்‌? அன்பினாலா? 
எந்த அன்பினால்‌ காரி?” 

“போரில்‌ வெற்றி கண்டது தாங்கள்‌ தானே?” 

“இருக்கலாம்‌. ஆனால்‌ சோழர்‌ படை பலமில்லாவிட்டால்‌ 
புரட்சிப்‌ படையை மட்டும்‌ வைத்துக்கொண்டு யுத்தத்தில்‌ 
வல்ல இரண்டு தண்டநாயகர்களைச்‌ சமாளித்திருக்க முடியு 
மென்று நினைக்கிறாயா? இந்த வரவேற்பு எனக்கு எதற்கு, 
காரி? சிங்களத்தின்‌ பிடிகளிலிருந்த மக்களை விடுவிக்க நான்‌ 
போரிட்டேனே தவிர, மணிமகுடத்தைக்‌ குலசேகரன்‌ 
தலையிலோ, இளவரசுப்‌ பட்டத்தை விக்ரமன்‌ பேரிலோ 
சூட்ட அல்ல. மக்கள்‌ எனக்கு வரவேற்பளித்தாகி விட்டது. 
மன்னர்‌ வரவேற்பு எனக்குத்‌ தேவையில்லை. அதுவும்‌ இந்த 
வரவேற்புத்‌ தன்னலமற்றதாயிருக்காது. வரவேற்பில்‌ என்ன 
நடக்கும்‌ என்பதும்‌ எனக்குத்‌ தெரியும்‌.” 

காரியின்‌ கண்களில்‌ ஆச்சரியக்குறி தோன்றியது. 
“இந்த வரவேற்பில்‌ ஏதாவது சூது இருக்கிறதா?” என்று 
கேட்டான்‌. 

“அப்படித்தான்‌ நினைக்கிறேன்‌. இரண்டு நாட்களாக 
விக்ரம பாண்டியன்‌ பெரிய பல்லவராயர்‌ தங்கியிருக்கும்‌ 
மாளிகைக்கு அடிக்கடி சென்று ஏதோ ரகசியத்தில்‌ பேசி 
வருகிறான்‌. நேற்று ஒர்‌ ஒப்பந்தமும்‌ நடந்திருப்பதாகத்‌ 
தெரிகிறது. மாளிகையில்‌ முதல்‌ இரண்டு நாள்‌ தங்கிய நான்‌ 
எதற்காக நமது கூடாரத்தைக்‌ கோட்டைக்கு வெளியே 
அமைத்தேனென்று நினைக்கிறாய்‌ காரி? ஏதோ நாம்‌ 


594 உ கன்னி மாடம்‌ 


அறியாத பெரும்‌ திட்டம்‌ வகுக்கப்படுகிறது. நேற்று நடந்த 
ஒப்பந்தத்தைப்‌ பற்றி ஒற்றன்‌ தகவல்‌ கொண்டு வந்தானே 
தவிர, ஒப்பந்தம்‌ எதைப்‌ பற்றி என்று தெரியவில்லை” 
என்றான்‌ அபராஜிதன்‌. 

ஏதோ பெரிய ராஜதந்திரம்‌ மதுரையில்‌ உருவாகிறது 
என்பதை மார்க்கீயன்‌ கூடப்‌ புரிந்துகொண்டான்‌. ஆனால்‌ 

அது என்னவாயிருக்கும்‌ என்பதை உணர மட்டும்‌ 
அவனாலோ காரியாலோ முடியாததால்‌, இருவரும்‌ 
அபராஜிதனைத்‌ தொடர்ந்து அவன்‌ கூடாரத்துக்கே வந்து 
சேர்ந்தார்கள்‌.  - 

கூடாரத்துக்கு வந்து வெகு நேரத்துக்குப்‌ பின்பும்‌ 
. அபராஜிதன்‌ ஆழ்ந்த யோசனையுடன்‌ உலாவிக்கொண்டே 
இருந்தான்‌. மார்க்கீயனுக்கு மட்டும்‌ ஒரு விஷயமும்‌ புரிய 
வில்லை. பிரமாதமான போரினால்‌ தமிழ்நாட்டையே 
விடுவித்துத்‌ தமிழ்‌ மக்களின்‌ பேராதரவைப்‌ பெற்றிருக்கும்‌ 
அபராஜிதனுக்குத்‌ தீங்கு விளைவிக்கக்‌ கூடிய அத்தனை 
நன்றி கெட்டவர்களா பல்லவராயர்கள்‌ என்று நினைத்தான்‌ 
மார்க்கீயன்‌. தவறான திட்டத்தை விக்ரம பாண்டியன்‌ 
வகுத்தாலும்‌ நீதிக்கும்‌ நேர்மைக்கும்‌ பெயர்போன பெரிய 
பல்லவராயர்‌ அதை எப்படி ஒப்புக்கொள்வார்‌?' என்றும்‌ 
எண்ணமிட்டு ஏதும்‌ புரியாமல்‌ நின்றான்‌. 

அதுவரை மெளனம்‌ சாதித்த அபராஜிதன்‌, “காரி! நீயும்‌ 
மார்க்கீயனும்‌ இப்போது நமது படைகள்‌ தங்கியிருக்கும்‌ 
பொன்னமராவதிக்குப்‌ புறப்படுங்கள்‌” என்றான்‌ கடைசியாக. 

“தூங்கள்‌?” என்று வினவினான்‌ காரி. 

“இங்கிருந்து பெரிய பல்லவராயர்‌ வகுத்து வரும்‌ திட்டம்‌ 
என்ன, சோழர்கள்‌ அபிலாஷை எந்தத்‌ திக்கில்‌ பாய்கிறது, 
குலசேகர பாண்டியன்‌ சுதந்திரமாகப்‌ பாண்டிய நாட்டை 
ஆளப்‌ போகிறானா! சோழர்‌ கையாளாகக்‌ காலங்கழிக்கப்‌ 
போகிறானா? என்ற விஷயங்களை ஆராய்ந்து கொண்டு 


சாண்டில்யன்‌ ௯ 595 


இன்னும்‌ இரண்டு நாட்களில்‌ வருகிறேன்‌” என்றான்‌ 
அபராஜிதன்‌. 

“தங்களுக்கு ஏதாவது ஆபத்து நேரிட்டால்‌?” 

“புரட்சிப்‌ படைகள்‌ இருக்கின்றன. நம்மிடமிருந்து 
சிதறியோடி, அக்கம்‌ பக்கத்துக்‌ காடுகளிலும்‌ கிராமங்களிலும்‌ 
மறைந்து கிடக்கும்‌ சிங்கள வீரர்கள்‌ இருக்கிறார்கள்‌.” 

“எல்லோரையும்‌ ஒன்று திரட்டினால்‌?” 

“இன்னும்‌ ஸ்திரப்படாத பாண்டிய சிம்மாசனம்‌ மீண்டும்‌ 
ஆட்டம்‌ கொடுக்கும்‌. என்மேல்‌ இவர்கள்‌ கை வைத்தால்‌ 
மக்கள்‌ சும்மா இருப்பார்களா? கவலைப்பட வேண்டாம்‌. 
பொன்னமராவதிக்குப்‌ போய்க்‌ காத்திருங்கள்‌” என்றான்‌ 
அபராஜிதன்‌. 

்‌ உத்தற்வுப்படி, அடுத்த பத்து நாழிகைக்கெல்லாம்‌ 
மார்க்கீயனும்‌ காரியும்‌ பொன்னமராவதிக்குப்‌ பயண 
மாயினர்‌. அவர்கள்‌ கால்காதம்‌ கூடப்‌ போயிருக்க 
மாட்டார்கள்‌. அபராஜிதனுக்குப்‌ பெரிய பல்லவராயரிட 
மிருந்து அழைப்பு வந்துவிட்டது. 

இரண்டு வீரர்கள்‌ மட்டும்‌ குதிரைகளில்‌ பின்தொடர 
தனது வெண்புரவி மீது கம்பீரமாக மதுரைக்குள்‌ நுழைந்து 
ஜனங்கள்‌ ஆரவாரத்தையோ பூ விற்கும்‌ பெண்கள்‌ 
தாவிய மலர்‌ மாரியையோ லட்சியம்‌ செய்யாமல்‌ பெரிய 
பல்லவராயரின்‌ மாளிகைக்கு வந்து இறங்கி மடமடவென்று 
உள்ளே நுழைந்த அபராஜிதன்‌, நடுவே இருந்த பெரிய 
சபா மண்டபத்தில்‌ பெரிய பல்லவராயர்‌ மட்டுமன்றி, 
அண்ணன்‌ பல்லவராயன்‌, குலசேகர பாண்டியன்‌, விக்ரம 
வாயிற்படியிலேயே ஒருகணம்‌ நின்று நால்வரையும்‌ 
பார்த்தான்‌. 

“பாண்டிய நாட்டுப்‌ படைத்தலைவரே! வரவேண்டும்‌. 
வரவேண்டும்‌” என்று வரவேற்றான்‌ அண்ணன்‌ பல்லவ 


596 4 கன்னி மாடம்‌ 


ராயன்‌. பெரிய பல்லவராயரும்‌ முகமன்‌ கூறி வரவேற்று 
ஆசனம்‌ அளித்து அமரச்‌ சொன்னார்‌. சிறிது நேரம்‌ 
நால்வரும்‌ மெளனம்‌ சாதித்தனர்‌. பெரிய பல்லவராயர்‌, 
கடைசியாகத்‌ தொண்டையைக்‌ கனைத்தபடி, “படைத்‌ 
தலைவரே! உமக்குப்‌ பாண்டியநாடு மட்டுமல்ல, குலசேகர 
பாண்டியன்‌ மட்டுமல்ல, தமிழ்நாடே கடமைப்பட்டி ருக்கிறது'” 
என்ற பூர்வ பீடிகையை மெள்ளப்‌ போட்டார்‌. 

அபராஜிதன்‌ பதில்‌ ஏதும்‌ சொல்லவில்லை. அந்தப்‌ 
பாராட்டுதலை ஏற்றுக்கொண்டதற்கு அறிகுறியாகத்‌ 
தலையைச்‌ சிறிது தாழ்த்தினான்‌. பெரிய பல்லவராயர்‌ 
தமது உள்ளங்கைகளிரண்டையும்‌ பிரித்து அவற்றில்‌ 
. பார்வையைச்‌ செலுத்திய வண்ணமே மேலும்‌ தொடர்ந்து, 
“உமது போர்த்‌ திறத்தால்‌ பாண்டிய நாட்டின்‌ தளைகள்‌ 
களையப்பட்டன. சோழ நாட்டிலும்‌ நிம்மதி நிலவுகிறது. 
இந்த நிம்மதியை ஊர்திதப்படுத்தவும்‌ நீர்‌ உதவ வேண்டும்‌” 
என்றார்‌. 

“என்ன செய்யவேண்டும்‌?” என்ற வார்த்தைகள்‌ 
அபராஜிதனிடமிருந்து கிளம்பின. அவற்றில்‌ தொனித்த 
சந்தேகத்தைக்‌ கவனித்த பெரிய பல்லவராயரும்‌ அண்ணன்‌ 
பல்லவராயனும்‌ ஒருவருக்கொருவர்‌ ஒருமுறை பார்த்துக்‌ 
கொண்டார்கள்‌. 

பெரிய பல்லவராயர்‌ மெள்ளத்‌ தயங்கிய குரலில்‌ 
சொன்னார்‌, “படைத்தலைவரே! நான்‌ சொல்லப்‌ போகும்‌ 
பணி உம்முடைய மனத்துக்குப்‌ பிடித்தமில்லாதிருக்கலாம்‌. 
ஆனால்‌ வீரர்கள்‌ சுயநலத்தைக்‌ கவனிப்பதில்லை. நாட்டின்‌ 
நலத்தையே கவனிக்கிறார்கள்‌” என்று. 

“நாட்டின்‌ நலத்துக்கு இப்பொழுது எது தேவை?” என்று 
வினவினான்‌ அபராஜிதன்‌. 

“மேலைமங்கலச்‌ சிற்றரசு” என்றான்‌ அண்ணன்‌ 
பல்லவராயன்‌. 


சாண்டில்யன்‌ எ 597 


அபராஜிதன்‌ முகத்தில்‌ கோபக்குறி லேசாக உதய 
மாகத்‌ தொடங்கியது. பெரிய பல்லவராயர்‌ அதைக்‌ 
கவனித்தாலும்‌ கவனிக்காதது போலச்‌ சாந்தமாகவே 
சொன்னார்‌. “மேலைமங்கலச்‌ சிற்றரசை இலங்காபுரனே 
சிருஷ்டித்தான்‌. பாண்டிய நாட்டைச்‌ சுற்றிலும்‌ தனக்கு 
அநுகூலமான சிற்றரசர்கள்‌ இருந்தால்‌ சட்டென்று யாரும்‌ 
பாண்டிய நாட்டின்‌ மேலோ தன்‌ மேலோ பாய முடியாது 
என்ற எண்ணத்தினாலேயே இதைச்‌ செய்தான்‌. இப்பொழுது 
இலங்காபுரன்‌ மறைந்துவிட்டான்‌. ஆகவே, அவன்‌ 
திட்டத்தால்‌ உருவான மேலை மங்கலச்‌ சிற்றரசும்‌ மறைய 
வேண்டியது அவசியம்‌.” 

“ஏன்‌ அவசியம்‌?” உஷ்ணமாக எழுந்தது அபராஜிதன்‌ 
குரல்‌. 

“தமிழ்நாட்டுத்‌ தற்காப்புக்கு அவசியம்‌. யுத்தத்தால்‌ 
களைத்து வசதியிழந்து கிடக்கும்‌ பாண்டிய நாட்டின்‌ முகம்‌ 
களைகட்ட இன்னும்‌ சில வருஷங்கள்‌ பிடிக்கும்‌. அதற்குள்‌ 
சிங்களத்தால்‌ அதற்கு ஆபத்து ஏற்படாதிருக்க வேண்டு 
மானால்‌ ஒரு பலமான சைன்னியம்‌ பாண்டிய எல்லைக்கும்‌ 
சிங்களத்துக்கும்‌ இடையே நிறுத்தப்பட வேண்டும்‌. இந்தச்‌ 
சைன்னியம்‌...” என்று மேலும்‌ எதோ சொல்லப்‌ போன 
பெரிய பல்லவராயரை இடைமறித்த அபராஜிதன்‌, “சோழ 
சைன்னியமாயிருக்கும்‌. அதற்குப்‌ பாண்டிய மன்னரும்‌ ஒப்புக்‌ 
கொண்டுவிட்டார்‌. இந்தத்‌ திட்டம்‌ எங்கிருந்து உருவாயிற்று, 
சோழப்‌ பேரமைச்சரே? தங்கள்‌ புத்தியிலிருந்தா? படைகளை 
நடத்துவதில்‌ இணையற்றவரென்று பெயர்‌ பெற்ற சின்னப்‌ 
பல்லவராயரிடமிருந்தா? அல்லது கார்குழலியை மகனுக்கு 
மணம்‌ பேசிய குலசேகர பாண்டிய மன்னனிடமிருந்தா? 
அல்லது கார்குழலியையும்‌ கன்னிமாடக்‌ கோட்டையையும்‌ 
வீரபாண்டியனிடம்‌ காட்டிக்‌ கொடுக்கத்‌ திட்டம்‌ வகுத்த இந்த 
இளவல்‌ விக்ரம பாண்டியனிடமிருந்தா? யாரிடமிருந்து 


598 + கன்னி மாடம்‌ 


எழுந்தது இந்தத்‌ திட்டம்‌? தகப்‌ - ணங்க 
ஒரு சிற்றறசை வைத்துக்கொண்டு தவிக்கும்‌ ஒரு 
பெண்ணின்‌ சொத்தைப்‌ பறிக்கத்‌ திட்டமிட இரு பல்லவ 
ராயர்கள்‌, மன்னரொருவர்‌, இளவரசர்‌ ஒருவர்‌! பேஷ்‌! 
இதைக்‌ கேட்டால்‌ பாண்டி நாடே நகைக்கும்‌ பேரமைச்சரே[” 
என்று இரைந்தான்‌ அபராஜிதன்‌. 

“அபராஜிதா! நீ இருக்கும்‌ இடம்‌ எது என்பதை 
நினைத்துப்‌ பார்த்துப்‌ பேசு” என்று சீறினான்‌ குலசேகர 
பாண்டியன்‌. 


பெரிய பல்லவராயர்‌ அவனை அடக்கி, “மன்னவா! 
பொறு. படைத்தலைவர்‌ இப்படிப்‌ பேசுவதன்‌ காரணம்‌ 
எனக்குத்‌ தெரியும்‌” என்று நீட்டினார்‌. 

“கார்குழலியிடமுள்ள மையல்‌” என்று விக்ரம 
பாண்டியன்‌ அவர்‌ வாசகத்தைப்‌ பூர்த்தி செய்தான்‌. 

“காரணத்தைப்‌ பற்றி நாம்‌ ஆராய வேண்டாம்‌. தமிழ்‌ 
நாட்டுப்‌ பாதுகாப்பு நமக்கு முக்கியம்‌. பாண்டிய நாட்டுக்குத்‌ 
தெற்கே சோழர்கள்‌ படை இருக்கவேண்டும்‌. சிங்களத்தின்‌ 
முயற்சிகளைத்‌ தேக்கி நிறுத்த மேலைமங்கலம்‌ சோழ 
நாட்டுக்குத்‌ தேவையாயிருக்கிறது” என்ற பல்லவராயர்‌ 
குரலில்‌ சிறிது உணர்ச்சியை வரவழைத்துக்‌ கொண்டு 
உரக்கப்‌ பேசலானார்‌: “அபராஜித பல்லவனே! உமது 
குலத்தை யோசித்துப்‌ பாரும்‌. கடமையையும்‌ காதலையும்‌ 
சீர்தூக்கிப்‌ பாரும்‌” என்றார்‌. 

“பேரமைச்சரே! பெண்கள்‌ சொத்தைப்‌ பறிப்பதில்‌ 
என்ன கடமை, என்ன பண்பு இருக்கிறதென்று எனக்கு 
விளங்கவில்லை. உங்கள்‌ நோக்கம்‌ எனக்குத்‌ தெரிகிறது. 
எந்தக்‌ காரணத்தை முன்னிட்டும்‌ மேலைமங்கலத்தை நோக்கி 
என்‌ படைகள்‌ நகரமாட்டா. இது நிச்சயம்‌!” என்றான்‌ 
அபராஜிதன்‌. 


சாண்டில்யன்‌ * 599 


“ஒருவேளை எமது படைகள்‌ அனுப்பப்பட்டாலோ?” 
என்றான்‌ அண்ணன்‌ பல்லவராயன்‌. 

“இதை எதிர்பார்த்தே என்‌ இரு படைத்தலைவர்களையும்‌ 
பொன்னமராவதிக்கு அனுப்பிவிட்டேன்‌. எனக்கு ஏதாவது 
தீங்கு நேர்ந்தாலும்‌ சரி, அல்லது தங்கள்‌ படைகள்‌ மேலை 
மங்கலத்தை நோக்கி நகர்ந்தாலும்‌ சரி, எனது படைத்‌ 
தலைவர்களிருவரும்‌ புரட்சிப்‌ படைகளோடு சிதறிக்‌ கிடக்கும்‌ 
சிங்களவரையும்‌ திரட்டிக்கொண்டு மேலைமங்கலச்‌ 
சிற்றரசைக்‌ காத்து நிற்பார்கள்‌” என்று சபையில்‌ உலவிக்‌ 
கொண்டே பெருத்த குரலில்‌ பேசிய அபராஜிதன்‌ 
கடைசியாக எதிரேயிருந்த நால்வரையும்‌ பார்த்து, 
“கார்குழலியை எந்த ஆபத்திலிருந்தும்‌ காப்பதாகக்‌ கன்னி 
மாடத்திலிருந்த போது சபதம்‌ செய்திருக்கிறேன்‌, அந்தச்‌ 
சபதம்‌ இந்த உயிர்‌ உடலில்‌ இருக்கும்‌ வரை உண்டு” 
என்றான்‌. 

“உயிர்‌ நீங்கிவிட்டால்‌?”” என்று விசாரித்தான்‌ மன்னன்‌ 
கோபத்தால்‌ உதடுகள்‌ துடிக்க. 

“தங்கள்‌ சிம்மாசனம்‌ நான்கு நாள்‌ நிலைக்காது 
மன்னவா! கடமை புரியும்‌ ஊழியருக்குப்‌ பெரிய இடத்தி 
விருந்து கிடைக்கும்‌ பரிசு எத்தன்மையது என்பது எனக்குத்‌ 
தெரியும்‌. ஆனால்‌, அத்தனை சுலபமாக என்னை ஒழித்துக்‌ 
கட்டவும்‌ முடியாது. சந்தேகமிருந்தால்‌ மதுரைத்‌ தெருவில்‌ 
நான்‌ திரும்பிப்‌ போகும்போது பாரும்‌, மக்கள்‌ எனக்குக்‌ 
காட்டும்‌ ஆதரவை!” என்றான்‌ அபராஜிதன்‌. 

“மன்னர்‌ அதைப்‌ பார்க்க முடியாது” என்றார்‌ பெரிய 
பல்லவராயர்‌, வறண்ட குரலில்‌. 

“ஏன்‌?” 

“மேலைமங்கலம்‌ சரணடையும்‌ வரை தங்களை இந்த 
அரண்மனையிலேயே காவலில்‌ வைக்க உத்தேசம்‌” என்று 


600 கன்னி மாடம்‌ 


உணர்ச்சி சிறிதுமில்லாத குரலில்‌ சொன்ன பல்லவராயர்‌, 
வாயிலுக்காக எதோ சைகை செய்தார்‌. வாளை உருவிக்‌ 
கொண்டு உள்ளே நுழைந்த சோழப்படை வீரர்‌ நால்வர்‌ 
அபராஜிதனைச்‌ தழ்ந்துகொண்டார்கள்‌. 
62. தமிழ்‌ மகளின்‌ சாம்ராஜ்யம்‌ 

கடமைக்காகப்‌ பிள்ளையையே பலி கொடுக்கக்‌ கூடிய 
நெஞ்சுறுதி வாய்ந்த பெரிய பல்லவராயருக்கு, சிங்களப்‌ 
, படைகளைச்‌ சிதைத்து, தமிழ்நாட்டுக்குப்‌ பெரும்‌ வெற்றியை 
அளித்த அபராஜிதனைச்‌ சிறை செய்தது எத்தகைய மனத்‌ 
தாங்கலையும்‌ விளைவிக்கவில்லை. ஆனால்‌, அந்தச்‌ 
செய்கையால்‌ ஏற்படக்கூடிய விபரீதங்களை எண்ணிப்‌ 
பார்த்து மட்டும்‌ அவர்‌ மனம்‌ ஏங்கிக்கொண்டிருந்தது. 
அபராஜிதனை மக்கள்‌ தெய்வம்‌ போல்‌ பாவிக்கிறார்‌ 
களென்பதையும்‌, அவன்‌ காவலில்‌ இருக்கிறான்‌ என்பதை 
அறிந்தாலே புரட்சி ஏற்படுவது நிச்சயமென்பதையும்‌ 
பெரிய பல்லவராயர்‌ நன்றாக அறிந்தே இருந்தார்‌. அத்துடன்‌ 
தம்மிடம்‌ சிக்கிக்கொள்ளுமுன்பாக அவன்‌ செய்துள்ள 
ஏற்பாடுகளால்‌ விளையக்கூடிய அனர்த்தங்களை நினைத்துப்‌ 
பார்க்கப்‌ பார்க்க, பன்னிரண்டாம்‌ நூற்றாண்டிலே 
இணையற்ற ராஜதந்திரியெனப்‌ பெயர்‌ வாங்கிய பெரிய 
பல்லவராயர்‌ புத்தியும்‌ பெரிதும்‌ குழம்பி, எத்தகைய 
தந்திரத்தைக்‌ கையாண்டால்‌ அபராஜிதன்‌ ஏற்படுத்தியுள்ள 
சிக்கல்‌ தீரும்‌ என்பதை அறியாமல்‌ திண்டாடியது. அபராஜித 
னுக்கு ஏதாவது நேர்ந்தால்‌ அவன்‌ படைத்தலைவர்கள்‌ ' 
மீதியுள்ள சிங்களப்‌ படைகளைத்‌ திரட்டிக்கொண்டு மேலை 
மங்கலம்‌ போவார்களென்பதும்‌, மலை நாட்டில்‌ மறைந்து 
கிடக்கும்‌ வீரபாண்டியனும்‌ அவர்களுடன்‌ சேரலா 
மென்பதும்‌, இந்த இரண்டு சக்திகள்‌ சேர்ந்தால்‌ மூன்றாவது 


சாண்டில்யன்‌ உ 601 


சக்தியான சிங்களமும்‌ மேலும்‌ உதவிப்‌ படைகளை 
அனுப்பலாமென்பதும்‌ பெரிய பல்லவராயருக்குக்‌ கன 
திட்டமாகப்‌ புரிந்திருந்தது. இப்படி. எதிரி சைன்னியங்கள்‌ 
திரண்டால்‌ தமிழ்நாட்டில்‌ மீண்டும்‌ குருதி வெள்ளம்‌ பாயும்‌ 
என்பன்‌ அவருக்கு லவலேசமும்‌ சந்தேகம்‌ கிடையாது. 
யோசனைகளால்‌ குழம்பிக்‌ குழம்பி ஏதும்‌ 
செய்ய வகையறியாமல்‌ திகைத்த பெரிய பல்லவராயர்‌, 
கடைசியாக, கருணாகரத்தேவனின்‌ உதவியை நாடினார்‌. 
அவர்‌ வேண்டுகோளின்படியே பாசிப்‌ பட்டணத்திலிருந்து 
வெகு வேகமாக மதுரை வந்து சேர்ந்த கருணாகரத்தேவன்‌ 
பெரிய பல்லவராயரை அவரது படுக்கையறையிலேயே 
சந்தித்தான்‌. அப்பொழுது இரவின்‌ முதல்‌ ஜாமம்‌ முடிந்து - 
கொண்டிருந்தாலும்‌ பஞ்சணையில்‌ உட்கார்ந்தபடியே தீவிர 
யோசனையில்‌ ஆழ்ந்திருந்த பெரிய பல்லவராயர்‌, பிரயாண 
உடையைக்‌ களையாமலே தன்னெதிரிலே நின்ற கருணாகரத்‌ 
தேவன்‌ மீது கவலை நிறைந்த தமது கண்களை நாட்டினார்‌. 
எந்த அபாய காலத்திலும்‌ கவலைக்‌ குறியைக்‌ காட்டாத 
பெரிய பல்லவராயரின்‌ கண்களில்‌ கவலை மண்டி 
யிருப்பதையும்‌ ஆழ்ந்த யோசனைக்கு அடையாளமாக அவர்‌ 
முகத்திலிருந்த தினகரனும்‌ சற்று அதிகமாகச்‌ சுருங்கிக்‌ 
கிடப்பதையும்‌ கண்ட கருணாகரத்தேவன்‌, ஏதோ அவரையும்‌ 
மீறிய சக்திகளைச்‌ சமாளிக்கவே தம்மை அழைத்திருக்கிறா 
ரென்பதைச்‌ சந்தேகமறப்‌ புரிந்துகொண்டாலும்‌ அப்பேர்ப்‌ 
பட்ட விஷயம்‌ என்னவாயிருக்கும்‌ என்பதை அறியாதவனாய்‌ 
பெரிய பல்லவராயரின்‌ சொற்களை எதிர்பார்த்து நின்றான்‌. 
கருணாகரத்தேவனை ஏறெடுத்துப்‌ பார்த்த பெரிய 
பல்லவராயர்‌ அவனை உட்காரச்‌ சொல்லவில்லை. சிறிது 
நேரம்‌ ஏதோ யோசித்துவிட்டுத்‌ தாமும்‌ பஞ்சணையிலிருந்து 
எழுந்து அறையில்‌ அங்குமிங்கும்‌ உலவினார்‌. பிறகு அறைக்‌ 
கோடியிலிருந்த மஞ்சத்தில்‌ போய்‌ உட்கார்ந்துகொண்டு 


க. மா-39 


602 &* கன்னி மாடம்‌ 


அறை நடுவே கற்சிலை போல்‌ நின்றுகொண்டிருந்த அந்த 
வயோதிக வீரனையும்‌ பக்கத்திலிருந்த ஆசனத்தில்‌ அமரச்‌ 
சொல்லிவிட்டு சம்பாஷணையைத்‌ துவக்கினார்‌. “தேவரே! 
தமிழ்‌ மக்களுக்கே வெறுப்பை அளிக்கக்கூடிய ஒரு 
காரியத்தைச்‌ செய்திருக்கிறேன்‌...” என்று ஆரம்பித்தார்‌ பெரிய 
பல்லவராயர்‌. 

“பேரமைச்சரே! மக்கள்‌ வெறுக்கத்தக்கதாயிருந்தாலும்‌ 
தாங்கள்‌ செய்யும்‌ காரியம்‌ அவர்கள்‌ நலனை உத்தேசித்துத்‌ 
தானிருக்கும்‌. தாய்‌ புகட்டும்‌ மருந்து குழந்தைக்குக்‌ கசப்பா 
யிருக்கலாம்‌. ஆனால்‌ உடல்‌ நலனுக்கு உகந்ததுதானே.” 

“இருக்கலாம்‌, தேவரே! ஆனால்‌ மருந்து சாப்பிடும்‌ 
நேரத்தில்‌ குழந்தை திமிறி உதைக்கத்தானே செய்கிறது” 
என்றார்‌ பேரமைச்சர்‌. 

“அதுபோல்‌...?” என்று கேட்டான்‌ கருணாகரத்‌ 
தேவன்‌. 

“மக்கள்‌ திமிறி எழக்கூடிய காரியந்தான்‌ தேவரே” 
என்றார்‌ பேரமைச்சர்‌. 

“அப்பேர்ப்பட்ட காரியம்‌ என்னவாயிருக்கும்‌?” என்று 
சந்தேகம்‌ ததும்பிய குரலில்‌ கேட்டான்‌ கருணாகரத்‌ 
தேவன்‌. 

“அபராஜிதனைக்‌ கைது செய்திருக்கிறேன்‌” என்று அதிர்‌ 
வெடியை வீசிவிட்டுத்‌ தலையை ஒருகணம்‌ குனிந்து 
கொண்டார்‌ சோழப்‌ பேரமைச்சர்‌. 

அதுவரையில்‌ நிதானத்துடனிருந்த கருணாகரத்தேவன்‌ 
உடலும்‌ லேசாக நடுங்கியது. வயதால்‌ பெரிய பல்லவ 
ராயரின்‌ புத்தி சபலித்திருக்குமோ என்று அவரை ஏற இறங்க 
ஒருமுறை நோக்கின அவன்‌ கண்கள்‌. 

“அபராஜிதன்‌ தமிழ்நாட்டைப்‌ பெரிய ஆபத்திலிருந்து 
காப்பாற்றியிருக்கிறான்‌. சோழ சாம்ராஜ்யம்‌ சாதிக்க முடியாத 


சாண்டில்யன்‌ $ 603 


பெரிய காரியத்தைச்‌ சாதித்திருக்கிறான்‌. அவன்‌ போர்த்‌ 
தந்திரத்தால்‌ அதிக ரத்த சேதமின்றிச்‌ சிங்கள ஆதிக்கம்‌ 
ஒழிக்கப்பட்டது. இதற்கு அவனுக்குப்‌ பரிசு சிறை” என்ற 
சொற்களை உதிர்த்த தேவனின்‌ உதடுகள்‌ லேசாகத்‌ 
துடித்தன. 

“இப்படித்தான்‌ மக்கள்‌ நினைப்பார்கள்‌?” என்றார்‌ 
பேரமைச்சர்‌. 

“வேறு எப்படி நினைக்க வேண்டும்‌ என்று எதிர்பார்க்‌ 
கிறீர்கள்‌?” இதைக்‌ கேட்ட தேவன்‌ குரலில்‌ கடுமை பூரணமாக 
இருந்தது. 

“நான்‌ எதையும்‌ எதிர்பார்க்கவில்லை தேவரே! ஆனால்‌ 
இந்த வெற்றி பயனற்றுப்‌ போகக்‌ கூடாது என்று மட்டும்‌ 
எதிர்பார்க்கிறேன்‌” என்றார்‌ பெரிய பல்லவராயர்‌. 

கருணாகரத்தேவன்‌ இருமுறை அறையில்‌ அங்கு 
மிங்குமாய்‌ உலவினான்‌. “பேரமைச்சரே! உங்கள்‌ 
அபிலாஷைகள்‌ எந்தத்‌ திக்கில்‌ பாய்கின்றன என்பது 
எனக்குப்‌ புரியவில்லை. ஆனால்‌, அவை எதுவாயிருந்தாலும்‌ 
தமிழ்‌ மக்களின்‌ அபிமானத்துக்குப்‌ பாத்திரமாயிருக்கும்‌ 
அபராஜிதனைக்‌ கைது செய்தது மட்டும்‌ சரியான ராஜ 
தந்திரமல்ல என்பது எனக்குத்‌ தெரியும்‌. சிங்களத்தின்‌ 
அதிக்கத்திலிருந்து பாண்டிய மக்களை விடுவிக்க அவன்‌ 
செய்திருக்கும்‌ தியாகம்‌ கொஞ்ச நஞ்சமல்ல. ஆசை இவனுக்‌ 
கிருந்தால்‌ அவன்‌ பாண்டிய நாட்டு மன்னனாயிருக்கலாம்‌. 
நானும்‌ இன்னும்‌ மூன்று படைத்தலைவர்களுமாகச்‌ சேர்ந்து 
அளித்த மணிமகுடத்தை நிராகரித்தான்‌. பின்பு, நாடு 
அழைத்ததும்‌ உயிரினும்‌ அதிகமாகத்‌ தான்‌ காதலித்த 
பெண்ணை விட்டு நாட்டுக்காகப்‌ புரட்சிக்‌ கொடியை 
உயர்த்தினான்‌. சிங்கள சைன்னியங்கள்‌ முறியடிக்கப்பட்ட 
பின்பும்‌ அவன்‌ மன்னனாக வசதியிருந்தது. அதையும்‌ 


604 + கன்னி மாடம்‌ 


நிராகரித்தான்‌” என்று பேசிச்‌ சற்று நிறுத்தி, பேரமைச்சரைப்‌ 
பார்த்தான்‌. 

“வெற்றிக்குப்பின்‌ வசதி இருந்ததா?” ஆச்சரியத்துடன்‌ 
கேட்டார்‌ பெரிய பல்லவராயர்‌. 

“ஆம்‌, ஜகத்விசயனோடு இலங்காபுரன்‌ மருமகள்‌ 
மாதவியையும்‌ நான்‌ சிறை செய்தேன்‌, நினைவிருக்கிறதா 
உங்களுக்கு?” ' 

“அவளைத்தான்‌ அபராஜிதன்‌ விடுதலை செய்து 
பத்திரமாகச்‌ சிங்களத்துக்கு அனுப்பிவிட்டானே.” 

“அவளைப்‌ படகில்‌ ஏற்றும்போது நானும்‌ இருந்தேன்‌. 
அப்பொழுதும்‌ அவள்‌ அபராஜிதனுக்கு யோசனை 
சொன்னாள்‌.” 

“என்ன யோசனை?” 

“அவள்‌ வார்த்தைகளை அப்படியே சொல்கிறேன்‌ 
கேளுங்கள்‌: “அபராஜிதா! நாட்டை ஆளவேண்டியவன்‌ நீ. 
உன்‌ வாள்‌ பலம்‌, மக்களிடம்‌ நீ பெற்றுள்ள அன்பு, 
மணிமகுடத்தைச்‌ சோழர்கள்‌ கையாளான குலசேகரன்‌ 
தலையில்‌ திணிக்க உதவி புரிகிறாய்‌. இப்பொழுதுகூட ஒரு 
வார்த்தை சொல்‌. நான்‌ சிங்களத்துக்குப்‌ போகவில்லை. 
மீதியிருக்கும்‌ சிங்களப்‌ படைகளை ஒன்று சேர்த்து 
நடத்துவோம்‌. பல்லவராயர்‌ இருவரும்‌ மீண்டும்‌ சோழ 
நாட்டுக்குச்‌ சவாரி விடுவார்கள்‌” என்றாள்‌” என்று 
விளக்கினான்‌ கருணாகரத்தேவன்‌. 

“எங்களிடம்‌ மாதவிக்கு மதிப்பு அதிகம்தான்‌” என்றார்‌ 
* பெரிய பல்லவராயர்‌. 

“இது மட்டுமல்ல பேரமைச்சரே! தானும்‌ அபராஜிதனும்‌ 
சேர்ந்தால்‌ சாதிக்க முடியாத காரியம்‌ உலகத்தில்‌ எதுவு 
மில்லையென்று நிச்சயமாக நம்பினாள்‌ மாதவி. அபராஜிதன்‌ 
அவள்‌ திட்டத்தை நிராகரித்தான்‌. பாண்டிய நாட்டு 


சாண்டில்யன்‌ &* 605 


மணிமகுடத்தை மீண்டும்‌ நிராகரித்தான்‌. மாதவியின்‌ 
யோசனையை அவன்‌ ஏற்றிருந்தால்‌ குல்சேகரபாண்டியன்‌ 
இத்தனை சுலபமாக அரியணையில்‌ அமர்ந்திருக்க முடியாது 
என்பது தங்களுக்கே தெரியும்‌. கடைசியில்‌ மாதவி கலங்கிய 
கண்களுடன்‌ படகில்‌ ஏறினாள்‌. படகு நகரும்போது 
அபராஜிதனைப்‌ பார்த்துக்கொண்டு சென்ற அவள்‌ 
கண்களில்‌ நீர்‌ தேங்கி நின்றதைப்‌ பார்த்த எனக்கே 
பரிதாபமாயிருந்தது. மாதவி அபராஜிதன்‌ வாழ்க்கையி 
லிருந்து மறைந்துவிட்டாள்‌. ஆனால்‌...” 

“கார்குழலி மறையவில்லை” என்று முடித்தார்‌ 
பெரிய பல்லவராயர்‌. அத்துடன்‌ சொன்னார்‌: “கார்குழலி 
அபராஜிதன்‌ வாழ்க்கையில்‌ நுழையுமுன்‌ தியாக அக்கினி 
யில்‌ குளித்தாக வேண்டும்‌. அவன்‌ செய்த தியாகத்தை 
அவளும்‌ தமிழ்நாட்டுக்காகச்‌ செய்ய வேண்டும்‌. அவன்‌ 
மணிமுடியைத்‌ தூரத்‌ தள்ளினான்‌. அவளும்‌ முடிதுறக்க 
வேண்டும்‌. காதலனுக்கேற்ற காதலியாக அவள்‌ திகழ 
வேண்டும்‌. பாண்டியநாட்டுத்‌ தென்‌ எல்லையில்‌, சிங்களத்‌ 
துக்கும்‌ பாண்டிய நாட்டுக்கும்‌ இடையே சோழ சைன்னியம்‌ 
நிற்க இடம்‌ வேண்டும்‌. அந்த இடம்‌ மேலைமங்கலந்தான்‌. 
அங்கு படையை நிறத்தாவிட்டால்‌ சிங்களத்தின்‌ தொல்லை 
தமிழ்நாட்டுக்கு மீண்டும்‌ ஏற்படும்‌. இதைத்தான்‌ சொன்னேன்‌ 
அபராஜிதனுக்கு. ஆனால்‌, மேலைமங்கலச்‌ சிற்றரசைக்‌ 
கார்குழலியிடமிருந்து வாங்க அபராஜிதன்‌ இஷ்டப்பட 
வில்லை. அத்துடன்‌ அதன்‌ மீது படை நடத்தப்படுமானால்‌ 
தன்‌ புரட்சிப்படை அச்சிற்றரசைக்‌ காக்கும்‌ எனவும்‌ 
மிரட்டினான்‌...” என்று சொல்லிக்‌ கருணாகரத்தேவனைப்‌ 
பார்த்தார்‌ பேரமைச்சர்‌. 

உள்ள நிலைமையை ஒரு நொடியில்‌ புரிந்துகொண்டான்‌ 
கருணாகரத்தேவன்‌. அத்துடன்‌ தான்‌ வரவழைக்கப்பட்ட 
காரணத்தையும்‌ அறிந்துகொண்டான்‌. அவன்‌ மனத்திலோடிய 


606 ஓ கன்னி மாடம்‌ 


எண்ணத்தைப்‌ பட்டவர்த்தனமாக எடுத்துச்‌ சொன்னார்‌ 
பெரிய பல்லவராயர்‌. “தேவரே! நீரும்‌ சின்னப்‌ பல்லவ 
ராயரும்‌ ஒருமுறை மேலைமங்கலம்‌ போய்‌ வாருங்கள்‌. 
அபராஜிதனுக்காகக்‌ கார்குழலி மணிமகுடத்தைக்‌ 
கண்டிப்பாகத்‌ துறப்பாள்‌. தமிழ்நாட்டின்‌ பாதுகாப்புக்கு 
மேலைமங்கலச்‌ சிற்றரசு மறைய வேண்டும்‌ என்பதை 
அவளிடம்‌ எடுத்துச்‌ சொல்லுங்கள்‌” என்றார்‌. 

பாண்டிய நாட்டின்‌ மீது சோழர்‌ ஆதிக்கம்‌ பலப்படுகிறது 
என்பதைக்‌ கருணாகரத்தேவன்‌ உணர்ந்து கொண்டாலும்‌ 
தமிழ்நாட்டின்‌ பாதுகாப்புக்கு அது அவசியம்‌ என்ற 
நினைப்பால்‌ அன்றிரவே அண்ணன்‌ பல்லவராயனுடன்‌ 
மேலைமங்கலத்துப்‌ புறப்பட்டு இரண்டு நாள்‌ பயணத்திற்குப்‌ 
பிறகு மேலைமங்கலத்தை அடைந்தான்‌. 

அப்போது: முதுவேனில்‌ தலைதூக்கி, பகற்‌ காலத்தில்‌ 
உஷ்ணம்‌ அதிகமாயிருந்தாலும்‌ மேலைமங்கலத்தின்‌ மாலை 
வேளை இன்பமாகவே இருந்தது. வாவிகளும்‌ வண்ணமலர்‌ 
சோலைகளும்‌ நிறைந்த அந்தச்‌ சிற்றரசுத்‌ தலைநகரத்தின்‌ 
அந்தி வேளையில்‌ மலர்களில்‌ தாவிச்‌ சென்ற தென்றல்‌ 
பகற்‌ கனலுக்கு மாற்று அளிக்கவந்த இயற்கையின்‌ 
மகோன்னதப்‌ பரிசாகத்‌ திகழ்ந்தது. மற்றச்‌ சோலைகளிலேயே 
மலர்கள்‌ சிரித்து விளையாடிக்கொண்டிருந்தனவென்றால்‌ 
கார்குழலியின்‌ அரண்மனைத்‌ தோட்டத்துச்‌ செடிகளிலும்‌ 
மரங்களிலுமுள்ள வாச மலர்களைப்‌ பற்றிக்‌ கேட்கவா 
வேண்டும்‌? எங்கும்‌ புஷ்பமயம்‌. இதமான தென்றலும்‌, 
அந்தியின்‌ மயக்கமான வர்ணச்‌ சிவப்பும்‌ சேர்ந்து கண்ணுக்கு 
இணையற்ற விருந்தை அளித்துக்கொண்டிருந்தன. அத்தனை 
இன்பத்திலும்‌ கார்குழலி துன்பத்தையே அடைந்திருந்தாள்‌. 
அவள்‌ நந்தவனத்தில்‌ நடந்தபோது, பட்டுப்போல்‌ கீழே 
பரவிக்‌ கிடந்த புல்தரை கூட அவள்‌ கால்களை உறுத்தின. 
அதைவிட அவள்‌ நெஞ்சத்தை உறுத்தின பல துன்பங்கள்‌. 


சாண்டில்யன்‌ * 607 


கன்னிமாடத்திலிருந்து அபராஜிதனைப்‌ பிரிந்து வந்த 
நாளாய்‌ வாழ்க்கைச்‌ சம்பவங்களாகிய சம்மட்டிகள்‌ பல 
அவள்‌ மனத்தைச்‌ சுக்கல்‌ சுக்கலாக உடைத்தன. வந்த 
இரண்டே தினங்களில்‌ தந்தையைப்‌ பறிகொடுத்தாள்‌. 
பாண்டிய ராணியாக மகளைப்‌ பார்க்கத்‌ திட்டமிட்டு அவள்‌ 
மாளிகையை விட்டோடித்‌ தான்‌ நிர்ணயம்‌ செய்த 
மணாளனையும்‌ எதிர்த்துப்‌ போரிட்டு விரட்டியடித்ததாலும்‌ 
அதனாலே மக்களிடையே எழுந்த பேச்சினாலும்‌ மழவராயன்‌ 
மனமுடைந்து நோய்வாய்ப்பட்டு மரணத்தோடு போரிட்ட 
சமயத்தில்தான்‌ அவள்‌ அவனைச்‌ சந்தித்தாள்‌. மழவராயன்‌ 
மரணமடையும்‌ வரை தன்‌ மன ஏமாற்றத்தை அவளிடம்‌ 
வாயெடுத்துப்‌ பேசவில்லை. ஆனால்‌, மனத்திலோடிய 
எண்ணங்கள்‌ முகத்தில்‌ பளிச்சிட்டபடியால்‌ “தந்தை 
ஏமாற்றத்தால்‌ இறக்கிறார்‌” என்பதை உணர்ந்த அவள்‌, 
அவன்‌ இறந்த பிறகும்‌ சொல்லவொண்ணாத்‌ துன்பத்தையே 
அடைந்தாள்‌. தந்தைக்குத்‌ தந்தையாக உடனிருந்த 
அடிகளாரால்கூட அவள்‌ துன்பத்தைத்‌ துடைக்க முடிய 
வில்லை. காலக்கிரமத்தில்‌ கார்குழலி கண்ணீர்‌ சிந்துவதை 
நிறுத்திவிட்டாள்‌. ஆனால்‌ அவள்‌ அழகு முகத்தைப்‌ பார்த்த 
அடிகளார்‌ அவள்‌ மனம்‌ உள்ளூறக்‌ கண்ணீர்‌ உகுப்பதையும்‌ 
அவள்‌ சரீரம்‌ இளைத்து உருகுவதையும்‌ கண்டு பெரிதும்‌ 
நொந்து போனார்‌. இத்தனைக்கும்‌ காரணமான 
அபராஜிதனைப்‌ பெரிதும்‌ சபித்தார்‌. துறவியான அவர்‌ 
உள்ளத்திலே, பெண்‌ பாசம்‌ அதிகமாகப்‌ பிடித்து வாட்டி 
அவளை எப்படியாவது அபராஜிதனுடன்‌ சேர்த்துவிட 
வேண்டும்‌ என்ற உறுதி துளிர்த்துக்கொண்டிருந்தது. 

ஆனால்‌ நாளாக ஆக, கார்குழலியின்‌ உறுதி தளர்ந்து 
கொண்டிருந்தது. போர்‌ முடிந்தவுடன்‌ அபராஜிதன்‌ 
தன்னிடம்‌ ஒடோடி வருவான்‌ என்று எதிர்பார்த்த அவள்‌ 
ஏமாற்றமடைந்தாள்‌. தோட்டத்தில்‌ உலாவிய சமயங்‌ 


606 4 கன்னி மாடம்‌ 


களில்கூட, மரங்களிலிருந்த புஷ்பங்கள்‌, “போடி. பைத்தியமே! 
அவன்‌ எங்கே வரப்போகிறான்‌' என்று சிரிப்பன 
போலிருந்தன அவளுக்கு. அவள்‌ மனம்‌ இத்தகைய 
சிந்தனைகளால்‌ அலைக்கப்பட்டுக்‌ கிடந்த சமயத்தில்தான்‌ 
கருணாகரத்தேவனும்‌ அண்ணன்‌ பல்லவராயனும்‌ மேலை 
மங்கலத்தை அடைந்தார்கள்‌. 

மேலைமங்கலத்து ராணியான கார்குழலி அவர்களை 
மழவராயன்‌ அறையிலேயே சந்தித்தாள்‌. அந்தச்‌ சந்திப்பின்‌ 
போது வெளியிட்ட விவகாரங்களைக்‌ கண்ட அடிகளார்‌ 
பெரிதும்‌ வெகுண்டு தாம்‌ துறவியென்பதையும்‌, உலக 
விஷயங்களுக்கும்‌ தமக்கும்‌ சம்பந்தம்‌ ஏதும்‌ கிடையா 
தென்பதையும்‌ மறந்து பலமுறை எரிந்து விழுந்தார்‌. “இந்தச்‌ 
சிறுமியின்‌ சொற்பப்‌ பிதுரார்ஜிதத்தைப்‌ பறிக்கச்‌ சோழப்‌ 
பேரரசுக்கு வெட்கமாயில்லையா? தமிழ்நாட்டின்‌ நன்மையில்‌ 
இந்தப்‌ பெண்ணுக்கு அக்கறையில்லையென்று பேரமைச்சர்‌ 
கூறுகிறாரா?” என்று சீறினார்‌ அடிகளார்‌. 

“அக்கறை இருக்கிறது என்ற காரணத்தினால்தான்‌ 
நாங்கள்‌ தூது வந்தோம்‌” என்று சாந்தப்படுத்த முயன்றான்‌ 
கருணாகரத்தேவன்‌. 

விட்டால்‌ படைகளை அனுப்பி இந்தச்‌ சிறுமி 
யுடன்‌ போர்‌ செய்திருப்பீர்களோ?” என்று இகழ்ச்சியுடன்‌ 
விசாரித்தார்‌ அடிகளார்‌. 

“அந்த யோசனையும்‌ இருந்தது அடிகளாரே! அதற்கு 
இடமில்லாமல்‌ செய்துவிட்டான்‌ அபராஜிதன்‌. மேலை 
மங்கலத்தின்‌ மீது கையை வைக்கும்‌ பட்சத்தில்‌ அதைக்‌ காத்து 
நிற்கும்படி தனது புரட்சிப்‌ படைக்கு உத்தரவிட்டிருக்கிறான்‌” 
என்றான்‌ கருணாகரத்தேன்‌. 

“அந்த அசந்தர்ப்பத்தினால்தான்‌ இந்தத்‌ தூது போலிருக்‌ 
கிறது,” என்றார்‌ அடிகளார்‌ மீண்டும்‌. 


சாண்டில்யன்‌ & 609 


“ஆமாம்‌ அடிகளாரே! தமிழர்கள்‌ நன்மைக்கு எது 
அவசியமானாலும்‌ அதைச்‌ செய்யப்‌ பெரிய பல்லவ 
ராயர்‌ தயங்க மாட்டார்‌ என்பது தங்களுக்குத்‌ தெரியாத 
விஷயமல்ல. சோழப்‌ படைகள்‌ மேலைமங்கலத்தை நோக்கி 
நகர்ந்தால்‌ புரட்சிப்‌ படைகளும்‌ மீதியிருக்கும்‌ சிங்களப்‌ 
படை வீரரும்‌ அவன்‌ உதவிக்கு வருவார்கள்‌. வீர 
பாண்டியனுக்கு அபயமளித்திருக்கும்‌ மலைநாட்டு மன்னனும்‌ 
உங்கள்‌ கட்சியில்‌ சேரலாம்‌; சிங்களமும்‌ உதவிப்படை 
அனுப்பலாம்‌. மீண்டும்‌ பலமான போர்‌. மக்கள்‌ ரத்தம்‌ 
ஆறாக ஓடும்‌. இதை அபராஜிதனே சொல்லி மிரட்டினான்‌. 
பெரிய பல்லவராயர்‌ மிரட்டலுக்குப்‌ பயப்படவில்லை. 
இன்னொரு யுத்தத்தால்‌ மக்களுக்கு ஏற்படக்‌ கூடிய 
கஷ்டத்தை நினைத்துப்‌ பயப்படுகிறார்‌. ஆகையால்‌ மேலை 
. மங்கலத்து ராணியிடம்‌ அந்த அரசை யாசிக்க எங்களை 
அனுப்பியிருக்கிறார்‌” என்று அடிகளாரைப்‌ பார்த்துச்‌ 
சொல்லிய கருணாகரத்தேவன்‌ கார்குழலியைப்‌ பார்த்துப்‌ 
பேசலானான்‌. “மழவராயன்‌ மகளே! கேள்‌. நான்‌ 
அபராஜிதனின்‌ நெருங்கிய நண்பன்‌. அவனுக்குப்‌ பாண்டிய 
நாட்டின்‌ மணிமகுடத்தை அளித்தேன்‌. அவன்‌ அதை 
உதறினான்‌. அவன்‌ உதறியதால்‌ தமிழ்நாட்டின்‌ இரு பெரும்‌ 
படைத்தலைவர்கள்‌ உயிரிழக்க நேரிட்டது. அவர்கள்‌ 
தலைகளை மதுரை வாசலில்‌ கழுகுகள்‌ கொத்தின. 
தலையிழப்பது வீரர்கள்‌ கடமை. பிறகு உன்னை வீர 
பாண்டியனுக்குத்‌ திருமணம்‌ பேசினேன்‌. எதனால்‌? 
அபராஜிதனிடம்‌ வெறுப்பினாலா? அல்ல, கடமைக்குத்‌ தலை . 
வணங்கினேன்‌. இப்பொழுதும்‌ அந்தக்‌ கடமைதான்‌ இங்கு 
அனுப்பியிருக்கிறது. அதனால்தான்‌ வந்தேன்‌. யோசித்துப்‌ 
பார்‌! இந்தச்‌ சிற்றரசை யார்‌ சிருஷ்டித்தது? இந்தச்‌ 
சிற்றரசைக்‌ காப்பாற்ற உன்னால்‌ முடியுமா? திரும்பத்‌ திரும்ப 


610 + கன்னி மாடம்‌ 


இது தாக்கப்பட்டு மக்கள்‌ சதா யுத்த அபாயத்திலிருப்பதை 
விடச்‌ சோழ ஈட்டிகளின்‌ பாதுகாப்பில்‌ நல்வாழ்வு வாழ்வது 
அவசியமல்லவா? உன்‌ மக்கள்‌ நன்மைக்காக, பிள்ளையை 
விட அதிகமாக நான்‌ நேசிக்கும்‌ அபராஜிதனுக்காக 
யாசிக்கிறேன்‌ மகளே, தயவு செய்‌!” என்றான்‌. 

கார்குழலி நீண்ட நேரம்‌ பதில்‌ பேசவில்லை. அவள்‌ 
மேலைமங்கலத்தைப்‌ பற்றி நினைக்கவில்லை. தமிழ்‌ 
நாட்டைப்‌ பற்றி நினைக்கவில்லை. அபராஜிதன்‌ தனக்காகச்‌ 
சிறையிருப்பதை நினைத்தாள்‌. அவள்‌ கண்களில்‌ கிளம்பிய 
நீர்த்துளிகள்‌ கன்னங்களில்‌ வழிந்தோடின. வெகு நேரம்‌ 
எங்கோ எதையோ பார்த்துக்கொண்டிருந்தாள்‌. அவள்‌ 
பார்வையும்‌ கண்களிலிருந்து உகுத்த நீரும்‌ கடின சித்தனான 
அண்ணன்‌ பல்லவராயனைக்கூடக்‌ கலக்கிவிட்டது. 
கடைசியில்‌ மெல்லக்‌ கேட்டாள்‌, “மேலைமங்கல முடியை 
நான்‌ துறக்கும்‌ பட்சத்தில்‌ அவரை விடுதலை செய்வீர்களா ?” 
என்று. 

அண்ணன்‌ பல்லவராயன்‌ எழுந்திருந்து இரண்டு பட்டுச்‌ 
சீலைச்‌ சுருளைகளை அவளிடம்‌ அளித்தான்‌. “மகாராணி! 
இதிலொன்று, தாங்கள்‌ மணிமகுடம்‌ துறக்கக்‌ கையெழுத்திட 
வேண்டிய ஒப்பந்தம்‌. இன்னொன்று, அபராஜிதன்‌ 
விடுதலைப்‌ பத்திரம்‌” என்றான்‌. 

கார்குழலி ஒரு விநாடி அடிகளாரைத்‌ திரும்பிப்‌ 
பார்த்தாள்‌. மறு விநாடி பட்டுச்‌ சீலைச்‌ சுருள்களிரண்டையும்‌ 
பிரித்துப்‌ படித்துவிட்டுச்‌ சுருள்சளொன்றில்‌ பக்கத்திலிருந்த 
மயிலிறகால்‌ கையொப்பம்‌ தீட்டி மற்றொன்றை மடியில்‌ 
வைத்துக்கொண்டாள்‌. அதே சமயத்தில்‌ தலையில்‌ பட்டை 
யாகச்‌ சுற்றிச்‌ சென்ற வைரங்கள்‌ பதித்த மணிமுடியையும்‌ 
எடுத்துக்‌ கருணாகரத்தேவன்‌ கைகளில்‌ ஒப்படைத்தாள்‌. 
அதை வாங்கிய கருணாகரத்தேவன்‌ கரங்கள்‌ நடுங்கின. 


சாண்டில்யன்‌ உ 611 


இரண்டு தினங்களுக்கெல்லாம்‌ மதுரை மாளிகைச்‌ 
சிறையிலே கார்குழலியின்‌ கரங்களிலிருந்து தன்‌ விடுதலைப்‌ 
பத்திரத்தை வாங்கிப்‌ பார்த்த அபராஜிதன்‌ கைகளும்‌ 
நடுங்கின. “என்ன காரியம்‌ செய்தாய்‌ கார்குழலி! 
ராஜ்யத்தையே தியாகம்‌ செய்துவிட்டாயே” என்றான்‌ 
அபராஜிதன்‌. 8 

“பெண்களுக்குக்‌ கணவன்தானே சகல சாம்ராஜ்யமும்‌? 
ஆகையால்‌ அந்த ராஜ்யத்‌ தியாகம்‌ ஒரு பெரிதா?” என்றாள்‌ 
கார்குழலி. 

பதில்‌ சொல்லத்‌ தெரியாமல்‌ தயங்கி அபராஜிதனின்‌ 
உதவிக்கு வந்தார்‌ உள்ளே நுழைந்த பெரிய பல்லவராயர்‌. 
“தமிழ்‌ மகள்‌ பண்பு அத்தன்மையது, அபராஜிதா. அதை 
உன்‌ போன்ற பிடிவாதக்காரனாலும்‌ உடைக்க முடியாது” 
என்றார்‌. 

“கார்குழலி! உன்‌ ராஜ்யத்தைக்‌ காக்க நான்‌ சிறைப்‌ 
பட்டேன்‌. என்னைச்‌ சிறை மீட்க நீ ராஜ்யத்தைத்‌ துறந்தாய்‌. 
இது என்ன நியாயம்‌?” என்றான்‌ அபராஜிதன்‌. 

“காதல்‌ நியாயம்‌, கடமையின்‌ நியாயம்‌” என்று சொல்லிச்‌ 
சிரித்தார்‌ பேரமைச்சர்‌. 

இது நடந்த சில நாட்களுக்கெல்லாம்‌ மதுரை அமர்க்களப்‌ 
பட்டது. அபராஜிதனுக்கும்‌ கார்குழலிக்கும்‌ பெரிய 
பல்லவராயரே முன்னின்று திருமணத்தை நடத்தி வைத்தார்‌. 
திருமணம்‌ முடிந்து தம்பதிகள்‌ புறப்படும்‌ சமயத்தில்‌ நீண்ட 
ஓலைச்‌ சுருளொன்றைப்‌ பெரிய பல்லவராயர்‌ கார்குழலி 
யிடம்‌ நீட்டினார்‌. 

“இது என்ன?” என்று கேட்டாள்‌ கார்குழலி. 

“என்‌ பெண்ணுக்குச்‌ சீதனம்‌” என்றார்‌ பேரமைச்சர்‌. 


612 - கன்னி மாடம்‌ 


பிரித்துப்‌ படித்த கார்குழலி அசந்து போனாள்‌. “என்ன 
கன்னிமாடக்‌ கோட்டையை எனக்கு அளித்து விட்டீர்களே!” 
என்றாள்‌. 

“குழந்தாய்‌, உன்‌ வாழ்க்கையைப்‌ பக்குவப்படுத்திய 
இடம்‌ அது. அங்கேயே உன்‌ வாழ்க்கை வளப்படட்டும்‌” 
என்றார்‌ பேரமைச்சர்‌. அத்துடன்‌, “மகளே! அபராஜிதனை 
ஜாக்கிரதையாகப்‌ பார்த்துக்கொள்‌. அவன்‌ புரட்சிப்படை 
இனி பாண்டிய சைன்னியத்தில்‌ சேர்ந்துவிடும்‌. இருந்தாலும்‌ 
அவன்‌ படைத்தலைவர்களான காரியையும்‌ மார்க்கீயனையும்‌ 
இன்னும்‌ சில வீரர்களையும்‌ கன்னிமாடக்‌ கோட்டைக்கு 
அனுப்பி வைக்கிறேன்‌. அங்கும்‌ நீ ராணி போலவே 
இருக்கலாம்‌. உனக்குத்‌ துணையாக மீண்டும்‌ அபராஜிதன்‌ 
வாள்‌ உறையிலிருந்து உருவப்படும்‌ அவசியம்‌ வரும்‌. 
தற்சமயம்‌ அது உறைக்குள்‌ போகட்டும்‌” என்று சொல்லி 
வழியனுப்பினார்‌. 


முதுவேனில்‌ முதிர முதிர இராக்காலமும்‌ இன்ப 
மயமாகிக்கொண்டு வந்தது. கன்னிமாடத்தின்‌ பள்ளியறை 
யிலே சாளரத்துக்காக நின்ற கார்குழலியின்‌ உள்ளத்திலே 
சாந்தி நிலவிக்‌ கிடந்தது. அந்தச்‌ சாந்தியுடன்‌ அந்த 
அறையிலும்‌ புழைக்கடைத்‌ தோட்டத்து வாவிக்கரையிலும்‌ 
நிகழ்ந்த பல நிகழ்ச்சிகள்‌ இதயத்திலே தோன்றி இன்ப 
உணர்ச்சி அலைகளை எழுப்பிக்கொண்டிருந்தன. 
பின்னாலிருந்து 'டக்‌' என்று சாத்தப்பட்ட அறைக்கதவின்‌ 
சத்தம்‌ அவள்‌ சிந்தனையை அரை விநாடி கலைத்தது. சற்று 
நேரத்துக்கெல்லாம்‌ அவள்‌ இடையைத்‌ தழுவிச்‌ சென்ற ஒரு 
முரட்டுக்கரம்‌, அவள்‌ இன்ப வேதனையை விவரிக்க இயலாத 
உச்சநிலைக்குக்‌ கொண்டு செல்லவே அவள்‌ லேசாகச்‌ சற்று 
அசைந்தாள்‌. அடுத்த விநாடி அவள்‌ கழுத்தில்‌ பதிந்த 
முகமும்‌ அந்த மற்றொரு கையும்‌... சே, சே! அந்த நிலையை 
நினைத்துப்‌ பார்க்க மனம்‌ கூட வெட்கப்பட்டது. பின்னால்‌ 


சாண்டில்யன்‌ “உ 613 


ஒருமுறை நாணத்துடன்‌ திரும்பி அபராஜிதனைப்‌ பார்த்தாள்‌ 
கார்குழலி. பிறகு லேசாகச்‌ சிரித்தாள்‌ அவள்‌. மேற்கொண்டு 
தொடர்ந்ததைக்‌ கண்டு, வெளியேயிருந்த முதுவேனில்‌ 
முல்லைப்‌ புஷ்பங்கள்‌, “போடி வெட்கங்கெட்டவளே” 
என்று கார்குழலியைப்‌ பார்த்து நகைத்து, காற்றில்‌ அலைந்து 
வெட்கத்தால்‌ தங்கள்‌ வெண்ணிற முகங்களை இலை 
களில்‌ புதைத்துக்கொண்டன. வானவெளியில்‌ ஒடிய 
பிறைமதிகூட மேகவஸ்திரத்தால்‌ தன்‌ முகத்தை மறைத்துக்‌ 


கொண்டான்‌. க 


லாஜி ஆப்செட்‌ பிரிண்டர்ஸ்‌. 


பா 
2 23633094 -23631794 


